ப. பி. சொகேயெவ்‌ 
அனைவருக்குமான 
உடல்‌ இயங்கு இயல்‌ 


மீர்‌ பதிப்பகம்‌ மாஸ்கோ 


ப. பி. சொகேயெவ்‌ 
அனைவருக்குமான 
உடல்‌ இயங்கு இயல்‌ 


மொழிபெயர்ப்பாளர்‌: டாக்டர்‌ ௮. கதிரேசன்‌ 
மீர்‌ பதிப்பகம்‌ 
சோவியத்‌ நாடு, மாஸ்கோ 


நியூ சேஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
சென்னை 


5. ம. CEPIELB 


SAHHMATEJIDbHASI 
DpHI3VIOJIOTHA 


(HA TAMUAbCKOM ABOLKE) 


<MOJIOHAA TBAPIHA» 
MOCKBA 


B. SERGEEV 


PHYSIOLOGY FOR EVERY ONE 


© «Monona rBapas, 1977 
தமிழ்‌ மொழிபெயர்ப்பு, மீர்‌ பதிப்பகம்‌, 1983 


பொருளடக்கம்‌ 


கண்ணீர்‌-ஒரு மாபெரும்‌ சமுத்திரம்‌ 


நமது கோளம்‌ (கிரகம்‌) இயங்குவதற்கான காரணப்‌ 


பொருள்‌ 

“*உயிர்ப்புள்ள'' கண்ணீர்‌ 

உயிர்ப்பற்ற கண்ணீர்‌ 

நமது உடல்‌ எடை எவ்வளவு?. 

முதலைக்‌ கண்ணீர்‌ 

மீன்கள்‌ தண்ணீரைக்‌ குடிக்கின்றனவா? 
காற்றை பிழிந்து உலரச்‌ செய்ய முடியுமா?. 
கண்ணீர்‌ தயாரிப்பு 


கட்டுமானப்‌ பொருட்கள்‌ 


லுக்குலசின்‌ சாதனைகள்‌ 
“ஊர்ந்து செல்லும்‌”? பற்கள்‌ 


ஆயிரம்‌ ஆண்டுகளான புதிருக்கு விடை கிடைத்தது 


பசுக்கள்‌ எதை உண்ணுகின்றன? 

பல்வேறு வகையான வாணலிகள்‌ உள்ளன. 
உணவுத்‌ தொழிற்சாலை 

இயற்கையின்‌ ““சுகாதார சேமிப்புகள்‌” *. 
காற்றோட்டம்‌ 

ஜீவாதார அம்சம்‌. 

வினியோகத்‌ துறை. 


நீர்‌ மூழ்கு சாதனங்களும்‌ நீர்‌ நுரையீரல்களும்‌. 


ஆக்ஸிஜனைக்‌ தேடி. 

கசடும்‌ அடிப்பாரமும்‌. 

பல்லாயிர மில்லியன்‌ கடத்திகள்‌ 
அது சோர்வடையவே முடியாது. 
அலைகள்‌.. 

திரவ இயல்‌ (ஹைட்ராலிக்ஸ்‌). 

விறகு எங்கிருந்து கிடைக்க முடியும்‌?.. 


நெருப்புப்‌ பறவை 
கற்பனைக்‌ கதை 


புதிருக்கு விடை. 
உயிருள்ள விளக்குகள்‌ 


நெருப்புப்‌ பறவை மனிதனுக்கு சேவை செய்கிறது. 


விலங்கின மின்சாரம்‌. 


சரித்திரபூர்வ சிறப்புகள்‌. 

உலோகக்‌ கடத்தியும்‌ நரம்பும்‌. 
குண்ணீருக்கு கீழே ஒரு மின்‌ நிலையம்‌. 
லொகேட்டார்களும்‌ ஆஸில்லோகிராப்பளும்‌. 


தகவல்‌ துறை 

பன்னோக்கு உணர்‌ ரோமம்‌ (ஆண்டினே). 
அவை எல்லாம்‌ எங்கிருந்து வந்தன்‌. 
மூன்றாவது கண்‌ 

அற்புதமான ஒளி உலகம்‌ 
முணுமுணுக்கும்‌ கிரசம்‌ 

சொந்த குளிர்‌ சாதனப்‌ பெட்டி 
நூதன சுரப்பி 

மூளை மடிப்புகளின்‌ பணிகள்‌. 


காலதாமகும்‌ மரணத்தில்‌ முடியும்‌. 
பிரெஞ்சுக்காரர்களின்‌ மீது அலாதிமோகம்‌ 


விஞ்ஞானிகளின்‌ ஊகங்களும்‌ ஐயப்பாடுகளும்‌. 


தைரியமான ஒரு வஞ்சகன்‌ 
மனவிகாரங்கள்‌. 


இனப்பிரச்சினை. 


99 


“சகொக்குகளும்‌' * ““கோசுக்‌ கீரைகளும்‌ 


ஏன்‌? எப்போதுமே இருவர்‌?. 


திருமணமும்‌ குடும்பமும்‌. 
இரண்டு மூலாதாரங்கள்‌ 


மோகம்‌ கொண்ட சல்மாகிதின்‌ வேண்டுகோள்‌. 


புனித கர்ப்பம்‌. 


ஒரு முட்டையிலிருந்து எத்தனை குஞ்சுகள்‌ 
வரலாம்‌?. 


வெளி 


193 


194 
199 
203 
211 


214 


215 
219 
225 
233 


237 


298 
241 
261 
228 
275 


292 


293 
297 
202 
214 
320 
326 


390 
232 


339 


240 
245 
3062 
2069 
27௦ 


280 


தண்ணீர்‌-ஒரு மாபெரும்‌ 
சமுத்திரம்‌ 


தத்‌ 


நமது கோளம்‌ (ரகம்‌) 
இயங்குவதற்கான காரணப்‌ பொருள்‌ 

பூமியிலுள்ள ஒரு வானியலாளர்‌ தனது தூர சீிசினியின்‌ 
மூலம்‌ அருகிலுள்ள கோளங்களைப்‌ பார்க்கும்போது, அந்தக்‌ 
கோளத்தில்‌ நீரும்‌, ஆக்ளிஜனும்‌ இருக்குமா என வியக்‌ 
கிறார்‌. அவரது வியப்பு சகஜமே; ஏனெனில்‌, எந்தக்‌ கோளத்‌ 
திலும்‌ கண்ணீரும்‌ ஆக்ஸிஜனும்‌ போதிய அளவில்‌ இருந்‌ 
தால்‌, அங்குள்ள வாழ்க்கையும்‌ நம்மைப்‌ போன்றே இருக்‌ 
கும்‌ என எதிர்பார்க்கலாம்‌. நமது பூமியை இயங்க வைத்து, 
இந்த நிலைமைக்கு வளமைப்படுத்தி வாழ்வை உருவாக்கி 
யது கண்ணீரேயோகும்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, பூமி 
யிலுள்ள மிகவும்‌ அற்புதமான பொருள்‌ தண்ணீரே. குண்‌ 
ணீரைப்‌ பற்றி அதிகமாகத்‌ தெரிந்து கொள்ளும்போது 
அதைப்பற்றி நாம்‌ வியப்படைகிறோம்‌. 

குண்ணீரின்‌ சிறப்பான குணங்களைப்‌ பற்றி, வெகுசிலரே 
சிந்தித்தனர்‌. ஏனெனில்‌ தண்ணீரை நாம்‌ எங்கும்‌ காண்‌ 
றோம்‌. நமது கோளத்தில்‌ அது ஒரு சகஜமான நிகழ்வு. பூமி 
யின்‌ பரப்பில்‌ 3/, பங்கு தண்ணீரின்‌ அடியில்‌ இருக்கிறது. 
நிலப்பரப்பின்‌ 1/; பங்கு கட்டியான கண்ணீரால்‌ (பனிக்‌ 
கட்டி, பனிமழை) மூடப்பட்டுள்ளது. பூமியின்‌ பெரும்‌ பகுதி 
நீராவிகொண்ட மேகங்களாலும்‌ சிறிய நீர்‌ துளிகளாலும்‌ 
போர்த்தப்பட்டுள்ளது; மேகங்கள்‌ இல்லாத இடங்களில்‌ 
விண்வெளியில்‌ நீராவி எப்போதுமே இருக்கும்‌. 

மனித உடல்‌ 71% தண்ணீரால்‌ ஆனது. அந்த அள்‌ 
விற்கு நமது கோளத்தில்‌ தண்ணீர்‌ சகஜமாகக்‌ காணப்படுகி 
றது. சகஜமான பொருட்களை யாருமே, ஆச்சரியமாகக்‌ 
கருதுவதில்லை. எனினும்‌, தண்ணீரின்‌ சர்வ வியாகமே, அற்‌ 
புதமான ஒன்றாகும்‌. கண்ணீரைப்‌ போன்று பூமியில்‌ அதிக 
மாகக்‌ இடைக்கும்‌ பொருள்‌ வேறு எதுவும்‌ இல்லை. தண்‌ 
ணீரைப்‌ போன்று மூன்று நிலைகளில்‌-— திடமாக, திரவமாக, 
வாயுவாக- வேறு எந்தப்‌ பொருளுமே பூமியில்‌ கிடையாது. 

பூமியின்‌ தட்பவெப்ப நிலையைக்‌ கட்டுப்படுத்‌ திவருவது, 


கண்ணீரே. கண்ணீர்‌ மட்டும்‌ இல்லாதிருந்தால்‌, பலகாலத்‌ 
திற்கு முன்னேயே நமது கோளம்‌ குளிர்ந்து போயிருக்கும்‌. 
அனைத்துயிரும்‌ அழிந்து போயிருக்கும்‌. தண்ணீரின்‌ வெட்‌ 
பத்‌ தன்மை, எதிர்பார்ப்புக்கு மேலாக, மிகவும்‌ அதிக 
மாக உள்ளது. வெப்பமடையும்போது நீர்‌ வெப்பத்தை 
பெருமளவில்‌ நரெகிக்கிறது, குளிரும்போது, வெப்பத்தை 
இழக்கிறது. பெருங்கடல்கள்‌, மற்றும்‌ நதிகள்‌, நமது கோளத்‌ 
திலுள்ள மற்றும்‌ பல நீர்‌ தேக்கங்கள்‌, ஆகாயத்திலுள்ள 
நீர்த்திவலைகள்‌ அனைத்துமே வெப்பத்தை சேகர்த்து வைக்‌ 
கின்றன. வெப்பமான நிலையில்‌, அவை உஷ்ணத்தை திரகிக்‌ 
கின்றன. குளிர்‌ நிலையின்‌ போது, வெப்பத்தை வெளியிடு 
கின்றன. அதன்‌ மூலம்‌ காற்றும்‌, சுற்றுப்புற ஆகாயமும்‌ 
உஷ்ணமடைகின்றன. 

நமது கோளத்தைச்‌ சுற்றி உஷ்ணமாக ஆகாயப்படலம்‌ 
இல்லாமலிருந்தால்‌, விண்வெளியின்‌ சீதளம்‌, நமது பூமியை 
என்றோ ஊடுருவியிருக்கும்‌. இந்தப்‌ படலத்தில்‌, நீர்திவலை 
கள்‌, வெப்பமான பஞ்சைப்‌ போன்று பணிபுரிகிறது. நீர்த்‌ 
திவலைகள்‌, மிகவும்‌ குறைவாக உள்ள பாலைவனங்களில்‌, 
மேற்கூறிய படலம்‌, பெருமளவிற்கு துவாரங்களைக்‌ கொண் 
டிருக்கும்‌. ஆகவே, பாதுகாப்பு இல்லாததால்‌, பகல்‌ 
நேரத்தில்‌, பூமி, சூரியனால்‌ கடுமையாக வெப்பமடையும்‌; 
இரவில்‌ முழுமையாக குளிர்ந்து விடும்‌. இந்தக்‌ காரணத்‌ 
தால்தான்‌, பாலைவனங்களில்‌ வெப்பநிலையின்‌ ஏற்ற இறக்‌ 
கம்‌, மிகவும்‌ அதிகமாக இருக்கும்‌. 

எனினும்‌, தண்ணீரின்‌ மிகச சிறப்புவாய்ந்த தன்மை 
கள்‌ இல்லாமலிருந்தால்‌, நாளடைவில்‌ பூமி முழுவதும்‌ 
உறைந்து போகும்‌. எல்லாப்‌ பொருட்களும்‌, குளிரும்போது 
சுருங்குவது, என்பது பொதுவாகத்‌ கெரிந்த ஒன்றாகும்‌. 
ஆனால்‌ தண்ணீர்‌ மட்டும்‌ விரிவடைகிறது. அதுவும்‌ சுருங்‌ 
கினால்‌ பனிக்கட்டி கண்ணீரைவிட கனமடைந்து கண்ணீ 
ரில்‌ மூழ்கிவிடும்‌. எல்லாக்‌ கண்ணீரும்‌, படிப்படியாக பனிக்‌ 
கட்டியாக மாறிவிடும்‌. இகன்‌ விளைவாக, பூமியில்‌, நீரா 
வியே இல்லாத, ஒரு ஆகாயப்‌ போர்வைகதான்‌, மிஞ்சும்‌. 

நீரின்‌ மற்றுமொரு சிறப்பு அம்சம்‌ என்னவெனில்‌, அகன்‌ 
உருகுவதன்‌, மற்றும்‌ நீராவியாவதின்‌ போது மறைந்து 
கடக்கும்‌ வெப்பம்‌. மிகப்பெருமளவில்‌ வெளிப்படுவதே. 
இந்தக்‌ காரணத்தால்தான்‌, வெப்பமான நிலைகளில்‌, வாழ்‌ 


2 


வது சாத்தியமாகிறது. கண்ணீர்‌ நீராவியாவதன்‌ (அதாவது 
பெருமளவில்‌, வெப்பத்தை வெளியிடுவது) மூலம்‌ தான்‌, 
சுற்றியிருக்கும்‌ ஆகாயத்தினதை விட குறைந்த அளவில்‌ 
உடல்‌ வெப்பத்தைப்‌ பேண, விலங்குகளாலும்‌, மனிதனா 
லும்‌ சாத்தியமாகிறது. 

இயற்கையில்‌, தண்ணீரின்‌ பங்கு மிகவும்‌ ஒப்பற்றது; 
ஏனெனில்‌ நீரில்லாமல்‌, வாழ்வு சாத்தியமாகாது. பழங்‌ 
காலத்திய கடல்களில்‌ கரைந்திருந்த பொருள்களில்‌ இருந்‌ 
துதான்‌, வாழ்க்கை துவங்கியது. அன்றிலிருந்து, எல்லா 
விலங்குகள்‌ மற்றும்‌ தாவரங்களின்‌ செல்களில்‌ கரைந்துள்ள 
பொருட்களிடையே, இரசாயன பிரதிவினைகள்‌ நிகழ்ந்து 
கொண்டே இருக்கின்றன. 

மேற்பரப்பின்‌ அடுக்குகளிலுள்ள மூலக்‌ கூறுகளின்‌ ' சக்‌ 
திவாய்ந்து கவர்ச்சியிலிருந்து விளையும்‌ மிகவும்‌ பலம்‌ 
பொருந்திய பரப்புப்‌ படலத்தை உருவாக்கக்‌ கூடிய திறன்‌ 
தான்‌ நீரின்‌ சிறப்புக்குணங்களில்‌ ஒன்றாகும்‌. 

அகன்‌ பரப்பு அழுத்தம்‌, நீரில்‌ மிதக்க முடியாக பொருட்‌ 
களைத்‌ தாங்கும்‌ போதிய வலிமை பெற்றது. ஒரு ௭௦௫ 
ஊசியையேோ, அறுவை பிளேடையோ, நீரின்‌ இந்தப்‌ பட 
லத்தைப்‌ பாதிக்காதவாறு, கவனத்துடன்‌ கண்ணீரின்‌ மேல்‌ 
வைத்தால்‌, அவை மூழ்கிவிடாது. 

பல ஐந்துக்களின்‌ வாழ்க்கை, இந்தப்‌ பரப்புப்‌ படலத்‌ 
துடன்‌ இணைந்துள்ளது. உதாரணமாக, தண்ணீர்‌ சறுக்கி 
கள்‌, கண்ணீரில்‌ மூழ்கிவிடாமலும்‌, அருகிலுள்ள உலர்ந்த 
நிலத்திற்கு வராமலும்‌, தண்ணீரின்‌ பரப்பின்மீதே வாழ்கின்‌ 
றன. அவற்றால்‌, நீரில்‌ குவித்து மூழ்கவோ, நீந்தவோ முடி 
யாது; பனிக்கட்டியில்‌ சறுக்குபவர்களைப்‌ போன்று, தண்‌ 
ணீரின்‌ மிருதுவான பரப்பின்மீது கால்களை அகல விரித்துக்‌ 
கொண்டு, சறுக்க முடியும்‌. அவை, கண்ணீரை அடர்த்தி 
யான ரோமம்‌ கொண்ட கால்களின்‌ நுனிகளால்தான்‌ தொடு 
கின்றன. அவற்றின்‌ எடையால்‌, பரப்புப்‌ படலம்‌ தொய்ந்‌ 
தாலும்‌, சிதராமல்‌ ஒரேசீராக இருக்கிறது. 

கொசுவின்‌ முட்டைப்‌ புழு, மற்றும்‌ நீர்‌ வண்டுகள்‌, 
பல்வகை நத்தைகள்‌, கீழிருந்து, இந்தப்‌ படலத்துடன்‌ தங்‌ 
களை இணைத்துக்‌ கொள்கின்றன. நத்தைகள்‌, இந்தப்‌ பட 
லத்துடன்‌ ஓட்டிக்‌ கொள்வதோடல்லாமல்‌, ஒரு கட்டியான 


10) 


பொருளின்‌ மீது ஊர்ந்து செல்வது போன்றே, நீர்மீது 
ஊர்ந்து செல்கின்றன. 

நீர்‌ எவ்வளவுக்கெவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ, 
அவ்வளவுக்கவ்வளவு பலத்துடன்‌ தண்ணீரின்‌ பரப்புப்பட 
லம்‌ இருப்பதால்‌, இப்படலத்தை உடைப்பது மிகவும்‌ சிரமம்‌ 
என விஞ்ஞானிகள்‌, பல காலத்திற்கு முன்னரே தெரிந்தி 
ருந்தனர்‌. நீரில்‌ கரைந்துள்ள பொருட்களின்‌ மூலக்கூறுகள்‌ 
(பெரும்பாலும்‌ வாயுக்கள்‌), நீரின்‌ மூலக்‌ கூறுகளுடன்‌. ஆப்பு 
போன்று இணைந்து கொள்கின்றன. இதன்‌ மூலம்‌, நீரின்‌ 
பரப்புப்‌ படலம்‌ பலவீனமடைகிறது. சில கலவைகளின்‌ 
மூலக்‌ கூறுகள்‌ எப்போதும்‌ இருப்பதால்‌, சுத்திகரிக்கப்பட்ட 
குண்ணீருக்குக்கூட இந்த அபரிதமான பலம்‌, முழுமையாக 
இராது. 21/, செ.மீ. விட்டம்‌ கொண்ட தூணை உடைக்க, 
900 கிலோகிராம்‌ அளவிலான வலிமை (இது எஃகின்‌ பலத்‌ 
திற்கு இணையாகும்‌) தேவைப்படுகிறது. இத்துடன்‌ மட்டு 
மின்றி, மிகவும்‌ சுத்தமான கண்ணீர்‌ இத்தகைய அளவு 
கொண்ட தூணை உடைக்க, 95 டன்கள்‌ எடைக்கு இணை 
யாக தேவைப்படுகிறது. பூமியில்‌ சுத்தமான தண்ணீர்‌ 
கொண்ட ஒரு ஏரி இருக்குமானால்‌, அதன்மேல்‌ நடக்கவும்‌ செய்‌ 
யலாம்‌; கட்டியான பனிக்கட்டி போன்று, இதன்‌ மீது சறுக்‌ 
கவும்‌ செய்யலாம்‌. 


“உயிர்ப்புள்ள?” தண்ணீர்‌ 


அனேகமாக எல்லாப்‌ பெருட்களும்‌, சூடடைந்தால்‌, 
ஏன்‌ விரிவடைகின்றன என உங்களுக்குத்‌ தெரியுமா? இதைப்‌ 
புரிந்து கொள்வது கடினமல்ல. ஒரு பொருளின்‌ மூலக்கூறு 
கள்‌, துரிதமாக நகரத்‌ துவங்குகின்றன. அதற்கு, போதிய 
இடம்‌ இல்லாததால்‌, ஒன்றுடன்‌ ஓன்று மோதத்‌ துவங்‌ 
குகின்றன. அதன்‌ விளைவாக பொருள்‌, விரிவடைகின்றது. 
நீர்‌, ஏன்‌ வேறுவிகமாக வினை புரிகிறது? 

நீரின்‌ ஒரு மூலக்கூறில்‌, ஒரு அணு ஆக்ஸிஜனும்‌, இரண்டு 
அணுக்கள்‌ ஹைட்ரஜனும்‌ உள்ளன. இவ்வணுக்கள்‌, ஒரு 
முக்கோணமாக அமைந்துள்ளன்‌. ஒரு மூலையில்‌ ஆக்ஸிஐ 
னும்‌, ஹைட்ரஜனும்‌ அணுக்களின்‌ “நூக்ளியஸ்களான 
புரோட்டான்கள்‌ மற்ற இரு: மூலைகளிலும்‌ அமைந்துள்ளன. 


11 


அவைகளின்‌ தனிமைப்படுத்தப்பட்ட எலக்டிரான்களின்‌ 
சுற்றுப்‌ பாதைகள்‌ எதிர்‌ திசைகளில்‌ பரவியுள்ளன. 

நீரின்‌ வெப்பம்‌ குறைந்தால்‌, மூலக்கூறுகளின்‌ வெப்ப 
அசைவு மந்தமடைகிறது; நீர்‌ மூலக்கூறுகளின்‌ மின்‌ காந்த 
குணங்கள்‌, இந்த அசைவைவிட பலமாக இருக்கின்றன. 
தங்கள்‌ கைகளை ஒன்றோடொன்று இணைத்துக்கொள்வது 
போல்‌, தனியான மூலக்கூறுகள்‌, இணையத்துவங்குகின் றன. 
அருகிலுள்ள மூலக்‌ கூறுகளிலிருந்து, இரண்டு புரோட்டான்‌ 
கள்‌ ஒரு எலக்ட்ரானை ஆகார்ஷிக்கின்றன. அப்போது, அவற்‌ 
றின்‌ எலக்ட்ரான்கள்‌, அருகிலுள்ளவற்றின்‌ புரோட்டங்க 
களால்‌, கைப்பற்றப்படுகின்றன. ஆகவே, நீரின்‌ ஒவ்வொரு 
மூலக்கூறும்‌, மற்ற நான்குடன்‌ இணைந்து, பொருந்தி, ஒரு 
அழகான படிக பின்னல்‌ தட்டியாக கிராதி மாறிவிடுகின்‌ 
றன. அப்போது, நீரின்‌ ஒரு மூலக்கூறை எடுத்துக்கொள்ளும்‌ 
அளவுக்கு போதுமான பெரிய துளைகள்‌ உண்டாகின்றன. 

வெப்பம்‌ அதிகரித்தால்‌, மூலக்கூறுகளின்‌ வெப்ப அசைவு 
துரிதமடைகிறது. அவற்றின்‌ இடையேயான இணைப்புகள்‌ 
சிதறி, உடைகின்றன; இதனால்‌ பனிக்கட்டி வருகுகிறது. 
உடைந்துவிட்ட மூலக்‌ கூறுகள்‌, இத்துளைகளின்‌ உள்‌ விழு 
வதால்‌, தண்ணீரின்‌ பரிமாணம்‌ குறைகிறது. 

திரவமான கண்ணீரில்‌, மூலக்கூறுகள்‌ எவ்விதம்‌ நடந்து 
கொள்கின்றன? இதுபற்றி சமீபத்தில்‌ தான்‌, விஞ்ஞானிகள்‌, 
சிந்திக்கத்துவங்கியுள்ளனர்‌. பொதுவாக பெளதிகத்திலும்‌, 
உயிரியலிலும்‌, நீர்பற்றி பெருமளவு சிந்திப்பதே இல்லை. 
முதல்‌ முதலான ஆராய்ச்சிகள்‌, விஞ்ஞானிகளை திணற அடிக்‌ 
தது, ஆச்சரியமான ஒன்றல்ல. உருகிய பனிக்கட்டியிலிருந்து 
பெறப்பட்ட கண்ணீர்‌, நீண்ட நேரத்திற்கு, பனிக்கட்டியின்‌ 
அமைப்பையே கொண்டுள்ளது எனத்‌ தெரிகிறது, தண்ணீர்‌ 
எல்லாமே இந்த தன்மையைக்‌ கொண்டிருப்பதில்லை; பனிக்‌ 
கட்டியின்‌ அமைப்பைக்‌ கொண்ட, எண்ணிலடங்காத மிகச்‌ 
சிறிய நீர்துளிகள்‌, உருகிய தண்ணீரின்‌ மீது மிதந்து கொண் 
டிருக்கன்றன. இந்தப்‌ “பனித்‌ . துண்டுகள்‌”, கண்ணீரை 
20 செ.க்கு உண்ணப்படுத்தினல்‌ கூட ““உருகுவதில்லை?”. 
வெப்பம்‌ இன்னும்‌ அதிகரித்தால்‌ மட்டும்‌, அவற்றின்‌ எண்‌ 
ணிக்கை குறைகின்‌ றன; வெப்பம்‌ 40 செ.க்கு மேல்‌ அதி 
கரித்தவுடன்‌, அவை மிகத்‌ துரிதமாக “உருகத்‌ துவங்குகின்‌ 


12 


றன. சற்று நேரத்தில்‌, வெப்பம்‌ எவ்வளவாக இருந்தா 
லும்‌, அவைகள்‌ மறைந்து விடுகின்றன. 

இத்தகைய, கண்ணுக்குத்‌ தெரியாத பனித்துகள்களு 
டன்‌ உயிரினங்கள்‌ எவ்விதம்‌ பிரதிவினை புரிகின்றன. இப்‌ 
பிரச்சனையைத்‌ தீர்க்க, விஞ்ஞானிகள்‌, ஏற்கனவே தெரிந்த 
பல உண்மைகளை, மறு பரிசீலனை செய்ய வேண்டியதா 
யிற்று. இந்த உண்மைகள்‌ தெளிவற்றதாக இருந்த தோடல்‌ 
லாமல்‌, யாருமே அவைகளை கவனத்தில்‌ கொள்ளவுமில்லை. 
உதாரணமாக, எங்கு பனிக்கட்டி உருகுகின்றதோ, அங்கு 
ஏன்‌, நுண்கிருமிகள்‌ எண்ணிக்கையில்‌ துரிதமாக அதிகரிக்‌ 
கின்றன? குறைந்த சீதள நிலையில்‌ வசிக்கும்‌, பல ஓந்துக்‌ 
களின்‌ முட்டைகளும்‌, முட்டைப்‌ .புழுக்களும்‌, மிகையாகக்‌ 
குளிர்ச்சி அடைந்தால்‌ அன்றி, ஏன்‌, அவை வளருவதில்லை? 
பனியிலிருந்தோ, உருகிய பனிக்கட்டியிலிருந்தோ கிடைக்‌ 
கும்‌ தண்ணீரை அருந்திய இளம்‌ விலங்குகளும்‌, பறவைக 
ளும்‌ மிகவும்‌ துரிதமாக வளருகின்றன; நோய்‌ வாய்ப்படுவ 
தில்லை. ஏன்‌? பெரும்பாலான விலங்குகள்‌, இளவேனிற்‌ 
காலத்தின்‌ துவக்கத்திலேயே, தங்களது குட்டிகளைப்‌ பெற்‌ 
றெடுக்கின்றன என்பதும்‌, ஆப்பிரிக்கா மற்றும்‌ இந்தியா 
விலிருந்தும்‌ பல பறவைகள்‌, வடக்கு நோக்கி வெகுதூரம்‌ 
சென்று தமது முட்டைகளை இடுகின்றன, என்பதும்‌ தற்‌ 
செயலான நிகழ்ச்சி அல்ல. 

மேற்கூறிய, பல்வகையான புதிர்களுக்கும்‌ ஏதாவது 
காரணம்‌ பொதுவாக இருக்கிறது; குளிர்ச்சி, பனிக்கட்டி, 
பனிக்கட்டியிலிருந்து உருகிய தண்ணீர்‌ இவையே. 

விஞ்ஞானிகள்‌ அரைகுறையாக தங்கள்‌ ஆராய்ச்சிகளை 
நிறுத்திவிடுவதில்லை. உயிரினங்களில்‌ உள்ள நீர்‌, எத்தகை 
யது என்பதை அவர்கள்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌. மிகப்‌ 
பெரிய மூலக்கூறுகளுக்கு இடையேயுள்ள இடத்தை, நீர்‌, 
நிரப்புகிறது என நம்பப்பட்டது. அது தவறு என நிரூபிக்‌ 
கப்பட்டுவிட்டது. உயிரினங்களில்‌, மற்றும்‌ உயிருள்ளராட்ச 
விலங்குகளின்‌ மூலக்‌ கூறுகளில்‌ உள்ள பெரும்பாலான 
செல்களின்‌ படலங்களை ஒப்பிடும்போது, நீரின்‌ மூலக்கூறுகள்‌ 
மிகச்‌ சிறியவையே. மேலும்‌ அவை கண்ணீரை ஆகர்வித்து 
ஒரு சீரான முறையில்‌ அவற்றை ஒழுங்குபடுத்தி, பனிக்கட்டி 
போன்ற பளிங்கு. கிராதியை: உண்டாக்குகின்றன. மூலக்‌ 
கூறு பெரிதாக இருந்தால்‌. அதன்‌ “*பனிக்கட்டி'' படலம்‌ 


13 


பருமனாக இருக்கும்‌. செல்களின்‌ புரோடோபிளாஸத்திலும்‌, 
செல்லிடைக்‌ திரவத்திலும்‌ பல “மிதக்கும்‌ பனிக்கட்டிகள்‌”” 
காணப்படும்‌. உயிரினம்‌ கன்னுள்‌ கொண்டுள்ள பெரும்பகுதி 
நீரை “*“உறையச்‌'' செய்கிறது. உருகிய பனிக்கட்டியிலி 
ருந்து கிடைக்கும்‌ குளிர்ந்த கண்ணீரின்‌ சாதக வில்ைவுக்குக்‌ 
காரணம்‌ உயிரினத்திற்கு ““பனிக்கட்டி'” இன்றியமையாகு 
தாகும்‌. தண்ணீர்‌ உறையும்போது, ““உயிர்ப்படைகின்றது”?. 

“உயிர்ப்புள்ள”? தண்ணீருக்கு மற்றுமொரு சிறப்பான 
அம்சம்‌ உண்டு. அகன்‌ அமைப்பைப்‌ பொறுத்தவரையில்‌ 
புரதங்கள்‌, மற்றும்‌ கொழுப்புகள்‌, மாவுப்‌ பொருள்கள்‌ 
ஆகியவற்றின்‌ பெரும்பாலான மூலக்கூறுகள்‌, பனிக்கட்டி 
யின்‌ அமைப்பில்‌ பொருந்துகின்றன என்றும்‌, படிகக்‌ கிராதி 
யின்‌ குழிவுகளுள்‌ அவை எளிதில்‌ நுழைய முடியும்‌ எனவும்‌ 
நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே, கண்ணீர்‌ உறையும்போது, 
அவை சேகமடைவதில்லை. 

பனிக்கட்டியின்‌ அமைப்போடு பொருந்தாக வடிவம்‌ 
கொண்ட மூலக்கூறுகளுடன்‌ தண்ணீரின்‌ பிரதிவினை மாறு 
பட்டிருக்கும்‌; உறையும்‌ போது பெரிதான மூலக்‌ கூறுகளை 
உடைத்துக்‌ கொண்டு சிறிதானவை வெளியேற்றப்படுகின்‌' 


14 


றன. ஆர்க்டிக்‌ சமுத்திரத்தின்‌ பனிக்கட்டியில்‌ உப்பு இராது; 
ஏனெனில்‌ கண்ணீர்‌ உறையும்போது, எல்லா உப்புக்களும்‌ 
அகற்றப்படுகின்றன. 

பல்வேறு காரணங்களால்‌ உயிரினத்திலுள்ள மூலக்‌ கூறு 
கள்‌, ஓரளவு, தங்களது அமைப்பை மாற்றிக்‌ கொள்கின்‌ 
றன. எனவே, இது பெருமளவில்‌ நிகழ்ந்தால்‌, அத்தகைய 
மூலக்கூறு, அதன்‌ பரப்பில்‌ பனிக்கட்டியை உருவாக்க முடி 
யாது. பனிக்கட்டியின்‌ சிறிய துண்டுகளால்‌, சிதைந்துவிட்ட 
மூலக்‌ கூறை சீர்‌ செய்துவிடலாம்‌. வளைந்த மூலக்கூறுகளை 
உறையச்‌ செய்வதன்‌ மூலம்‌, பனிக்கட்டித்துண்டுகள்‌, 
அவற்றை நேராக்கி, அவற்றிற்குரிய சகஜமான அமைப்‌ 
பையும்‌ கொடுக்கின்றன. 

ஒரு உயிரினம்‌ மூப்படைவ தற்கான பலகாரணங்களில்‌ 
ஒன்று, ஒருவேளை, சிதைந்த மூலக்கூறுகள்‌ பலவற்றை, அது 
சேகரித்துக்‌ குவிப்பதால்‌ இருக்கலாம்‌. இந்த அனுமானம்‌ 
சரியாக இருந்தால்‌, போதுமான எண்ணிக்கையில்‌ பனிக்‌ 
கட்டிக்‌ துண்டுகளை கொடுப்பதன்‌ மூலம்‌, ஒரு உயிரினத்திற்கு 
புத்தூக்கம்‌ அளிக்க முடியும்‌. உயிரினத்தின்‌ வெப்பத்தைக்‌ 
குறைப்பதன்‌ மூலம்‌ பனிக்கட்டியின்‌ தனித்தனியான துண்‌ 
டுகள்‌ உருவாக ஆரம்பிக்கின்றன (விலங்குகள்‌ மீது செய்‌ 
யப்பட்ட ஆராய்ச்சியின்மூலம்‌, நீண்ட காலத்திற்கு புத்‌ 
தூக்கம்‌ அளிக்க முடியும்‌ எனத்‌ கெரிகிறது). அல்லது உயிரி 
னத்திற்கு, ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்ட பனிக்கட்‌ 
டிக்‌ துண்டுகளை, அளிக்க வேண்டும்‌. 

இந்தக்‌ கண்ணோட்டத்தின்படி, கொதிக்க வைக்கப்பட்ட 
குண்ணீரைவிட கொதிக்க வைக்கப்படாத தண்ணீரை அருந்‌ 
துவது, உயிரினத்திற்கு நன்மை பயகும்‌. மிகையான உஷ்‌ 
ணத்தில்‌, பனிக்கட்டியின்‌ பளிங்கு கிராதி கண்ணீரில்‌ முழு 
மையாக உடைகிறது. மேலும்‌ மூலக்கூறுகள்‌ மற்ற இணைப்பு 
களை உண்டாக்குகின்றன. கொதிக்க வைக்கப்பட்ட தண்‌ 
ணீரை உறையச்‌ செய்ய, இந்த இணைப்புகள்‌ முதலில்‌ பிளக்‌ 
கப்பட வேண்டும்‌, அது அவ்வளவு எளிதல்ல. வெளியேயுள்‌ 
உறைபனியில்‌ சுத்தமான, கொதிக்க வைக்கப்பட்ட தண்‌ 
ணீரை இட்டால்‌, 0” செல்‌, உறையாது. ஆனால்‌ பாடப்‌ 
புத்தகங்கள்‌ சொல்வதற்கு மாறாக, உஷ்ணம்‌, “£0””க்கும்‌ 
கீழே --7 இருந்தால்தான்‌, இந்தத்‌ தண்ணீர்‌ உறையும்‌. 
இதுவே உயிரினத்திற்கும்‌ .பொருந்தும்‌. நாம்‌ அருந்தும்‌ 


15 


தேயிலையில்‌ உள்ள, “உயிர்ப்புள்ள மூலக்‌ கூறுகள்‌?” மிதக்கும்‌ 
பனிக்கட்டிகளை தங்களைச்‌ சுற்றி உருகவைக்க கெொதிக்கும்‌ 
போது தண்ணீரின்‌ மூலக்‌ கூறுகளுக்கிடையே உண்டான 
இணைப்புகளை, அவை முதலில்‌ உடைக்க வேண்டும்‌. 

“0?”*க்கும்‌ குறைந்த வெப்பத்தில்‌ உறையாத தண்ணீரை 
மிகையாகக்‌ குளிர்ந்துவிட்டது எனக்‌ கொள்ள வேண்டும்‌. 
உயிரினத்தில்‌ மிகையாகக்‌ குளிர்ந்த தண்ணீர்‌ அதிகமாக 
இருப்பது, வளர்‌ சிதைமாற்றத்தின்‌ தீய விளைபொருள்கள்‌ 
திரள, ஊக்குவிக்கும்‌. ஏனெனில்‌, “உறையும்‌” போது, 
கிராதியிலிருந்து தயகலவைகளை வெளியேற்றுவதன்‌ மூலம்‌, 
தண்ணீர்‌ சுத்திகரிக்கப்படுறெது. இது கொதிக்க வைக்கப்‌ 
பட்ட தண்ணீரை அருந்துவதன்‌ மற்றொரு பாதக அம்சமா 
கும்‌. 

“உயிர்ப்புள்ள?” தண்ணீரின்‌ முக்கியமான அம்சம்‌, இது 
மட்டுமல்ல. ““மிதக்கும்‌ பனிக்கட்டிகள்‌”? தசைகளின்‌ பணி 
யில்‌ மிக முக்கியமான பங்கு வகிப்பதாக நம்பப்படுகிறது. 
தசைகள்‌ சுருங்கத்‌ தேவையான சக்தி, *“அடினோசின்டிரை 
பாஸ்பாரிக்‌”' அமிலம்‌ உடைபடுவதால்‌ கிடைக்கிறது என்‌ 
பது அனைவரும்‌ அறிந்ததே. ஆனால்‌ உண்மையாக நிகழ்வது 
என்ன என்பது ஒரு புதிராகவே இருக்கிறது. உயிரினத்தி 
லுள்ள தண்ணீரின்‌ நிலையை ஆராய்வதன்‌ மூலம்‌, தசைச்‌ 
சுருக்கத்தைப்‌ பற்றிய புதிய உண்மைகள்‌ தெரிய வருகின்‌ 
றன. தசையின்‌ பணிபுரியும்‌ பகுதி, புரத மையோசின்‌ ஆகும்‌. 
அதன்‌ சங்கிலி இணைப்பு, பாசிகள்‌ கோர்க்கப்பட்டதைப்‌ 
போன்று, பல புரோடோமையோசின்களால்‌ ஆனதாகும்‌. 
அவற்றின்‌ இடையேயுள்ள இணைப்புகள்‌, அவற்றை நன்றாக 
பிணைக்குமளவிற்கு போதிய பலம்‌ வாய்ந்ததோடல்லாமல்‌, 
புரோடோமைசின்களின்‌ சங்கிலியை ஒருமுகப்படுத்துமள 
விற்கு சுருங்கவும்‌ முடியும்‌. அவற்றை, விரிவான நீட்ட 
வும்‌ நிலையில்‌ வைத்திருக்கவுமான ஆற்றலளிப்பது தண்ணீ 
ரின்‌ படிகக்‌ கிராதிதான்‌ என்பது தெளிவு: மையோசின்‌ 
மூலக்கூற்றைச்‌ சுற்றி உருவான, ““பனிக்கட்டியின்‌”” கவ 
சம்தான்‌ அது. இந்தக்‌ கவசம்‌ விரைவாக உடைக்கப்பட்‌ 
டால்‌, இதனால்‌ வெளியாகும்‌, புரோட்டோ மைசின்களின்‌ 
சங்கிலி சுருங்கி, ஒரு இறுகிய பொருளாக மாறுகிறது. 
ப்னிக்கட்டி உறையை உடைப்பதுதான்‌ சுருங்குவது அல்ல்‌; 
அடினோசின்‌ டிரை பாஸ்பாரிக்‌ அமிலத்திலிருந்து கிடைக்கும்‌ 


16 


சக்தியை பயன்படுத்த உதவுகிறது. மையோசினின்‌ மூலக்‌ 
கூறால்‌, பனிக்கட்டி போன்ற உறை மீண்டும்‌ உருவாகிறது. 
“*பனிக்கட்டி', புரோட்டோமையோசின்களின்‌ சங்கிலியை 
விரிவடையச்‌ செய்வதால்‌, தசை விரிகிறது. 

“ “பனிக்கட்டி?” உறை உடைவது உடனடியாக நிகழும்‌ 
ஒன்றாகும்‌. தனியாக இருக்கும்‌ புரோட்டான்‌ ““மிகுக்கும்‌ 
பனிக்கட்டிக்கு' அருகில்‌ இருந்தால்‌, கண்ணீரின்‌ மூலக்‌ 
கூறுகளில்‌ ஒன்று, அதை. ஏற்றுக்கொள்ளும்‌. ஆனால்‌, ஒரு 
மூலக்கூறில்‌ இரண்டுதான்‌ இருக்க முடியுமாதலால்‌, அது 
உடனடியாக தனது புரோட்டான்களில்‌ ஒன்றை, அருகி 
லுள்ள ஒரு மூலக்‌ கூறுக்கு, அளிக்கிறது. பிந்தியது, புதிய 
புரோட்டானை ஏற்றுக்கொள்ளும்‌; தன்னுடைய மற்றொன்மைத்‌ 
தன்னருகிலுள்ளதற்கு அனுப்புகிறது. அவ்விதம்‌ தொடர்ச்‌ 
சியாக நடைபெறுகிறது. மின்‌ சக்தியைப்‌ போன்ற இந்த 
பிரதிவினை, தண்ணீரது மூலக்கூறுகளின்‌ வரிசை அனைத்‌ 
தையும்‌ பாதிக்கிறது; ““மிதக்கும்‌ பனிக்கட்டி” உருக ஆரம்‌ 
பிக்கிறது (புரோட்டான்களால்‌ உருவான இணைப்புகளின்‌ 
விளைவால்‌, மூலக்கூறுகள்‌ ஒன்றாக வைக்கப்படுகின்றன:. 
புரோட்டான்கள்‌, மற்ற மூலக்கூறுகளுக்கு மாற்றப்படும்‌ 
போது, அவை உடைகின்றன). 


உயிர்ப்பற்ற தண்ணீர்‌ 

இரண்டாவது உலக மகாயுத்தத்தின்‌ சிறப்பான நிகழ்வு 
களில்‌, புதிரான மூன்று அம்சங்கள்‌ யாருக்கும்‌ தெரியாம 
லேயே இருந்துவிட்டன; அல்லது யாருடைய கவனத்தை 
யும்‌ ஈர்க்கவில்லை. 

முதலாவது அம்சம்‌ பிரான்சில்‌ நிகழ்ந்தது. 

1940, மே 16ம்‌ தேதி, நாஜி துருப்புகள்‌ பாரிஸ்‌ நோக்கி 
முன்னேறும்‌ போது, ஜொலியா கியுரீ ஆய்வகத்தின்‌ இரண்டு 
விஞ்ஞானிகள்‌ தென்‌ பிரான்சு நோக்கிச்‌ சென்று கொண்‌ 
பூ. ருந்தனர்‌. அவர்களிடம்‌ நன்கு மூடப்பட்ட பல குவளைகள்‌ 
இருந்தன. அவற்றில்‌ 185 கிலோகிராம்‌ தண்ணீர்‌ இருந்தது. 
பொர்டோ நகரத்தில்‌, ::பிராம்பார்க்‌'' எனப்படும்‌ ஆங்‌ 
கில நாட்டு கப்பலில்‌, அக்குவளைகள்‌ ஏற்றப்பட்டன. கப்‌ 
ப.லின்‌ மேல்‌ தளத்தில்‌, அக்குவளைகள்‌ வைக்கப்பட்டு, கட்டு 
மரத்தில்‌, நன்கு பாதுகாக்கப்பட்டன. எதிரியின்‌ நீர்மூழ்கிக்‌ 


71508 17 


கப்பல்களால்‌, தாக்கப்பட்டாலும்‌, அந்தக்‌ குவளைகள்‌ 
காணாமல்‌ போய்விடாது. எனினும்‌, எந்தவித இடையூறு 
மின்றி, குவளைகள்‌ பத்திரமாக இங்கிலாந்து போய்‌ சேர்ந்‌ 
கன. 

புதிரான இரண்டாவது சம்பவம்‌, ஜெர்மானிய துருப்‌ 
புகளால்‌ ஆக்ரமிக்கப்பட்டிருந்த டென்மார்க்கில்‌ நிகழ்ந்தது. 
புயல்‌ அதிகமான ஒரு இரவில்‌, பிரசித்திபெற்ற பெளதீக 
நிபுணர்‌ நீல்ஸ்‌-போர்‌, ஒரு சிறிய படகில்‌, ஸ்வீடனுக்குத்‌ 
தப்பிச்‌ சென்றார்‌. அவரது உடைமைகளில்‌ மிகவும்‌ அரி 
தாக இருந்தது ஒரு பீர்‌ பாட்டில்தான்‌. எனினும்‌, இந்த 
பீர்‌ பாட்டில்‌, ஒரு உரு மறைப்புதான்‌; உண்மையாக, 
அந்த பாட்டிலில்‌ சுத்தமான கண்ணீர்‌ தான்‌ இருந்தது, 

இதுபோன்றே மற்றொரு புதிரான சம்பவம்‌ நார்வே 
யில்‌ நடந்தது. 1942 ரியூகான்‌ எனப்படும்‌ சிறிய நகரத்தில்‌, 
இங்கிலாந்து நாட்டு வான்படையினர்‌ (பாராட்ரூப்‌) இறங்‌ 
கினர்‌. இந்தப்‌ புதிரான படையெடுப்பின்‌, நோக்கம்‌, இரக 
சியமாகவே இருந்தது. யுத்தம்‌ முடிந்த பின்னர்தான்‌, இந்த 
ஆபத்து நிறைந்த படையெடுப்பு, ஒரு சிறிய தொழிற்சா 
லையை அழிக்கவே எனக்‌ தெரிந்தது. அந்தத்‌ தொழிற்சா 
லையில்‌ 400 லிட்டர்‌ கண்ணீர்‌ சேகரித்து வைக்கப்பட்டிருந் 
து. 

காரணம்‌ தெரியாத இந்த சம்பவங்கள்‌ அனைத்திற்கு 
மான உண்மையான காரணம்‌, கனமான பளுவான தண்‌ 
ணீர்தான்‌. 

கனமான தண்ணீரை சமீபத்தில்தான்‌ கண்டுபிடித்தனர்‌. 
40 வருடங்களுக்கு முன்பு, அமெரிக்க விஞ்ஞானியான யுரீ, 
கனமான தண்ணீரில்‌ சாதாரண ஹைட்ரஜன்‌ தவிர கன 
மான ஹைட்ரஜன்‌ இருப்பதைக்‌ கண்டுடித்தார்‌. இவற்றின்‌ 
அணுக்கள்‌, சாதாரண ஹைட்ரஜனினதைவிட, இரண்டு 
மடங்கு அதிகப்‌ பளுவாக இருந்தது. குழப்பமடைந்த விஞ்‌ 
ஞானிகள்‌, அது ஹைட்ரஜனே அல்ல எனவும்‌, அது முழு 
வதும்‌ மாறுபட்ட ஒரு பொருள்‌ எனவும்‌ நினைத்து, அதற்கு 
டியூட்டிரியம்‌ எனப்‌ பெயரிட்டனர்‌. 

குண்ணீரின்‌ ஒரு மூலக்‌ கூறில்‌ ஹைட்ரஜன்‌ இரண்டு 
அணுக்களாகவும்‌, ஆக்ஸிஜன்‌ ஒரு அணுவாகவும்‌ இருப்பது 
அனைவருக்கும்‌ தெரியும்‌. கனமான ஹைட்ரஜனின்‌ அணுக்‌ 
கள்‌ இருந்தால்‌, கனமான தண்ணீர்‌ உண்டாகிறது. கன்‌ 


18 


மான ஆக்ஸிஜன்‌ இரண்டு வகையாக இருப்பதாகவும்‌, டிரை 
டியம்‌ எனப்படும்‌ மிகவும்‌ கனமான ஹைட்ரஜன்‌ இருப்பதா 
கவும்‌, சமீபத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. தண்ணீரின்‌ மூலக்‌ 
கூறுகள்‌, இந்தப்‌ பெருட்களின்‌ அணுக்களின்‌ பல்வகையான 
கூட்டுகளால்‌, ஆக்கப்பட்டுள்ளன. ஆகவே. எந்தத்‌ தண்ணீ 
ரும்‌, 78 பல்வேறு கூட்டுப்‌ பொருட்களால்‌ ஆனது. இதில்‌ 
17, கனமான தண்ணீரின்‌ வெவ்வேறு வகைகளாகும்‌. 

சாதாரண தண்ணீரில்‌, கனமான தண்ணீரின்‌ விகிதம்‌, 
மிகவும்‌ குறைந்ததே.மிகவும்‌ பளுவான ஆக்ஸிஜனைக்‌ கொண்ட 
மூலக்கூறுகள்‌ ஒரு மில்லியனுக்கு ஒரு ஆயிரம்‌ என்ற விகி 
கத்தில்‌ காணப்படுகின்றன; டியூட்டிரியம்‌ கொண்டது, ஒரு 
மில்லியனுக்கு இரு நூறு என்ற விகிதத்தில்‌ காணப்படுகிறது. 
யுத்தத்திற்கு முன்னர்‌, கண்டுபிடிக்கப்பட்ட கணமான 
கண்ணீர்‌, சுத்தமான நிலையில்‌ அணுகுண்டு தயாரிப்பிற்கு 
மிகவும்‌ அவசியமாக இருந்தது. இதனால்தான்‌, நேச நாட்‌ 
டினர்‌, நாஜிகளின்‌ கையில்‌ அது சிக்கிவிடாமல்‌ இருக்க, 
ககுந்த தடுப்பு நடவடிக்கைகளைக்‌ கையாண்டனர்‌. 

கனமான கண்ணீர்‌ எப்படி இருக்கும்‌? 

டியூட்டிரியம்‌ கொண்ட தண்ணீர்தான்‌, நன்கு ஆராயப்‌ 
பட்டது. இதை, சாதாரணக்‌ தண்ணீரிலிருந்து நிறம்‌, மந்‌ 
றும்‌ வாசனை, ரசி அகியவற்றால்‌ பிரித்தறிய முடியாது; 
ஆனால்‌ அது, உயிரினங்களுக்கு உகந்ததல்ல. இதன்‌ விளை 
வாக, ஜனரஞ்சகமான கட்டுக்கதைகள்‌, உயிர்ப்புள்ள, மற்‌ 
றும்‌ உயிர்ப்பற்ற தண்ணீரைப்பற்றி, உண்டாயின. கன 
மான தண்ணீர்‌ உயிர்ப்பற்றதுதான்‌; ஏனெனில்‌ அதில்‌ 
உயிரினங்கள்‌ உயிர்‌ வாழ முடியாது. 

கனமான தண்ணீரில்‌, தாவர விதைகளை இட்டால்‌, அவை 
முளைப்பதில்லை. மீன்‌ மற்றும்‌ ஒரு செல்‌ ஜீவன்கள்‌, நுண்‌ 
கிருமிகள்‌, சிறிது நேரத்திலேயே இறந்து விடுகின்றன. 
கனமான கண்ணீர்‌ கொடுக்கப்பட்ட சுண்டெலிகளும்‌, எலி 
களும்‌, நீண்ட நாள்‌ உயிர்‌ வாழ்வதில்லை. கனமான தண்‌ 
ணீரை நன்றாக நீர்த்துக்‌ கொடுத்தால்‌, உயிரினங்கள்‌ வாழ்ந்‌ 
தாலும்‌, அளவுக்கு மீறிய தாகத்தால்‌ பாதிக்கப்படுகின்‌ 
றன. கனமான தண்ணீர்‌, எப்போதும்‌ அழிவையே உண்‌ 
டாக்குகிறது. உயிரினத்தில்‌ கனமான தண்ணீர்‌ அதிகரிப்ப 
தால்‌ தான்‌ உயிரினம்‌ மூப்படைகிறது என்றுகூட கருதப்‌ 
பட்டது. அனால்‌ இதற்கான போதிய சான்று இல்லை. 


24 19 


சாதாரணக்‌ தண்ணீரில்‌, எப்போதுமே இருக்கும்‌ மிகச்‌ 
சிறிய அளவிலான கனமான கண்ணீரின்‌ கலவை, நமக்குத்‌ 
தீங்கு விளைவிக்குமா? அப்படி இல்லை என்பது கெளிவு. 
உண்மையில்‌, சிறிய அளவிலான கனமான கண்ணீர்‌, மனி 
குனுக்கு சாதகமாகவே இருக்கிறது; ஏனெனில்‌ ஒருசில இன்‌ 
றியமையாத நிகழ்வுகளை, அது, ஊக்குவிக்கிறது. பெரும 
ளவில்‌ கனமான கண்ணீர்‌ இன்றியமையாத நிகழ்வுகளைத்‌ 
தடை செய்கிறது. உயிரினங்களுக்கு, கனமான தண்ணீர்‌, 
உயிருக்கு ஆபத்தல்ல; அனால்‌, இன்றியமையாக நிகழ்வுகள்‌ 
பெருமளவில்‌, பாதிக்கப்பட்டால்‌, உயிருக்கு ஆபத்து ஏற்‌ 
படும்‌. 


நமது உடல்‌ எடை எவ்வளவு? 


உங்களது எடை எவ்வளவு என்று தெரியுமா? சமீபத்‌ 
திலே அளந்து உங்களது எடை உங்களுக்குத்‌ தெரிந்திருந்‌ 
தாலும்‌, மேற்கண்ட கேள்வி அவ்வளவு எளிதானது என 
நினைத்துவிடாதீர்கள்‌. உங்களது எடை, ஒருநாளில்‌, மாலை 
யில்‌, ஒரு மணிநேரத்தில்‌ 10நிமிடங்களில்‌, எவ்வளவு வேறு 
படுகிறது என உங்களுக்குத்‌ தெரியுமா? 

மனித உடலின்‌ எடை நிரந்தரமாக வேறுபட்டுக்கொண்டே 
இருக்கிறது. திடீரென்று எடை அதிகரிக்கும்‌ காரணமான 
உணவுகள்‌ போன்றவற்றைத்‌ தவிர, மற்றும்‌ பல அம்சங்‌ 
களும்‌, எடையை, நிதானமாகவும்‌, மெதுவாகவும்‌, அதி 
கரிக்கவும்‌, குறைக்கவும்‌ செய்கின்றன. இதைப்பற்றி முத 
லில்‌ கண்டுபிடித்தவர்‌ 300 ஆண்டுகளுக்கு முன்‌ சாங்க்‌ 
டோரியஸ்‌ என்பவர்தான்‌. [சான்டாரியோ சாங்க்டோரியஸ்‌ 
(1561—1636.)] இவர்‌ ஒரு இத்தாலிய டாக்டர்‌. படுவா 
வில்‌, கலீலியோ கல்லூரியில்‌ ஒரு பேராசிரியர்‌. பெருமளவில்‌ 
அளவு மானிகளை அமைத்து, பலமணி நேரங்களைச்‌ செல 
விட்டு, தனது மாறுபடும்‌ எடையை அவர்‌ ஆராய்ந்தார்‌. 
இவரது ஆராய்ச்சியின்‌ முடிவுகள்‌, மிகவும்‌ ஆச்சரியமூட்டு 
வனவாக இருந்தன. இதனால்‌, அவரது ஆய்வகத்தில்‌ மக்‌ 
கள்‌ திரளாகக்கூடினர்‌ அவர்களது முன்னிலையில்‌, பிரசித்தி 
பெற்ற விஞ்ஞானி, தனது எடை இழப்பை நிரூபித்தார்‌. 
நிகழ்ந்த மாற்றங்கள்‌ குறிக்கிடத்தகுந்தவாறு இருந்தன. 


20 


சாங்க்டேரியஸ்‌, ஒரு இரவில்‌ ஒரு கிலோகிராம்‌ வரை எடை 
இழந்தார்‌! 

பல்வேறு காரணங்களால்‌, ஒருவன்‌ எடை இழக்க முடி 
யும்‌. 24 மணி நேரத்தில்‌, வெளியாகும்‌ கரியமில வாயுவின்‌ 
மூலம்‌, 75-80 கிராம்‌ வரை எடை இழக்க முடியும்‌. நுரை 
யீரல்கள்‌ மூலம்‌, 24 மணி நேரத்தில்‌ 150-500 கிராம்‌ வரை 
எடை இழப்பதை ஒப்பிடும்போது, மேற்கூறியது சிறிய 
அளவேயாகும்‌. வியர்வையின்‌, மூலமான எடை இழப்பு, 
மிகவும்‌ அதிகமாக இருக்கும்‌. ஒருவனது உடலிலிருந்து 
பெருந்துளிகளாக வியர்வை வெளிப்படாவிட்டாலும்கூட, 
ஒரு மனிதன்‌ எப்போதும்‌ வியர்த்துக்‌ கொண்டே இருக்‌ 
கிறான்‌. 

சருமப்‌ பரப்பில்‌ பரவிக்‌ கிடக்கும்‌ எண்ண முடியாத 
வியர்வைச்‌ சுரப்பிகளின்‌ துவாரங்கள்‌ வழியாக, வெளிப்‌ 
பட்டு வரும்‌ மிக நுண்ணிய வியர்வைத்‌ துளிகளை, உருப்‌ 
பெருக்கியின்‌ மூலமே காண முடியும்‌. உலர்ந்த காற்றாக 
இருந்தால்‌, சுரப்பிகளிலிருந்து புதிய வியர்வை வெளிப்ப 


21 


க 


டுமுன்‌, அவை அஆவியாகிவிடுகின்றன. அதனால்‌ சருமம்‌ 
உலார்ந்கே இருக்கிறது. குளிர்ந்த வானநிலையின்‌ போது, 
250-1700 கிராம்‌ வரை தண்ணீர்‌, சருமத்தின்‌ மூலம்‌, 
ஆவியாகிவிடுகிறது. உலர்ந்த வெப்பமான வானநிலையின்‌ 
போது கடினமாக உழைக்கும்‌ ஒரு மனிகன்‌, 24 மணி நேரத்‌ 
தில்‌ 10-15 லிட்டர்கள்‌ வியர்வையை வெளியேற்றுகிறான்‌; 
சிலபோது, இது ஒரு மணிக்கு 4 லிட்டர்கள்‌ என்ற அளவில்‌ 
இருக்கும்‌. எனினும்‌, இங்கும்‌, சருமம்‌ உலர்ந்தே இருக்கும்‌. 
சுமாரான மதிப்பீட்டின்படி, தெற்குப்‌ பகுதிகளில்‌ வசிக்‌ 
கும்‌ மக்கள்‌, தங்களது 70 வருட ஆயுட்‌ காலத்தில்‌ 70-150 
டன்கள்‌ வியர்வையைச்‌ சுரப்பதாகத்‌ தெரிகிறது. இந்த 
அளவு, மூன்று பெரிய ரயில்‌ வாகன்களை நிரப்பப்போதுமா 
னது. 

வியர்வையின்‌ பணி என்ன? உயிரினம்‌, இவ்வளவு அதிக 
அளவில்‌ வியர்வையை ஏன்‌ வெளியேற்ற வேண்டும்‌. இந்‌ 
குவகையில்‌ தான்‌, மனித இனம்‌, தான்‌ அயிகமாகச்‌ சூட 
டைந்துவிடாமல்‌, தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்கிறது. ஒரு 
லிட்டர்‌ வியர்வைக்கு 600 கலோரிகள்‌ என்ற அளவில்‌, உஷ்‌ 
ணம்‌ ஆவியாகும்போது உபயோகிக்கப்படுகிறது. இந்த வெப்‌ 
பம்‌ அனைத்துமே, மனித உடலால்‌ வெளியிடப்பட்டால்‌, 
உடல்‌ வெப்பம்‌, சுமார்‌ 10” குறையும்‌. துரதிருஷ்டவச 
மாக, நமது உடல்‌, மிகக்குறைந்த அளவிலான வெப்பத்‌ 
தையே, ஆவியாகும்போது செலவிடுகிறது. ஆகவே, வியர்த்‌ 
குல்‌ மட்டும்‌, உடலைக்‌ குளிர்ந்த நிலையில்‌ பேண முடியாது. 
உடல்‌ அதிகமாக சூடடையாதபடி, அது பாதுகாக்கிறது. 
நுரையீரல்களிலிருந்தும்‌, சருமத்திலிருந்தும்‌ தண்ணீர்‌ ஆவி 
யாவதன்‌ மூலம்தான்‌, சுற்றியுள்ள ஆகாயவெப்பம்‌ 40 
செ.--50 செ. ஆக இருந்தும்கூட சகஜமான உடல்‌ வெப்‌ 
பம்‌ (87” செ.) பேணப்படுகிறது. 

வியர்த்தல்‌, எப்போதுமே சாதகமானதல்ல. ஈரப்பதன்‌ 
அதிகமாக இருக்கும்போது, வியர்வை, மிகவும்‌ மெதுவாக 
ஆவியாகிறது. அது, பெரிய துளிகளாக மாறி, உடற்பரப்‌ 
பில்‌ வழிவதன்‌ மூலம்‌ நிவாரணம்‌ கிடைப்பதில்லை. ஏனெ 
னில்‌ ஆவியாகாமல்‌ குளிர்ச்சி கிடையாது. இதனால்தான்‌, 
புழுக்கமான வெப்பமண்டல காடுகளிலுள்ளதைவிட, உலர்‌ 
பாலைவனங்களில்‌ வெப்பத்தை எளிதில்‌ தாங்க முடிகிறது. 

மிகையாக வியர்த்தல்‌ தீங்கானதா? 8-5 லிட்டர்கள்‌ 


22 


/ 
கண்ணீரை இழந்தால்‌ காரணம்‌ எதுவாக இருந்தாலும்‌ 
சரி காங்க முடியாத அளவில்‌ தாகம்‌ உண்டாகிறது. இது, 
உடனுக்குடன்‌ ஈடுசெய்யப்படாவிடில்‌ உயிராபத்தாக முடி 
யும்‌. 1821ல்‌ பிரான்சு நாட்டில்‌, ஒரு பிரசித்திபெற்ற சம்‌ 
பவம்‌ நடந்தது. எதையுமே குடிக்க பிடிவாதமாக மறுத்து, 
தனது உயிரைப்‌ போக்கிக்‌ கொண்ட ஒரு மனிதனின்‌ நடத்‌ 
கைதான்‌ அந்தச்‌ சம்பவம்‌ ஆகும்‌. வாழ்வுக்கும்‌ சாவுக்கும்‌ 
நடந்த இந்தப்‌ போராட்டம்‌ 17 நாட்கள்‌ நீடித்தது. அவ 
னது, எதுவும்‌ அருந்தா விரதத்தின்‌ 15ம்‌ நாளில்‌ கூட 
போதுமான அளவு தண்ணீர்‌ குடிக்கக்‌ கொடுத்திருந்தால்‌, 
அந்த மனிதனைக்‌ காப்பாற்றியிருக்க முடியும்‌. 

வியர்வையில்‌ உள்ள கண்ணீர்‌ எங்கிருந்து வருகிறது? 
மனிதன்‌, தான்‌ அருந்தும்‌ தண்ணீரை, எங்கு சேகரித்து 
வைக்கிறான்‌? வியர்வை சுரப்பிகள்‌, இரத்தத்திலிருந்தும்‌, 
கண்ணீரைப்‌ பெறுகின்றன. அதிகமாக வியர்ப்பு உண்டாக 
கவரை, இரத்தம்‌ பருமடைவதில்லை. பரிணாமமும்‌ குறைவ 
தில்லை. ஆனால்‌ இரத்தத்தில்‌ தண்ணீரின்‌ அளவு குறையும்‌ 
போது, அதே அளவு தண்ணீர்‌, சேமிப்புகளிலிருந்து, இரக்க. 
நாளங்களுக்குள்‌ செல்கிறது. (உடலில்‌ கண்ணீர்‌ சேமித்து 
வைக்கப்படும்‌ இடங்களாவன: சரும அடித்துசு, கசைகள்‌, 
மற்றும்‌ பல உறுப்புக்கள்‌). அதுபோன்றே, மனிதனால்‌ அருந் 
கப்படும்‌ தண்ணீர்‌, குடல்களிலிருந்து, இரத்தத்தால்‌ கிர 
கிக்கப்படுகிறது; இந்த விதமான தண்ணீர்‌, சேமிப்பு 
இடங்களுக்கு உடனடியாக அனுப்பப்படுகிறது. 

உடலில்‌ சேமித்து வைக்கப்படும்‌ கண்ணீரின்‌ அளவு, 
குறிப்பாக பறவை இனங்களிலும்‌ பறக்கும்‌ ஐந்துக்களிலும்‌, 
ஒரு வரம்புக்குட்பட்டதாகும்‌. குளிர்ந்த வான நிலையில்‌ 
கூட, ஒரு உயிரினத்தின்‌ இன்றியமையாத பணிகளை, ஒன்‌ 
இரண்டு நாட்களுக்குப்‌ பேணக்கூட, அந்த அளவு தண்ணீர்‌ 
போதாது. ஆனால்‌, உயிரினத்தில்‌ எப்போதுமே தண்ணீரின்‌ 
சேமிப்பு, இருக்க வேண்டும்‌. தண்ணீரைச்‌ சேமித்து வைப்‌ 
பதற்கான முன்மாதிரியான முறையை, தேனீக்கள்‌ கண்டு 
பிடித்துள்ளன. ஆயிரக்‌ கணக்கான வயதடைந்த ஐந்துக்‌ 
களையும்‌, பெருமளவில்‌ முட்டைப்புழுக்களையும்‌ கொண்ட 
தேனீக்களின்‌ குடும்பம்‌, தண்ணீரின்றி உயிர்வாழ முடியாது. 
தேனீக்கள்‌ பற்ற முடியாத வானிலையின்்‌ இது, கேனிக்‌ 
குஞ்சுகள்‌ என்ன ஆகும்‌? இதற்கு, தேனீக்கள்‌, ஒரு வழி 


23 


யைக்‌ கண்டு பிடித்துள்ளன. ஒரு தேனீக்கூட்டைத்‌ திறந்து 
பார்த்தால்‌, தொழிலாளி கேனீக்கள்‌, அசைவற்று, கேன்‌ 
கூட்டைப்‌ பிடித்துக்‌ கொண்டு தொங்கிக்‌ கொண்டிருப்ப 
பதைக்‌ காணலாம்‌. அவை, உயிருள்ள கண்ணீர்‌ சேமிப்பு 
களாகும்‌. கண்ணீரை எடுத்துச்‌ செல்லும்‌ தேனீக்கள்‌, தங்‌ 
களிடமுள்ள அதிகப்படியான கண்ணீரை, கொழிலாளி 
தகேனீக்களுக்கு அளித்து, அவற்றை கனமடையச்‌ செய்து, 
பறக்க முடியாமலும்‌, ஊர்ந்து செல்ல முடியாமலும்‌, ஆக்‌ 
இவிடுகின்றன. பறக்க முடியாத நிலையின்‌ இரண்டு, மூன்று 
நாட்கள்‌ கழித்து, அவற்றின்‌ வயிறுகள்‌ சகஜ நிலையை 
அடைந்து, தண்ணீர்‌ சேமிப்புகளும்‌ காலியாகின்றன. 


முதலைக்‌ கண்ணீர்‌ 


அமைதியான, வெதுவெதுப்பான கடலின்‌ அலைகள்‌ கடற்‌ 
கரையின்‌ மீதுவந்து மோதுகின்றன. கண்ணீரின்‌ ஓரத்தில்‌, 
மரங்களடர்ந்த பாறைகளின்‌ அருகே, நாள்‌ முழுவதும்‌ 
மான்கள்‌ மேய்ந்து கொண்டிருக்கின்றன. குளிர்ந்த காற்‌ 
றையும்‌, நெடிதுயார்ந்த ஓக்‌, மற்றும்‌ தேவதாரு மரங்களின்‌ 
நிழல்களை அனுபவிக்கவும்‌, மான்கள்‌ அங்கு வருகின்றன. 
கடலலைகள்‌, அழகிய மான்களின்‌ கால்களை தொட்டுத்தழுவு 
கின்றன. ஆனால்‌, இவை, மான்களை வசீகரிப்பதில்லை, மான்‌ 
களுக்கு தாகம்‌ ஏற்பட்டால்‌, கலங்கிய தண்ணீர்‌ நிரம்பிய 
குழிகளைத்‌ தேடி மலைகளில்‌ ஏறிச்‌ செல்கின்றன. இந்தத்‌ 
குண்ணீர்‌ புதியதும்‌ சுத்தமானதும்‌ ஆல்ல. நீருற்றுகளிலி 
ருந்து எஞ்சிய தண்ணீர்‌; கோடைகாலத்தில்‌ வற்றிவிடுகின்‌ 
றன. 

மான்களோ, அல்லது வேறு எந்த விலங்குகளோ, தாக 
மடைந்தபோதுகூட, கடலுக்கு அருகே போவதில்லை. ஆயிர 
மைல்கள்‌ நீளமுள்ள கண்டத்தின்‌ வளைந்த கடற்கரைகள்‌, 
சமுத்திரங்களால்‌ சூழப்பட்டுள்ளன. எனினும்‌, எந்த மிரு 
கமும்‌, கடற்கரை யோரமாக தண்ணீருக்காக அலைவதில்லை; 
ஏனெனில்‌ கடல்‌ கண்ணீர்‌, தாகத்தைத்‌ தணிக்காது. 

கப்பல்‌ கவிழ்ந்து அவதிப்படும்‌ மக்கள்‌, அளவற்ற உப்புத்‌ 
குண்ணீர்‌ தங்களைச்‌ சுற்றி இருந்தபோதிலும்‌, தாகத்தால்‌ 
அழிந்து படுகின்றனர்‌. கடல்‌ தண்ணீர்‌ குடிப்பதற்கு அருக 


24 


/ 
தையற்றது. ஏனெனில்‌ அதில்‌ பல வகையான உப்புக்கள்‌ 
கலந்துள்ளன: ஒரு லிட்டரில்‌ 27 கிராம்கள்‌ சாதாரண உப்பு 
உள்ளிட்ட 35 இராம்‌ பலகர உப்புகள்‌ இருக்கும்‌. 

கடல்‌ தண்ணீர்‌ ஏன்‌ குடிப்பதற்கு ஏற்றதல்ல? 

வயதடைந்த ஒருவனுக்கு உணவில்‌ உள்ளகையும்‌ உள்‌ 
ளிட்டு, தினமும்‌ மூன்று லிட்டர்கள்‌ கண்ணீர்‌ தேவைப்‌ 
படுகிறது. ஒருவன்‌, கடல்‌ கண்ணீரைக்‌ குடிக்க நேர்ந்தால்‌, 
தினமும்‌ அவனுக்கு 100 கிராம்கள்‌ உப்பு கிடைக்கும்‌. இந்த 
உப்புக்கள்‌ அனைத்துமே, ஒரே நேரத்தில்‌, இரத்தத்தில்‌ 
உட்புக நேர்ந்தால்‌, விளைவுகள்‌ ஆபத்தில்‌ முடியும்‌. சகஜமான 
தேவைகள்‌ பூர்த்தி செய்யப்பட்டால்‌, தேவைக்கு அதிகமான 
உப்புக்களை, இரத்தம்‌ வெளியேற்றுகிறது. இரத்தத்தை சுத்‌ 
திகரிக்கும்‌ முக்கியமான உறுப்புக்கள்‌ சிறு நீரகங்களாகும்‌. 
வயதடைந்த ஒருவன்‌, தினமும்‌ 1*/, லிட்டர்‌ சிறுநீரை 
வெளியேற்றுகிறான்‌ (இந்த அளவு, தினமும்‌ உட்கொள்ளும்‌ 
அளவில்‌ பாதியாகும்‌). இத்துடன்‌ சோடியம்‌, பொட்டாசி 
யம்‌, கால்சியம்‌, மற்றும்பல தீய பொருட்களும்‌ வெளியேற்‌ 
றப்படுகின்றன. துரதிருஷ்வசமாக கடல்‌ நீரில்‌ இருக்கும்‌ 
இந்த உப்புக்களின்‌ செறிவு, சிறுநீரில்‌ இருப்பதை விட அதி 
கமாக இருக்கிறது. ஆகவே, கடல்‌ உப்பு நீரிலிருந்து, உயி 
ரினம்‌ பெறும்‌ உப்புக்களை, அகற்ற, மிகப்பெருமளவில்‌ தண்‌ 
ணீரைக்‌ குடிக்க நேரிடும்‌. 

மீன்களும்‌, கடல்வாழ்‌ விலங்கினங்களும்‌ எவ்விதம்‌ உயிர்‌ 
வாழ்கின்றன? சுத்தமான குடிக்கும்‌ தண்ணீர்‌, அவைகளுக்கு 
எங்கிருந்து கிடைக்கின்றது? 

உண்மையில்‌, அவைகளுக்கு தண்ணீர்‌ கிடைக்கத்‌ தூன்‌ 
செய்கிறது. மீன்கள்‌, மற்றும்‌ முதுகெலும்பிகள்‌ ஆகியவற்‌ 
றின்‌ இரத்தத்திலும்‌, செல்லிடைத்‌ திரவங்களிலும்‌ காணப்‌ 
படும்‌ உப்பின்‌ அளவு மிகவும்‌ குறைந்து இருக்கும்‌. ஆகவே 
கடல்வாழ்விலங்கினங்கள்‌, கங்களது உணவிலேயே, போதிய 
அளவு, நல்ல குடி, தண்‌ஜிரப்‌ பெறுகின்றன. இந்தத்‌ 
திரவங்கள்‌, மனிதனுக்கும்‌ ஏற்றதாகும்‌. பிரான்சு நாட்டு 
டாக்டர்‌ ௮. பம்பார்‌ தான்‌ இதை முதலில்‌ அறிந்தார்‌. 

ஒவ்வொரு ஆண்டும்‌ கப்பல்‌ கவிழ்ந்து அவதிப்படும்‌ 
ஆயிரக்கணக்கான மக்கள்‌, பசியாலும்‌, தாகத்தாலும்‌ அழிந்‌ 
துபடுகின்றனர்‌. டாக்டர்‌ பம்பார்‌, மிகவும்‌ துணிச்சலான 
ஒரு பரிசோதனையை மேற்கொண்டார்‌. இந்தப்‌ பரிசோத 


25 


னையின்‌ மூலம்‌, ““மனிதனுக்கு உயிர்‌ வாழத்‌ கேவையான 
அனைத்தும்‌ கடலில்‌ இருக்கிறது?” என்றும்‌, ““கப்பல்‌ 
கவிழ்ந்து அவதிப்படும்‌ மக்கள்‌, கடலில்‌ கிடைக்கும்‌ பொருட்‌ 
களை உபயோகிக்க முடிந்திருந்தால்‌, மரணவாயிலிருந்து 
தப்பித்திருக்க முடியுமென்றும்‌”, நிரூபிக்க இந்த முயற்‌ 
சியை மேற்கொண்டார்‌. இதற்காக, ஒரு சிறிய ரப்பர்‌ பட 
கில்‌ அட்லாண்டிக்‌ மகா சமுத்திரத்கைக்‌ கடக்க, துவங்கி 
கினார்‌. இதன்போது, படகிலிருந்தே பிடிக்க முடிந்த மீன்‌ 
களையும்‌, மற்றும்‌ முதுகெலும்பற்ற மிகச்‌ சிறிய இந்துக்‌ 
களையும்‌ தவிர வேறு எகையும்‌ அவர்‌ உண்ணவில்லை. கண்‌ 
ணீருக்குப்‌ பதிலாக, மீன்களின்‌ உடலிலிருந்து பிழிந்தெடுக்‌ 
கப்பட்ட திரவத்கையே குடித்தார்‌. ஐரோப்பாவிலிருந்து 
அமெரிக்காவைக்‌ கடக்க அவருக்கு 65 நாட்கள்‌ பிடித்தன. 
இந்தவகையான உணவு, அவரது உடல்‌ நிலையைப்‌ பெரி 
தும்‌ பாதித்தாலும்‌, கடலில்‌ கிடைக்கும்‌ பொருட்களைக்‌ 
கொண்டே, மனிதன்‌ உயிர்‌ வாழலாம்‌ என நிரூபித்தார்‌. 

மீன்களுக்கு, எங்கிருந்து நல்ல கண்ணீர்‌ கிடைத்தது 
என்று எவருமே கேட்கலாம்‌. மீன்களிடம்‌, சிறு நீரகங்களி 
லிருந்து மாறுபட்ட, ஒரு அற்புதமான வடி கட்டும்‌ கருவி 
உண்டு எனக்‌ கண்டு பிடிக்கப்பட்டது. மீன்களின்‌ சிறு நீரகங்‌ 
கள்‌ மிகச்‌ சிறியவை. அதனால்‌ உயிரினத்திலிருந்து, உப்புக்‌ 
களை வெளியேற்றுவதில்‌, எந்தப்‌ பங்கும்‌ வகிக்க முடியாது. 
வடிகட்டும்‌ அமைப்பு, செவில்களில்‌ உள்ளன. இரத்தத்தி 
லுள்ள உப்புக்களை வடிகட்டி, உயிரினத்திலிருந்து, அவற்‌ 
றை, சளியுடன்‌, மிகச்‌ செறிவடைந்த நிலையில்‌ அகற்றுவதற்‌ 
கென சிறப்பான செல்கள்‌ அமைந்துள்ளன. 

புதிய சுத்தமான தண்ணீரைப்‌ பெறுவதில்‌, கடல்‌ பற 
வைகளும்‌, சிரமப்படுகின்‌் றன. சமுத்திரவாசிகளான பெட்ரல்‌ 
மற்றும்‌ அல்பட்ராஸ்‌ போன்ற கடற்பறவைகள்‌, கடற்கரை 
யிலிருந்து வெகுதூரம்‌ கள்ளி வசிக்கன்றன. முட்டையிட 
வோ, குட்டிபோடவோ வருடத்திற்கு ஒரு தடவை நிலத்‌ 
திற்கு வருகின்றன. கார்மோராண்ட்‌, மற்றும்‌ கில்லிகட்‌ 
போன்ற பலவகையான கடற்பறவைகள்‌, கடற்கரைக்கு 
அருகில்‌ வசித்தாலும்‌, புதிய தண்ணீரை அவை அருந்து 
வதில்லை. தங்களது இரையின்‌, செல்லிடைக்‌ திரவம்‌ மட்‌ 
டும்‌ அவைகளுக்குப்‌ போதுமானது என முன்னர்‌ நம்பப்பட்‌ 
டது. ஆனால்‌ அவை, விரும்பியே கடல்‌ நீரை அருந்து 


26 


தின்றன எனவும்‌, சில பறவைகள்‌ கடல்நீரின்றி உயிர்வாழ 
முடியாது எனவும்‌, நிரூபிக்கப்பட்டுள்ளது. பல காலத்திற்கு 
முன்னர்‌, இப்பறவைகள்‌, மிருகக்‌ காட்சிசாலை போன்ற 
இடங்களில்‌ அடைபட்டுக்‌ கடந்தால்‌ உயிர்‌ வாழ்வதில்லை 
எனவும்‌ நம்பப்பட்டது. விலங்கியலாளர்கள்‌, திகைத்தனர்‌; 
_— சிறிய மிருதுவான பறவைகள்‌ அடைபட்டுக்‌ கிடப்பதை 
சகித்துக்‌ கொண்டன; கிளிகள்‌, நெருப்புக்‌ கோழிகள்‌; கழு 
குகள்‌, ஆந்தைகள்‌ போன்றவை குண்டுகளில்‌ அடைபட்டா 
லும்‌ எளிதில்‌ உயிர்‌ வாழ்ந்தன. அனால்‌ கடற்‌ பறவைகள்‌ 
சிறிது காலமே வாழ முடிந்தது. இந்த அழகிய கடற்‌ பற 
வைகள்‌ நெருக்கமான கூண்டுகளில்‌ வாழ முடியாது-எ௭என 
வும்‌, ஏனெனில்‌ பரந்த சமுத்திரத்தின்‌ இனிய சூழ்நிலை 
அவைகளுக்குக்‌ கிடைக்கவில்லை எனவும்‌ இறுதியாக முடிவு 
செய்யப்பட்டது. ஆனால்‌ பரந்த கடல்‌ மீதுள்ள விருப்போ, 
அல்லது நெருக்கமான கூண்டுகளோ, பறவைகளைக்‌ கொல்‌ 
லவில்லை; தங்களுக்குக்‌ தேவையான உப்புக்களைப்‌ பெற 
முடியாததால்‌, அவை இறந்துவிட்டன. அவைகளின்‌ உண 
வில்‌ போதிய அளவில்‌ உப்பு சேர்க்கப்பட்டவுடன்‌ கடற்பற 
வைகள்‌, உல்லாசமாக வாழத்‌ கொடங்னெ. 

கடற்‌ பறவைகளும்‌, ஊர்வனவும்‌ ஆச்சரியமான வடி 
கட்டும்‌ அமைப்பைக்‌ கொண்டுள்ளன. இவை சிறு நீரகங்‌ 
கள்‌ அல்ல; ஆனால்‌ ஒரு, மூக்கு--புதிய சொல்வழக்குப்படி--- 
உப்புசுரப்பியாகும்‌. பறவைகளுக்கு இது கண்‌ குழியின்‌ மேல்‌ 
விளிம்பில்‌ காணப்படுகிறது; இச்சுரப்பியின்‌ வெளிச்‌ செல்‌ 
நாளம்‌, மூக்குக்‌ குழியினுள்‌ இருக்கிறது. சுரப்பியில்‌ சுரக்‌ 
கும்‌ திரவத்தில்‌ சோடியத்தின்‌ செறிவு, இரத்தத்தைப்‌ 
போன்ற ஐந்து மடங்காகும்‌. கடல்‌ தண்ணீரைப்‌ போன்று 
இரண்டு அல்லது மூன்று மடங்காகும்‌. மூக்கிலிருந்து வெளிப்‌ 
படும்‌ திரவம்‌, அலகின்‌ ல்‌, தெளிவான பெரிய துளி 
களாகத்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. தனது உடலை இடை 
இடையே, அசைப்பதன்‌ மூலம்‌, பறவை, துளிகளை கீழே 
விழச்‌ செய்கிறது. கடல்பறவைக்கு நிறை உப்பு கலந்த 
உணவைக்‌ கொடுத்த 10-12 நிமிடங்களில்‌, அதனால்‌ மூக்‌ 
கிலிருந்து துளிகள்‌ சொட்டுச்‌ சொட்டாக விழ ஆரம்பிக்‌ 
கின்றன. இதனால்‌, ஒரு வேளை அந்தப்‌ பறவை ஜலதோஷத்‌ 
தால்‌ பாதிக்கப்பட்டுவிட்டதோ என்ற ஐயப்பாடு உண்டாகி 
றது. 


27 


ATI 
அஆ 42225௯ 
TRF TSS 


(ட ட 2 ஸா 
S.A Xx 


ஆமைகள்‌, பாம்புகள்‌, பல்லிகள்‌ போன்ற கடல்வாழ்‌ 
ஊர்வனவற்றில்‌, பறவைகளைப்‌ போன்று இல்லாமல்‌, உப்‌ 
புச்‌ சுரப்பியின்‌ வெளிநாளம்‌, கண்களின்‌ ஒரத்தில்‌ அமைந்‌ 
துள்ளது. இதனால்‌ திரவம்‌ கண்‌ வழியாக வெளியேற்றப்ப 
டுகிறது. முதலைகள்‌, பெரிய, தெளிவான கண்ணீர்‌ துளிகளு 
டன்‌ அழ முடியும்‌என்று முன்காலத்திலேயே மக்கள்‌ தெரிந்‌ 
திருந்தனர்‌. தனது இரையை விழுங்கிய பின்னர்‌, அதன்மீது 
அனுதாபப்பட்டு அழுவதாகக்‌ கருதப்பட்டது. இதனால்தான்‌ 
“முதலைக்‌ கண்ணீர்‌?” என்ற சொல்‌, மோசமான வஞ்ச 
கத்தை விளக்க கையாளப்பட்டது. இந்த முதலைக்‌ கண்‌ 
ணீரின்‌ புதிர்‌ முதலை தானுண்ட உணவிலும்‌ தண்ணீரிலும்‌ 
உள்ள, தேவைக்கு அதிகமான உப்புக்களை வெளியேற்றுகி 
றது என்ற விளக்கத்தின்மூலம்‌, இது தெளிவாகியது. 

பச்சை ஆமை, வருடம்‌ பூராவும்‌ வெப்பமான கடல்‌ 
களிலும்‌ சமுத்திரங்களிலும்‌ அலைந்து கொண்டேயிருக்கிறது 
வருடத்திற்கு ஒரு தடவை, இரவில்‌, அதுவும்‌ வருடத்தின்‌ 
குறிப்பிட்ட நேரத்தில்‌, பெண்‌ ஆமை சமுத்திரத்தின்‌ மணற்‌ 
கரைக்கு வந்து, தனது முட்டைகளை புகைத்து வைக்கிறது. 
கடலுக்குக்‌ திரும்பப்‌: போகும்போது: மிகையாக .அழுது, 


28 


உலர்ந்த மணலின்‌ மீது உப்பான கண்ணீரை விட்டுக்கொண்டு 
செல்கின்றது. சில நாட்களுக்கு முன்னர்‌, முட்டையிலிருந்து 
வெளிப்பட்ட அது, அந்த இடத்கைவிட்டுச்‌ செல்வதால்‌ 
மனமுடைந்து அழுகிறதா? அல்லது கானிட்ட முட்டைக்‌ 
குஞ்சை, விதியே என்று விட்டுச்‌ செல்வதாலா? நிச்சயமாக, 
இவை, காரணங்களாக இருக்க முடியாது. அதன்‌ உப்புச்‌ 
சுரப்பிகள்‌, தன்னிடமுள்ள உப்புக்களை வழக்கமாக வெளி 
யேற்றுதால்தான்‌. இது ஒன்றும்‌ வழக்கத்திற்கு விரோதமான 
ஒன்றல்ல. பச்சை ஆமைகள்‌, தங்களது கண்ணீருக்கு மிகப்‌ 
பிரசித்தி பெற்றவை. அனால்‌ தண்ணீரில்‌ அதன்‌ கண்ணீர்‌, 
வெளித்‌ தெரிவதில்லை. இதனால்தான்‌, உப்புச்‌ சுரப்பியின்‌ 
புதிரைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள, மனிதனுக்கு இத்‌ 
தனை காலம்‌ பிடித்தது. 


மீன்கள்‌ தண்ணீரைக்‌ குடிக்கன்றனவா? 


மீன்கள்‌ கண்ணீரைக்‌ குடிக்கின்றனவா? விஷமத்தனமான 
உங்கள்‌ புன்சிரிப்பை, நான்‌ காண்கிறேன்‌; மீன்‌, தனது, 
வாயைக்‌ திறந்தவுடன்‌, கண்ணீரால்‌ அதன்‌ வாய்‌ நிரம்பி 
வழிகிறது. 

மீன்கள்‌, விரும்பினாலும்‌, விரும்பாவிட்டாலும்‌, ஓரளவு 
தண்ணீர்‌, அதன்‌ உணவுடன்‌, இரைப்பைக்குள்‌ செல்கிறது 
அந்தத்‌ தண்ணீர்‌, அதற்கு போதுமானதா? மீன்களுக்கு எப்‌ 
போதாவது தாகம்‌ உண்டாகுமா? பலகாலத்திற்கு முன்‌ 
னரே, இதற்கான விடையை, விஞ்ஞானிகள்‌, கண்டிருந் 
தனர்‌. 
பூமியில்‌ காணப்படு ம்ணீண்ணீர்‌ அனைத்திலும்‌ மீன்கள்‌ 
காணப்‌ படுகின்றன. ஆனால்‌ ஒவ்வொரு வகையான மீன்‌ 
களும்‌ தங்களுக்கு ஏற்ற இயற்கை சூழ்நிலையில்‌ தான்‌ உயிர்‌ 
வாழ முடியும்‌. ஒருசில வகையான மீன்கள்தான்‌, உப்புத்‌ 
தண்ணீரிலிருந்து நல்ல கண்ணீருக்கும்‌, நல்ல குண்ணீரிலி 
ருந்து உப்புத்‌ தண்ணீருக்கும்‌, உடல்‌ சேதாரம்‌ எதுவுமின்றி 
வந்துபோக முடியும்‌. இந்தத்‌ தன்மையில்‌, விலாங்கு மீனுக்கு 
ஈடில்லை. அவை, தங்கள்‌ வாழ்நாளில்‌ பாதியை உப்புத்‌ 
தண்ணீரிலும்‌ எஞ்சிய பாதியை நல்ல குண்ணீரிலுமாக 
வாழ முடியும்‌. ஒரு வகையான குண்ணீரிலிருந்து, மற்றொரு 
வகையான தண்ணீருக்கு மாறுவகை, எது, தடை செய்‌ 


29 


கிறது? வாய்க்‌ குழியின்‌ புறத்தோல்‌, செதில்கள்‌, எல்லா 
உறுப்புக்களின்‌ மற்றும்‌ திசுக்களின்‌ தனிப்பட்ட செல்‌ 
படலங்கள்‌ உள்ளிட்ட, மீன்களின்‌ உடலின்‌ மற்ற எல்லாப்‌ 
பகுதிகளும்‌, தண்ணீரை ஊடுருவிச்‌ செல்ல முடியும்‌; அவை 
எளிதில்‌, தண்ணீரால்‌ ஊடுருவப்பட முடியும்‌. ஆனால்‌ அவை, 
உப்புக்களையும்‌, மற்றும்பல பொருட்களையும்‌, உள்ளே அனு 
மதிக்காது. 

தண்ணீர்‌ எங்கே கசிகிறது? சேமிப்புக்குள்ளா? சேமிப்‌ 
பிலிருந்தா? அது, தண்ணீர்‌, எங்கே அதிகமாக இருக்கிறது என்‌ 
பகைப்‌ பொறுத்ததல்ல. அவற்றில்‌ கரைந்துள்ள பொருட்‌ 
களால்‌ உருவாகும்‌ கரையங்களின்‌ சவ்வூடு அழுத்தத்தால்‌, 
பரவல்‌ என்ற நிகழ்வு கட்டுப்படுத்தப்படுகிறது. அவற்றின்‌ 
விகிதம்‌ அதிகரிக்கும்போது, சவ்வூடு அழுத்தமும்‌ அதிகரிக்‌ 
கிறது. கரையம்‌, மிகவும்‌ துரிதமாக தண்ணீரைக்‌ கிரகிக்‌ 
கிறது. சுத்தமான கண்ணீரில்‌ அது “0' ஆக இருக்கும்‌. 
அதேதேபோது, மீனின்‌ இரத்தத்திலும்‌, திசுத்‌ திரவங்களிலும்‌, 
உப்புக்களும்‌, புரதப்‌ பொருட்களும்‌ உள்ளன. இவை, ஆறு 
முதல்‌ பத்துமடங்கு சவ்வூடு அழுத்தத்தை உண்டாக்குகின்‌ 
றன. இந்த ஆற்றலின்‌ உதவியால்‌, நல்ல தண்ணீரிலுள்ள 
மீன்கள்‌, வெளிப்புறத்திலிருந்து, தங்கள்‌ உடலுக்குள்‌ தண்‌ 
ணீரை இழுக்க முடிகிறது. உயிரினத்திலிருந்து தேவைக்கு 
அதிகமான கண்ணீரை அகற்ற அவசியமான சாதனங்கள்‌, 
அவைகளுக்கு இல்லாவிடில்‌, மீன்கள்‌ விரைவில்‌ உப்புசம 
டைந்து இறந்துபடுகின்றன. இதனால்‌, நல்ல தண்ணீரிலுள்ள 
மீன்களுக்கு, கண்ணீரைக்‌ குடிக்க தேவை இராது. எல்லாப்‌ 
பக்கங்களிலிருந்தும்‌ ஊடுருவும்‌ தண்ணீரை அகற்றுவதிலேயே 
அவைகளுக்குப்‌ போதிய சிக்கல்‌ உள்ளன. 

கடல்வாழ்‌ எலும்பு மீன்களில்‌, இது மாறுபட்டிருக்கும்‌. 
மீன்களின்‌ திசுக்களைவிட, கடல்‌ தண்ணீரின்‌ உப்பு அளவு, 
அதிகமாக இருக்கும்‌ கடல்‌ தண்ணீரின்‌ சவ்வூடு அழுத்தம்‌ 
32 வளி மண்டலங்களாக இருக்கும்‌: அனால்‌ மீன்களின்‌ 
சவ்வூடு அழுத்தமோ 10-15 வளிமண்டலங்களாக இருக்கும்‌. 
ஆகவே, மீன்களின்‌ உடலிலிருந்து, பேராசையுடன்‌ சமுத்‌ 
திரம்‌ தண்ணீரை உறிஞ்சிக்‌ கொண்டே இருக்கிறது. கடல்‌ 
குண்ணீர்‌, தன்னுள்‌ நீந்திக்கொண்டிருக்கும்‌ மீன்களை உலரச்‌ 
செய்ய முடியும்‌ என்பது முரண்‌ பட்டதாகத்‌ தோன்றும்‌. 

கடல்‌ மீன்கள்‌ அனைத்துமே, -தண்ணீர்‌ அருந்துவதில்லை. 


30 


சுறாமீன்கள்‌, மற்றும்‌ திருக்கை மீன்‌ போன்ற மீகப்‌ புரா 
கன மீன்கள்‌, (இவை எலும்பு மீன்களுக்கு (டீலியாஸ்ட்‌) 
முன்னரே, சமுத்திரங்களுக்குள்‌ இடம்‌ பெயர்ந்துவிட்டன 
மிகவும்‌ மாறுபட்ட வழியில்‌; உப்புத்‌ தண்ணீரில்‌ வாழ 
தங்களைத்‌ தக அமைத்துக்‌ கொண்டுவிட்டன. தங்களது 
இரத்தத்தில்‌ யூரியா உப்பை வைத்துக்‌ கொள்ள, அவை 
தெரிந்து கொண்டன. யூ்ரியா,ஒரு தீங்கான பொருளாகும்‌. 
மற்ற விலங்கினங்கள்‌, உட்‌ ஐ யாக யூரியாவை வெளியேற்‌ 
றிவிடும்‌. இதற்காகத்தான்‌, அவைகளுக்கு தங்கள்‌ செதிள்‌ 
களைப்‌ போர்த்திக்‌ கொள்ள ஒரு சிறப்பான படலம்‌ உண்டு. 
இது யூரியாவை உட்புக, அனுமதிக்காது. குறாமீன்களின்‌ 
இரத்தத்தின்‌ சவ்வூடு அழுத்தம்‌, கடல்‌ தண்ணீரினதைவிட 
மிக அதிகமாக இருக்கும்‌. நல்ல தண்ணீரில்‌ வசிக்கும்‌ மீன்‌ 
களைப்‌ போலவே, அவற்றின்‌ உடல்களும்‌ சமுத்திரத்திலி 
ருந்து தண்ணீரை எடுத்துக்‌ கொள்கின்றன. ஆகவே, அவை, 
குண்ணீரை அகற்றுவதில்‌ ஆர்வம்‌ காட்டுகின்றன. 
சுறாமீன்களிலிருந்து, இந்தத்‌ தத்துவத்தை, தென்க 
மக்கு ஆசியாவில்‌, விஞ்ஞானிகள்‌ சமீபத்தில்‌ கண்டுபிடித்த, 
நண்டுகளைச்‌ சாப்பிடும்‌ மீன்கள்‌, தெரிந்து கொண்டன. நீரி 


31 


லும்‌, நிலத்திலும்‌ வாழும்‌ எல்லாப்‌ பிராணிகளிலும்‌, இது 
ஒன்றுதான்‌, உப்புத்‌ தண்ணீரில்‌ வாழத்தன்னை தகவமைகத்‌ 
துக்‌ கொண்டது. எனினும்‌ தவளைகள்‌, நல்ல தண்ணீரில்‌ 
முட்டையிடுகின்றன. ஆனால்‌ குஞ்சுகள்‌ முதிர்ந்த உடன்‌, 
நல்ல தண்ணீரைவிட்டுவிட்டு, கடலுக்குள்‌ சென்று, நண்டு 
களை உண்டு வாழ்கின்றன. சுருமீன்களைப்‌ போல்‌, தங்களது 
இரத்தத்தில்‌, தவளைகள்‌ யூரியாவை, வைத்துக்கொண்டுள்‌ 
ளன. ஆனால்‌ இந்து தங்களிடம்‌ போல்‌ செய்ய முடியும்‌; 
கடலுக்குள்‌ செல்லுமுன்‌, நிறைய யூரியாவை சேமித்துக்‌ 
கொள்ளுகின்றன. நல்ல தண்ணீருக்குள்‌ செல்லும்போது, 
தேவைக்கு அதிகமான யூரியாவை, வெளியேற்றி விடுகின்‌ 
றன. ஆகவே குவளைகள்‌, எங்கு வாழ்ந்தாலும்‌, தண்ணீரைக்‌ 
குடிக்கத்‌ தேவையில்லை. 


காற்றைப்‌ பிழிந்து உலரச்‌ 
செய்ய முடியுமா? 


நெடு நாட்களுக்கு முன்னரே, விலங்கியலாளர்கள்‌, ஒரு 
கரண்டி தண்ணீரைககூட காண முடியாத பாலைவனத்தில்‌ 
வாழும்‌ மிருகங்கள்‌ கூண்டிலடைக்கப்பட்டால்‌, தண்ணீரை 
அதிகமாகவும்‌, விருப்பத்துடனும்‌ குடித்தன என்பதைக்‌ 
கண்டனர்‌. ஆவ்விதம்‌ இத்தகைய விலங்குகள்‌ பாலைவனத்‌ 
தில்‌ பல நாட்கள்‌ வசித்தன என்பது புதிராக இருக்கிறது, 
நாம்‌ நினைப்பதுபோல்‌, பாலைவனம்‌ அவ்வளவு உலர்ந்து, 
வறண்டு இராது போலும்‌? அல்லது ஒருவேளை குண்ணீர்‌ 
கிடைக்குமோ? 

இத்தகைய கேள்விகளுக்கு விடைகளைக்‌ காணும்‌ முன்‌ 
னர்‌ வறண்ட பகுதிகளில்‌ வசிக்கும்‌ மக்களுக்கு எவ்‌ 
விகம்‌ தண்ணீர்‌ கிடைக்கிறது என்பதைப்‌ பார்ப்போம்‌. 

மலைகளுக்கும்‌, கடலுக்கும்‌ இடையே கிரிமியாவின்‌ 
தெற்குக்‌ கடற்கரையோரமாக உள்ள ஒரு சிறிய இடத்தில்‌, 
விடுமுறைவாச ஸ்தலங்கள்‌, மற்றும்‌ சானடோரியம்‌, பணி 
யாளர்களின்‌ முகாம்கள்‌ போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. 
கோடை காலம்‌ துவங்கிய உடன்‌, ஆயிரக்கணக்கான மக்‌ 
கள்‌, தங்கள்‌ விடுமூறைகாலத்தை அனுபவிக்க கிரிமியாவை 
அடைகின்றனர்‌. எனினும்‌, இதனால்‌ நகர சபைத்‌ தொழிலா 
ளர்களுக்கு எவ்வளவு சிரமம்‌ என்றோ அல்லது விடுமுறையா 


32 


ளர்கள்‌ குளிக்க, குடிக்க, சமைக்க வேண்டிய கண்ணீரை 


இடைவிடாது வினியோகம்‌ செய்வதில்‌ உள்ள இடையூறு 
களைப்‌ பற்றியோ அவர்களில்‌ யாருமே கவலைப்படுவதாகத்‌ 
தெரியவில்லை. கிரிமியாவின்‌ தெற்கு கரையோரத்தில்‌ பெரிய 
நதிகளோ, ஏரிகளோ இல்லை என்றும்‌, அங்குள்ள நீரோடை 
களும்‌, கோடை காலத்தில்‌ வற்றி போய்விடுகின்றன எனவும்‌ 
உங்களுக்குக்‌ தெரியும்‌. 

திரிமியாவில்‌, இலையுதிர்காலம்‌ துவங்கிய உடனேயே, 
மழையும்‌ பெய்கிறது. அப்போதிருந்தே, கண்ணீரைச்‌ சேமி 
கத்‌ துவங்கிவிடுகிறார்கள்‌. நிலப்பரப்பில்‌ உள்ள குளங்களி 
லும்‌, நிலத்திற்‌ கடியில்‌ பெரிய தேக்கங்களிலும்‌, கோடை 
காலத்திற்குத்‌ தேவையான கண்ணீரைச்‌ சேமித்து வைக்‌ 
கிறார்கள்‌. எனினும்‌ அடிக்கடி தண்ணீர்‌ தட்டுப்பாடும்‌ ஏற்‌ 
படுவதுண்டு. அகைத்‌ தவிர்க்க, மலைகளுக்கிடையே ஒரு 
பெரிய சுரங்கப்‌ பாதை மைத்து, ஒரு நதியையே, கிரி 
மியாக்கரைக்கு, கொணுவட்து சேர்த்து, கண்ணீர்‌ பற்‌ 
ருக்குறையைத்‌ தவிர்த்தனர்‌. 

சில ஆண்டுகளுக்கு முன்னர்‌, மேற்கூறிய சாதனைகளை 
நினைத்துப்‌ பார்க்கக்கூட முடியாது. ஆனால்‌ பழங்காலத்தில்‌, 
கிரிமியா வாசிகள்‌, இத்தகைய சாதனைகள்‌ இல்லாமலேயே 
வசித்தனர்‌. அவர்கள்‌, நேரடியாக, காற்றிலிருந்தே, தண்‌ 
ணீரைப்‌ பெற்றனர்‌. கிரிமியாவில்‌ உள்ள காற்று உலர்ந்‌ 
திருந்தாலும்‌, அதில்‌ நீராவி இல்லாமல்‌ இல்லை. மேலும்‌, 
கடலும்‌ வெகுதூரத்தில்‌ இல்லை. கொல்‌ பொருள்‌ ஆராய்ச்‌ 
சியாளர்கள்‌, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌ காற்றிலிருந்து 
தண்ணீரை எவ்விதம்பெற முடிந்தது என விளக்கியுள்ளனர்‌. 

கிழக்கு கிரிமியாவில்‌, ஃபியோடோசியா நகரத்திற்கு 
அருகே, இடைக்‌ காலத்தில்‌ ஒரு பிரபுவின்‌ பெரிய பண்ணை 
ஒன்று கண்டு பிடிக்கப்பட்டது. அங்கு சிறந்த கட்டிட வேலை 
பாடுகள்‌ காணப்பட்டன; கல்லாலான கோபுரங்கள்‌ கொண்ட 
ஒரு பெரிய தளவரிசை கொண்ட பகுதி காணப்பட்டது. கோ 
புரங்களுக்கு உள்ளே, எண்ண முடியாத சுரங்கப்‌ பாதைக 
ளும்‌, குழிவுகளும்‌ காணப்பட்டன. கோபுரங்களின்‌ உள்ளே 
நுழைந்ததும்‌, வெப்பமான கடற்காற்று, கோபுரங்களின்‌ 
குளிர்ந்த உட்‌ சுவர்களின்‌ மீது படிந்து, நீர்த்துளிகளை உண்‌ 
டாக்கியது; சுவர்களின்‌ மீது, குளிர்காலத்தில்‌ ஜன்னல்க 
ளின்‌ மீது படிவது. போன்று, மூடுபனி படிந்திருக்கும்‌... மூடு 


3—1508 93 


பனியின்‌ நுண்ணிய துளிகள்பல சேர்ந்து பெரிய துளிக 
ளாக மாறி, சுவர்களின்‌ வழியாக கசிந்து ஒழுகி, ஒரு தனிப்‌ 
பட்ட வாய்க்கால்‌ வழியாக பாதாள தடாகத்தை அடைந்‌ 
கன. 

ஆகவே, வெப்பமான வறண்ட பாலைவனங்கள்‌ உள்‌ 
ளிட்ட, எல்லாஇடங்களிலும்‌, தண்ணீரைப்‌ பெறலாம்‌. எனி 
னும்‌ வறண்ட காற்றிலிருந்து அதிகமாகத்‌ தண்ணீரைப்‌ 
பெற முடியாது. எனினும்‌, வறண்ட பாலைவனங்களில்‌ கூட, 
இரவில்‌, கற்குவியல்களின்‌ அடியில்‌ பனித்திவலைகள்‌ உண்‌ 
டாகின்றன. மணலின்‌ உள்ளே ஆழமாக ஊடுருவிய காற்று, 
மிகக்‌ குறைந்த அளவிலான ஈரப்பசையைவிட்டுச்‌ செல்கி 
றது. சில வேளைகளில்‌ இவை, மிகவும்‌ அதிகமாகவும்‌ இருக்‌ 
கலாம்‌. 

காரா-கும்‌ பாலைவனத்தின்‌ மேற்குப்‌ பகுதியின்‌ மணலில்‌, 
முலாம்பழங்கள்‌ (தர்ப்பூசணி) நன்கு வளருகின்றன; அவற்‌ 
றிற்கு தண்ணீர்விட வேண்டிய தேவை இல்லை. நல்ல கண்‌ 
ணீரின்‌ ஊற்றுக்கள்‌, அங்கு கிடையாது. அதற்கு ஈடுசெய்ய, 
காரா-போகாஸ்‌-கோல்‌ வளைகுடாவிலிருந்து வீசும்‌ காற்று, 
பாலைவனத்திற்கு ஈரப்பசையைக்‌ கொண்டு வருகிறது. இர 
வில்‌, குளிரடைந்தவுடன்‌, காற்று போதிய அளவு தண்ணீ 
ரைவிட்டுச்‌ செல்கிறது. அந்தத்‌ தண்ணீரை கிரகிக்கக்கூட 
சில சமயங்களில்‌, மணலுக்கு நேரம்‌ போதாது. ஆழ்ந்த 
பள்ளங்களின்‌ அடியில்‌ வைக்கப்பட்ட பாத்திரங்களில்‌ தண்‌ 
ணீரைச்‌ சேகரிக்க முடியும்‌. 

பாலைவனங்களில்‌ வாழும்‌ பிராணிகள்‌, இரவில்‌ பெய்த 
பனித்துளிகளை, பாறை இடுக்குகளிலும்‌, ஆழமான பள்ளங்‌ 
களிலும்‌ கண்டு பிடித்து, அதை பயன்படுத்துகின்றன. 

ஆஸ்திரேலிய பாலைவனங்களில்‌ வசிக்கும்‌ கங்காரு-எலி 
(அல்லது பெட்டாங்‌), நிலத்திலிருந்தே தண்ணீரைப்‌ பெறு 
கிறது. இந்தச்‌ சிறிய விலங்கு, கொஞ்சமும்‌ தண்ணீரே 
இல்லாத, வறண்ட பல்வகையான செடிகளின்‌ விதைகளை 
உட்கொள்கிறது. இந்த எலி, உலர்ந்த விதைகளைச்‌ சேக 
ரித்த உடன்‌ அவற்றை உண்பதில்லை. ஆனால்‌ தனது கன்‌ 
னத்திலுள்ள பைகளின்‌ குழிவுக்குள்‌ எடுத்துச்‌ செல்லுகின்‌ 
றது: 

எலியின்‌ ரோமம்‌, முகத்தின்‌ மேற்புறமாக அல்லாமல்‌, 
வாயினுள்ளும்‌ வளருகிறது. இதன்‌ மூலம்‌, உமிழ்‌ நீர்‌, கன்‌ 


4 


னத்தின்‌ பைகளை ஊடுருவாமல்‌, தடை செய்கிறது. இதன்‌ 
மூலம்‌, முடிந்த வரை ஈரப்பசை மிச்சப்படுத்தப்படுகிறது. 
நிலப்பரப்பிலிருந்து சேகரிக்கப்பட்ட முற்றிலுமாக வறண்ட 
உலர்ந்த விதைகள்‌, ஆழமான பள்ளங்களில்‌ சேமித்து வைக்‌ 
கப்படுகின்றன. நிலத்தில்‌ மிகச்சிறிய ஈரத்துளி இருந்தால்‌ 
கூட, விதைகள்‌ அதை, கிரகிக்கின்றன. உலர்ந்த விதை 
களின்‌ சவ்வூடு அழுத்தம்‌ 400-500 வாயுமண்டல அழுத்த 
மாகும்‌. அதே ஆற்றமுடன்‌ -அவை தண்ணீரை இழுக்கின்‌ 
றன. கங்காரு--எலி, உமிழ்‌ நீரால்‌ நிறைந்துவிட்டாலன்‌ றி, 
விதைகளை உண்ணுவதில்லை. 

ஆஸ்திரேலியாவின்‌ வெப்பமான, வறண்ட பாலைவனங்்‌ 
களில்‌ வசிக்கும்‌, மோலோக்‌ எனப்படும்‌ மிகச்‌ சிறிய ௮௧ 
மாய்ட்‌ பல்லி, இன்னும்‌ அதிகமான புத்திக்‌ கூர்மையுடன்‌ 
இருக்கிறது. அதன்‌ உடல்‌ முழுவதுமே கூர்மையான புடைப்‌ 
புகளாலும்‌, முட்களாலும்‌, பதத பட்டுள்ளது. இந்த 
மிருகத்தைப்‌ பற்றி, நெடுநாட்கள்‌ முன்னரே, மக்கள்‌ 
தெரிந்திருந்தனர்‌. பல்லி, தனது எதிரிகளிடமிருந்து தன்‌ 
னைப்‌ பாது காக்கவே, முட்களை உபயோகிக்கும்‌ என 
நெடுங்காலமாக விஞ்ஞானிகள்‌ நினைத்திருந்தனர்‌. எனினும்‌ 
இப்போது, அந்த முட்கள்‌, மிக முக்கியமான பணியாற்‌ 
றுகன்றன எனக்‌ தெரிகிறது. மோலாக்கின்‌ சருமத்தின்‌ முள்‌ 
அடுக்கில்‌, ஏராளமான துளைகள்‌ இருக்கின்றன. இவை, முட்‌ 
களுக்கிடையையுள்ள பள்ளங்களைத்‌ திறக்கின்றன. பல்லி 
யின்‌ சருமத்தின்‌ மேல்விழும்‌ ஓவ்வொரு துளி தண்ணீரும்‌, 
துளைகளினுள்‌ தங்குகிறது. அவை உடலுக்குள்‌ ஊடுருவ 
முடியாது. ஏனெனில்‌ சருமத்தின்‌ அடியிலுள்ள அடுக்குக 
ளில்‌, துளைகள்‌ காணப்படுவதில்லை. தலைப்புறமாக உள்ள 
சருமத்திற்கு மட்டும்‌ தண்ணீர்‌ செல்லும்படி, துளைகள்‌ 
அமைந்துள்ளன. இங்கு, தண்ணீரைச்‌ சேகரிக்க உள்ள 
இரண்டு, நுண்துளை நிறைந்த பைகளில்‌, தந்துகி வலைப்பின்‌ 
வல்‌ முடிவடைகிறது. இவை, மோலாக்கின்‌ வாயின்‌ ஓரங்‌ 
களில்‌ முடிவடைகிறது. பைகளில்‌, கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 
இருந்தால்‌, மோலாக்‌ தனது தாடைகளை அசைத்தால்‌, ஓவ்‌ 
வொரு பையிலிருந்தும்‌ ஒரு சொட்டுத்‌ தண்ணீர்‌ வெளிவரும்‌. 

மோலாக்‌, தண்ணீரைக்‌ குடிக்காமலேயே சந்தோஷமாக 
இருக்கிறது. பாலைவனத்தில்‌ ஒரு நீரூற்று காணப்பட்டால்‌, 
மோலாக்‌ ஒரு தடவை முழ்கி எழுந்தால்‌ போதும்‌; பல்லி 


9 35 


குடிக்கும்‌ அளவு கண்ணீரைவிட அதிகமான தண்ணீர்‌, 
அகன்‌ சருமத்தில்‌ இருக்கும்‌. தோலின்‌ உள்ளே கண்ணீர்‌ 
சேகரித்து வைக்கப்படுகிறது. 

மேலும்‌, மோலாக்கின்‌ முட்கள்‌, சருமத்தைவிட பெரி 
தும்‌ குளிர்ந்திருக்கும்‌. இரவில்‌, பனித்துளிகள்‌ அதன்மேல்‌ 
படிக்கின்றன; அது உடனடியாக, சருமத்தால்‌ கிரகிக்கப்படு 
கிறது. ஆகவே, மோலாக்‌ காற்றிலிருந்து நேரடியாகத்தண்‌ 
ணீரைப்‌ பெபறுகிறது. 


தண்ணீர்‌ தயாரிப்பு 

பாலைவனத்தின்‌ பரந்த பகுதிகளில்‌, நண்பகலில்‌ வெயி 
லின்‌ கொடூரம்‌ அதிகமாக இருக்கும்‌. இதனால்‌, பாத அணி 
இன்றி காலை மணலில்‌ வைத்தால்‌ காலின்‌ சருமம்‌ சுட்டுப்‌ 
பொசுங்கிவிடும்‌. எங்குமே, உயிர்‌ பிராணி எகையும்‌ காண 
முடியாது. பல மைல்களுக்கு தண்ணீரே கிடையாததால்‌, 
இது ஒன்றும்‌ ஆச்சரியமல்ல. 

இப்படியிருந்தும்‌, பாலைவனத்தில்‌ உயிருள்ள பிராணி 
கள்‌ வசிக்கின்றன. காலைக்‌ காற்று, மணலை அடித்துப்‌ போகு 
முன்‌, அதிகாலையில்‌, அதைக்‌ காணலாம்‌. எங்கு பார்த்தா 
லும்‌, சில பாத தடயங்களின்‌ கோடுகள்‌ காணப்படுகின்‌ 
றன. இதோ, மெதுவாக நகர்ந்து செல்லும்‌ ஆமை ஓட்டின்‌ 
தடயம்‌ காணப்படுகிறது. இன்னும்‌ சிறிது கள்ளி, சிறிய 
புள்ளிகள்‌ கொண்ட இரண்டு வரிசைகள்‌ கென்படுகின்‌ றன 
அதன்‌ இடையே, வாலின்‌ அடையாளம்‌ தெரிகின்ற ஒரு 
ஆழமான பள்ளம்‌ தெரிகிறது. இது, சில சிறிய பல்லிகளின்‌ 
வழிப்பாதையாகும்‌. இங்கிருந்து சற்று தூரம்‌ கள்ளி, சிறிய 
கூட்டமான வழிப்பாதைகள்‌ தெரிகின்றன. அவை, துரி 
தமாகத்‌ தாவிச்‌ செல்லும்‌ ஒரு பாலைவன கொறி விலங்‌ 
கினுடையதாக இருக்கலாம்‌. பெரிதாக இருக்கும்‌ தடயங்‌ 
கள்‌ பாலைவன மான்களினுடையதாக இருக்கலாம்‌. இதன்‌ 
மூலம்‌, இரவில்‌ பாலைவனத்தில்‌ வாழ்வு உயிர்ப்புடன்‌ உள்‌ 
ளது எனவும்‌, பகலில்‌ உயிர்‌ பிராணிகள்‌ அனைத்தும்‌, பக 
லின்‌ வெப்பத்திலிருந்து தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள 
நிழலைத்‌ தேடிச்‌ சென்று விடுகின்றன எனவும்‌ தெரிகிறது. 

அத்தகைய வறண்ட தரிசலான பகுதிகளில்‌, எவ்விதம்‌ 
விலங்குகள்‌ உயிர்‌ வாழ்கின்றன. தண்ணீர்‌ தட்டுப்பாடு 


30. 


இ - = 


உள்ள இடங்களில்‌ எவ்விதம்‌ அவை சமாளிக்கின்றன? 

மான்கள்‌, சுஸ்லிக்‌, கெர்பில்‌ கொறி விலங்கு, ஆமை 
போன்ற பாலைவனத்தில்‌ வசிக்கும்‌ பல பிராணிகள்‌ தண்‌ 
ணீரே குடிப்பதில்லை; அல்லது தண்ணீரில்லாமலேயே பல 
காலம்‌ வாழ முடியும்‌. அவை, பச்சை செடிகளை உணவாகப்‌ 
பயன்படுத்துகின்றன. வசந்த காலத்திலும்‌, மழைக்‌ காலத்‌ 
திலும்‌, குறுகிய காலத்திற்கு, பாலை வனம்‌, உயிர்ப்புடன்‌ 
தோற்றமளிக்கிறது. எல்லாமே பச்சையாக மாறி, விளங்கு 
கின்றன. பசுமையான புல்‌ கடுமையான வெயிலில்‌ மஞ்சள்‌ 
நிறமாகி உலர்ந்து சருகானவுடன்‌, விலங்கினங்கள்‌, ட்யூலிப்‌ 
பபான்ற செடுகளின்‌ பூண்டுகளைத்‌ (குமிழ்களை) தோண்டத்‌ 
துவங்குகின்றன. சருமத்தால்‌ பாதுகாக்கப்பட்ட இந்த 
குமிழ்களில்‌, நிறைய ஈரப்பசை உள்ளது. இவைகளைப்‌ 
(/புக்பூம்‌. விலங்கினங்கள்‌ கூட பாதிக்கப்படுவதில்லை. ஏனெ 
னி அவை, தாவரபட்சிணிவிலங்குகளா உண்பதன்‌ மூலம்‌, 
குங்களுக்கு வேண்டிய தண்ணீரைப்‌ பெறுகின்றன. எனினும்‌ 
கண்ணீர்‌ கிடைப்பது எளிதல்ல. பெரும்பாலான பாலைவ 
அவாசிகளிடம்‌, தண்ணீர்‌ உற்பத்தி செய்யும்‌ சாதனங்க 


37 ' 


ளும்‌, தண்ணீரை உற்பத்தி செய்யத்‌ தேவையான கச்சாப்‌ 
பொருட்களை சேமித்து வைக்க இடங்களும்‌ உண்டு என்பது 
ஆச்சரியமான ஒன்றல்ல. 

இவ்வுலகில்‌ வாழும்‌ எல்லா விலங்குகளும்‌, மனிதனும்‌, 
தண்ணீர்‌ உற்பத்தி செய்வதற்கான சாதனங்களைக்‌ கொண் 
டுள்ளனர்‌. நாம்‌ வேலை செய்து கொண்டிருக்கும்போது, 
நமது செல்கள்‌, ஆற்றலை அளிக்கவல்ல மாவுப்பொருட்‌ 
களையும்‌, கொழுப்புகளையும்‌ *“எரிக்கின்றன”?? முழுமையாக 
எரிந்தவுடன்‌, இரண்டு பொருட்கள்‌ உருவாகின்றன: கரி 
யமிலவாயுவும்‌ கண்ணீரும்‌. தமைமபயக்கும்‌ கரியமில 
வாயுவை, காலதாமதமின்றி உடனடியாக, மனித உடல்‌ 
அகற்றிவிடுகிறது. தேவையான கண்ணீர்‌ எஞ்சியுள்ளது. 
ஒரு கிராம்‌ மாவுப்‌ பொருள்‌ 0.56 கிராம்‌ தண்ணீரையும்‌, 
ஒருகிராம்‌ கொழுப்புப்‌ பொருள்‌ 1.07 கிராம்‌ கண்ணீரை 
யும்‌ கொடுக்கிறது. முழு வளர்ச்சியடைந்த மனித உடல்‌, 
தினமும்‌ 300 கிராம்‌ தண்ணீரை உற்பத்தி செய்கிறது. 

மனிதனுக்கு, இந்த அளவு, மிகவும்‌ குறைவாகும்‌. ஆனால்‌ 
ஒரு சில விலங்கினங்களுக்கு, கண்ணீர்‌ கிடைக்கும்‌, வழி 
இது ஒன்றுதான்‌. கொக்குகள்‌, மற்றும்‌ வானம்பாடிகள்‌ 
கெர்பில்கள்‌, சுண்டெலிகளின்‌ சிலவகைகள்‌, மற்றும்‌ பல 
கொறி விலங்குகள்‌, நீண்ட காலத்திற்கு, தண்ணீரே இல்‌ 
லாமல்‌, வாழமுடியும்‌. இவற்றில்‌ பல தண்ணீரே அருந்து 
வதில்லை. இவை, ஈரப்பசையே இல்லாத உலர்ந்த புல்‌ 
பூண்டுகளையும்‌, தாவர விதைகளையும்‌ உண்டுவாழ்கின் றன. 
கங்கள்‌ உணவிலுள்ள மாவுப்பொருள்களும்‌, கொழுப்பும்‌ 
ஆக்ஸிகரணம்‌ அமையும்போது, கிடைக்கும்‌ தண்ணீரை, 
குங்களுக்குக்‌ கேவையான அளவில்‌ பெறுகின்றன. 

குண்ணீர்‌ உற்பத்திக்கு, சிறந்த கச்சாப்‌ பொருட்கள்‌, 
மாவுப்‌ பொருள்களும்‌, கொழுப்புமாகும்‌. ஏனெனில்‌ தண்‌ 
ணீரையும்‌ கரியமில வாயுவையும்‌ தவிர, வேறு எந்தத்‌ 
தீய பொருளும்‌, ஆக்ஸிகரணத்தால்‌ உண்டாவதில்லை, 
அவற்றை சேமித்து வைப்பதும்‌ மிகவும்‌ எளிதாகும்‌. பாலை 
வனங்களில்‌ வசிக்கும்‌ பாம்புகள்‌ மற்றும்‌ பல்லிகள்‌, ஓட்‌ 
டச்‌ சிவிங்கிகள்‌, வரிக்குதிரைகள்‌, சிங்கங்கள்‌, நெருப்புக்‌ 
கோழிகள்‌ போன்றவைகளால்‌, பெருமளவில்‌ கொழுப்பைச்‌ 
சேகரித்து வைக்கமுடியும்‌. 

கொழுப்பைச்‌ சேமித்து வைக்க விலங்கினங்களுக்கு, 


‘39 


சிறப்பான 'இடங்கள்‌ உள்ளன. சருமத்திற்கு அடியில்‌ 
கொழுப்பு சேமித்து வைக்கப்‌ படுவதில்லை. ஏனெனில்‌, மிகை 
யாக சூடடைவதால்‌ விலங்கினம்‌ மரணமடைந்துவிடும்‌. 
உதாரணமாக, ஒட்டகம்‌ தனது முதுகிலுள்ள புடைப்புக 
ளில்‌ கொழுப்பைச்‌ சேகரித்து வைக்கிறது. இந்தப்‌ புடைப்பு 
கள்‌ (கூனல்‌) அழகிற்காகவோ, அல்லது வசதியாக முதுகில்‌ 
ஏறி சவாரி செய்யவோ அமையவில்லை. ஒட்டகத்தின்‌ முது 
கில்‌, மிகவும்‌ தளர்ந்த நிலையில்‌ (கொளதொளவென்று), 
புடைப்பு, அமைந்திருக்கிறது. உடற்பரப்பின்‌ மற்ற பகுதி 
களில்‌ கொழுப்பு இல்லதீததால்‌, ஒட்டகம்‌ சூடடைவதில்லை. 

பெரும்பாலும்‌, ரா ர்‌ வாலும்‌, ஒரு சேமிப்பு இட 
மாக அமைகிறது. ஜெர்போவாவிலும்‌, கெர்பிலிலும்‌, 
வாலின்‌ அடித்தளத்தில்‌, கொழுப்பு சேமித்துவைக்கப்படு 
கிறது. மானிட்டர்கள்‌ எனப்படும்‌ ராட்சஸப்‌ பல்லிகளில்‌ 
கொழுப்பு சேகரிக்கப்பட்ட வால்கள்‌ மிகப்‌ பெரிதாக இருக்‌ 
கும்‌; கொழுத்த வாலுடைய ஆடுகளில்‌, இது, இன்னும்‌ 
பெரிதாக இருக்கும்‌. இந்த ஆடுகளின்‌ வால்களின்‌ இருபு 
றங்களிலும்‌, இரண்டு மிகப்பெரிய புடைப்புகள்‌ உள்ளன. 
கொழுப்பு சேமிப்பின்‌ அளவு மாறுபடலாம்‌; ஓட்டகங்க 
ளில்‌ 110-120 கிலோகிராமாகவும்‌; கொழுத்தவாலுடைய 
ஆடுகளில்‌ 10-11 கிலோகிராமாகவும்‌, கொழுப்பின்‌ அளவு, 
இருக்கும்‌. 

ஒரு மிருகத்திற்கு தண்ணீர்‌ கிடைக்கவில்லை எனில்‌, அது 
இதற்காக சேமித்துவைக்கப்பட்ட கொழுப்பிலிருந்து தனக்‌ 
குத்‌ தேவையான தண்ணீரை உற்பத்தி செய்கிறது. எதை 
யும்‌ சாப்பிடாமலும்‌, சகஜமான வேலைகளைச்‌ செய்து கொண் 
டும்‌, ஒட்டகம்‌, தண்ணீரும்‌ இல்லாமல்‌, 45 நாட்கள்‌ இருக்க 
முடியும்‌. எனினும்‌ முதல்‌ 15 நாடகளுக்கு மேலாக ஓட்‌ 
டகம்‌, சிறிது சிரமப்படும்‌. 

இந்த வகையில்‌ தண்ணீரை உற்பத்தி செய்தல்‌ மிகவும்‌ 
வசதியாக இருக்கிறது. கொழுப்பு ஆக்ஸிகரணத்துடன்‌ உரு 
வாகும்‌ பெருமளவிலான ஆற்றலை, உயிரினம்‌ பயன்படுத்‌ 
திக்‌ கொள்வதன்‌ மூலம்‌, உணவில்லாமலேயே பணிபுரிய 
ஏதுவாகிறது. பாலைவன மிருகங்கள்‌ பல தங்களது இயற்‌ 
கையான சூழ்நிலையில்‌ இருப்பதை விட, சிறைக்‌ கூண்டில்‌ 
அடைக்கப்பட்டால்‌, மிகுந்த தாகமடைகின்றன. ஏனெனில்‌ 


இந்தச்‌ சூழ்நிலையில்‌, தண்ணீர்‌ உற்பத்தி மிகவும்‌ குறைந்து 
39 


விடுகிறது. சகஜமான சூழ்நிலையில்‌ இருக்கும்‌ போது, தின 
மும்‌, அவை, வேட்டையாட நேரிடும்‌; இதனால்‌ அங்குமிங்‌ 
கும்‌ ஓட வேண்டியுள்ளது; தங்களுக்கு வேண்டிய அளவு 
உண்ணட, பெருமளவில்‌ அவற்றின்‌ சக்தி விரையமாகிறது; 
குசைகளுக்குக்‌ தேவைப்படும்‌ கொழுப்புகளும்‌, மாவுப்‌ 
பொருட்களும்‌, விரைவிலேயே, தண்ணீராக மாற்ற.ப்படுகின்‌ 
றன. 

இவ்விதம்‌ தண்ணீரை இரசாயன முறைப்படி உற்பத்தி 
செய்து பாலைவன மிருகங்கள்‌ மட்டும்‌ வாழ்வதில்லை, தனது 
கண்ணீரின்‌ சேமிப்பை ஈடு செய்ய, உயிரினத்திற்கு, வேறு 
எந்த வழியும்‌ இல்லையெனில்‌, கொழுப்புகளின்‌ ஆக்ஸிகர 
ணமே ஒரே வழியாகும்‌. ஆகவே, பறவைகளின்‌ முட்டை 
களில்‌ பெருமளவில்‌ கொழுப்புப்‌ பொருள்கள்‌ இருப்பது, 
விந்தையல்ல. சக்தியின்‌ மூலாதாரமாக விளங்கும்‌ கொழுப்‌ 
பப்‌ பொருள்‌, பெருமளவில்‌ கண்ணீரை அளிக்கிறது. 

பாலைவனத்தில்‌ வாழ முடியும்‌; இது, இரசாயன முறை 
படி தண்ணீரை உற்பத்தி செய்ய, பாலைவன வாசிகள்‌ 
தெரிந்து கொண்டது; காற்றிலிருந்து தண்ணீரைப்‌ பெறு 
வ.து; மணலிலும்‌, கற்களிலும்‌ மிக நுண்ணிய அளவில்‌ தண்‌ 
ணீரைக்‌ காண்பது, போன்ற அம்சங்களினால்‌ மட்டுமின்‌ றி, 
பகல்நேர வெப்பத்திலிருந்து தங்களை மறைத்துக்கொள்ளத்‌ 
தெரிந்து கொண்டது. உயிரினத்திலிருந்து, தண்ணீர்‌ ஆவி 
யாகாமல்‌ தடுக்கும்‌ முறைகளைக்‌ கண்டு கொண்டது; எல்லா 
வற்றிற்கும்‌ மேலாக மிகவும்‌ சிக்கனமாக தண்ணீரை உப 
யோகிக்கத்‌ தெரிந்து கொண்டது; ஆகிய எல்லா அம்சங்‌ 
களினாலும்கான்‌, பாலைவனங்களில்‌ உயிர்வாழ முடிந்தது. 
மேற்‌ கூறிய அம்சங்கள்‌ இல்லையேல்‌, பாலைவனத்தில்‌ வாழ்‌ 
வது முடியாத ஒன்றாகும்‌. 


1 ௬1 


<u 2 


WU 


ட} 
i= 


டுமானப்‌ பொரு 


TT 


(1 


(> 


ர்‌ 


யா 


ட 


லுக்குலசின்‌ சாதனைகள்‌ 


கி.மு. 7464ல்‌ லூசியஸ்‌ லிசினியஸ்‌ லுக்குலசின்‌ தலை 
மையிலான ரோமானிய ராணுவத்தினர்‌; பாண்டஸ்‌ அரசன்‌ 
6-வது மித்ரிடேடசின்‌ துருப்புக்களை தோற்கடித்து, அவ 
னது உறவினரும்‌, ஆர்மீனியா அரசனுமான 2-வது டைக்‌ 
ரேனஸின்‌ படையினரையும்‌ அடியோடு அழித்தார்‌. மித்‌ 
ரிடேடசின்‌ மிகப்பெரிய அரசு அழிந்து பட்டது. எனினும்‌ 
லுக்குலஸ்‌, அவரது போர்‌ திறனுக்காகவும்‌, ராணுவதள 
பதிக்கான அறிவாற்றலுக்காகவும்‌ பிரசித்திபெற்றிருந்தார்‌. 
அது மட்டுமின்றி அவர்‌, சொகுசான படாடோப வாழ்க்‌ 
கைக்கும்‌, பெருந்தீனிக்காரன்‌ என்பதற்கும்‌ பெயர்‌ பெற்றி 
ருந்தார்‌. 

ரோமானியர்கள்‌, நன்றாக ரசித்து அனுபவித்து சாப்‌ 
பிட்டுவந்தார்கள்‌. ஊதாரித்தனமாக செலவும்‌ செய்து வந்‌ 
தார்கள்‌. அவர்களது ஆடம்பரமான விருந்துகள்‌, மணிக்‌ 
கணக்காகவும்‌, ஏன்‌, நாட்கணக்காகவும்‌ நீடித்தன. அச்ச 
மயம்‌ அவர்கள்‌, பெருமளவில்‌ நேர்த்தியான ஆகாரத்தை 
அருந்தினர்‌. விருந்தினர்கள்‌ பஞ்சணை மெத்தகைகளில்‌ சாய்ந்து 
கொண்டு சங்கீகத்கை அனுபவித்தனர்‌; பலவகைச்‌ சிற்‌ 
றுண்டிகளையும்‌ உண்டனர்‌; இத்துடன்‌ பெருமளவில்‌ மதுவும்‌ 
அருந்தினர்பெரிதும்‌ பழக்கப்பட்ட ரோமானியர்களின்‌ 
இரைப்பைகள்கூட, இத்கைய பெருமளவிலான உணவை, 
செறிமானம்‌ செய்ய முடியவில்லை. வயிறு புடைக்கத்‌ தின்று 
விட்டு, இரண்டுவிரல்களை வாயினுள்‌ இட்டு, வாந்தியெடுத்‌ 
தபின்னர்‌, மீண்டும்‌ உண்ணக்‌ துவங்கினர்‌. லுக்குலஸ்ஸைப்‌ 
போன்ற மக்கள்‌ தற்போதும்‌ இருக்கிறார்கள்‌. ஒருவன்‌, 
தனது வாழ்நாள்‌ முழுவதும்‌ உண்ணுவகையும்‌, குடிப்பதை 
யும்‌ கணக்கெடுத்தால்‌, இந்தப்‌ பெருமளவிலான உணவுப்‌ 
பொருள்களைக்‌ கொண்டு சேர்க்க, பல ரயில்பெட்டிகள்‌ 
தேவையாக இருக்கும்‌, 


42 


உணவுத்‌ தேவைகள்‌ மாறுபடுகின்றன. ஓரளவு ஓஒப்பிட்‌ 
டுப்‌ பார்க்கும்போது, சிறியவிலங்கினங்களுக்கு, பெருமள 
வில்‌ உணவு தேவைப்படுகிறது. உதாரணமாக, ஒரு நுண்‌ 
ணெலிக்கு, தனது எடை அளவு, உணவு தேவைப்படுகிறது. 
சிலசமயம்‌ மூன்றுமடங்கு தேவையாயிருக்கும்‌. 

நிறையச்‌ சாப்பிடுவது நல்லது என்று நினைப்பது தவறா 
கும்‌. கார்கோவில்‌ அமைந்துள்ள, பேராசிரியர்‌ நிகிதினின்‌ 
உயிர்‌ இயைபியல்‌ ஆய்வகத்தில்‌, இரசாயன நிபுணர்கள்‌ 


பலர்‌, ஒரு ப நடத்தினர்‌. எலிகளின்‌ ஒரு கூட்‌ 


டத்திற்கு, பலவதைபான, சிறந்த உணவு, கொடுக்கப்பட்‌ 
டது. ஆனால்‌ உணவின்‌ அளவு மிகவும்‌ குறைவாக இருந்த 
தால்‌, அவை, வளரவுமில்லை, எடையில்‌ ஒருகிராம்‌ கூட, 
அதிகரிக்கவுமில்லை. எலிகளின்‌ மற்ற கூட்டத்திற்கு, இதே 
வகையான உணவு, அனால்‌, அளவுக்கு மீறிய அளவில்‌ 
கொடுக்கப்பட்டது. குறைந்த அளவில்‌ சாப்பிட்ட எலிகள்‌, 
நிறையச்‌ சாப்பிட்ட எலிகளைவிட, நெடுங்காலம்‌ வாழ்ந்‌ 
கன என்று அறிய வினோதமாக இருக்கும்‌. 

பல விலங்கினங்கள்‌, அடிக்கடி சாப்பிட வேண்டியிருக்‌ 
கும்‌. நுண்ணெலி (கரையான்‌), அன்ன ஆகாரமின்றி 74-17 
மணிவரை இருந்தால்‌, இறந்துவிடும்‌, ஆனால்‌ உண்ணிகள்‌, 
உணவின்‌ றி பல்லாண்டுகள்‌ வாழமுடியும்‌. சில மிருகங்கள்‌, 
கங்கள்‌ வாழ்நாள்‌ பூராவும்‌, ஒரே ஒரு தடவைதான்‌ உண 
வருந்தும்‌. சில விலங்கினங்கள்‌, தாங்கள்‌ முழு வளர்ச்சி 
யடைந்தவுடன்‌, சாப்பிடுவதை நிறுத்திக்‌ கொள்கின்றன. 
“தும்பிகள்‌? இந்த வகையைச்‌ சேர்ந்தவை. 

குறுகிய காலத்திற்கு பட்டினி கிடந்தால்‌, (உண்ணாவிர 
தத்கைக்‌ கையாண்டால்‌) மனிதனுக்கும்‌ சில நன்மைகள்‌ 
உண்டு. ஓரு நோயாளியை பட்டினி போடுவதன்‌ மூலம்‌ 
சில நோய்களைக்‌ குணப்படுத்த முடியும்‌ என மருத்துவ இயல்‌ 
கூறுகிறது. சில குறிப்பிட்ட கேசுகளில்‌, பட்டினி போடு 
வது, நன்மை பயக்கிறது என்பது உறுதி. இதுபற்றி, தற்‌ 
கால டாக்டர்கள்‌, கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர்‌. 
அனால்‌, அனுபவமிக்க டாக்டர்கள்‌ பட்டினியை ஒரு சிகிச்சை 
யாகச்‌ சிபார்சு செய்தால்‌ அதை ஏற்று கொள்ளலாமே 
அன்றி, மற்றபடி பட்டினியாக இருப்பது நோயாளிகளுக்கு 
தமை விளைவிக்கலாம்‌ என்பதில்‌ கருத்து வேறுபாடு இல்லை. 

பொதுவாக, நமது வாழ்நாளில்‌, தேவையான அளவு 


43. 


உணவை உட்கொள்ள வேண்டியதற்கான காரணம்‌ மிகவும்‌ 
தெளிவானது. ஆக்கபூர்வமான பொருட்களை அளிப்பதே, 
முக்கிய காரணமாகும்‌. எவ்வளவுதான்‌ வியப்பாக இருந்‌ 
தாலும்‌, நாம்‌, நமது ஆயுட்காலம்‌ முடியும்வரை, உயிரி 
னத்தை மீண்டும்‌ மீண்டும்‌ உருவாக்கிக்‌ கொண்டே இருக்‌ 
கிறோம்‌. மனிதனது வாழ்நாள்‌ பூராவுமே, ரோமங்களும்‌, 
நகங்களும்‌ வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இரத்தத்‌ 
தின்‌ சிவப்பு அணுக்கள்‌ 2-8 மாதங்களே உயிர்‌ வாழ்கின்‌ 
றன; பின்னர்‌ அவை இறந்துபடுகின்றன; புதிய செல்கள்‌, 
அவற்றை ஈடுசெய்கின்றன. ஸ்குவமஸ்‌ எபிதீலிய செல்கள்‌, 
குறுகிய காலமே---ஏழு நாட்களே-- உயிர்‌ வாழ்கின்றன. 

உடலின்‌, ஓவ்வொரு செல்லின்‌ மூலக்கூறுகளும்‌ இடை 
விடாது, ஈடுசெய்யப்படுகின்றன. சில மூலக்கூறுகள்‌ முழு 
மையாக அழிந்து படுகின்றன; இதற்கு பதிலாக புதியவை 
கொகுக்கப்படுகின் றன சில, ஓரளவே புதுப்பிக்கப்படுகின்‌ 
றன. ஆக்கபூர்வ பொருட்களில்‌, சில கழிவுப்‌ பொருள்‌ 
களாக மாறி, பயனற்றதாகிவிடுகின்றன. இதனால்‌ தான்‌, 
எல்லா உயிரினங்களுக்கும்‌, புதிய ஆக்கபூர்வப்‌ பொருட்‌ 
கள்‌, இடைவிடாது வழங்கப்பட வேண்டியிருக்கும்‌. இதில்‌ 
பற்றாக்குறை ஏற்பட்டால்‌ உடனடியாக சிக்கல்கள்‌ தோன்‌ 
றுன்றன. தாவர, மற்றும்‌ இரும்புச்‌ சத்து ஆகியவற்றின்‌ 
பற்றாக்குறை, சேகையில்‌ முடிகிறது. எலும்புகள்‌ கூட, மிக 
வும்‌ உறுதியாகக்‌ காணப்பட்டாலும்‌, இடைவிடாது உரு 
வாக்கப்படுகின்றன. உண்ணப்பட்ட உணவில்‌, நீண்ட காலத்‌ 
திற்கு கால்சிய உப்பு இல்லாவிடில்‌, போதிய கால்சியம்‌ 
கொண்டுள்ள எலும்புகள்‌, உயிரினத்தின்‌ மற்ற தேவை 
களுக்கு கால்சியத்கை அளித்து, மிருதுவடைந்து, வளையும்‌ 
குன்மை கொண்டுவிடுகின்‌ றன. 

உயிரினத்திற்குத்‌ தேவையான சக்தியின்‌ மூலாதாரமாக 
இருப்பது உணவின்‌ மற்றொரு பணியாகும்‌. புதிய மூலக்‌ 
கூறுகளை உருவாக்கும்‌ நிகழ்வுக்கு, குறிப்பிட்ட அளவு சக்தி 
தேவைப்படுகிறது. நமது உடலின்‌ தசைகளும்‌, மற்றும்‌ பல 
அங்கங்களும்‌, ஒரு நிமிடம்கூட ஓய்வின்றி, இடைவிடாது 
பணிபுரிந்து கொண்டிருக்கின்றன. தூக்கத்தின்‌ போது கூட 
மனிதனின்‌ இருதயம்‌ துடித்துக்‌ கொண்டேயிருக்கிறது. இது 
போன்றே மூச்சுத்‌ தசைகள்‌, மற்றும்‌ கல்லீரல்‌, சிறுநீரகங்‌ 
கள்‌ ஆகியவையும்‌ பணியாற்றிக்‌ கொண்டிருக்கின்றன. மூளை 


4$ 


பெருமளவில்‌ சக்தியை செலவிட்டுக்‌ கொண்டிருக்கிறது: 
இதை நாம்‌ உணருவதில்லை. 

சக்தி இழப்புகள்‌, மிகவும்‌ எளிதில்‌ ஈடுசெய்யப்படும்‌. 
கொழுப்புப்‌ பொருட்கள்‌, மற்றும்‌ மாவுப்‌ பொருட்கள்‌, 
ஓரளவு புரதங்கள்‌ “எரிபொருளாக”, உபயோகிக்கப்படு 
கின்றன. இவை எரிபொருளாக செயல்பட்டு, கரியமில 
வாயுவையும்‌, தண்ணீரையும்‌ உண்டாக்குகின்றன. உயிரி 
னம்‌, ஒரே ஒருவகையான எரிபொருளைக்‌ தான்‌-— குளுகோஸ்‌ 
_— பயன்படுத்துக புரதங்களும்‌, கொழுப்புகளும்‌, சக்தி 
வினியோகம்‌ ர 4 பொருளாக மாறுவதற்குமுன்‌, குளு 
கோஸாக மாற்றப்படுகின்றன. 

உயிரினத்திற்கு தேவையான உருவாகும்‌ பொருள்கள்‌ 
அனைத்தையும்‌ வினியோகம்‌ செய்வதைவிட, எரிபொருளை 
வழங்குவது எளிதாகும்‌. மனித உடல்‌, பெரும்பாலும்‌ கரிப்‌ 
பொருள்‌, நைட்ரஜன்‌, ஆக்ஸிஜன்‌, ஹைட்ரஜன்‌ ஆகிய 
வற்றாலும்‌, ஓரளவு மற்ற நுண்ணிய ரசாயனப்‌ பொருட்‌ 
களாலும்‌, ஆக்கப்பட்டுள்ளது. 

கப்ரியேல்‌ பெர்ட்ரண்‌ என்ற பிரான்சு நாட்டு உயிரியல்‌ 
வல்லுநர்‌, 100 கிலோகிராம்‌ எடையுள்ள மனிதனின்‌ உடலில்‌ 
கீழ்க்கண்ட பொருட்கள்‌ கீழ்க்கண்ட அளவில்‌ இருப்பதாகக்‌ 


கணித்தார்‌: 

ஆக்ஸிஜன்‌ 63 கி. கிராம்‌ கார்பன்‌ 19 4. கிராம்‌ 
ஹைட்ரஜன்‌ 9 யூ நைட்ரஜன்‌ 5 பூ 
கால்சியம்‌ 1 பாஸ்பரம்‌ 700 ரொம்‌ 
கந்தகம்‌ 640 கிராம்‌ சோடியம்‌ 260 ள்‌ 
பொட்டாசியம்‌ 220 ன்‌ குளோரின்‌ 180 
மக்னீசியம்‌ 40 இரும்பு 2 

அயோடின்‌ 0.03 கிராம்‌ 


௦புளோரின்‌, புரோமின்‌, மாங்கனீஸ்‌, தாமிரம்‌ போன்‌ 
றவை மிகக்‌ குறைந்த அளவில்‌ காணப்படுகின்றன. குங்‌ 
கத்தைப்‌ போன்று இரசாயன ரீதியாக செயல்படாத, மற்‌ 
றும்‌ பல மூலப்பொருட்கள்‌, உயிரினத்தில்‌ காணப்படுகின்‌ 
றன. அனால்‌ அவற்றின்‌ பங்கு என்ன என்பது நமக்கு இன்‌ 
னும்‌ விளங்கவில்லை. 

பொதுவாக, சமநிலையான நல்ல உணவின்‌ மூலமும்‌, 
தண்ணீரின்‌ மூலமும்‌, அவசியமான மூலப்பொருட்கள்‌ அனைத்‌ 


45 


தும்‌ போதிய அளவில்‌, உயிரினத்திற்கு கிடைக்கின்றன. 
எனினும்‌, ஏதாவது ஒரு மூலப்பொருள்‌ பற்றாககுறையாக 
இருந்தால்‌, ஏதேனும்‌ தீவிரமான நோய்கள்‌ ஏற்படக்கூ 
டும்‌. அயாடின்‌ பற்றாக்குறையாக இருந்தால்‌, அதை, உப்‌ 
புடன்‌ சேர்க்க வேண்டிவரும்‌. நேவாநதியின்‌ தண்ணீர்‌, மிக 
வும்‌ சுத்தமானதென்றும்‌, உலகத்திலேயே மிகவும்‌ சுத்த 
மான குடிதண்ணீர்‌ என்றும்‌, கருதப்படுகிறது. அதன்‌ சுத்‌ 
தமான தன்மைதான்‌ அதன்‌ குறைபாடு ஆகும்‌. லெனின்‌ 
கிராதிலுள்ள குடிதண்ணீர்‌ நிலையங்களில்‌ ஒன்று, குடிக்கும்‌ 
தண்ணீருக்கு, ஃபுளோரினைச்‌ சேர்க்கத்‌ துவங்கியுள்ளது. 
ஏனெனில்‌, ஃபுளோரின்‌ இல்லாவிடில்‌ பல்‌ பாதிக்கப்படும்‌. 
மேலும்‌ ஸ்வீடன்‌ நாட்டு விஞ்ஞானிகள்‌, மெல்லிய தண்‌ 
ணீரை உபயோகிக்கும்‌ மக்களிடையே, மற்றவர்களைவிட, 
இருதய இரத்தநாள நோய்கள்‌ உண்டாகலாம்‌ எனக்‌ கண்‌ 
டுபிடித்துள்ளனர்‌. 

உயிரினத்திற்கு, இரசாயன மூலப்பொருட்களை வழங்‌ 
குவதில்‌ சில இடையூறுகள்‌ ஏற்படுகின்றன. ஏனெனில்‌ திசுக்‌ 
களையும்‌, உறுப்புக்களையும்‌ உருவாக்கும்‌ பல பொருட்களை, 
மூலப்‌ பொருள்களிலிருந்து நேரடியாக கொகுக்க முடி 
யாது. உதாரணமாக, புரதங்கள்‌, 22 அமினோ அமிலங்‌ 
களின்‌ பல்வகைப்பட்ட சேர்க்கைகளால்‌ ஆனது. அவற்றில்‌ 
10 அமினோ அமிலங்களை மட்டுமே, உயிரினம்‌ உண்டாக்க 
முடியும்‌; மற்றவை எல்லாம்‌, அமினோ அமிலங்களாகவே 
பெறப்பட வேண்டும்‌. இதுதவிர, நாமாகவே அமினோ அமி 
லங்களை உருவாக்கினாலும்‌, அதற்கு தேவையான நைட்‌ 
ரஜன்‌, அங்கக்‌ கூட்டுப்பொருள்‌ நிலையில்‌ தரப்பட வேண்‌ 
டும்‌. இது குளுகோசுக்கும்‌ பொருந்தும்‌. உயிரினங்களில்‌, 
கார்பனிலிருந்தும்‌, ஹைட்ரஜனிலிருந்தும்‌ நேரடியாக குளு 
கோஸைத்‌ தொகுக்க முடியாது. அதனால்தான்‌, குளுகோ 
ஸைத்‌ தயாரிக்க ஏற்கனவே தயார்‌ செய்யப்பட்ட 
ஹைட்ரோ கார்பன்‌ உபயோகிக்கப்படுகிறது. 

உயிரினத்திற்கு மிகவும்‌ அத்தியாவசியமாக தேவைப்ப 
டும்‌ பல பொருட்களில்‌, மிகவும்‌ குறைந்த அளவாக இருந்‌ 
தாலும்‌, வைட்ட மின்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 
அவை, வாழ்க்கைக்கு மிகவும்‌ இன்றியமையாததாகும்‌. 

உணவைத்‌ தேர்ந்து எடுப்பது மிகவும்‌ அவசியம்‌ ஆகும்‌. 
இதற்கு தேனீக்கள்‌ சிறந்த உதாரணம்‌ ஆகும்‌. தேனீ அரச, 


40 


பிறந்த சிலநாட்களிலிருந்து, தனது ஆயுள்‌ பரியந்தம்‌, 
ராயல்‌ ஜெல்லி எனப்படுவதையே உண்கிறது. அது, இரண்டு 
மூன்று ஆண்டுகள்‌ உயிர்‌ வாழ்கிறது. பணியாற்றும்‌ தேனீக்‌ 
கள்‌, இந்த அற்புதமான உணவை தமது வாழ்நாளின்‌ முதல்‌ 
இரண்டு நாட்களுக்கே பெறுகின்றன. 8-வது நாளிலிருந்து, 
கொச்சையான உணவையே பெறுகின்றன இதன்‌ விளைவாக 
அவை முழுவதுமாக பொலிவுள்ள பெண்‌ ஈக்களாக இருப்‌ 
பதில்லை; இரண்டு, மூன்று வார்ங்களே, அவை உயிர்வாழ்‌ 
கின்றன. 


உணவின்‌ கூட்டுப்‌ ாருட்கள்‌, புற வளர்ச்சியை மட்டு 
மின்றி, அக வளர்ச்சியையும்‌ கட்டுப்படுத்துகின்றன. பெரு 
வாரியான மக்களின்‌ நம்பிக்கைப்படி, இத்தாலியில்‌ வாது 
மைக்‌ கொட்டை பயிரிடப்படும்‌ மாவட்டங்களிலிருந்து, மற்ற 
பகுதிகளிலிருந்ததைவிட, மிகப்‌ பெரிய அறிவாளிகள்‌ 
தோன்றியுள்ளனர்‌. இத்தகைய எதிர்பார்ப்புகளில்‌, அடிப்‌ 
படை உண்மை இல்லாமலில்லை. எனினும்‌, அறிவாளிகளைத்‌ 
தோற்றுவிக்கவும்‌, மூளையை ஊக்குவிக்கவும்‌, கல்வியறிவை 
வளர்க்கவும்‌, அவசியமான ஒரு பொருளைக்‌ கண்டுபிடிப்பது 
அவசியமல்ல என மனோவியல்‌-— மருந்தியல்‌ வல்லுநர்கள்‌ 
கருதவில்லை. இந்த ஆராய்ச்சிகள்‌ வருங்காலத்தில்‌ எப்போதா 
வது பலனளிக்கும்‌. 

மனிதன்‌, எந்தவகையான உணவையும்‌ ஏற்றுக்கொள்‌ 
ளும்‌ பிராணி ஆகும்‌. எவரும்‌ பழக்கம்‌ மட்டுமல்லாமல்‌, 
எத்தகைய உணவிற்கும்‌ தன்னைத்‌ தக அமைத்துக்கொள்ள 
எந்தத்தடையும்‌ இல்லை. விலங்கினங்களிலும்‌ சில, எந்த 
வகையான அகாரத்தையும்‌ உண்ணுகின்றன. எனினும்‌ 
பெரும்பாலானவை ஒரு குறிப்பிட்ட வகை உணவையே 
உட்கொள்ளுகின்றன. சில, மரம்‌ மற்றும்‌ கம்பளி ரோமம்‌, 
இறகுகள்‌, செதில்கள்‌ (மீன்‌ ஓடு), மெழுகு போன்ற சக 
ஜமில்லாத பொருட்களை உண்கின்றன. இவை, உண்ணு 
வதற்கு ஏற்றதல்ல. 

ஒரேவகையைச்‌ சேர்ந்த விலங்கினங்கள்‌ தங்களது ருசி 
களில்‌, பெருமளவில்‌ மாறுபட்டிருக்கும்‌. கொசுக்களின்‌ கூட்‌ 
டத்தில்‌, பெண்‌ கொசுக்கள்‌, முட்டையிட புரதம்‌ தேவை 
யாக இருப்பதால்‌, இரத்தத்தை உறிஞ்சுகின்றன. ஆண்‌ 
கொசுக்கள்‌, இலை, தழைகளைச்‌ சாப்பிட்டு திருப்தியடை 
கின்றன. 


47 


ருசி, வயதைப்‌ பொறுத்து மாறுபடுகிறது. உண்ணும்‌ 
வழக்கங்களின்‌ பரிணாம வளர்ச்சி, குறிப்பாக ஆப்பிரிக்க 
நாட்டு தேன்‌ சிட்டுக்கள்‌ எனப்படும்‌ சிறிய பறவைகளில்‌ 
இது சிறப்பாக தென்படுகிறது. சிங்காரமான இந்த சிறிய 
பறவைகள்‌, தங்களுக்கான கூடுகளை தாங்களே கட்டுவதில்லை; 
நமது குயில்களைப்‌ போன்று, தங்களது முட்டைகளை வேறு 
யாராவது கவனித்துக்‌ கொள்ள விட்டுவிடுகின்றன. அந்த 
செவிலித்‌ காய்கள்‌ வருங்கால கேன்சிட்டுக்களை, தங்களது 
குஞ்சுகளைப்‌ போன்று, ஜந்துக்களை ஊட்டி, வளர்க்கின்றன. 
ஆனால்‌, குஞ்சுகள்‌ வளர்ந்தவுடன்‌, சுதந்திரமடைந்து, 
அழிந்து பட்ட தேனிீக்கூடுகளைத்‌ தேடிப்பிடித்து, அதிலுள்ள 
மெழுகை அருந்தி வளர்கின்றன. 

அதற்கு மெழுகின்‌ மீதான ஆர்வம்‌ இவ்விதம்‌ ஏன்‌ 
உருவாகிறது என்பதை விளக்குவது கடினமாகும்‌. ஏனெனில்‌ 
அதை ஊட்டி வளர்த்த '“பெற்றோர்கள்‌', அவற்றிற்கு 
இதைக்‌ கற்றுத்‌ தரவில்லை, ஆனால்‌ தேன்சிட்டு, தேனிக்‌ 
களின்‌ செலவில்‌ உண்டு வளர்கிறது, அவை அழிந்துப 
டாத கேனீக்கூடுகளை தேடி அலைகின்றன. எனினும்‌, தேனீக்‌ 
களின்‌ கூட்டத்தைச்‌ சமாளிக்கும்‌ சக்தி அவைகளுக்கு இல்லை. 
உதவிக்கு மற்ற திருடர்களின்‌ உதவியை நாடுகிறது. அதன்‌ 
பலத்த கீச்சுக்‌ குரல்‌ மூலம்‌, அந்தப்‌ பகுதியிலுள்ள பிராணி 
களுக்கு, அவை அங்கு இருப்பது தெரிந்துவிடுகிறது. 

உலகத்தில்‌, வழக்கத்திற்கு விரோதமான உண்ணும்‌ 
பழக்கங்களில்‌, தன்னினத்கையே உண்ணும்‌ வழக்கம்‌ தான்‌ 
மிகவும்‌ அருவருக்கத்‌ தக்க ஒன்றாகும்‌. கனீபாலிஸம்‌ என்ற 
வார்த்கை ஸ்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. அது 
“மனிதனின்‌ தசையை உண்ணுவது”? என்று பொருள்படும்‌. 
கன்னினத்கையே உண்ணும்‌ விலங்கினங்களையும்‌, அந்த 
வார்த்தை குறிப்பிடுகிறது. 

கனிபாலிஸத்தின்‌ ஒரு சுவையான பிரிவை, ஸ்பைரோ 
கீடோஸிஸ்‌ என்ற வியாதியைக்‌ கடத்தும்‌ பறவையின்‌ உண்‌ 
ணிகளில்‌, காணலாம்‌. இந்நோய்‌, பறவைகளுக்கு மிகவும்‌ 
ஆபத்தான ஒன்றாகும்‌. அவை, ஒரு பறவையுடன்‌ ஓட்டிக்‌ 
கொள்ளும்‌ போது, இந்த உண்ணிகளின்‌ முட்டைப்‌ புழு 
களும்‌, கூட்டுப்‌ புழுக்களும்‌, வளர்ச்சியடைந்த உண்ணிக 
ளும்‌, பறவையின்‌ உடலை துளைப்பதில்லை. எண்ணிக்கையில்‌ 
அவை அதிகமாக இருந்தால்‌, அவற்றில்‌ சில, கனிபால்‌ 


48 


களாக இருக்கின்றன. அவை, ஏற்கனவே இரத்தத்தை 
உறிஞ்சிக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு பெண்‌ உண்ணியையோ 
அல்லது கூட்டுப்‌ புழுவையோ கண்டுபிடித்து, அவற்றுடன்‌ 
ஓட்டிக்‌ கொள்கின்றன. சில வேளைகளில்‌, மற்றொரு கனி 
பால்‌, முதல்‌ கனிபாலுடன்‌ ஒட்டிக்கொள்கிறது. 4 அல்லது 
்‌ சேர்ந்து ஒரு “க்‌ வ”? உண்டாக்குகின்றன. எல்லாமே 
பறவையின்‌ இரத்தத்சீத உறிஞ்சுகின்றன. அல்லது பற 
வையின்‌ இரத்தவடி நீரை ஒரு கனிபாலிடமிருந்து பெறு 
கின்றன. இரையான பறவை, இதனால்‌ அதிகமாகப்‌ பாதிக்‌ 
கப்படுவதில்லை. 

தங்களது பசி முழுமையாக அடங்கும்‌ வரை, ஒன்றை 


யொன்று உறிஞ்சிக்‌ கொண்டிருக்கும்‌ இந்தச்‌ சங்கிலித்‌ 
தொடர்‌, முறிவதில்லை. தங்களது இன உண்ணிகளால்‌ 
பாதிக்கப்பட்ட உண்ணிகள்‌ உயிருடனேயே இருக்கின்றன. 
சகஜமாகவும்‌ முதிர்ச்சியடைகின்றன. 

வழக்கத்திற்கு விரோதமான ருசியைப்‌ பற்றி நினைக்கும்‌ 
போது, மிகவும்‌ நன்மை பயக்கும்‌ சாணம்‌ திண்ணி எனப்‌ 
படும்‌ காப்ரோபேகஸ்‌ விலங்கினங்களை மறந்துவிடக்‌ கூடாது 
(கிரேக்க மொழியில்‌ :**காப்ராஸ்‌' என்றால்‌ சாணம்‌, 
*“பேகஸ்‌'' என்றால்‌ விழுங்குவது). 

பல மிருகங்கள்‌, குறுகிய காலத்திற்கு மட்டும்‌, மலத்‌ 
தைச்‌ சாப்பிடுகின்றன. உதாரணமாக, சில நாய்கள்‌, தங்‌ 
களது குட்டிகளின்‌ மலத்தையே சாப்பிடுகின்றன. சுற்றுப்‌ 
புற சுகாதாரத்திற்காகவும்‌, தங்களது வசிப்பிடத்தை சுத்‌ 
தமாக வைத்திருக்கவும்‌ இவ்விதம்‌ நடைபெறுகிறது என்‌ 
பதில்‌ ஐயமில்லை. 

தேன்கூட்டு மெழுகையே தின்னும்‌, தேன்கூட்டுப்‌ பூச்‌ 
சியின்‌ முட்டைப்‌ புழுவின்‌, சாணம்‌ தின்னும்‌ பழக்கம்‌, மிக 
வும்‌ ரசமானது. ஆனால்‌ மிகையாகது தின்னும்‌ ஜந்துக்கள்‌ 
தேன்கூட்டை அழிப்பதில்‌ முழுமையாக வெற்றிபெற்று, 
எல்லா மெழுகையும்‌ விழுங்கிவிட்டால்‌, முட்டைப்‌ புழுக்‌ 
கள்‌, ஏற்கனவே மிகையாகச்‌ சேர்ந்துள்ள, தங்களது மலத்‌ 
தையே சாப்பிட நேரிடும்‌. புதிய மலம்கூட, உண்ணக்‌ தகுந்‌ 
தது என்பதுதான்‌ விந்தையான ஒன்று. தேன்‌ கூட்டுப்‌ பூச்‌ 
சியின்‌ ஒரு பரம்பரைக்கும்‌ அதிகமான்வை, தங்களது மலத்‌ 


41505... 49 


கைத்‌ தின்றே வளர்கின்றன. இந்த புதிரான பழக்கம்‌ 
7—8 வருடங்களுக்குக்கூட நீடிக்கும்‌. 

ஆற்றல்‌ மூலவளங்கள்‌ இவ்வாறு இடைவிடாது புதுப்‌ 
பிக்கப்படுவதற்கான இது நிரந்தர இயக்கத்தை ஓரளவு 
ஓத்துள்ள விளக்கம்‌ எளிதானதே. தேனீமெழுகு, செரி 
மானமடைய முடியாத, ஒரு கடினமான பொருளாகும்‌. 
தேனீ மெழுகையே புசிக்கத்தக்க அமைத்துக்‌ கொண்ட கேன்‌ 
கூட்டு கரையானின்‌ சிறுகுடல்களில்‌ கூட, மெழுகு முழு 
மையாக செரிமானமடைவதில்லை. வெளிப்படும்‌ மலப்பொ 
ருட்களை மீண்டும்‌ மீண்டும்‌ பதனப்படுத்தப்படுவதின்‌ திறமை 
இதில்‌ தெளிவாகிறது. 

நமது பூமியில்‌, எண்ணிலடங்காத, நிரந்தமான சாணம்‌ 
திண்ணிகள்‌, வசிக்கின்றன சில தட்டான்‌ பூச்சிகள்‌ (வண்‌ 
டுகள்‌), உண்ணிகள்‌, புழுக்கள்‌ போன்றவை, சாணத்தையே 
தங்கள்‌ உணவாகக்‌ கொண்டுள்ளன. அவற்றில்‌ சில, பசு 
மற்றும்‌ குதிரை, மான்‌ ஆகியவற்றின்‌ சாணத்தை மட்டுமே 
உண்ணும்‌. இங்கு, சாண வண்டுகளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. சாணக்‌ குவியல்களின்‌ அடியில்‌ சிறிய துளைகளைத்‌ 
கோண்டி, வருங்கால முட்டைப்‌ புழுக்களுக்கான ஆகாரத்‌ 
தைச்‌ சாண வண்டுகள்‌ சேமித்து வைக்கின்றன. 

போற்றற்குரிய வண்டுகள்‌, புதிரானவை. ஏனெனில்‌ 
இவை சாணத்தை உருட்டி தங்களின்‌ அளவைவிட பல 
மடங்கு பெரிதான அளவில்‌ பந்துபோல்‌ ஆக்குகின்றன. 
புராதன எகிப்தியர்கள்‌, இந்த வண்டுகளை போற்றற்குரி 
யதாகக்‌ கருதி, அவற்றின்‌ உருவங்களை, வழிபாடு செய்ததில்‌ 
காரணம்‌ இல்லாமல்‌ இல்லை. மெம்‌ஃபிஸ்‌ கோவிலில்‌ வசித்த 
ஏபிசு எனப்படும்‌ ஒவ்வொரு பரிசுத்த காளைமாட்டின்‌ உட 
லிலும்‌ இந்து இயற்கை துப்புரவாளரின்‌ (வண்டு) வடிவம்‌ 
வரையப்பட்டிருக்கிறது. 

செம்மர எறும்புகள்‌, சர்க்கரையும்‌ மற்ற போஷாக்‌ 
குப்‌ பொருள்களும்‌ கொண்ட அபைடுகளின்‌ மலத்தையே, 
தங்கள்‌ உணவாகக்‌ கொண்டு வசித்தன. எறும்புகள்‌, மலங்‌ 
களைச்‌ சேகரிப்பது மட்டுமின்றி, அபைடுகளை எதிரிகளிடமி 
ருந்து பாதுகாக்கின்றன, பேணுகின்றன. இலையுதிர்‌ காலத்‌ 
தில்‌, எறும்புகள்‌ அபைடுகளின்‌ குளிர்கால முட்டைகளைத்‌ 
கேடிக்‌ கண்டுபிடித்து, தங்களது எறும்புக்‌ குன்றுகளில்‌ 
மறைத்து வைக்கின்றன. வசந்த காலம்‌ வந்ததும்‌, வெப்‌ 


50 


பமடையும்‌ போது,' இந்த உழைப்பாளிகள்‌ (எறும்புகள்‌) 
அபைடு குஞ்சுகளை வெளியே வரச்செய்து, புல்லில்‌ மேய 
விடுகின்றன. அபைடுகள்‌ திறந்த வெளியில்‌ தங்குவதற்குத்‌ 
தேவையான வெப்ப இரவுகள்‌ வரும்வரை, ஒவ்வொரு 
நாள்‌ மாலையிலும்‌, எறும்புகள்‌, அபைடு குஞ்சுகளை தங்கள்‌ 
“வீட்டுக்கு அழைத்துச்‌ செல்கின்றன. சில எறும்புகள்‌, 
வேர்களைப்‌ புசிக்கும்‌ படுகளை, பயிற்றுவித்து வளர்க்கின்‌ 
றன. அவற்றிற்கென, மண்ணாலான சிறிய கூடாரங்களை உரு 
வாக்குகின்றன. ஒரு வருடத்தில்‌, ஒரு எறும்புக்‌ குன்றில்‌, 
நூறு கிலோகிராம்‌ எடையுள்ள, அபைடுகளின்‌ மலங்கள்‌ 
சேகரிக்கப்படுகின்றன. (அபைடுகள்‌ என்பது மூட்டைப்‌ பூச்‌ 
சியே போன்ற ஒரு சிறிய ஐந்து. இது பொதுவாக செடி 
கொடிகளையும்‌, மரத்கண்டுகளையும்‌ பா திக்கன்‌ றன-— 
மொ-ர்‌.) 

சில பிராணிகள்‌, தங்கள்‌ இளமைப்‌ பிராயத்தில்‌ மட்‌ 
டும்‌, சாணம்‌ தீண்ணியாக இருக்கின்றன. சிறிய அழகான 
கரடிகள்‌ போன்று தோற்றமளிக்கும்‌ சின்னஞ்சிறு விலங்‌ 
குகள்‌, ஆஸ்திரேலியாவின்‌ அடர்ந்த தேவதாரு காடுகளில்‌ 
வசிக்கின்றன. கோலாஸ்‌ எனப்படும்‌ இவை, தங்கள்‌ அன்‌ 
னைகளின்‌ பைகளில்‌ வசித்து வளர்கின்றன. இந்தப்‌ பைகள்‌, 
கங்காருவைப்‌ போல அல்லாமல்‌ பின்புறமாக திறக்கின்றன. 
துவக்கத்தில்‌, குட்டிகள்‌ தாய்ப்பாலை அருந்துகின்றன; 
பின்னர்‌ செரிமானமடைந்த தேவதாரு இலைகளின்‌ கூவ 
பெப்டோன்‌ நிறைந்தது கொண்ட மலத்தை உண்ணுகின்‌ 
றன. வயிற்றுப்‌ பைகள்‌ பின்புறமாகத்‌ திறப்பதால்‌, 
கோலாஸ்‌ விரைந்து ஓடும்போதுகூட, குட்டிகளுக்கு உணவு 
எளிதில்‌ கிடைக்கும்‌ (கோலாஸ்‌ நெடிதுயர்ந்த மரங்களின்‌ 
உச்சிகளில்‌ வசிக்ன்றன. அவை கீழே வருவதேயில்லை). 

மனிதர்களான, நமது நிலை என்ன? மேற்கூறிய அருவ 
ருப்பான உண்ணும்‌ பழக்கங்களிலிருந்து, நாம்‌ நமது கலை 
எழில்‌ உணர்ச்சியின்‌ விளைவாக பாதுகாக்கப்படுகிறோம்‌ என 
நீங்கள்‌ கற்பனை செய்யலாம்‌. இது பெறும்‌ தவறு. தேனை 
மறந்து விடாதீர்கள்‌. சுவையான, பெருமளவில்‌ கையா 
ளப்படும்‌ இந்த கேன்‌, அருவருப்பான முறையில்‌ உருவாகி 
றது. இதற்கான கச்சாப்பொருள்‌, பூக்களிலுள்ள தாது 
ஆகும்‌. இது, முதலில்‌ தேனீக்களின்‌ வயிற்றில்‌ பதன்படுத்‌ 
தப்படுகிறது. இங்கு, கரும்பு சர்க்கரை, ஃபிரக்டோஸ்‌ 


4+ 51 


எனப்படும்‌ பழச்‌ சார்க்கரையாகவும்‌, திராட்சை சர்க்கரை 
யாகவும்‌ மாற்றப்பட்டு, குளுகோஸ்‌ எனப்படும்‌ கேன்‌ அடை 
யிலுள்ள அறைகளினுள்‌ செலுத்தப்படுகிறது. பூக்களிலி 
ருந்து, தேனைப்‌ பெறும்‌ முறை இதுதான்‌. 

மேற்கு ஜெர்மனியில்‌ பெருமளவில்‌ சேகரிக்கப்படும்‌ 
கேன்‌ திவலையின்‌ தோற்றம்‌, மேற்கூறியதைவிட அருவருக் 
கத்‌ தக்ககே, இதுவும்‌, செம்மர எறும்புகள்‌ புசிக்கும்‌, அபைட்‌ 
டின்‌ மலத்தைப்‌ போன்றதுதான்‌. ஆனால்‌, ஜெர்மனிய மக்‌ 
கள்‌ இதை ஒரு திகட்டாத பொருளாகக்‌ கருதுகின்றனர்‌. 

ஆனால்‌, சாணம்‌ திண்ணிகளின்‌ அசாதாரண சுவைகளை 
ஒதுக்கிவிட்டால்‌, அவை மிகவும்‌ உபயோகமான ஐந்துக்‌ 
கள்‌ என்பதை ஓஒப்புக்கொள்ளத்கான்‌ வேண்டும்‌. அவை, 
நமது பூமியை மிகவும்‌ சுத்தமாக வைத்திருப்பதோடல்லா 
மல்‌, ஒரு இயற்கை வட்டத்தினுள்‌ மிகவும்‌ பயனுள்ள அங்‌ 
கப்‌ பொருட்களை வைத்துள்ளன. இது மிகவும்‌ உபயோ 
கமான ஒன்றாகும்‌. 

குற்போதுள்ளதைக்‌ காட்டிலும்‌, முன்‌ காலத்தில்‌ 
சாணம்‌ திண்ணிகள்‌ உலகில்‌ மிகவும்‌ குறைவாக இருந்த 
தாகத்‌ தெரிகிறது. எனினும்‌ அவை தங்கள்‌ கடமைகளை ஆற்‌ 
றவில்லை என்பது தெளிவு. ஏழு, எட்டு மில்லியன்‌ ஆண்டுக 
ளுக்கு முன்பாக ஐரோப்பாவில்‌, இக்தையோஸார்ஸ்‌ எனப்‌ 
படும்‌ ராட்சத ஊர்வன பிராணிகள்‌, இருந்ததாகத்‌ தெரி 
கிறது. அவை மிகப்பெரியனவாக இருந்தன; எண்ணிக்கை 
யிலும்‌ அதிகமாக இருந்தன; பூமியின்‌ சில பகுதிகளில்‌ இவை 
காலம்‌ ஆட்சி செலுத்தியதாகத்‌ தெரிகிறது. இதன்பின்‌ 
விளைவாக, இக்தையோஸார்ஸ்‌, மிகப்‌ பெரிய சாணக்குவி 
யல்களை, தாங்கள்‌ வசித்ததன்‌ அடையாளமாக விட்டுச்‌ 
சென்றன. 

எல்லாப்‌ பொருட்களின்‌ மீதும்‌, காலம்‌ ஒரு நல்ல 
விளைவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. இது, 
ஓரளவு, உண்மையாகும்‌. -பல லட்சக்‌ கணக்கான ஆண்டுக 
ளாக பூமிக்கு அடியில்‌ புதைந்து கிடந்த தேவதாரு மர 
பிசின்‌, கல்லாக மாறி, பின்னர்‌ உன்னதமான ஆம்பராக 
மாறியது. பல்லாயிரமாண்டுகளில்‌ இக்கையோஸார்ஸின்‌ 
சாணம்‌, கல்லாக மாறி, அதனுடைய அருவருக்கத்தக்க 
மணமும்‌ மாறியது. இங்கிலாந்தில்‌, காப்ரோலைட்‌ (பஸைி 
கழிவுப்‌ பொருட்கள்‌) பெருமளவில்‌ காணப்படுகின்றன. 


52 


மேற்கு ஜெர்மனியில்‌, சுரங்கமாகத்‌ கோண்டியெடுக்கப்‌ 
பட்டு, உபயோகப்‌ படுத்தப்பட்டன; தூள்தூளாக நசுக்‌ 
கப்பட்டால்‌, காப்ரோலைட்‌, ஒரு சிறந்த உரமாக விளங்கு 
கிறது, 

அசாதகாரளா மாகக்‌ தோன்றினாலும்‌, காப்ரோலைட்டுகளின்‌ 
உபயோகம்‌ உ, ஒன்றுமட்டுமல்ல. அவற்றில்‌ செபியா, 
(௦பாசில்‌ நத்தைகளின்‌ மைப்பைகள்‌) மற்றும்‌ மீன்‌ செதில்‌ 
கள்‌, செறிமான மாகாகு எலும்புகள்‌ போன்றவை மிகை 
யாக இருப்பதால்‌, காப்ரோலைட்டின்‌ பளபளப்பான பரப்பு, 
அழகான அமைப்பு கொண்டுள்ளதாக இருக்கிறது. உயிரற்ற 
இக்தையோஸார்சின்‌ சாணத்திலிருந்து. பெண்ககளுக்கு 
ஆபரண அணிகலன்களாக விளங்கும்‌ ஊக்குகள்‌, உருண்டை 
மணிகள்‌ போன்ற பல சிறிய பொருள்கள்‌, உண்டாக்கப்‌ 
படுகின்றன என்பது கெளிவு. 

வரலாறு, ஒரு புதிரான வழியிலேயே செயல்படுகிறது; 
அதுபோன்றே பெண்களின்‌ அலங்கார உருவமைப்பின்‌ வகை 
களுக்கும்‌ எல்லையில்லை. 


“ஊர்ந்து செல்லும்‌?” பற்கள்‌ 


உடலின்‌ மிக முக்கியமான உறுப்புக்களை அங்கங்களை குறிப்‌ 
பிட பணிக்கப்பட்டபோது, வெகு சிலரே பற்களை நினைக்‌ 
கின்றனர்‌. எனினும்‌ பற்கள்‌ மிக முக்கியமான பணியைப்‌ 
புரிகின்றன. பெரும்பாலும்‌ பற்கள்‌, இரையைக்‌ கொல்ல 
வும்‌, கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொள்ளவும்‌, பின்னர்‌ 
உணவை துண்டுகளாக உடைக்கவும்‌, உதவுகின்றன. இத 
னால்தான்‌, பற்களை இழந்த காட்டு விலங்குகள்‌, மரணமடை 
கின்றன. மனிதன்‌ கூட, செயற்கைப்‌ பற்களை உருவாக்கத்‌ 
தெரிந்து கொண்ட போதிலும்‌, தனது இயற்கையான பற்‌ 
களை இழப்பதை விரும்பமாட்டான்‌. 

மாமிச பட்சிணிகளுக்கும்‌, தாவர பட்சிணிகளுக்கும்‌, 
பற்கள்‌ இன்றியமையாதனவாகும்‌. மிகப்‌ பிரசித்திபெற்ற 
இந்திய வேட்டைக்காரர்‌ ஜிம்‌ கார்பட்‌, இது பற்றி பல 
நிகழ்ச்சிகளை விவரித்துள்ளார்‌. வழக்கமாக பெரிய கால்‌ 
குளம்புகள்‌ கொண்ட மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்‌ 
புலி, தனது கோரைப்‌ பல்‌ ஒன்றை இழந்தால்கூட, இனியும்‌ 


33 


தன்னால்‌ இயலாததால்‌, மனிதனையும்‌, வீட்டில்‌ வளரும்‌ 
விலங்குகளையும்‌ தாக்கத்‌ துவங்குகிறது. 

வேறு எந்த பிராணிகளையும்‌ விட, கொறிக்கும்‌ உயிரி 
னங்கள்‌, தங்களது பற்களுக்கு, நிறைய வேலையைக்‌ கொடுக்‌ 
கின்றன. மிகவும்‌ கடினமான உலோகத்திலிருந்து செய்யப்‌ 
பட்ட செயற்கைப்‌ பல்கூட, நாளடைவில்‌ மழுங்கிவிடும்‌. பற்‌ 
கள்வளர்ந்து கொண்டே இருப்பதுதான்‌ ஒரே வழியாகும்‌. 
உண்மையில்‌, கொறிப்பனவற்றின்‌ முன்பற்கள்‌ இடைவிடா 
தும்‌, துரிதமாகவும்‌ வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. 
இதன்‌ விளைவாக, மிருகத்திற்கு கடினமான உணவு கிடைக்‌ 
காது, பற்கள்‌ மழுங்கிப்‌ போகுமானால்‌, அவை நம்பமுடி 
யாத அளவிற்கு வளர்ந்து, அதன்‌ உரிமையாளரையே 
செயலற்றகாக ஆக்கிவிடும்‌. எலிகளின்‌ வெட்டும்‌ பற்கள்‌, 
ஒரு மாதத்திற்கு 8 செ. மீ. விகிதத்தில்‌ வளர்கின்றன. 
அவை மங்கலடையாவிட்டால்‌, ஒவ்வொரு பல்லும்‌ 
நாளடைவில்‌ 70-100 செ. மீ. வரை வளர்ந்துவிடும்‌. 

யானையின்‌, எதிர்பார்க்கப்படும்‌ வாழ்வு, அதன்‌ பற்‌ 
களின்‌ நிலையைப்‌ பொறுத்தது. பொதுவாக அது தாவரங்‌ 
களையே உண்ணுகிறது. இவற்றில்‌ சில மிகக்‌ கடினமாக இருப்‌ 
பதால்‌, தனது கடைவாய்‌ பற்களைக்‌ கொண்டு அரைத்து 
நசுக்க வேண்டும்‌. யானைக்கு செயல்படும்‌ பற்கள்‌ இரண்டு 
ஜோடிகள்தான்‌: மேற்காடையில்‌ ஒரு ஜோடியும்‌, கீழ்த்‌ 
தாடையில்‌ மற்றொரு ஜோடியும்‌ காணப்படுகின்றன. மேலும்‌ 
ஒவ்வொரு தாடையிலும்‌ ஐந்து ஜோடி, வளர்ச்சியடையாத 
பற்கள்‌ காணப்படுகின்றன. பற்கள்‌ தேய்மானம்‌ அடையும்‌ 
போது, அவை விழுந்துவிடுகின்றன. கடைசியாக ஒரு 
ஜோடி தேய்மானமடையும்‌ போது புதிய பற்கள்‌ தோன்‌ 
றுகின்றன. இதன்பின்‌ யானையின்‌ போஷாக்கு நாளடைவில்‌ 
சீர்கெட்டு, மரணத்தில்‌ முடிகிறது. 

இரைகேடி அலைகிற மீன்களுக்கும்‌ பற்கள்‌ மிகவும்‌ அத்‌ 
தியாவசியமாகும்‌. 

சுறா மீன்களின்‌ தாடைகளின்‌ உட்புறத்தில்‌ பற்கள்‌ நிறைந்‌ 
துள்ளன. அவை, வரிசைக்‌ கரமாக அமைக்கப்பட்டு, அதன்‌ 
நுனிகள்‌ உள்நோக்கி வளைந்திருப்பதால்‌, சுறாமீன்கள்‌, தம்‌ 
இரைகளை கெட்டியாகப்‌ பிடித்துக்கொள்ள முடிகிறது. முன்‌ 
வரிசையில்‌ இருக்கும்‌ பற்கள்‌, மிகவும்‌ அதிகமாக உழைக்க 
வேண்டியிருப்பதால்‌, அவை விரைவில்‌ தேய்மானமடைகின்‌ 


54 


றன. தங்களது மூன்‌ 'பற்கள்‌, புதிய பற்களால்‌ ஈடுசெய்யப்‌ 
படாவிட்டால்‌, சுறாமீன்களுக்கும்‌ கெட்ட காலம்தான்‌. சுரு 
மீன்களின்‌ வாழ்நாள்‌ பூராவுமே, முன்பற்கள்‌ இயங்கிக்‌ 
கொண்டேயிருக்கன்றன என்பது உண்மையே. தாக்கப்‌ 
போகும்‌ படைவீநுர்களைப்‌ போல்‌, முன்னால்‌ குனிந்து, வரி 
சைக்கிரமமாக, ட வாக ஆனால்‌ நிதானம்‌ தவறாமல்‌ பற்‌ 
கள்‌ தாடையின்‌ ஓரத்திற்குச்‌ செல்கின்றன. தேய்மானம 
டைந்த முன்வரிசைப்‌ பற்கள்‌, படிப்படியாக ஊர்ந்து 
சென்று, வெளி உலகத்தை பார்வையிட்டபின்‌, விழுந்து 
விடுகின்றன. உடனடியாக புதிய பற்கள்‌ முளைத்துவிடுகின்‌ 
றன. தங்களது பங்கை ஆற்றி தேய்மானமடைந்த பின்‌, 
இந்தப்‌ பற்களும்‌ விழுந்தபின்‌; பின்வரிசையிலுள்ள பற்கள்‌ 
முன்வரிசைக்கு வந்துவிடுகின்றன. இந்நிகழ்வு, சுறாமீன்‌ 
மரணமடையும்‌ வரை நடைபெறுகிறது. மரணமடைந்த 
சில சுருமீன்களின்‌ பற்கள்‌, உறுதியாகவும்‌, கீழேவிழாம 
லும்‌ இருக்கின்றன. அவை, மிகவும்‌ வயதடைந்தபோதி 
லும்‌, முன்‌ அலகு முழுவதிலும்‌ பற்களே இருந்தன. இடை 
விடாது பற்களைப்‌ புதுப்பிக்கும்‌ திறமையால்‌, சுறாமீன்‌ 
தனது முது புதுப்பிக்கும்‌ திறமையால்‌, சுறாமீன்‌ தனது முது 
மையிலும்கூட, எதிரிகளுடன்‌ சண்டையிட முடிகிறது. 

உணவை நசுக்க (அரைக்க) மட்டுமே பற்கள்‌ உபயோகப்‌ 
படுத்தப்பட்டால்‌, வாயைத்‌ தவிர வேறு எங்காவது பற்‌ 
கள்‌ அமைந்திருக்கும்‌. சில வேளைகளில்‌, இந்த அமைப்பு 
வசதியாகவே இருக்கிறது. ஏனெனில்‌ உணவை முதலில்‌ 
குயாரிப்பு நிலையிலிருந்து பின்னர்‌ அருகிலுள்ள அறைக்கு 
அனுப்ப வசதியாக இருக்கிறது. கார்ப்‌ வகையைச்‌ 
சார்ந்த மீன்களின்‌ வாயில்‌ பற்களே கிடையாது. எனினும்‌ 
அத்தகைய மீன்களின்‌ கொண்டைக்குள்‌ நமது விரலை 
நுழைப்பது உசிதமல்ல; ஏனெனில்‌ தொண்டையில்தான்‌ பற்‌ 
கள்‌ இருக்கின்றன; அங்குதான்‌ உணவு, முதலில்‌ பக்குவப்ப 
டுத்தப்படுகிறது. 

இரைகேடும்‌ சில வகையான மீன்களுக்கும்‌, கடல்‌ ஆமை 
களுக்கும்‌, பற்கள்‌ உணவுக்‌ குழலில்‌ அமைந்துள்ளன. அவை 
களைப்‌ பற்கள்‌ என்றுகூடச்‌ சொல்ல முடியாது. ஆனால்‌ 
கூர்மையான, பெரிய ஈட்டிபோன்று இருக்கும்‌. இதன்மூலம்‌ 
உயிருடன்‌ உட்சென்ற இரை, வெளியே வரமுடியாது. ஈட்‌ 
டிமுனேபோன்ற அமைப்புகள்‌ கொண்ட உணவுக்குழல்‌, முள்‌ 


03 


தண்ணி விலங்குபோன்றோ இருக்கும்‌. கூரிய ஈட்டிமுனை 
அமைப்புகள்‌ அனைத்துமே இரைப்பையை நோக்கியே 
அமைந்திருக்கும்‌. ஆதலால்‌, உணவு, குறிப்பிட்ட திசை 
யிலேயே செல்ல முடியும்‌. இரைப்பையிலிருந்து தப்பி, 
திரும்பிவர வழியே கிடையாது. 

தங்களுக்கென பற்களே இல்லாத சில ஐந்துக்கள்‌, வேறு 
சாதனங்களைக்‌ கையாள வேண்டிவரும்‌. பறவைகளால்‌ 
விழுங்கப்‌ பட்ட உணவு, அவற்றின்‌ இரைப்பைகளிலுள்ள 
சிறிய கற்களால்‌, அரைக்கப்படுகின்றன; இரைப்பையின்‌ 
மிகவும்பலம்‌ வாய்ந்த தசை உறையினுள்‌ உள்ள சிறுகற்‌ 
களினிடையே, தானியங்கள்‌ நசுக்கப்படுகின்றன. இது 
மாவாலையின்‌ உருளைபோன்று பணி புரிகிறது. 

பறவைகளின்‌ இரைப்பைகளுள்‌ அடிக்கடி கற்கள்‌ 
காணப்படுகின்றன. ஒரு கோழியை சமையலுக்குத்‌ தயார்‌ 
செய்யும்‌ போது, இகை, நீங்கள்‌ கண்டிருப்பீர்கள்‌. ஆனால்‌ 
இந்த நிகழ்வு, பலவகைகளில்‌, ஒரு புதிராகவே இருக்கிறது. 
பறவைகளை, கற்களை விழுங்கச்‌ செய்வது எது? அவை, 
பசியாயிருப்பதால்‌, அவற்றிற்குக்‌ தெரியாது. தங்கள்‌ 
இரைப்பைகளிலுள்ள கற்கள்‌ தேய்மானம்‌ அடைந்துவிட்ட 
தால்‌, வேறு கற்கள்‌ தேவைப்படும்‌ என பறவைகளுக்கு 
எவ்விதம்‌ தேர்யும்‌? போதிய அளவிலான கடினமான கற்‌ 
களை கேர்ந்தெடுக்கச்‌ செய்வது எது? இந்தக்‌ கேள்விகளுக்கு 
நம்மால்‌ விடையளிக்க முடியாது. 

பறவைகள்‌ மட்டும்‌, கற்களை விரும்பி விழுங்குவதில்லை. 
250-500 கிராம்‌ எடை கொண்ட கற்கள்‌, திமிங்கிலங்‌ 
கள்‌, மற்றும்கடல்‌ நாய்கள்‌, நீர்‌ யானைகள்‌ ஆகியவற்றின்‌ 
இரைப்பைகளில்‌ அடிக்கடி காணப்படுகின்றன. இடை 
இடையே, அவை, தங்களது ஏப்பத்தின்‌ மூலம்‌, கற்களை 
வெளிப்படுத்துகின்றன. அதனால்தான்‌, கடலடியில்‌ காணப்‌ 
படும்‌ கற்கள்‌, சில சமயம்‌ கடற்கரை யோரங்களில்‌ 
காணப்படுகின்றன. கடல்வாழ்‌ மிருகங்கள்‌, நிலத்தின்‌ மீது 
சிறிது காலம்‌ வாழும்போது, மேற்கூறியது நிகழ்கிறது. 
கடற்கரையில்‌ ஒரு பூகற்ப இயல்‌ மியூசியத்தை, இந்தக்‌ 
கடல்‌ வாழ்‌ மிருகங்கள்‌, அமைக்கப்‌ போகின்றனவோ என 
நினைக்கக்‌ தோன்றும்‌. 

கடல்‌ வாழ்‌ பாலூட்டிகள்‌ அத்தகைய அசாதாரணப்‌ 
பொருட்களால்‌ தங்கள்‌ வயிற்றை ஏன்‌ நிரப்பிக்‌ கொள்‌ 


96 


தின்றன, என்பதற்கான விடை, இதுவரை, விஞ்ஞானிக 
ளுக்குத்‌ தெரியாது. அவற்றின்‌ உணவுப்‌ பொருட்களில்‌, 
நத்தை ஓடுகள்‌, கணுக்காலின்‌ ஓடுகள்‌ போன்ற கடினமான 
பாகங்களை, நசுக்குவதற்கு, கற்கள்‌, பறவைகளின்‌ இரைப்‌ 
பைகளில்‌ உதவவதுபோன்று, அவற்றிற்கும்‌ உதவலாம்‌. 
பறவைகளுக்கு டஞ்சலாக இருக்கும்‌ குடல்‌ ஓட்டுண்‌ 
ணிகளை அழிக்க, கற்கள்‌ உதவுவது மற்றொரு காரணமாக 
இருக்கலாம்‌. 

உணவின்றி பலகாமல்‌ கழிந்துவிட்டால்‌, மிருகங்கள்‌ கற்‌ 
களை விழுங்க நேரிடும்‌. ஆகவே, கற்களை விழுங்குவதன்‌ 
மூலம்‌, இரைப்பையின்‌ சுருக்கத்தைத்‌ தவிர்க்க முடியும்‌ 
எனக்‌ கருதப்படுகிறது. (இரைப்பையின்‌ சுருக்கம்‌ என்பது 
இரைப்பை முழுமையாகவோ, அல்லது அதன்‌ திசுக்களோ 
சுருக்கமடைந்து செயலற்ற நிலையாவது ஆகும்‌). ஆகவே, 
வேறு பணி எதுவும்‌ இல்லாதிருக்கும்போது இரைப்பைக்கு 
கற்களை விழுங்குவகதன்‌ மூலம்‌ ஒரு பணி கிடைக்கிறது. 

எனினும்‌, செரிமானத்திற்காக அன்றி, வேறு ஏதோ 
காரணங்களுக்காக, கடல்வாழ்‌ மிருகங்கள்‌, கற்களை விழுங்‌ 
குவது ஒரு சாத்தியக்‌ கூறாகலாம்‌. விலங்கினங்கள்‌ நன்றாக 
சாப்பிட்டு, கொழுத்துப்போகும்போது, அவைகளுக்கு 
உணவை ஜீரணிக்க கற்கள்‌ அத்தியாவசியமாகிறது எனசில 
விஞ்ஞானிகள்‌ கருதுகின்றனர்‌. இதன்‌ விளைவாக, அதன்‌ 
சராசரி ஒப்பு அடர்வு எண்‌ குறைந்து, விலங்கினங்கள்‌ தண்‌ 
ணீருக்குள்‌ மூழ்க, சிரமப்படுகின்றன. சில, தங்களது எடையை 
அதிகரிக்க, கற்களை விழுங்குகின்றன. எடைச்‌ சுமையின்‌ 
அளவு மிகவும்‌ அதிகமாக இருக்கிறது என, கணக்குப்‌ பார்த்‌ 
தால்‌ தெரிகிறது. சில கடல்‌ நாய்களின்‌ இரைப்பைகளில்‌, 
1] .கி. எடையுள்ள கற்கள்‌ காணப்‌ படுகின்றன. 

மேற்கூறியவற்றிலிருந்து, பற்கள்தான்‌ மிகச்‌ சிறந்த 
ஆயுதங்கள்‌ எனத்‌ தெரிகிறது. இயற்கை, இதனிலும்‌ சிறந்த 
சாதனங்களை அமைக்கவும்‌ தவறிவிடவில்லை. புரோசோப்‌ 
ராங்கியேட்‌ வகையைச்‌ சார்ந்த நத்தைகள்‌ பல, மிகப்‌ 
பெரிய கடினமான உறைகொண்ட மற்றஇன நத்தைகளை 
உண்கின்றன. கடின உறையில்‌ ராடுலாவின்‌ உதவியுடன்‌, 
துளைபோட, பல வாரங்களோ, மாதங்களோ ஆகலாம்‌. 
இதனால்‌ ராடுலா, தேய்ந்துவிடும்‌. ஆகவே, இந்த நத்தை 
கள்‌, ராடுலா போன்ற பற்களுக்குப்‌ பதில்‌, சிறப்புக்‌ குணம்‌ 


57 


கொண்ட உமிழ்நீரை உபயோகிக்கின்றன. இந்த உமிழ்நீர்‌, 
சல்ப்யூரிக்‌ அமிலத்தின்‌ 4% கரைசலாகும்‌. இதில்‌ அசாதார 
ணம்‌ எதுவும்‌ இல்லை. மனித இரைப்பையின்‌ சுரப்பி செல்‌ 
கள்‌ ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்கைச்‌ சுரக்கும்போது, 
நத்தைகள்‌ ஏன்‌ கந்தக அமிலத்தை (சல்‌ஃப்யூரிக்‌) சுரக்கக்‌ 
கூட்டா து? 

நத்கைகளால்‌ சுரக்கப்படும்‌ அமிலம்‌, மிகவும்‌ சக்தி 
வாய்ந்தது. ஏனெனில்‌ பளிங்குக்கல்மீது அதை ஊற்றினால்‌ 
அது பொங்கி சீறி எழுகிறது. அது நத்தைச்‌ சிப்பிகளை எளி 
தில்‌ கரைக்கிறது. அதனது இரையைக்‌ தாக்கும்போது, 
உமிழ்நீரை சிப்பியின்‌ மீது படச்‌ செய்தால்‌, அது நெகிழ்‌ 
வடைகிறது; உடனே ராடுலாவின்‌ உதவியால்‌, ஒரு துளை 
செய்து, தும்பிக்கையை (உறிஞ்சு குழல்‌) உட்செலுத்தி, 
செயலற்றுக்‌ கிடக்கும்‌ இரையை, சுவைத்து உண்ண முடி 
கிறது. 

உணவுக்குமல்‌ வழியாக உணவைச்‌ செலுத்த உணவை 
நசுக்கினால்‌ மட்டும்‌ போதாது. உணவுக்‌ குழாயின்‌ ““தயா 
ரிப்புப்‌'* பகுதியில்‌ பெரியதும்‌, சிறியதுமான உமிழ்நீர்‌ 
சுரப்பிகள்‌ உள்ளன: இவை, உணவை ரசாயனமுறையிலும்‌, 
யாந்திரீக முறையிலும்‌ பக்குவப்படுத்த, உதவுகின்றன. உமிழ்‌ 
நீர்‌ பல முக்கிய பணிகளை ஆற்றுகிறது. இதில்‌ மிகவும்‌ முக்கிய 
மானது, உணவுக்கவளத்தின்‌ ஒவ்வொரு பகுதியையும்‌ ஈரம 
டையச்‌ செய்வதே; இல்லாவிடில்‌ உணவு, உணவுக்‌ குழாயி 
னுள்‌ செல்ல முடியாது. ஐரோப்பா நாட்டின்‌ குளங்களி 
லுள்ள ஆமைகளின்‌ நடவடிக்கைகளை கவனித்த எவரும்‌, 
உமிழ்நீரின்‌ முக்கியத்துவக்தை, தெரிந்து கொள்வர்‌. குளத்‌ 
தின்‌ ஆமைகளுக்கு உமிழ்நீர்‌ சுரப்பிகள்‌ கிடையாது. அவை, 
தங்கள்‌ இரைகளை ஒவ்வொரு தடவையும்‌ தண்ணீரில்‌ நன்‌ 
ரகக்‌ கழுவி, உண்கின்றன. ஆனால்‌ நிலத்தில்‌ இருக்கும்‌ 
போது, அவை செயலற்று விடுகின்றன. ஏனெனில்‌ முழு 
வதுமாக உலர்ந்த உணவு அவற்றின்‌ தொண்டைகளில்‌ ஓட்‌ 
டிக்‌ கொள்கின்றன. 

பெரும்பாலான விலங்கினங்களின்‌ உமிழ்நீரில்‌ என்ஸைம்‌ 
கள்‌ உள்ளன. இவை, உண்ணப்பட்ட பொருளின்‌ மீது இரசா 
யன முறையில்‌ வினை புரிகின்றன. படிப்படியாக, இயற்கை, 
புதிய பண்புகளை உருவாக்கி, உமிழ்நீரை நச்சாக மாற்று 


50 


கிறது. வாயின்‌ சிலேட்டுமப்‌ படலத்தில்‌, பல வகையான, 
உயிரினத்திற்கு தீமை பயக்கும்‌ பல நுண்ணுயிர்கள்‌ இடம்‌ 
பெற்றிருக்கும்‌. இவற்றை அழிக்க, உமிழ்‌ நீரின்‌ நச்சுத்‌ 
தன்மை அவசியமாகிறது. 

பொதுவாக, சுப்‌ பொருட்களின்‌ மீதான பரிசோத 
னைகளை, அர்க்‌. வளி அது அரை குறையாக இருப்‌ 
பதில்லை. உண்மையில்‌ பயத்தை விளைவிக்கும்‌ தன்மையை 
உருவாக்குகிறது. இதற்குச்‌ சான்றாக, விஷப்பாம்புகளின்‌ 
கடியால்‌ மனிகன்‌ இறந்துபடுவகைக்‌ கூறலாம்‌. 

பாம்பின்‌ விஷம்‌ எங்கிருந்து வருகிறது? விஷம்‌ என்பது 
பாம்பின்‌ உமிழ்நீர்தான்‌. இது, ஓரளவு திருத்தி அமைக்கப்‌ 
பட்ட உமிழ்‌ நீர்‌ சுரப்பிகளால்‌ சுரக்கப்படுகிறது. இச்சுரப்பி 
கள்‌, பல்லின்‌ உள்ளே உள்ள ஒரு பள்ளத்தில்‌ இருக்கிறது. 
பாம்பு, கடிக்கும்போது, பல்லின்‌ அடித்தளத்தில்‌ உள்ள 
ஒரு சிறிய பையை அமுக்கும்போதுதான்‌, விஷம்‌ சுரக்கி 
றது. பாம்புக்‌ கடியின்போது, விஷம்‌ முழுவதும்‌ காயத்தின்‌ 
உள்ளே செலுத்தப்படுகிறது. 

சில பாம்புகள்‌, உயிருக்கு ஆபத்தான இந்த ஆயுதத்தை 
(விஷம்‌) மிகவும்‌ திறமையாக உருவாக்கியுள்ளன. நல்ல 
பாம்புகளும்‌ (ரோஸ்‌, ஸீப்ரா வகை) ஆப்பிரிக்க நாட்டு 
மற்ற பாம்புகளும்‌, கடிக்கும்‌ முறையை திறமையாகக்‌ 
கையாளுகின்றன. தங்களிடமுள்ள விஷத்தை துப்புவதில்‌ 
சிறந்து விளங்குகின்றன. இவற்றின்‌ நச்சுப்‌ பற்கள்‌, மற்ற 
பாம்புகளினதைவிட மாறுபட்டிருக்கும்‌. விஷம்‌ வெளிப்படும்‌ 
பள்ளம்‌, பல்லின்‌ நுனியில்‌ திறக்காமல்‌, சிறிது தூரம்‌ தள்ளி, 
அகன்ற ஏந்து குழுலில்‌, திறக்கிறது. (இதன்‌ மூலம்‌ அதிக 
விசையுடன்‌, விஷத்தைத்‌ துப்ப முடிகிறது) இதனால்தான்‌, 
பாம்புக்கடி ஆழமாக இல்லாவிடில்‌, விஷம்‌, காயத்தை அடை 
யாமல்‌, பரந்த பகுதியில்‌ நுண்ணிய துளிகளாகச்‌ சிதறிக்‌ 
கிடக்கிறது. பாம்புக்கும்‌, அதன்‌ இரைக்கும்‌ இடையே உள்ள 
தூரம்‌ அதிகமாக இருந்தால்‌, விஷம்‌ துப்பப்படும்‌ பரப்பும்‌, 
அதிகமாக இருக்கும்‌ (துப்பாக்கியின்‌ உதாரணம்‌ பொருந்‌ 
தும்‌). 

விஷத்தைத்‌ துப்புவதில்‌, பாம்புகள்‌ சிறந்து விளங்கு 
கின்றன. இது நான்கு மீட்டர்கள்‌ வரை இருக்கலாம்‌. விஷம்‌ 
உந்தித்‌ தள்ளப்படுவதுடன்‌, கலையின்‌ முன்‌ அசைவும்‌ 
சேர்ந்து, விஷப்‌ பையின்‌ அழுத்தமும்‌, அசைவின்‌ இயங்காத்‌ 


99 


குன்மையுமே, நான்கு மீட்டர்‌ தூரத்திற்கு விஷம்‌ துப்பப்ப 
டுவதற்கான காரணமாகும்‌. கண்களிலோ, சிறிய பிராணி 
களின்‌ வாய்‌, மற்றும்‌ மூக்கின்‌ சிலேட்டுமப்‌ படலத்திலோ 
பட்டால்‌, உடனடியாக மரணம்‌ சம்பவிக்கும்‌. இத்தகைய 
நெடுந்தூர ஆயுதம்‌, மற்ற விஷப்‌ பாம்புகளிலுள்ளதைவிட, 
திறனுடன்‌ இருக்கிறது. 

பாம்புகள்‌ மட்டும்‌ விஷ உமிழ்நீரைக்‌ கொண்டிருப்ப 
தில்லை. பசிபிக்‌ மகாசமுத்திரத்தில்‌ பிஜி தீவின்‌ அருகி 
லும்‌, நியூகினி, சமோவா போன்ற இடங்களிலும்‌, 15 
செ.மீ. நீளமுள்ள அழகான, சுருளைபோன்ற சிப்பிகளைக்‌ 
கொண்ட நத்தைகள்‌ வாழ்கின்றன. எனினும்‌, இத்தகைய 
உருளைகளை, கொடுவது கூடாது. தந்திரமான நத்தைகள்‌, 
அகன்‌ ராடுலாவின்‌ கூர்மையான பற்களால்‌, உங்களைக்‌ 
கடிப்பது நிச்சயம்‌. இந்த ஜந்துக்களின்‌, குறிப்பாக பெரிய 
வற்றின்‌, விஷம்‌, மனிதனது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும்‌. 


௦0 


ஆயிரம்‌ ஆண்டுகளான 
புதிருக்கு விடை கிடைத்தது 


முற்கால மக்களுக்குக்கூட, மனிதனாலும்‌, மிருகங்களா 
லும்‌ உண்ணப்பட்‌ உணவு தங்களது இரைப்பைகளில்‌ 
செரிமானமடைகிறகு£” எனக்‌ கெரிந்திருந்தது. தாங்கள்‌ 
வேட்டையாடிப்‌ பெற்ற இரைகளின்‌ கோலுரிப்பின்போது, 
அவர்கள்‌ இரைப்பைகளுக்குள்‌ உற்று நோக்குவார்கள்‌. 
மீன்கள்‌ இரவில்‌ சாப்பிட்டது என்ன; கோழிக்குஞ்சுகளின்‌ 
இரைப்பைகளில்‌ சிறிய கற்களையும்‌, மணலையும்‌ தவிர 
வேறு ஏதாவது ருசிகரமான பொருள்‌ இருக்கிறதா என 
இக்காலத்தில்கூட, வீட்டிலுள்ள பெண்மணிகள்‌, கூர்ந்து 
நோக்கும்‌ அவாவை தவிர்க்க முடியாது. வேட்டைக்காரர்‌ 
கள்‌ தங்களது இரைகளை வெட்டும்போது இரைப்பைகளி 
லும்‌, குடல்களிலும்‌, மாமிசத்கையோ புல்லையோ அல்லது 
விதைகளையோ, பார்க்தவில்லை. அதற்குப்‌ பதிலாக, சமைக்‌ 
கப்பட்ட உணவு போன்ற கூழ்போன்ற கோளத்தைக்‌ கண்ட 
னர்‌. 

என்னதான்‌ நிகழ்ந்தது எனக்‌ கண்டுபிடிக்க மனிதனுக்கு 
நீண்ட காலம்‌ பிடித்தது. வெப்பத்தின்‌ விளைவால்‌ உணவு, 
மாறுபடவில்லை; வெப்ப இரத்தம்‌ கொண்ட விலங்குகளின்‌ 
இரைப்பைகளின்‌ வெப்பம்‌ 38-438 செ.க்கு அதிகமாக 
இல்லை. இந்த வெப்பம்‌ உணவைச்‌ சமைக்கப்‌ போதாது. 
சிறப்பான என்ஸைம்கள்‌ கொண்ட செரிமான திரவங்களால்‌ 
உணவு ஜீரணமடைகிறது. 

மனிதன்‌, மற்றும்‌ மிருகங்களின்‌ உணவுப்பாதை ஒரு 
சிக்கலான இரசாயன ஆய்வகமாகும்‌. உண்ணப்பட்ட உணவு, 
நன்றாக அரைக்கப்பட்டு, பல்வேறு செரிமான திரவங்களு 
டன்‌ கலக்கப்பட்டு, உணவுப்‌ பாதையின்‌ ஒரு பகுதியிலிருந்து 
மற்றொரு பகுதிக்குச்‌ செல்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும்‌, 
குறிப்பிட்ட பொருட்களால்‌ செறிவடையும்‌ வரை, உணவு 
வதங்குகிறது. செரிமான நிகழ்வுகளின்போது, அதாவது 
சிக்கலான இரசாயனப்‌ பொருட்கள்‌, எளிய பொருட்களாக 
(புரதங்கள்‌ அமினோ அமிலங்களாகவும்‌, கொழுப்புப்‌ பொரு 
கள்‌, கிளிசரால்‌ மற்றும்‌ கொழுப்பு அமிலங்களாகவும்‌, மாவு 
பொருட்கள்‌, மானோ சாக்கரைடுகளாகவும்‌ மாறுதல்‌) உடை 
படும்போது மேற்கூறிய பொருட்கள்‌ கிரகிக்கப்படுகின்றன. 


௦1 


செரிக்கப்படாததும்‌, வேண்டாதனவும்‌, வெளியேற்றப்படு 
கின்றன. 

செரிமான நிகழ்வுகளைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்வது 
எளிதல்ல. கடந்த நூற்றாண்டின்‌ இறுதியின்போது இவான்‌ 
பெட்ரோவிச்‌ பாவ்லொவ்‌ என்ற ரஷ்ய விஞ்ஞானி, பிராதா 
செரிமான சுரப்பிகளைப்‌ பற்றி முழுமையான ஆராய்ச்சியை 
முடித்தார்‌. அவை, பல்‌ வகைப்பட்டனவாக இருந்தன. 
அதுமட்டுமின்றி, ஒவ்வொரு வகையான உணவுக்கும்‌, 
தனித்தனியான சிறப்புக்கூட்டமைப்பு கொண்ட செரிமான 
திரவங்கள்‌ உருவாக்கப்பட்டன என்றும்‌ கண்டுபிடிக்கப்பட்‌ 
டது. இத்தகைய கண்டுபிடிப்புகளுக்காக, உலகிலேயே மிகப்‌ 
பெரிய விருதான நோபல்‌ பரிசு, பேராசிரியர்‌ பாவ்லொவுக்கு 
வழங்கப்பட்டது. எனினும்‌ செரிமான நிகழ்வைச்‌ சுற்றியுள்ள 
அடிப்படையான புதிர்‌, இன்னும்‌ கண்டுபிடிக்கப்படவில்லை. 
எனினும்‌ கண்டுபிடிப்புகள்‌ இன்னும்‌ முடிவடையவில்லை. ஒரு 
சோதனைக்‌ குழாயில்‌, வரிசைக்கிரமமாக தேவையான செரி 
மான திரவங்களை இட்டு, இயற்கையான சூழ்நிலையில்‌ உயிரி 
னத்தில்‌, நிகழும்‌ செரிமான மாற்றங்களைப்‌ போன்ற, ஒரு 
பரிசோதனையை இதுவரையாரும்‌ ஆய்வுக்‌ கூடத்தில்‌ செய்‌ 
ததில்லை. பின்னர்‌ செய்த பொழுது சோதனைக்‌ குழாயில்‌ 
உணவு செரிக்கப்பட்டாலும்‌, இந்த நிகழ்வு, உணவுப்‌ பாதை 
யில்‌ நடப்பதைவிட, மிகவும்‌ தாமதமாக நிகழ்ந்தது. 

சமீபத்தில்‌, சோவியத்‌ விஞ்ஞானிகள்‌, இந்தப்‌ புதிருக்கு 
விடை காணுவதில்‌ வெற்றி பெற்றனர்‌. சிறுகுடல்‌ சுவரு 
டன்‌ நெருக்கமாக இருந்த உணவு, உணவின்‌ பிரதான கூழில்‌ 
இருந்ததை விட, விரைவில்‌ செரிமானமடைந்தது என்பது 
ஒரு விந்தையான உண்மைதான்‌. உணவு கலத்தில்‌ (தட்‌ 
டில்‌) பொரிக்கப்பட்டதைப்போன்று, இது, இருந்தது. தட்‌ 
டின்‌ பரப்பில்‌ நெருங்கியிருந்த உணவு, விரைவில்‌ சமைக்கப்‌ 
பட்டது. இது, எளிதில்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடிய ஒன்றாகும்‌. 
ஏனெனில்‌ உணவுக்‌ கலம்‌, உணவைவிட மிகச்‌ சூடாகஇருந் 
குது. ஆனால்‌ சிறு குடல்‌ சுவர்‌ சூடாக இல்லையே; பின்‌ எவ்‌ 
விதம்‌ செரிமானம்‌ துரிதமடைந்தது? 

சிறுகுடல்‌ சுவர்‌, உண்மையிலேயே, செரிமானத்தைத்‌ 
துரிதப்படுத்தியதா என்பது முதலில்‌ கண்டுபிடிக்கப்பட 
வேண்டும்‌. இதைக்‌ கருத்தில்‌ கொண்டு, கீழ்க்கண்ட பரி 
சோதனை நிகழ்த்தப்பட்டது. ஒருவிலங்கு, கொல்லப்பட்ட 


62 


| 

உடனேயே, அதன்‌ சிறுகுடலின்‌ ஒரு துண்டு, இரண்டு சோத 
னைக்‌ குழாய்களில்‌ ஒன்றில்‌ இடப்பட்டது. அந்த இரு சோத 
னைக்‌ குழல்களிலும்‌, சம அளவில்‌ மாவுப்‌ பொருளும்‌, அமை 
லேசும்‌ இருண்குது. (அமைலேஸ்‌, மாவுப்பொருளை பின்‌ 
னப்படுத்தும்‌ ஒரு ஷ்ஸைமாகும்‌) சிறு குடலின்‌ துண்டு இருந்‌ 
சோதனைக்‌ குழாயில்‌ மிகவும்‌ துரிதமாக மாவுப்‌ பொருள்‌ 
சிதைக்கப்பட்டது. இதன்மூலம்‌ சிறுகுடல்‌ சுவர்‌ செரிமா 
னத்தை ஊக்குவித்தது எனத்‌ தெரிகிறது. இது எவ்விதம்‌ 
நிகழ்கிறது? 

மற்றுமொரு பரிசோதனை நிகழ்த்தப்பட்டது. மாவுப்‌ 
பொருள்‌ கரைசல்‌ கொண்ட ஒரு சோதனைக்‌ குழாயில்‌, சிறு 
குடலின்‌ ஒருதுண்டு இடப்பட்டது. இதன்‌ கருத்து என்ன 
வெனில்‌ சிறுகுடலில்‌, செரிமானத்தை ஊக்குவிக்கும்‌ பொருள்‌ 
இருந்தால்‌, இந்த சோதனைக்‌ குழாயில்‌ அவை சுரக்கப்படும்‌. 
பின்னர்‌ சிறுகுடல்‌ துண்டு அகற்றப்பட்டு, ஓரளவு மாவுப்‌ 
பொருள்‌ கரைசலில்‌ அமைலேஸ்‌ இடப்பட்டது. ஏற்கனவே 
செய்யப்பட்ட பரிசோதனைகளைப்‌ போன்றே, இங்கும்‌ செரி 
மானம்‌, மிகவும்‌ மெதுவாகவே நடந்தது. 

ஒரு வேளை சிறுகுடலில்‌ இருப்பதாகக்‌ கருதப்படும்‌ 
பொருளைச்‌ சுரக்க சிறுகுடல்‌ துண்டுக்கு போதிய நேரம்‌ 
இல்லையோ என எண்ணச்‌ கோன்றுகிறது. மேலும்‌ ஒரு 
பரிசோதனை செய்யப்பட்டது. கொல்லப்பட்ட மிருகத்தின்‌ 
சிறுகுடலிலிருந்து, ஒரு பிழிசாறு, பெறப்பட்டது. பிழிசாறில்‌ 
தேவைப்பட்ட பொருள்‌ இருக்க வேண்டும்‌ என்பதில்‌ ஐய 
மில்லை. எனினும்‌, மாவுப்‌ பொருளையும்‌, அமைலேசையும்‌ 
கொண்ட சோதனைக்‌ குழாயினுள்‌, பிழிசாறை இட்டால்‌, 
செரிமான விகிதத்தை, அது, துரிதப்படுத்தவில்லை. இதன்‌ 
மூலம்‌, சிறுகுடல்‌ சுவரில்‌, செரிமானத்கைத்‌ துரிதப்படுத்து 
வதற்கான பொருள்‌ இல்லை எனக்‌ தெரிகிறது. பின்‌, எது 
தான்‌ செரிமான நிகழ்வை, துரிதப்படுத்துகிறது? 

எதிர்பாராத விதமாக, இந்தப்‌ புதிருக்கு விடை கிடைக்‌ 
தது. சிறுகுடல்‌ சுவரின்‌ அமைப்புதான்‌ செரிமான நிகழ்வை 
ஊக்குவிக்கிறது. சிறுகுடல்‌ சுவரின்‌ பரப்பிலுள்ள எபித 
லியல்‌ செல்கள்‌, மிகவும்‌ நுண்ணிய கிளைகளை கொண்டிருக்‌ 
கின்றன. ஒவ்வொரு செல்லிலும்‌ 3,000க்கும்‌ மேற்பட்ட 
கிளைகள்‌ இருப்பதால்‌, சிறுகுடலின்‌ பரப்பு மிகவும்‌ அதி 
கமாக இருக்கிறது. இதன்மூலம்‌ கிரகிப்பு-பல என்ஸைம்க 


03 


ளைப்‌ படியச்‌ செய்து தக்க வைக்கிறது சாத்தியமாகிறது. 
இந்த என்ஸைம்கள்‌ (நொதிகள்‌) இரசாயன பிரதிவினை களை 
ஊக்குவித்து கிரியாவினை ஊக்கிகளாக பணிபுரிகின்றன. 
இந்த என்ஸைம்கள்‌, பிரதிவினைப்‌ பொருள்களுடன்‌ இரசா 
யன முறையில்‌ பணிகின்றன. பிரதிவினை முடிவு பெற்ற 
வுடன்‌, அவை தங்களது முந்தைய இரசாயன அமைப்பைப்‌ 
பெறுகின்றன. மிகக்‌ குறைந்த அளவிலான இரியாவினை ஊக்‌ 
கிகள்‌ கூட, இரசாயனப்‌ பிரதிவினைகளின்‌ விகிதத்தை பெரு 
மளவில்‌ துரிதப்படுத்துகன்றன என்பது இதன்மூலம்‌ விளங்‌ 
குகிறது. 

உணவுக்‌ கோளத்தின்‌ உள்ளிருப்பதைவிட, என்ஸைம்‌ 
களின்‌ செறிவு மிகையாக உள்ள சிறுகுடல்‌ சுவரின்‌ பரப்‌ 
பில்தான்‌ செரிமானம்‌ மிகவும்‌ சுறுசுறுப்பாக இருக்கிறது 
என்பது இயற்கையே. என்ஸைம்களின்‌ மொத்த அளவு 
மிகையாக இருக்காது; அவை, மீண்டும்‌ மீண்டும்‌ உபயோ 
கப்படுத்தப்படுகின்றன. என்ஸைம்களின்‌ மிகையான செறி 
வுகான்‌ மிகவும்‌ முக்கியம்‌. இதனால்தான்‌ மிகவும்‌ சாதாரண 
அளவில்‌ உள்ள என்ஸைம்கள்கூட, மிகவும்‌ துரிதமான செரி 
மானத்கை உண்டாக்க முடியும்‌. 

உணவு, இரண்டு கட்டங்களில்‌ செரிமானமடைகிறது. 
முதல்‌ கட்டத்தில்‌, உணவுப்‌ பாதை வழியாகச்‌ செல்லும்‌ 
கவளம்‌. (இங்கு என்ஸைம்களின்‌ செறிவு மிகவும்‌ குறைவாக 
இருக்கும்‌) இந்தக்‌ கட்டத்தில்‌, உணவு, துவக்க நிகழ்வுக 
ளுக்கு, உள்ளாகிறது. கவளங்கள்‌, மிகச்‌ சிறிய6வாக உடை 
படுகின்றன. பின்னர்‌ அவை, தனித்தனி மூலக்கூறுகளாக 
மாறுகின்றன. செரிமானத்தின்‌ பிரதான நிகழ்வு (மூலக்‌ 
கூறுகள்‌ உடைபடுவது) இரண்டாவது கட்டத்தில்‌ நிகழ்‌ 
கிறது. இங்கு, சிறுகுடல்‌ சுவரின்‌ அருகே, சிறுகுடலில்‌ செரி 
மானம்‌ நிகழ்கிறது. 

பெருங்குடல்‌ செரிமானம்‌ எனப்படும்‌ இத்தகைய செரி 
மானம்‌, உயிரினத்திற்கு மிகவும்‌ பயனுள்ளது. ஏற்கனவே 
குறிப்பிட்ட முதல்‌ நல்விளைவு என்னவெனில்‌ மிகக்‌ குறைந்த 
அளவு என்ஸைம்களின்‌ உதவியால்‌, செரிமானத்தின்‌ விகிதம்‌ 
துரிதமடைகிறது. மற்றுமொரு நல்விளைவு என்னவெனில்‌, 
செரிமான என்ஸைம்களை மிகவும்‌ சிக்கனமாக பயன்படுத்‌ 
குலாம்‌. சிறுகுடல்‌ சுவரில்‌ ஒட்டியுள்ள என்ஸைம்கள்‌ காப்‌ 
பாற்றப்படுகின்றன. மேலும்‌ அவை உயிரினத்திற்கு, நீண்ட 


64 


நாட்கள்‌ சேவை செய்கின்றன. அதே சமயத்தில்‌ கவளத்‌ 
திலுள்ளவை, செரிமானமாகாக உணவுடன்‌ வெளியேற்றப்‌ 
படுகின்றன. மூன்றாவது நல்விளைவு என்னவெனில்‌ முழு 
மையாக செரிக்கப்பூட உணவு- இரத்தத்தால்‌ கிரகிக்கப்‌ 
படும்‌ நிலையில்‌ உள்‌ _— கரகிக்கப்படும்‌ இடம்‌ சிறுகுடல்‌ 
சுவரின்‌ அருகே தோன்றுகிறது. இதனால்‌ கிரகிப்பு துரித 
மடைவதுடன்‌, செம்மையாகவும்‌ நடைபெறுகிறது. 

இந்தக்‌ கண்டுபிடிப்பு, மற்றொரு புதிருக்கு விடைகாண, 
உதவியது. சில நேரங்களில்‌ சில மனிதர்களுக்கு அவனது 
நோயால்‌, செரிமான சுரப்பிகள்‌ செயலற்றுப்‌ போகின்றன 
என்பது பற்றி டாக்டர்கள்‌ பலகாலமாகக்‌ கெரிந்திருந்தனர்‌. 
இந்த நிலை செரிமானத்தைப்‌ பாதிக்காகதால்‌, நோயாளி 
இதை உணருவதேயில்லை. உணவு எவ்விதம்‌ செரிமானமடை 
கிறது என்பது ஒரு புதிராக இருந்தது. சீர்கேடடைந்த 
சுரப்பியால்‌ சுரக்கப்பட்ட மிகக்‌ குறைந்த அளவிலான 
நொதிகள்‌ (என்ஸைம்கள்‌), சிறுகுடல்‌ சுவரில்‌ ஒட்டி இருந்து 
சேகரிக்கப்பட்டு, குக்க்வைக்கப்படுவதால்‌, செரிமானம்‌ 
சகஜமான முறையில்‌ நடைபெறுகிறது, என இப்போது 
கண்டுபிடிக்கப்‌ பட்டுள்ளது. 


பசுக்கள்‌ எதை உண்ணுகன்றன? 


இந்தக்‌ கேள்வி வியப்பாக இருக்கலாம்‌. விவசாயத்து 
டன்‌ பழக்கமில்லாதவர்களுக்கு மட்டுமின்றி, சிறிய குழந்‌ 
தைகளுக்குக்‌ கூட, பசுக்கள்‌ புல்லைத்தின்கன்றன என்று 
தெரியும்‌. எனினும்‌, அவசரப்பட்டு மேற்கூறிய பதிலைக்‌ 
கூறவேண்டாம்‌. ஏனெனில்‌ பசுக்கள்‌ உட்பட்ட அசைபோடு 
வன அனைத்தும்‌, உண்மையாகவே, புல்‌ உண்ணும்‌ மிருகங்‌ 
களாகக்‌ கருத ப்படக்‌ கூடாது. 

செல்லின்‌ சுவர்களை உருவாக்கும்‌ பொருளாக உபயோ 
கிக்கப்படும்‌ செல்லுலோஸ்‌, பெருமளவில்‌ தாவரங்களில்‌ 
காணப்படுகிறது என்பது நமக்குத்‌ தெரியும்‌. செல்லுலோஸை 
ஒரு போஷாக்குப்‌ பொருளாக உபயோகிக்கவும்‌, செல்க 
ளிலுள்ள அத்தியாவசியமான பொருட்களைப்‌ பெறவும்‌, ஒரு 
என்ஸைம்‌ தேவைப்படுகிறது. அசாதாரணமாகத்‌ தோன்‌ 
றினாலும்‌, பசுவின்‌ செரிமானச்‌ சுரப்பிகள்‌, இத்தகைய என்‌ 
ஸைமை உற்பத்தி செய்வதில்லை. பொதுவாக செல்லுலோ 


51508 65 


.சைத்‌ தவிர வேறு எகையும்‌ சாப்பிடாது, மரங்களையே 
புசிக்கும்‌, எல்லா விலங்னெங்களிலும்‌-மரங்கொத்திகள்‌, 
மரப்பட்டை வண்டுகள்‌-இந்த என்ஸைம்‌ காணப்படுவதில்லை 
முரடான காய்கறிகளையே உண்ண, குங்களைத்தக அமைத்துக்‌ 
கொண்ட, விலங்கினங்கள்‌, தங்களது உணவுப்‌ பாகைகளில்‌ 
உள்ள பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்களின்‌ உதவியால்‌ 
தங்களது உணவை செரிமானம்‌ செய்கின்றன. 

இத்தகைய பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களின்‌ நட 
வடிக்கைகளை, பசுக்களை ஆராய்வதன்‌ மூலம்‌, நன்கு தெரிந்து 
கொள்ளலாம்‌. ரூமன்‌ எனப்படும்‌ முதலாவது இரைப்பையின்‌ 
ஒரு பகுதியில்‌ மேற்கூறிய நுண்கிருமிகள்‌ காணப்படுகின்‌ 
றன. ரூமனின்‌ ஓவ்வொரு கன சென்டி மீட்டரிலும்‌ 15-80 
ஆயிர மில்லியன்‌ நுண்கிருமிகள்‌, காணப்‌ படுகின்றன. இவை 
பசுக்களின்‌ இரைப்பையின்‌ உள்‌ நுழையும்‌ புல்லைத்தின்கின்‌ 
றன. இவ்விதம்‌ அனைத்து புல்லையும்‌ புசித்து, அவை எடை 
யில்‌ அதிகரிக்கின்றன. இனப்‌ பெருக்கம்‌ செய்கின்றன. நுண்‌ 
ணுயிர்களின்‌ உடலை உருவாக்கும்‌ மாவுப்பொருள்‌, மற்றும்‌ 
களைகோஜன்‌ போன்ற பொருட்களை உருவாக்க, புல்லில்‌ 
உள்ள செல்லுலோஸ்‌ பயன்படுகிறது. அகதேபோது, தாவர 
புரதங்கள்‌, நுண்ணுயிர்‌ புரதங்களாக மாற்றப்‌ படுகின்றன. 

துரிதமாக வளரும்‌ நுண்ணுயிர்களின்‌ இறுதி முடிவு 
மிகவும்‌ எளிதானது; இரைப்பைகளின்‌ மற்ற பகுதிகளிலும்‌, 
சிறுகுடல்களிலும்‌, அவை செரிமானமடைகின்றன. அதே 
போது, நுண்ணுயிர்களால்‌ உருவாக்கப்பட்ட குளுகோஸ்‌ 
மற்றும்‌ அமினோ அமிலங்கள்‌ கொழுபுபு அமிலங்கள்‌, மற்றும்‌ 
பல பொருட்களும்‌, நேரடியாக இரத்தத்தில்‌ கிரகிக்கப்‌ 
படுகின்றன. ஆகவே, அடிப்படைப்‌ போலஷாக்குகளுக்கு, 
நுண்கிருமிகள்கான்‌ பிரதான மூலமாகும்‌. இந்தக்‌ காரணக்‌ 
தால்‌ தான்‌, பசுவை, புல்லுண்ணும்‌ பிராணியாகக்‌ கருதா 
மல்‌, உண்மையில்‌, நுண்கிருமிகளை உண்ணும்‌ மிருகமாகக்‌ 
கருத வேண்டும்‌. 

ஒரு கேள்வி எழுகிறது. நாம்‌ பசுவிற்கு அன்றி, அதன்‌ 
செரிமானப்‌ பாதையிலுள்ள கிருமிகளுக்கே, உணவளித்து, 
அந்நுண்ணுயிர்‌ தொழிற்சாலைக்கு புதிய கட்டுமானப்‌ பொருட்‌ 
களையே கொடுப்பதால்‌, இயற்கைத்‌ இவனத்திற்குப்‌ பதி 
லாக செயற்கைத்‌ தீவனத்கை கொடுக்க முடியுமா? இது 
பொருளற்ற விஷயமல்ல. 


௦6 


்‌ 
த்தை 7௩ WHI La 
IN பல்‌ . iL த, 


இறைச்சி, மற்றும்‌ பால்‌, கம்பளி போன்றவற்றின்‌ உற்‌ 
பத்தியில்‌ ஏற்படும்‌ நெருக்கடிக்குக்‌ காரணம்‌, பண்ணைக 
ளில்‌, புரதம்‌ நிறைந்த தவனம்‌ போதாமையேதான்‌. அனங்‌ 
கப்‌ பொருட்களிலிருந்து, விலங்கினம்‌ புரதத்தை உருவாக்க 
முடியாது. அந்த அளவு புரதத்தைப்‌ பெற, பல்வகை அனங்‌ 
கக நைட்ரஜன்‌ கொண்ட பொருட்களிலிருந்து, புரதத்தை 
உருவாக்க முடிகிற தாவரங்களை, பண்ணைவாழ்‌ பிராணிகள்‌, 
புசிக்க வேண்டும்‌. பருப்பு வகைகளைத்‌ தவிர்த்த, மற்ற 
தாவர உணவுப்‌ பொருட்களில்‌, போதிய அளவில்‌ புரதங்‌ 
கள்‌ கிடையாது. இது மிகவும்‌ துரதிருஷ்டமானது; ஏனெ 
னில்‌ தீவனத்தில்‌ புரதம்‌ குறைவாக இருந்தால்‌, ஒரு டன்‌ 
இறைச்சியைப்‌ பெற, பெருமளவில்‌ தீவனம்‌ தேவையாக 
இருக்கும்‌. மேலும்‌ தவனத்தில்‌ புரதம்‌ குறைவாக இருந்‌ 
தால்‌, உயிரினம்‌ அதை முழுமையாக உபயோகித்துவிடும்‌. 
அத்துடன்‌, எஞ்சியுள்ளபோஷாக்குகளும்‌, ஓரளவே கிரகிக்‌ 
கப்படும்‌. ஆகவே, உடல்‌ எடையில்‌ போதிய விளைவு அது 


ட்‌ 67 


கரிக்க வேண்டுமெனில்‌, பெருமளவிலான தீனி கேவைப்‌ 
படும்‌. இதில்‌ ஒரு பகுதி கழிவுப்‌ பொருளாகிவிடும்‌. இத 
னால்தான்‌, விஞ்ஞானிகள்‌, நெடுநாட்களாக, புரதத்திற்கு 
பதிலான பொருளைத்‌ கேடிக்கொண்டிருக்கின்றனர்‌. 

தற்போது நம்மிடம்‌ அத்தகைய பொருட்கள்‌ உள்ளன; 
அவற்றில்‌ ஒன்றுதான்‌ யூரியா அல்லது கார்பமைட்‌ ஆகும்‌. 
உயிரினத்திற்கு, யூரியா ஒரு அன்னியப்‌ பொருளல்ல. சக 
ஜமான முறையில்‌ புரதங்கள்‌ உடைபட்டால்‌, அம்மோனிய 
எனப்படும்‌ ஒரு தீய பொருள்‌ உண்டாகிறது. இதை, கல்‌ 
லீரல்‌, செயலற்றதாக்கி, யூரியாவாக மாற்றுகிறது. 

1959-லிருந்து சோவியத்‌ விவசாயிகள்‌, ஆடு மாடுக 
ளுக்குத்‌ தீவனமாக, கார்பமைடை உபயோகித்து வந்தனர்‌. 
பசுவின்‌ ரூமனில்‌, கார்பமைட்‌, அம்மோனியாவாக மாறி, 
அதிலிருந்து நுண்ணுயிர்‌ புரதம்‌ தொகுக்கப்படுகிறது. ரூமன்‌ 
மிகப்‌ பெரிய அளவிலானது; சில வேளைகளில்‌, 100 லிட்டர்‌ 
அளவு உள்ளதாக இருக்கும்‌. பெருமளவில்‌ புரதங்கள்‌ 
தொகுக்கப்படுவதை அனுமதிக்கிறது. ஒரு டன்‌ கார்பமைட்‌ 
௨10 ஆயிர லிட்டர்‌ பாலையும்‌, 1.8--2.1 டன்‌ கோதுமையை 
யும்‌, அல்லது 720 கி. கிராம்‌ கம்பளியையும்‌ உற்பத்தி 
செய்கிறது. 

ஆடு, மாடுகளுக்கு கார்பமைடைக்‌ தீனியாக அளிக்‌ 
கும்போது கவனமாக இருக்க வேண்டும்‌. அளவுக்கு அதிக 
மானால்‌, ஏற்கனவே உண்டாகியுள்ள அம்மோனியாவை முழு 
மையாக பயன்படுத்த நுண்‌ கிருமிகளுக்கு நேரம்‌ போதா 
குதால்‌, நச்சு விளைவு உண்டாகலாம்‌. மற்ற தீவனத்திலிருந்து 
தனியாக கார்பமைடைக்‌ கொடுக்க முடியாது. ஏனெனில்‌ 
ரூமனில்‌ உள்ள நுண்கிருமிகள்‌, புரதங்களைத்‌ தொகுக்க, 
ஓரளவு சக்தி தேவை. செல்லுலோஸ்‌ மற்றும்‌ மாவுப்‌ 
பொருள்‌, சர்க்கரைகள்‌ ஆகியவற்றிலிருந்து, சக்தி பெறப்‌ 
படுகிறது. மேலும்‌ புரதங்களைத்‌ தொகுக்க, வைட்டமின்‌ 
“ஏ?” மற்றும்‌ ““டி£*), கந்தகம்‌, பாஸ்பரம்‌, கோபால்ட்‌, 
மற்றும்‌ தாது உப்புக்கள்‌ போன்றவை தேவையாக இருக்‌ 
கின்றன. 

ஒரு துணைத்‌ தீவனமாக, யூரியாவை உபயோகித்தது. 
திடீரென்று நிகழ்ந்த ஒன்றல்ல. இயற்கை, தனது ஊகத்தில்‌, 
மனிதனை முந்திவிடுகிறது. கொடூரமான வறண்ட பகுதி 
களில்‌ வசிக்கும்‌ பாலைவனவாழ்‌ மிருகங்கள்‌, அடிக்கடி தண்‌ 


௦6 


| 
ணீர்‌, உணவு பற்றாக்குறையால்‌ அவதியுருகின்றன. ஆதலால்‌ 
புரத வளர்சிதை மாற்றத்தின்‌ கழிவுப்‌ பொருட்களைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளத்‌ தெரிந்து கொண்டிருந்தன. பட்டினி 
கிடக்கும்‌ ஓட்டகங்இரின்‌ சிறு நீரகங்கள்‌, யூரியாவை சுரப்‌ 
பதேயில்லை. அது உயிரினத்‌ திலேயே தங்கி, நுண்கிருமிகளை 
உற்பத்தி செய்யும்‌ ஆலையான இரைப்பையினுள்‌ சென்று, 
யூரியாவிலிருந்து புரதத்தைத்‌ தொகுக்கிறது. 

மாட்டுப்‌ பண்ணைகளில்‌, யூரியாவை முழுமையாக உப 
யோகிக்க முடியாது; ஏனெனில்‌ அது நச்சுத்‌ கன்மையு 
டையது. கடுமையான மேற்பார்வையிலேகதான்‌ யூரியாவை 
கொடுக்க முடியும்‌. இல்லையெனில்‌, ஆடுமாடுகள்‌ ஓட்டு 
மொத்தமாக நச்சு விளைவால்‌ பாதிக்கப்படும்‌. இதற்குப்‌ 
பதிலாக, நம்பகமான பாதுகாப்பான புரதங்களைக்‌ கண்‌ 
டுபிடிக்க வேண்டும்‌. 

யூரியா கொடுக்கப்பட்ட விலங்கினங்களில்‌ நச்சு நிலை 
ஏற்படுவதன்‌ காரணங்கள்‌, ஏற்கனவே, கண்டுபிடிக்கப்பட்‌ 
டுள்ளன. ரூமனில்‌, யூரியேஸ்‌ எனப்படும்‌ என்ஸைம்‌ காண 
படுகிறது. இது, அங்கேயே யூரியாவை துரிதமாக நீர்ம 
மாக்கிவிடுகிறது எனத்‌ தெரிகிறது. இதன்‌ விளைவாக உரு 
வான அம்மோனியா நுண்கிருமிகளை பாதிக்கின்றன; நுண்‌ 
கிருமிகள்‌ உண்ண மறுக்கின்றன; பெருமளவில்‌ சேகரம 
டைந்த அம்மோனியா இரத்தத்தில்‌ கலந்து, விலங்னைத்‌ 
திற்கு நச்சூட்டுகிறது. ஆகவே, நச்சூட்டத்திலிருந்து பசுக்‌ 
களைப்‌ பாதுகாக்க, யூரியேஸ்‌, நீர்மமாவதிலிருந்து தடுக்‌ 
கப்படவோ அல்லது நுண்கிருமிகளின்‌ நடவடிக்கைகளை துரி 
தப்படுத்தவேோ செய்ய வேண்டும்‌. 

சமீபத்தில்‌ சோவியத்‌ விஞ்ஞானிகள்‌, யூரியா பாஸ்பாரிக்‌ 
அமிலம்‌, மற்றும்‌ யூரியா குளுகோசைல்‌ என்ற இரண்டு புதிய 
புரதங்களைப்‌ பரிசோதித்துப்‌ பார்த்தனர்‌. பாஸ்பரத்தை 
யூரியா மூலக்கூறுக்குள்‌ செலுத்துவதன்‌ மூலம்‌ யூரியேஸின்‌ 
பணிகளை மட்டுப்படுத்தவும்‌, உருவான அம்மோனியாவை 
தீங்கற்றதாக ஆக்கவும்‌ முடியும்‌ என அவர்கள்‌ நம்பினர்‌. 
யூரியா மூலக்‌ கூறுக்குள்‌ (யூரியா குளுகோசைல்‌) மாவுப்‌ 
பொருளை புகுத்துவதன்‌ மூலம்‌, “பசு நுண்‌ கிருமிகளுக்கு” ்‌ 
போஷாக்கு (அதாவது யூரியாவிலிருந்து உண்மைப்‌ புரதங் 
களை உருவாக்கத்‌. தேவையான சக்தி) கிடைக்கும்‌ என எதிர்‌ 
பார்க்கலாம்‌. மேற்கூறிய இரண்டு பொருட்களும்‌, யூரியாவை 


69 


விட மிகவும்‌ தீங்கற்றவை, அவற்றைப்‌ பயன்படுத்துவதன்‌ 
மூலம்‌, நல்ல விளைவுகள்‌ கிடைத்துள்ளன. 

புரதத்தின்‌ மாற்றுப்‌ பொருட்களை, வேறு முறைகளில்‌ 
பயன்படுத்தலாம்‌. பண்ணைகளில்‌ நுண்ணுயிர்களை வளர்த்து 
ஆடு மாடுகளுக்கு உணவாகப்‌ பயன்படுத்தலாம்‌. இதில்‌ 
செலவு மிகவும்‌ அதிகம்‌; சிக்கலானது; முழுப்‌ பயன்‌ கிடைக்‌ 
காது; ஆனால்‌ தீங்கற்றது. பண்ணை விலங்குகளின்‌ போஷாக்கை 
அபிவிருத்தி செய்யும்‌ கார்பமைட்‌ செறிவடைந்த உருளைக்‌ 
கிழங்கின்‌ மீது நுண்ணுயிர்களை விருத்தியடையச்‌ செய்வ 
தால்‌, 48 மணி நேரங்களில்‌, ஒரு ஊடகத்தின்‌ புரகு அடக்‌ 
கத்கை மூன்று மடங்கு பெருக்குவதில்‌, பேராசிரியர்‌ எல்‌. 
டி. பெட்ரோவ்‌ வெற்றி பெற்றார்‌. புரதப்‌ பொருட்கள்‌ 
மிகவும்‌ நிறைந்த அத்தகைய தீனியை, வெற்றிகரமாக, 
பன்‌ றிகளுக்குப்‌ பயன்படுத்த முடியும்‌. 

அசைபோடுவனவற்றில்‌, செரிமானத்தின்‌ தனித்தன்மை 
வாய்ந்த பண்பு, விஞ்ஞானிகளை ஊக்குவித்தது. நுண்கிரு 
மிகளின்‌ தொகுப்பு மூலம்‌, விலங்கினங்களின்‌ இயற்கையான 
தீவனத்தை, புரதங்களின்‌ உதவியால்‌ சிறப்படையச்‌ செய்ய 
அவசியமான சாத்தியக்‌ கூறுகளைப்‌ பற்றி ஆராய விஞ்ஞானி 
கள்‌ முற்பட்டனர்‌. இனி வருங்காலத்தில்‌, பண்ணைப்‌ பிரா 
ணிகளுக்குக்‌ தேவையான தீவனம்‌, நிலங்களிலிருந்து 
கிடைக்காமல்‌, தொழிற்சாலைகளிலிருந்து கிடைக்கும்‌ என 
நாம்‌ நம்ப முடியும்‌. 


பல்வேறு வகையான 
வாணலிகள்‌ உள்ளான 


ஒரு செல்‌ உயிரினங்களுக்கு உணவைச்‌ சமைக்க தங்‌ 
களுக்கென தனியான வாணலிகள்‌ இல்லை. உட்சென்ற 
உணவு, ஒரு குமிழினுள்‌ நுழைகிறது. இதை ஒரு வகை 
யான, தற்காலிக வாணலியாகக்‌ கருதலாம்‌. ஏனெனில்‌ 
செரிமான நிகழ்வு முடிந்ததும்‌, குமிழ்‌ மறைந்து விடுக 
றத: 

இதனிலும்‌ சிக்கலான உயிரினங்களில்‌ இந்நிகழ்வு வேறு 
படும்‌. நமது பூமியில்‌ முதன்‌ முதலில்‌ தோன்றிய பாலிப்‌ 
கள்‌, ஜெல்லி மீன்கள்‌ போன்ற பல்செல்‌ உயிரினங்கள்‌, உயி 
ருள்ள வாணலிகளைத்‌ தவிர, வேறு ஒன்றுமில்லை. இந்த 


70 


| 
ஒற்றுமை, வெளிப்படையாக இல்லாமல்‌ உள்ளார்ந்து இருக்‌ 
கிறது. அவை, தோற்றத்தில்‌ ஒரு புகையிலைப்‌ பையை நினை 
வட்டுகன்றன; உணவை உட்கொள்ளவும்‌, செரிமானமா 
காத பொருட்களை ளியேற்றுவதற்கும்‌ இரு துளைகளைக்‌ 
கொண்ட ஈரடுக்கு சல்களாலான ஒரு பையாகும்‌. 
உணவு வாணலியில்‌ இருக்கும்போது, சிறப்பான செல்‌ 
கள்‌, தனித்தன்மை வாய்ந்த (பொருட்களை சுரக்கின்றன. 
இதன்‌ விளைவாக, உணவு சமைக்கப்படத்‌ துவங்கி, சிறு 
துண்டுகளாகச்‌ சிதறுகிறது. பின்னர்‌, உட்‌ சுவரின்‌ செல்‌ 
களால்‌, அவை ஈர்க்கப்பட்டு, சமைக்கப்படும்‌ நிகழ்வு 
முற்றுப்‌ பெறுகிறது. எனினும்‌ ஒவ்வொரு செல்லுக்கும்‌ 
ஒரு ருசியான சிறு துண்டு கடைக்கும்‌ எனும்‌ வாய்ப்பு இல்லை 
எனினும்‌, அதிருஷ்டமுள்ள செல்கள்‌ சுயநலமிகளல்ல; 
அவை, தங்களுக்குக்‌ கிடைத்தகை, தங்களது அருகிலுள்‌ 
ளவர்களுடன்‌' பகிர்ந்து கொள்கின்றன. மேலும்‌ இந்தப்‌ 
பிராணிகளில்‌ உள்ள செல்கள்‌, நிரந்தரமாக ஒன்றாக இணைக்‌ 
கப்படவில்லை. அவை நிரந்தரமாக மிதந்துகொண்டும்‌, மற்‌ 
றவற்றினுடன்‌ இடம்‌ மாற்றிக்‌ கொண்டும்‌ இருக்கின்றன. 
போதுமானகைப்‌ பெற்று, சில போஷாக்குகளை சேமித்து 
வைத்திருப்பவை, பசியுள்ளவைகளால்‌, அகற்றப்படுகின்றன. 
மிகவும்‌ சிறந்த முறையில்‌ திட்டமிடப்பட்ட உயிரினங்‌ 
கள்‌ தோன்றியதிலிருந்து, சிக்கல்களும்‌ அதிகமாயின. உணவு 
செரிமானமடையும்‌ முறை, ஏற்கனவே பெறப்பட்டது, 
ஆகவே ஒரு பிரச்னையும்‌ இல்லை. போஷாக்குகளை, உடலின்‌ 
ஒவ்வொரு செல்லுக்கும்‌ வினியோகம்‌ செய்வதில்தான்‌ சிரம 
மிருக்கிறது. முதலில்‌ அந்தப்‌ பணியை, செரிமான மண்‌ 
டலம்‌ ஏற்றுக்‌ கொண்டது. அதாவது, குடல்கள்‌, உடலி 
லுள்ள ஒவ்வொரு செல்லையும்‌ அடைய முயற்சித்தன. 
இவ்விதம்‌.தான்‌, டர்பலேரியா தோன்றியது. ஒரு பெரிய 
பரந்த சேடியைப்‌ போன்ற, அவற்றின்‌ பெரிய குடல்‌, 
அடித்தனமாக அமைந்து, அதைச்‌ சுற்றி உடல்‌ உருவாகி, 
உடலின்‌ எல்லா செல்களும்‌, போஷாக்கு பெற்றன. எனி 
னும்‌, உடலின்‌ சீல்‌ 4 பகுதியை அடைத்திருக்கும்‌ வினியோக 
அமைப்பு, ஒரு தடையாகவே இருக்கும்‌. ஆகவே, பின்னர்‌, 
இயற்கை இதை நிராகரித்தது; செரிமானம்‌, வினியோகம்‌ 
என்ற இரு பணிகளும்‌ முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்‌ 
டன, 


71 


இயற்கையில்‌ பல முரண்பாடுகள்‌ காணப்படுகின்றன. மிக 
வும்‌ பெரிதான செரிமான உறுப்புக்களைக்‌ கையாள இயற்கை 
ஒருபுறம்‌ முயற்சித்தபோது, மறுபுறத்தில்‌ அவை இல்லாம 
லேயே செயல்பட முடியுமா என இயற்கை முயற்சித்தது. 
என்ஸைம்களின்‌ உதவியால்‌ உணவை ஈரப்படுத்தி, பின்னர்‌ 
செரிமானமடையக்‌ காத்திருந்து, இறுதியாக தயாராக 
உள்ள போஷாக்குகளைக்‌ கிரகித்தால்‌, அது எளிதாக இருக்‌ 
குமல்லவா? 

ஏற்கனவே நாம்‌ குறிப்பிட்ட டர்பலேரியா, குடல்க 
ளற்ற சிறிய விலங்கினங்களை உள்ளடக்கும்‌. அவற்றின்‌ ஒரே 
செரிமான உறுப்பு உணவுக்‌ குழாயாகும்‌. உட்சென்ற இரை 
யின்‌ மீது செரிமான திரவங்கள்‌ ஊற்றப்படுகிறது; அரை 
யாக செரிமானமடைந்க உணவு கிரகிக்கப்படுகிறது. 
சுவர்களில்லாக, செரிமான பரப்பு செல்களின்மீது உணவுக்‌ 
குழாய்‌ ஒட்டியிருக்கிறது. ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிக்‌ 
கப்படவில்லை, பெரிய அமீபாவினைப்போல்‌, உணவுத்‌ துண்‌ 
டுகள்‌ இறுதியாகச்‌ செரிமானமடைகின்றன. இந்த விலங்‌ 
கினங்கள்‌ மிகச்‌ சிறியனவாக இருப்பதால்‌, எஞ்சியுள்ள செல்‌ 
கள்‌ எல்லாமே உயிர்‌ வாழ முடியும்‌. 

எல்லா அசுத்தமான பாத்திரங்களையும்‌, கழிவுப்‌ பொருட்‌ 
களையும்‌ கொண்ட “சமையலறையை” வெளியே அமைத்‌ 
துவிடுவது சிறப்பாக இருக்குமல்லவா? 

பல பிராணிகள்‌ இந்த வினோதமான முறையை பயன்‌ 
படுத்துகின்றன. செடிகொடிகளிலோ, விலங்குகளின்‌ திசுக்‌ 
களிலோ வசிக்கும்‌ சிறிய ஐந்துவின்‌ முட்டைப்‌ புழு, அடிக்‌ 
கடி. இந்த முறையைக்‌ கையாளுகிறது. அவற்றின்‌ தாடை 
கள்‌, உயிர்‌ திசுக்களை ஊடுருவிச்‌ செல்லும்‌ அளவுக்கு, அவ்‌ 
வளவு பலம்‌ வாய்ந்தவை அல்ல. சுற்றியுள்ள செல்களை 
மிருதுவாக்கும்‌ செரிமான திரவங்களின்‌ சுரப்பு, இதற்கு 
உறுதுணை புரிகிறது. படிப்படியாக முன்னே நகர்ந்து கொண்ட 
முட்டைப்‌ புழு, தயாராக சமைக்கப்பட்ட உணவை அருந்‌ 
துகின்றன. இதே முறையை முதிர்ந்த ஜந்துக்களும்‌ பயன்‌ 
படுத்துகின்றன. அவை, ஒரு கூர்மையான சாதனத்தை 
களைகளினுள்ளோ அல்லது தாவரங்களின்‌ மற்றும்‌ சில பகுதி 
களுக்குள்ளோ, உட்செலுத்தி, செல்‌ அமைப்புகளை பாதிக்‌ 
கவும்‌, மாவுப்‌ பொருள்கள்‌, மற்றும்‌ பாலிசர்க்கரைடுகள்‌, 
மானோ சர்க்கரைடுகளாக, மாறுவதையும்‌ தடை செய்யும்‌, 


72 


செரிமான திரவங்களை கலக்கின்றன. இப்படி, நன்கு சமைக்‌ 
கப்பட்ட ஜாம்‌, திருப்தியுடன்‌ இவற்றால்‌ அருந்தப்படுறெது. 
ஜந்துக்கள்‌, இறைச்சி உணவை விரும்பினால்‌, அவை, குங்‌ 
களது கூர்மையான உறுப்பை, தங்களது ““உடன்‌ பிறந்தா?” 
ரினுள்‌ உட்புகுத்தி, ஒரு துளி என்ஸைமை, சருமத்தினடி 
யில்‌ செலுத்துகின்றன. 

சமையலறையை வெளியே அமைப்பது, மிகப்‌ பெரிய 
மிருகங்களுக்குக்கூட வசதியாக இருந்தது. உலகத்தின்‌ எல்லாச்‌ 
சமுத்திரங்களிலும்‌ நட்சத்திரமீன்கள்‌ வசிக்கின்றன. இத்‌ 
தகைய அழகான, ஆனால்‌ மந்தமான மிருகங்கள்‌, உண்மை 
யில்‌ இரைகேடும்‌ விலங்குகளாகும்‌. கிளிஞ்சில்கள்தான்‌, 
இவைகளுக்குப்‌ பிடித்தமான உணவாகும்‌. நட்சத்திரமீன்‌ 
கள்‌, கிளிஞ்சில்களின்‌ கூட்டமைப்பை சின்னாபின்னப்படுத்து 
கின்றன. மிகவும்‌ அருவருக்கத்தக்க நட்சத்திரமீன்‌, மிக 
வும்‌ கடினமாக மூடப்பட்டுள்ள கிளிஞ்சிலின்‌ சிப்பியை எவ்‌ 
விதம்‌ திறக்கிறது என்பது நீண்டகாலமாக ஓரு புதிராகும்‌. 
நட்சத்திரமீன்களின்‌ பழக்கவழக்கங்கள்‌ சமீபத்தில்‌ ஆராயப்‌ 
பட்டன. அவை, கிளிஞ்சில்களின்‌ சிப்பி உறையை, பலவந் 
தமாக திறக்க முயற்சிப்பதில்லை எனத்‌ தெதரிந்துது. அது, 
மிக எளிய முறையில்‌, செயலாற்றுகிறது. அது தனது 
இரைப்பையின்‌ உட்புறத்தை வெளிப்புறமாக திறந்து 
வைத்து, கிளிஞ்சில்‌, தனது சிப்பி உறையை இலேசாகத்‌ 
திறக்கும்‌ தருணத்திற்காகக்‌ காத்துக்கொண்டிருக்கிறது. 
ஒரு மி.மீ. அகலமான ஒரு சிறிய துவாரம்‌, கிளிஞ்சிலின்‌ 
வீட்டினுள்‌, இரைப்பை உள்‌ நுழையப்‌ போதுமானது. இப்‌ 
போது, தனது இரையை அதன்‌ இருப்பிடத்திலேயே செரி 
மானம்‌ செய்ய, எதுவும்‌, நட்சத்திர மீனைத்‌ தடை செய்ய 
முடியாது. கிளிஞ்சில்‌ கொல்லப்பட்டவுடன்‌, அதன்‌ சிப்பி 
உறை தானாகவே திறந்து, அதனுள்‌ இருப்பதை. வழித்துச்‌ 
சாப்பிடுவது இலகுவாகிறது. 

நவீனமான சில விலங்கினங்கள்‌, தங்களுக்காக, சமை 
யல்‌ செய்வகைவிரும்புவதில்லை. ஆனால்‌ ஒரு பொருத்தமான 
்‌'காண்டீனையோ”?'அல்லது ஒரு“ “மலிவான ஹோட்டலையோ 
தேடிக்‌ கண்டுபிடித்து, தங்களது உணவைப்‌ பெறுகின்றன. 
நாம்‌ குறிப்பிடுவது சிறு குடல்‌ ஓட்டுண்ணிகளையே. இத்த 
கைய உடலுக்கு ஊறு விளைவிக்கும்‌, அருவருக்கத்தக்க ஐந்‌ 
துக்கள்‌, தங்களுக்கென செரிமான உறுப்புக்களைப்‌ பெற 


73 


முயற்சிக்கவேயில்லை. தெளிவாகக்கூறுவோமானால்‌, தங்கள்‌ 
முன்னோர்கள்‌ கொண்டிருந்த மிகச்‌ சில செரிமான உறுப்புக்‌ 
களையும்‌, உதறித்‌ கள்ளின. 

குடல்‌ ஓட்டுண்ணிகள்‌, தயார்‌ செய்து வைக்கப்பட்ட 
உணவையே விரும்புகின்றன. இதை அவை, எளிதில்‌ ஏற்‌ 
பாடு செய்து கொள்கின்றன. மனிதன்‌ மற்றும்‌ விலங்கு 
ஆகியவற்றின்‌ குடலில்‌, ஒட்டுண்ணிகள்‌, தங்களது முழு 
உடலின்‌ உதவியால்‌, ஓம்புயிர்‌, தனக்கென குயார்‌ செய்து 
வைத்துள்ள உணவை, உறிஞ்சுகின்றன. 

எனினும்‌, அத்தகைய வாழ்க்கைக்கு தக அமைத்துக்‌ 
கொள்வது எளிதல்ல. சிறு குடலினுள்‌ வசிப்பதற்கும்‌, சில 
நிலைகள்‌ வேண்டும்‌. ஆக்ஸிஜன்‌ இன்றி வாழத்‌ கெரிய வேண்‌ 
டும்‌. தங்களது உடலின்மேல்‌ போர்வையாக ஒரு கடிமைன 
உறை கொண்டிருக்க வேண்டும்‌; அப்போதுதான்‌ ஓம்புயி 
ரின்‌ செரிமான திரவங்களால்‌ பாதிக்கப்படாமலிருக்க முடி 
யும்‌. அதேபோது ஓம்புயிரால்‌ செரிமானிக்கப்பட்ட உணவை 
கிரகிக்கவும்‌ வேண்டும்‌. 

சிறுகுடல்‌ ஒட்டுண்ணிகளை முழுமையான சோம்பேறி 
கள்‌ எனக்கூற முடியாது; ஏனெனில்‌ அவை, கட்டாயமாக 
உணவைக்‌ கிரகிக்க வேண்டியிருக்கிறது. இதைவிட முழுச்‌ 
சோம்பேறிகள்‌ உண்டு. இது பற்றிய ஒரு கதை, உக்ரேனில்‌ 
நிலவுகிறது. 

ஒரு முழுச்‌ சோம்பேறி, ஒருவேலையை ஒப்புக்கொள்ள 
அழைக்கப்பட்டான்‌. 

அவன்‌: ““எத்தகைய வேலையை நான்‌ செய்ய வேண்‌ 
டும்‌??? 

“ஓன்றும்‌ கடினமானதல்ல. நுடுலை, கிரீமில்‌ தோய்த்து, 
பின்னர்‌ விழுங்க வேண்டும்‌. தோய்த்தல்‌, விழுங்குகுல்‌”” 
என்று பதில்‌ கூறப்பட்டது. 

சிறிது நேரம்‌ யோசித்த பின்‌ அவன்‌ கூறினான்‌? 

“முடியாது. முதலில்‌ கிரீமில்‌ முக்க வேண்டும்‌. 
பின்னர்‌ தின்ன வேண்டும்‌. முடியவே முடியாது.” 

அவன்‌ அந்த வேலையை ஓஒப்புக்கொள்ளவில்லை. 

இத்தகைய முழுச்‌ சோம்பேறிகள்‌, சமுத்திரத்தின்‌ 
ஆழ்ந்த அடியிலும்‌ காணப்படுவர்‌: அவற்றில்‌ ஒன்றுதான்‌ 
ஆங்க்லர்‌ ஆண்மீன்‌. 

நீண்ட நாட்களாக, விஞ்ஞானிகள்‌, ஆண்‌, பெண்‌ மீன்‌ 


74 


களை தனி இனமாகக்‌ கருதினர்‌. ஏனெனில்‌ அவற்றின்‌ சாயல்‌ 
ஒத்தில்லை. ஆண்வகைகள்‌ பெண்களைவிட சிறியதாக இருந்‌ 
தன. மேலும்‌ கலையில்‌, நீண்ட ஒரு இழை-— பிரசித்தி பெற்ற 
“கோல்‌” '-— காணப்படவில்லை. அவை வயகுடைந்தவுடன்‌, 
ஒரு பெண்‌ தோழியை பற்றி கனவுகாணக்‌ துவங்குகின்‌ 
றன. அதைத்‌ தேடியும்‌ அலைகின்றன. ““காதல்‌ நோயால்‌?” 
பாதிக்கப்பட்டு, உணவை மறந்து பசியின்றி இருக்கின்றன. 
அவை சாப்பிடாததற்கு, வேறு ஒரு காரணமும்‌ இருக்க 
முடியாது. அவை, எதுவுமே சாப்பிடுவதில்லை. சரும்‌ அடி 
கொழுப்பு குறைந்து அவதுப்படுவகற்குள்‌, தங்களது பெண்‌ 
ஜோடியைக்‌ கண்டுபிடிக்க முடியாவிட்டால்‌, அவை பசியால்‌, 
இறந்துபடுகின்‌ றன. 

பெண்‌ துணையைக்‌ கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. 
ஏனெனில்‌ ஆங்க்லர்‌ மீன்‌ மிகவும்‌ அரிதாகவே காணப்படு 
கின்றன. வலையில்‌ அகப்பட்ட ஒரு சில அண்‌ மீன்களுக்கே, 
பெண்கள்‌ கிடைத்தன. ஒரு ஆண்‌ அஆங்க்லர்‌ மீன்‌, ஒரு 
பெண்‌ மீனைக்கண்டு விட்டால்‌; அத்துடன்‌ ஒட்டிக்கொண்டு 
அதை விடுவதேயில்லை என்பது புரிந்துகொள்ளக்‌ கூடிய 
ஒன்றாகும்‌. பெண்ணைக்‌ கண்டதும்‌, ஆண்‌, காலம்‌ தாழ்த்‌ 
துவதில்லை. பெண்‌ மீனின்‌ உடலில்‌ ஒரு மிருதுவான பகு 
தியில்‌, தன்‌ பற்களைப்‌ புகுத்தி, அவளைப்‌ பிரியாமல்‌, அவ 
ளது உடலுடன்‌ தொங்கிக்‌ கொண்டே இருக்கும்‌. சிறிது 
சிறிதாக அவை ஒன்றாகி விடுகின்றன. திசுக்களின்‌ முரண்‌ 
பாடு, இந்த நிகழ்வுடன்‌ தலையிடுவதில்லை. பின்னர்‌, ஆண்‌ 
மீனின்‌ உணர்வு உறுப்புகள்‌ அழிந்துவிடுகின்றன. செரிமான 
மண்டலம்‌ உள்ளிட்ட எல்லா உள்ளுறுப்புகளும்‌ செயலற்‌ 
றுவிடுகின்றன. விதைக்கொட்டை மட்டும்‌, மிகவும்‌ துரி 
தமாக செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. ஆக்ஸிஜன்‌, மற்‌ 
றும்‌ போஷாக்குப்‌ பொருட்கள்‌ உள்ளிட்ட எல்லா அத்தி 
யாவசியப்‌ பொருட்கள்‌ அனைத்தையும்‌, ஒட்டுண்ணி அண்‌, 
பெண்ணின்‌ இரத்தத்திலிருந்து பெறுகிறது. இந்த முழுச்‌ 
சோம்பேறிக்கு, உணவை கிரகிக்க வேண்டிய அவசியம்‌ 
கூட இல்லை, உக்ரேனியக்‌ கதையில்‌ கூறியபடி ““தோய்க்‌ 
கவும்‌, விழுங்கவும்‌” கூட அவசியமில்லை. ஆண்‌ செய்ய 
வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னவெனில்‌ உணவை ஒரே 
சீராக உடல்பூராவும்‌ வினியோகிக்க வேண்டும்‌. 

வெளிப்புற செரிமானம்‌, அடிக்கடி, புதிரான விளைவுகளை 


75 


உண்டாக்குகிறது. நன்கு அமைக்கப்பட்ட செரிமான உறுப்‌ 
புக்களைக்‌ கொண்ட மிருகங்கள்‌ இந்த முறையைப்‌ பின்பற்‌ 
றினால்‌, உபயோக மற்றுக்‌ கிடக்கும்‌ வாணலிகள்‌ என்ன 
ஆகும்‌ என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. இயற்கை, 
மிதமிஞ்சியவற்றை விரும்புவதில்லை. தேவையற்ற அங்கங்கள்‌ 
இறந்துபடுகின்றன அல்லது ஒரு புதிய பணியை மேற்கொள்‌ 
ளுகின்றன. சிறிய உருண்டைப்‌ புழு ஒட்டுண்ணி மெர்மித்தி 
டேயின்‌, முட்டைப்‌ புழுக்களின்‌ செரிமானப்‌ பாதைக்கு 
மேற்கூறியதுதான்‌ ஏற்பட்டது. 

மெர்மித்திடேயின்‌ செரிமானத்தின்‌ அசாதாரண பண்‌ 
புகளைப்‌ பற்றி உன்னிப்பாக ஆராய்ந்த முதல்‌ மனிதர்‌ 
ஹன்ஸ்‌ மீஸ்னர்‌ என்ற ஜெர்மானிய விஞ்ஞானி ஆவார்‌. 
அவற்றின்‌ முட்டைப்‌ புழுக்களுக்கு மிகவும்‌ குறுகிய உணவுக்‌ 
குழாய்‌ இருப்பதை அவர்‌ கவனித்தார்‌. அவற்றின்‌ சுவர்க 
ளில்‌ தசைகள்‌ எதுவுமே இல்லை. இந்தச்‌ சிறிய உருண்டைப்‌ 
புழுக்கள்‌, திரவ உணவையே உட்கொண்டன. ஆனால்‌, இத்‌ 
தகைய பலவீனமான உணவுக்குழலால்‌ உணவை உறிஞ்‌ 
சுவது மிகவும்‌ சிரமமான ஒன்றே. மீஸ்னரின்‌ கூட்டாளிகளில்‌ 
ஒருவரின்‌ கருத்தாவது: தனிப்பட்ட உறிஞ்சு சக்தியால்‌, 
உணவு, உணவுக்குழலின்‌ உள்‌ இழுக்கப்படுகிறது. இதனால்‌ 
உணவு, வாயில்‌ மிதந்துகொண்டே இருக்கிறது. புழுக்கள்‌ 
செய்ய வேண்டியதெல்லாம்‌, வாயைக்‌ திறந்து கொண்டே 
யிருக்க வேண்டும்‌. 

ஆனால்‌ இந்த பெளதிக கருத்தை மீஸ்னர்‌ ஒப்புக்கொள் 
ளவில்லை. அவர்‌ உறிஞ்சு சக்தியை நம்பவில்லை. தனது நுண்‌ 
பெருக்கிழூலமான ஆராய்ச்சியைக்‌ கைவிடவில்லை. நாளடை 
வில்‌ அதற்கு பலன்‌ கிடைத்தது. தற்செயலாக முட்டைப்‌ 
புழுவின்‌ உணவுக்‌ குழலின்‌ ஒரு பகுதி மூடியே இருந்ததை 
அவர்‌ கண்டார்‌. அது சிறு குடலுடன்‌ இணைக்கப்படவில்லை. 
சிறு குடலுக்கு உள்வாயோ, வெளி வாயோ இல்லை. (உருண்‌ 
றுபை புழுக்களுக்கு இரைப்பை இல்லை. சிறுகுடல்‌, நேரடி 
யாக உணவுக்குழலுடன்‌ ஒட்டியிருந்தது). எவ்வளவு முயற்சி 
செய்தும்‌, உருண்டைப்‌ புழுக்கள்‌ எவ்விதம்‌ உண்கின்றன 
என்பதை அவரால்‌ விவரிக்க முடியவில்லை. சமீபத்தில்தான்‌, 
விஞ்ஞானிகள்‌ இந்தப்‌ புதிருக்கு தீர்வு கண்டார்கள்‌. 

உருண்டைப்‌ புழுக்களின்‌ செரிமானம்‌, வெளிப்புற 
வகையைச்‌ சார்ந்தது. உணவு, உணவுக்‌ குழாயின்‌ உள்ளே 


70 


செல்ல முடியாது. அதற்குமாறாக, அதைச்‌ சுற்றியுள்ள 
திசுக்கள்‌, செரிமான திரவங்களை சுரக்கின்றன. அவை, 
படிப்படியாக உணவுக்‌ குழலினுள்‌ கசிந்து சென்று, பின்னர்‌ 
வெளியேறிவிடுகிறது. இத்துடன்‌, புழுவின்‌ வெளி உறை 
யில்‌ உள்ள தனியான நாளங்கள்‌ வழியாக, புழுவின்‌ உட 
லிலிருந்து வரும்‌ என்ஸைம்களும்‌ சேர்ந்து விடுகின்றன. முட்‌ 
டைப்‌ புழு வசிக்கும்‌ ஓம்புயிரின்‌ திசுக்களை, செரிமான திர 
வங்கள்‌, ஜீரணிக்கின்றன; தயார்‌ செய்யப்பட்ட உணவு, 
வெளி உறைமூலமாக நேரடியாக கதிரகிக்கப்பட்டு இரத்‌ 
கத்தால்‌, உடல்‌ முழுவதும்‌ எடுத்துச்‌ செல்லப்படுகிறது. 

பின்னர்‌ முட்டைப்‌ புழுக்களுக்கு, குடலின்‌ அவசியம்‌ 
ஏன்‌? இரத்கத்தினுள்‌ செல்லும்‌ உணவு, வளர்ச்சிக்கும்‌, 
மற்றும்‌ சிலவற்றிற்கும்‌, ஓரளவு உபயோகிக்கப்படுகிறது; 
எஞ்சியவை, சாதாரணமாக மிருகங்களில்‌ காணப்படுவது 
போல்‌, குடலிலிருந்து இரத்தத்திற்குச்‌ செல்வதில்லை; ஆனால்‌ 
இரத்தத்திலிருந்து குடலுக்குச்‌ செல்கிறது. 

உருண்டைப்‌ புழுக்களின்‌ குடல்‌ காலியாக இருப்பதில்லை. 
இதன்‌ துவாரம்‌ தனிப்பட்ட செல்களால்‌ நிரம்பியுள்ளது. 
இங்கு, புரதமாகவும்‌, கொழுப்பு துணுக்குகளாகவும்‌, உணவு 
தேங்கிக்‌ கிடக்கிறது. ஆகவே, முட்டையப்புழுவின்‌ குடல்‌, 
ஒரு உணவு சேமிப்பு கிடங்காக அமைகிறது. வயதடைந்த 
புழுக்கள்‌ உண்ணுவகை நிறுத்தி விடுகின்றன. சக்திக்கு 
மூலாதாரமாகவும்‌, பாலின விளைபொருட்களுக்காகவும்‌, 
சேமித்துவைக்கப்பட்ட பொருளை அவை பயன்படுத்துகின்‌ 
றன. உருண்டைப்‌ புழுக்கள்‌, போதிய உணவு சேமித்து 
வைக்கப்படாவிட்டால்‌, இனப்‌ பெருக்கம்‌ செய்வதில்லை. 

அடிக்கடி, உயர்மட்ட விலங்னெங்கள்‌, தங்களது வாண 
லிகளை, எதற்கென அவை அமைக்கப்பட்டதோ, அதற்காக 
அல்லாமல்‌, மற்றதற்காக உபயோகிக்கன்றன. எல்லா விலங்‌ 
கினங்களுக்கும்‌ செரிமான மண்டலம்‌, வாய்‌ குழியில்‌ துவங்கி 
உணவுக்‌ குழல்‌ வழியாக, இரைப்பைக்குச்‌ செல்கிறது. அதை 
தொடர்ந்து நீண்ட வரிசையாக வாணலிகள்‌ கொடர்கின்‌ 
றன: டுவடீனம்‌ (முன்சிறு குடல்‌), ஜிஜுனம்‌ (நடுக்குடல்‌), 
இலியம்‌ (கடைக்‌ குடல்‌), சீகம்‌, பெருங்குடல்‌, “5” போன்ற 
பெருங்குடல்‌, மலக்குடல்‌. .மனிதனில்‌ அதன்‌ நீளம்‌ 8.5 
மீட்டர்‌ வரை செல்கிறது. சாகபட்சிணி விலங்குகளில்‌, அவை 
இன்னும்‌ நீளமாக இருக்கும்‌. இத்தகைய குடலில்‌ 50-70 


77 


செ.மீ. வரை, எங்காவது வெட்டியெடுத்து விட்டாலும்‌ 
கூட, செரிமானத்திற்கு எந்தவித இடையூறும்‌ ஏற்படாது. 
இதன்‌ விதிவிலக்கு, 25-20 செ.மீ. நீளமுள்ள டுவட்னம்‌ 
ஆகும்‌, எத்தகைய சூழ்நிலையிலும்‌, இதை அகற்ற முடியாது. 
டுவடீனம்‌ அகற்றப்பட்ட விலங்கினங்கள்‌, அகற்றப்பட்ட 
சற்று நேரத்திலேயே மரணமடைந்து விடுகின்றன; அகற்‌ 
றப்பட்ட பின்னும்‌ உயிர்‌ வாழ்பவை, முதல்‌ 38 மாதங்களுக் 
குள்‌ இறந்துவிடுகின்றன. உடல்‌ வெப்பம்‌, சுமார்‌ 4” வரை, 
திடீரென்று குறைகிறது. அவை, பசி உணர்ச்சியை இழக்‌ 
கின்றன; படிப்படியாக மெலிந்து, இரண்டு, மூன்று மாதங்‌ 
களில்‌ 60% எடையை இழக்கின்றன. இறுதியில்‌ மரணமடை 
கின்றன. 

இகன்‌ காரணத்தை, இதுவரை, விஞ்ஞானிகள்‌ கண்டு 
பிடிக்கவில்லை. இந்த நிகழ்வை விளக்கும்‌ வகையில்‌ இரண்டு 
கருத்துக்கள்‌ கெரிவிக்கப்படுகின்றன. 1) டுவடீனம்‌ அகற்‌ 
றப்படுவது செரிமானத்தைப்‌ பாதிக்கிறது. 2) அல்லது, 
டுவடீனம்‌, செரிமானத்தைத்‌ தவிர, உடலுக்கு இன்றியமை 
யாத பலபணிகளைப்‌ புரிகின்றது. டுவடீனம்‌ முழுமையாக 
அகற்றப்படாமல்‌, 8-—4 செ.மீ. இருந்தால்‌ போதும்‌ விலங்கு 
மரணமடையாது. அறுவையால்‌, விலங்கு மரணமடைய 
வில்லை; ஆனால்‌ டுவடீனம்‌ (டுவடீனம்‌--முன்சிறுகுடல்‌--- 
மொ-ர்‌.) இல்லாமையால்‌, விலங்கு மரணமடைகிறது எனத்‌ 
தெரிகிறது. உணவை, வேறுவழியாக, வெடீனத்தின்‌ வழி 
யாக அல்லாமல்‌, செலுத்தி, செரிமானத்தின்‌ நிகழ்வுகளில்‌ 
டுவடீனம்‌ பங்குபெறச்‌ செய்யாமல்‌ ஏற்பாடு செய்ய முடி 
யும்‌. அத்தகைய விலங்குகள்‌ நன்கு வாழ்கின்றன; இதன்‌ 
மூலம்‌, டுவடீனம்‌ வேறுபல பணிகளையும்‌ ஆற்றுகிறது எனத்‌ 
தெரிகிறது. டுவடீனம்‌, இதுவரை நமக்குத்தெரியாத ஒரு 
முக்கியமான சுரப்பி, இரத்தத்தில்‌ செலுத்தும்‌ ஒரு நாள 
மில்லா சுரப்பியாக (எண்டோக்ரைன்‌) பணிபுரிகிறது என 
நம்பப்படுகிறது. 

போர்வையற்ற மூச்சுக்‌ குழலைக்‌ கொண்ட (தூடுபிரான்‌ 
கியேட்‌) கிளிஞ்சில்களின்‌ கல்லீரலின்‌, பாதுகாப்புப்‌ பணிக 
ளும்‌, மிகவும்‌ சிறப்பானவை. கல்லீரல்‌, ஒரு மிகப்‌ பெரிய 
உறுப்பாகும்‌. இதில்‌ பல நுண்மடல்களும்‌, இரைப்பைக்குள்‌ 
திறக்கும்‌, ஒன்றோடு ஒன்றிணைந்த நாளங்களும்‌, உள்ளன. 
கல்லீரலின்‌ சுரப்பி நாளங்கள்‌ கிளிஞ்சில்ளின்‌ உடல்‌ முழு 


78 


வதும்‌ செல்கின்றன. அவற்றின்‌ முதுகில்‌ உள்ள கொடுக்‌ 
குகள்‌ போன்ற புடைப்புகளுக்குள்‌ அவை நுழைந்து, வெளிப்‌ 
புறமாகத்‌ திறக்கின்றன. கிளிஞ்சில்களின்‌ உறுதியான ஆயு 
குங்களான கொடுக்குகள்‌, சிறிய நாளங்களின்‌ எபிதலியத்‌ 
தில்‌ காணப்படுகின்றன. இந்த கொடுக்குகள்‌ கிளிஞ்சில்க 
ளுக்குச்‌ சொந்தமானவை அல்ல என்பது ஒரு சுவையான 
உண்மையாகும்‌. இளிஞ்சில்களின்‌ உணவான ஹைட்ரோ 
சன்‌ பாலிப்பளினிடமிருந்து, ““கடனாக'? பெறப்பட்டவை 
யாகும்‌. கூர்மையான கொடுக்குகள்‌, கிளிஞ்சிலின்‌ செரி 
மானப்‌ பாகையில்‌ செரிமானமடையாமல்‌, கல்லீரலை அடை 
கிறது. தங்களது ஓம்புயிரான கிளிஞ்சிலை, யாராவது கொட்‌ 
டால்‌, இந்தக்‌ கொடுக்குகள்‌, விஷத்தைப்‌ பீச்சுகின்றன. 
இரையின்‌ ஆயுகம்‌, வெற்றிபெற்ற வேட்டைக்காரரின்‌ 
சொத்தாகிறது. 

கெபலப்போடாவின்‌ குடல்‌, ஒரு புதிரான பாதுகாப்புப்‌ 
பணியைப்‌ புரிகிறது. கட்டுல்‌ மீனின்‌ குதத்தின்‌ அருகே, 
ஒரு மைப்பையின்‌ துவாரம்‌ இருக்கிறது. ஒரு பெரிய பேரிக்‌ 
காய்‌ போன்ற இந்த மைப்பை ஒரு சுரப்பியாகும்‌. 
மைபோன்ற கருப்பு திரவத்தை, வெளியேற்றுகிறது. இந்‌ 
கத்‌ திரவத்தின்‌ சில சொட்டுகள்‌, தண்ணீரைக்‌ கலங்கலாக்க 
விடுகின்றன. கிளிஞ்சில்கள்‌, ““புகைத்திரையின்‌”” உதவியால்‌, 
எதிரியை குழப்பமடையச்‌ செய்கின்றன. அதேபோது, கட 
லின்‌ ஆழத்தில்‌ சென்று மறைகின்றன. 

பல கிளிஞ்சில்கள்‌ வெளிவிடும்‌ மை, கரையாது, ஆனால்‌ 
கண்ணீரில்‌ ஒரு பெரிய குழிழ்‌ போன்று, தன்னைப்‌ போன்று 
வடிவம்‌ கொண்டு, தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ குந்திரசா 
லியான கிளிஞ்சில்‌, தன்னைத்‌ தேடிவரும்‌ இரைக்கு, பெரிய 
குமுழைக்‌ காட்டி ஏமாற்றி விடும்‌. 

சமுத்திரங்களின்‌ அடியில்‌ வாழும்‌ மற்றொரு விசித்திர 
மான பிராணியைப்‌ பற்றி விஞ்ஞானிகளுக்கு கெரிந்திரா 
மல்‌ இருந்தால்‌, இந்த அத்தியாயத்தை இத்துடன்‌ முடித்தி 
ருக்கலாம்‌. போகோனோ போரா என்ற பிராணியைப்‌ பற்றி 
சமீப காலங்களில்‌, ஆராய்ச்சி நடந்து வருகிறது. 

சோவியத்‌ நாட்டின்‌ லெனின்கிராத்‌ நகரத்தின்‌ மிகப்‌ பிர 
சித்தி பெற்ற விலங்கிய்லாளர்‌ அ.வி. இவனோவின்‌ அரிய 
முயற்சியால்‌ போகோனோபோரா கண்டுபிடிக்கப்பட்டு, 
ஆராயப்பட்டது. நீண்ட, .மெல்லிய புழுக்களைப்‌ போன்று 


79 


இருக்கும்‌ இவற்றிற்கு ஒன்று முதல்‌ 220 கொடுக்குகள்‌ 
குலையில்‌ அமைந்துள்ளன. சிலவேளைகளில்‌, எல்லாமே ஓன்று 
சேர்ந்து ஒரு குழாய்‌ அல்லது சுருள்போன்று இருக்கும்‌. தாங்‌ 
களே உருவாக்கிய நீண்ட குழாய்களில்‌ அவை வசிக்கின்றன. 
சிறிய வளைகளினுள்‌ வசிப்பகைப்போன்று, அவை சந்தோஷ 
மாக இருக்கின்றன. 

அவை நன்கு வளர்ச்சியடைந்த பிராணிகளாகும்‌. அவற்‌ 
இற்கு நரம்பு மண்டலமும்‌, இரத்த சுழற்சி மண்டலமும்‌ 
உண்டு. ஆனால்‌ செரிமான உறுப்புக்கள்‌ கிடையாது. அவை 
எவ்விதம்‌ உயிர்‌ வாழ்கின்றன என யாருக்கும்‌ தெரியாது. 
ஆனால்‌ அ.வி. இவனோவ்‌, ஒரு ருசிகரமான தகவலைத்‌ கெரி 
வித்தார்‌. போகோனேஃபோரோ வெளிப்புற செரிமானத்தை 
பயன்படுத்துவதாக அவர்‌ கருதினார்‌. கீழ்க்கண்டவாறு, அந்த 
நிகழ்வைப்‌ பற்றி அவர்‌ கற்பனை செய்கிறார்‌: பொருத்தமான 
ஒரு இரையைப்‌ பிடித்த பின்‌, இரையுடன்‌ அது வசிக்கும்‌ 
நீண்ட குழாயில்‌ மறைந்து கொள்கிறது. பின்னர்‌, நெருக்க 
மான கொருக்குகளின்‌ வலைப்‌ பின்னலில்‌ இரையைச்‌ சிக்க 
வைக்கிறது. பின்னர்‌, இரைப்பை போன்ற ஒன்றை உண்‌ 
டாக்குகிறது; கொடுக்குகளின்‌ அடித்தளத்தில்‌ உள்ள செல்‌ 
கள்‌, செரிமான என்ஸைம்களை, இரைப்பைக்குள்‌ சுரக்கின்‌ 
றது; அதன்‌ போது, கொடுக்குகளே, செரிமானமான 
உணவை உறிஞ்சுகின்றன. 

மேற்கூறியது, எவ்வளவு தூரம்‌ உண்மை எனக்‌ கூறு 
வது கடினமாகும்‌. போகோனேஃபோராவின்‌ செரிமானம்‌, 
இயற்கையின்‌ அரிய கண்டு பிடிப்புகளில்‌ மற்றுமொன்று 
என்பது மட்டும்‌ உண்மையாகும்‌. 


உணவுத்‌ தொழிற்சாலை 


ஆகஸ்டு மாதத்தின்‌ இரண்டாவது பகுதி. இன்னும்‌ 
வெப்பமாகவே இருக்கிறது. ஆனால்‌, பகல்நேரம்‌ குறைவ 
தாலும்‌, காலைப்‌ பனி அடர்த்தியாக இருப்பதாலும்‌ 
ஒருவன்‌ இலையுதிர்‌ காலம்‌ நெருங்குவதை உணர முடிகிறது. 
எங்கு நோக்கினும்‌ இலையுதிர்‌ காலத்தின்‌ அறிகுறிகள்‌ கெரி 
தின்றன. பசும்புல்‌ வெளியில்‌ வைக்கோல்‌ குவிந்து கிடக்‌ 
றெது; மரங்களின்‌ இலைகள்‌, தங்கமயமாகக்‌ காணப்படு 
கின்றன. அது அறுவடை நேரம்‌. கடைகளில்‌ காய்கறிகளும்‌, 


60 


பலவகையான பழங்களும்‌, திராட்சைகளும்‌ நிரம்பி வழி 
கின்றன. 

வருடத்தின்‌ இந்தக்‌ காலத்தில்‌, காடுகளில்‌ இன்னும்‌ 
அழகிய காட்சிகளைக்‌ காணலாம்‌. சூரிய ஒளிபடர்ந்த வனங்‌ 
களின்‌ வெளிகளில்‌, பல்லாண்டு வாழ்ந்த மரங்களின்‌ நிழல்‌ 
படிந்துள்ளது. முதிர்ந்த பொரி பழங்களின்‌ மணம்‌ கமழு 
கிறது. பள்ளத்‌ தாக்குகளில்‌ காளான்களின்‌ மணம்‌ தெதரிகி 
றது. வெள்ளிக்‌ கிழமைகளிலும்‌, சனிக்கிழமைகளிலும்‌ 
ஆயிரக்கணக்கான நகரவாசிகள்‌, தங்களது வாளுடனும்‌ 
கூடைகளுடனும்‌ புறநகர்‌ ரயில்களை நோக்கிச்‌ செல்கின்‌ 
றனர்‌; திங்கட்கதழமைகளில்‌, வீட்டிலுள்ள பெண்கள்‌, ஜாம்‌, 
மற்றும்‌ பாட்டில்‌ பழங்கள்‌, ஊறுகாய்‌, உலர்ந்த காளான்‌ 
கள்‌ முதலியவற்றை உண்டாக்கி, அந்தப்‌ பகுதி முழுவது 
லும்‌ மணம்‌ கமழச்‌ செய்கின்றனர்‌. 

ஆண்டின்‌ இந்து நேரத்தில்‌, காட்டு மிருகங்கள்‌, சுறு 
சுறுப்பாகப்‌ பணி புரிவகைக்‌ காண்கிறோம்‌. இவற்றில்‌ பல, 
சேமித்து வைக்கப்பட்ட உணவின்றி, பனிக்காலம்‌ முழுவ. 
தும்‌ உயிர்‌ வாழ முடியாது. இதனால்தான்‌, சேமித்து வைப்ப 
தில்‌, அவை திறமையுடன்‌ இருக்கின்றன. இருள்‌ சூழ்ந்த 
தும்‌, டூராக்டர்‌ என்ஜின்களின்‌ உறுகல்‌ நின்றதும்‌, கொறிப்‌ 
பான்கள்‌ மிகவும்‌ ஜாக்கிரதையுடன்‌ தங்கள்‌ பொந்துகளை 
விட்டு வெளிச்‌ செல்கின்றன: சுண்டெலிகள்‌, மற்றும்‌ நில 
வோல்கள்‌, எலிபோன்ற ஹேம்ஸ்டர்கள்‌ முதுலியான, 
தரைக்கு அடியிலுள்ள தமது சேமிப்புக்‌ கிடங்குகளில்‌, மிக 
வும்‌ சிறந்த தானியங்களை சேமித்து வைக்கின்றன. குளிர்‌ 
காலத்திற்காக ஒவ்வொரு ஹேம்ஸ்டரும்‌, தங்களது பொழந்‌ 
துகளில்‌, 38 முதல்‌ 4 கிலோ கிராம்‌ வரையில்‌ தானியங்களை 
அழகாக சேமித்து வைத்திருக்கும்‌. குளிர்‌ அதிகமானவுடன்‌, 
வயல்களில்‌ பனிவிழுந்து மூடிய உடன்‌, இந்தச்‌ சிறிய 
“போக்கிரிகள்‌”, வெளியில்‌ வரத்‌ தேவையில்லை. அவை 
நல்ல வெப்பத்துடனும்‌, சிறந்த முறையில்‌ புசித்தும்‌, நல்ல 
பாதுகாப்புடனும்‌ இருக்கின்றன. 

காடுகளில்‌ வசிக்கும்‌ மிருகங்களும்‌, நிலப்பரப்பில்‌ வசிப்‌ 
பவர்களை விட எந்த விதத்திலும்‌ தாழ்ந்தவர்களல்ல. காடு 
களின்‌ அகவெளிகளின்‌ ஓரங்களில்‌, பட்டுப்போன சிறிய 
ஃபார்‌ மரத்தின்‌ அடர்ந்த கிளைகளிலிருந்து வரிசையாக, 
காளான்கள்‌ தொங்கிக்‌ கொண்டிருப்பதை, ஒருவர்‌ பார்க்‌ 


61508 81 


கலாம்‌. காரளான்களைச்‌ சேகரிக்கும்‌ இது யார்‌? அது, ஏன்‌ 
தனது காளான்களை, காடுகளில்‌ உலர்த்த வேண்டும்‌? இது, 
குறும்புக்கார சிவப்பு அணில்களைக்‌ தவிர வேறு யாருமல்ல. 
காடுகளில்‌ இங்குமங்கும்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌ இது, ஒரு 
பழுத்த கொட்டையையோ அல்லது ஒரு கொட்டை தானி 
யத்கையோ, ஒரு அடிமரத்தின்‌ குழிவுகளில்‌ வைக்கிறது; 
அல்லது ஒரு கிளையில்‌ சிறிய காளானைத்‌ கொங்க விடுக 
றது; இவை அனைத்துமே, பின்னர்‌ கடுமையான குளிர்‌ காலக்‌ 
தில்‌ பேருதவியாக இருக்கும்‌. 

கேவதாரு மரக்‌ கொட்டைகளை சேகரித்துவைப்பதில்‌, 
சிறிய சிப்மங்குக்கு மிகப்‌ பிரியம்‌ உண்டு. ஆனால்‌, அத்தகைய 
சேமிப்புகளை அனுபவிக்க அதற்கு அதிருஷ்டம்‌ கிடையாது. 
ஒவ்வொருவருக்கும்‌ அத்தகைய ருசியுள்ள கொட்டைகளை 
உண்ணுவதில்‌ பிரியம்தான்‌; ஆனால்‌ கூருளையிலிருந்து அதைப்‌ 
பிரிக்தெடுப்பது சிரமம்தான்‌. டைகாவின்‌ எஜமானனான தள்‌ 
ளாடும்‌ கரடி, சிப்மங்கின்‌ உக்கிராணக்கைக்‌ கோண்டி எடுப்‌ 
பதில்‌, ஆர்வம்கொண்டு, எந்தவித குடையுமில்லாமல்‌ காலை 
உணவை முடித்துக்‌ கொள்ள தயங்குவதில்லை. உக்கிராணத்‌ 
தின்‌ சொந்தக்காரரான சிப்மங்க்‌ அப்போது அங்குவந்தால்‌ 
கூட, அதைக்கூட, அடித்துக்கொன்று, உணவாகச்‌ சாப்பி 
டுவதில்‌, கரடிக்குத்‌ தயக்கம்‌ கிடையாது. 

அல்டை மலைகளின்‌ புல்வெளிகளில்‌, அற்புதமான சில 
வகைப்‌ புற்கள்‌ உண்டு, இலையுதிர்‌ காலத்தின்‌ போது, சிறிய 
வைக்கோல்‌ போர்கள்‌ அங்கு காணப்படும்‌. அந்தச்‌ சிறிய 
வைக்கோல்‌ போர்களை உற்றுநோக்கினால்‌, வைக்கோல்‌ மிக 
வும்‌ கவனத்துடன்‌ அடுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியும்‌. 
புல்வெளியில்‌ வளரும்‌ எல்லா வகையான புற்களிலிருந்தும்‌ 
ஆனது அல்ல. அது கனிந்த, போஷாக்கு கொண்ட, புல்‌ 
வகைகளால்‌ ஆனது ஆகும்‌. பைகா எனப்படும்‌, மிகச்‌ 
சிறிய, கொறிக்கும்‌ வகையைச்‌ சார்ந்த ஒரு பிராணிதான்‌, 
அந்த வைக்கோல்போருக்கு, உரிமையாளர்‌. இலையுதிர்‌ 
காலத்‌ துவக்கத்திலிருந்தே, இத்தகைய சிறிய விலங்கினங்‌ 
கள்‌, வைக்கோல்‌ யோர்‌ அமைப்பதைக்‌ துவங்குகின்றன. 
அவை, மிகச்‌ சிறந்த மரத்தண்டுகளை வெட்டி, உலருவதற்்‌ 
காக, புல்‌ வெளிகளில்‌ அவற்றைப்‌ பரப்பி, பின்னர்‌ அதை 
உபயோகித்து, வைக்கோல்போர்‌ உருவாக்குகின்றன. இத 


62 


னால்‌, குளிர்காலத்தின்‌ போது, மிகச்‌ சிறந்த வைக்கோல்‌ 
கிடைக்கும்‌ என்று நிச்சயமாக இருக்கலாம்‌. 

தேனீக்கள்‌, சேமிப்புகளைக்‌ குவிப்பகை, இளவேனிற்‌ 
காலத்தின்‌ ஆரம்பத்திலேயே, துவக்கி விடுகின்றன. சூரிய 
வெப்பத்தால்‌, தசர வெப்பமடைந்ததும்‌, புதிய பூக்கள்‌ 
மலர்ந்து பிரகாசமான பலவண்ணக்‌ காட்சி அளிக்கும்போது 
தேனீக்கள்‌ பறந்து சென்று தேனைச்‌ சேகரிக்க முற்படுகின்‌ 
றன. பலவகையான கச்சாப்‌ பொருள்‌ தேவைப்படுவதால்‌. 
தேனை உண்டாக்குவது அவ்வளவு எளிதல்ல; இதில்‌, சமை 
யற்காரர்களின்‌ திறன்‌ எதுவுமில்லை. 

மலர்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட அமுதம்‌ 40%-60% 
கண்ணீர்‌ கொண்டுள்ளது; இதைக்‌ ““‘கொதிக்க வைத்து”, 
தண்ணீர்‌ 20%க்கு மேல்‌ இராமல்‌ செய்வதுதான்‌ தேனீக்‌ 
களின்‌ பணியாகும்‌. ஆரோக்கியமான, பலம்பொருந்திய 
தேனீக்களின்‌ கூட்டம்‌, ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ 150 
250 கி. கிராம்‌ தேனைச்‌ சேகரிக்க முடியும்‌. அப்படியானால்‌, 
180-850 லிட்டர்‌ கண்ணீர்‌ நீராவியாகி இருக்க வேண்‌ 
டும்‌. ஒரு வெப்பமான சூழ்நிலையில்‌, இது மிகவும்‌ எளிதாக 
இருக்கும்‌. ஆனால்‌, தட்ப நிலையின்‌ போது, தேனீக்கள்‌ கூட்‌ 
டமாகக்‌ கூடி, தேன்‌ கூடுகளைச்‌ சுற்றி தங்களை அமைத்துக்‌ 
கொண்டு, தங்களது உடல்களின்‌ உதவியால்‌, அவற்றை 
வெப்ப நிலையில்‌ பேணுகின்றன. 

கேன்‌, முழுமையாகத்‌ தயாரானவுடன்‌ தனியான கூட்‌ 
டுக்கு மாற்றப்பட்டு, மெழுகால்‌ மூடப்படுகிறது. தேனீக்‌ 
களுக்குத்‌ தேவைப்படும்‌ வரை, கேன்‌, அங்கு சேகரித்து 
வைக்கப்படுகிறது. கேன்‌, சரியான முறையில்‌ ஆக்கப்பட்டி 
ருந்தால்‌, நொதிக்கவும்‌ செய்யாது அல்லது இனிப்புப்‌ பண்‌ 
படமாகவும்‌ மாறாது. 

எனினும்‌, தேன்‌ பல்லாண்டுகளாக மாற்றம்‌ எதுவுமின்றி 
எப்படி இருக்கிறது என்பது பற்றி விஞ்ஞானிகளுக்கு இன்று 
வரை எதுவும்‌ தெரியாது. பொதுவாக, ஜாம்‌, புட்டி உண 
வுகள்‌ போன்ற உணவுப்‌ பொருட்களை சீரழிப்பது, நுண்ணு 
யிர்களே. இவை, நீண்ட நேரமாகக்‌ கொதிக்க வைப்ப 
தனால்‌, அழிந்துபடுகின்றன. மேலும்‌, புட்டி உணவுகளை நன்‌ 
றுக இறுக்கமாக மூடுவகன்‌ மூலம்‌, நுண்கிருமிகள்‌ உட்செல்‌ 
வது தவிர்க்கப்படுகின்றது. அனால்‌ தேனீக்கள்‌, கொதிக்க 
வைக்கும்‌. முறையைப்‌ பின்பற்றாமலேயே, தேனைப்‌ பாது 


6° 83 


காக்கின்றன. தேனிலேயே, நுண்கிருமிகளை அழிக்கும்‌ பொருட்‌ 
கள்‌ இருப்பதாகத்‌ தெரிகிறது. இத்தகைய குணத்தை, 
நாட்டு மருத்துவத்தில்‌, முன்காலத்தினர்‌ பயன்படுத்தினர்‌. 
ஏனெனில்‌, தேன்‌, புண்களை ஆற்ற ஒரு நல்ல மருந்து என 
அவர்கள்‌ கெரிந்திருந்தனர்‌. 

கொள்ளக்காரர்களிடமிருந்து தேனைப்‌ பாதுகாப்பது, 
மற்றுமொரு சிரமமான பணியாகும்‌. ஆகவே, தேனீக்கள்‌, 
தங்களது பொக்கிஷமான தேனைப்‌ பாதுகாப்பதில்‌ கண்ணும்‌ 
கருத்துமாக இருப்பது விந்தையல்ல. கேன்‌ கூட்டின்‌ வாச 
லில்‌ உள்ள பாதுகாவலர்கள்‌, எப்போதுமே உறங்குவதில்லை. 
மிகச்‌ சிறிய ஆபத்து தோன்றினால்கூட, தங்கள்‌ உயிரைப்‌ 
பயணம்‌ வைத்து, பாதுகாவலத்‌ தேனீக்கள்‌ பல பறந்து 
சென்று, எதிரியைச்‌ சந்திக்கின்றன, புதிகாக கிழிந்துபட்ட 
கொடுக்கின்‌ மணம்தான்‌, சண்டைக்‌ துவக்கத்தின்‌ அறிகு 
றியாகும்‌. இந்த மணம்‌, தேனீக்களைக்‌ கிளர்த்துகிறது; 
அவை, சமிக்ஞை தோன்றிய உடன்‌, தேன்கூட்டிற்கு அரு 
கில்‌ உள்ள ஐந்துக்கள்‌ அனைத்தையும்‌, உத்வேகத்துடன்‌ 
தாக்குகின்றன. வன அரசனான, தள்ளாடும்‌ கரடிகூட, 
அவற்றின்‌ முற்றுகையைத்‌ தாங்காது, பின்வாங்கும்‌. 

தேனீக்களின்‌ குறுக்கே, எத்தகைய சக்தியும்‌ நிற்க முடி 
யாது எனத்‌ தோன்றுகிறது. தேனை அருந்த வேண்டும்‌ 
என்ற அளவிட முடியாத அவாவின்‌ காரணத்தால்‌ சில 
ஜந்துக்கள்‌, தங்களது அதிருஷ்டத்தைச்‌ சோதித்துப்‌ பார்க்‌ 
கின்றன. இரவிலும்‌, பகலிலும்‌, கோடை காலத்திலும்‌ 
குளிர்‌ காலத்திலும்‌ ஒரு அரிய வாய்ப்பை எதிர்பார்த்து, 
பலாத்காரத்கையோ, சமக்காரத்தையோ கையாள, 
கொள்ளைக்காரர்கள்‌ தயாராக இருந்தனர்‌. மிகச்‌ சிறிய 
ஐந்துக்கள்கான்‌ எல்லா எதிர்ப்புக்களையும்‌ சமாளிக்கத்‌ 
தயாராக உள்ளன. 

மனிதன்‌, இரசாயனப்‌ பொருட்களின்‌ உதவியால்‌, ஐந்‌ 
துக்களை எதிர்த்துப்‌ போராடுகிறான்‌. நாஃப்தலீனின்‌ மணத்‌ 
கைக்‌ கண்டு கரையான்கள்‌ அஞ்சுன்‌ றன. குளோரோஃ 
பாஸ்‌ போன்ற மற்றும்‌ பல கிருமி நாசினிகளால்‌, ஐந்துக்‌ 
கள்‌ கொல்லப்படுகின்றன. மனிதன்‌ கண்டுபிடிப்பதற்கு பல்‌ 
லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே, தேனீக்கள்‌, ஒரு இரசா 
யன கிருமி நாசினியைக்‌ கண்டுபிடித்துள்ளன. இயற்கை 
யில்‌, நச்சு தவாரங்கள்‌ பல உள்ளன. அவற்றைத்‌ தெரிந்து, 


64 


அவற்றிலிருந்து தேனுக்கான அமுதை, தேனீக்கள்‌ சேகரிக்‌ 
இன்றன. நச்சான அமுதுகூட, தேனீக்களைக்‌ கொன்றுவிட 
லாம்‌. (அவை, அதற்கு கூருணர்வு இன்றி இருந்தும்‌ கூட). 
அனால்‌ தேனில்‌ மிகக்குறைந்த அளவில்‌ நச்சுப்‌ பொருட்கள்‌ 
இருப்பதால்‌, தேனீக்களுக்கு எந்தத்‌ தீங்கும்‌ அதனால்‌ நேர்வ 
தில்லை. எனினும்‌, நச்சு கொண்ட தேனைப்‌ பருகும்‌ “கொள்‌ 
ளைக்காரர்கள்‌', இறந்துபடுவது திண்ணம்‌. கிருமி நாசினி 
களை உரிய காலத்தில்‌ பயன்படுத்தினால்‌, தேனீ குடும்பத்‌ 
தில்‌ தேனைப்‌ பாதுகாக்க முடியும்‌. 

இரைகேடும்‌ விலங்குகளுக்கு, உணவைச்‌ சேமித்து வைப்‌ 
பதில்‌, இன்னும்‌ பல சிக்கல்கள்‌ உண்டு. கொக்கிபோன்ற 
அலகும்‌, சிவந்த முதுகும்‌ கொண்ட ஷ்ரைக்குகள்‌- இவை, 
குருவிகளைவிட சிறிது பெரிதாக இருக்கும்‌-வண்டுகள்‌, 
சிறிய பல்லிகள்‌, முட்‌ புதர்களின்‌ மேல்தங்கியுள்ள தவளை 
களை போன்றவை சூரிய வெளிச்சத்தில்‌ குளிர்காய்கின்றன. 
உணவு மிகுதியாக இருப்பதாலோ அல்லது நெருக்கடியான 
காலத்திற்கு உணவைச்‌ சேமித்து வைக்கவோ எனயாருக் 
கும்‌ தெரியாது. பதனிடப்பட்ட, வீட்டில்‌ செய்யப்பட்ட 
இறைச்சி, சுவையாக இராது. ஆனால்‌ வெகு சில விலங்கி 
னங்களே, இறைச்சியை நீண்ட காலத்திற்குப்‌ பாதுகாக்க 
முடியும்‌. 

இச்நியூமான்‌ ஈக்கள்‌, உணவைச்‌ சேமித்து வைப்பதில்‌, 
ஒரு முன்மாதிரியான முறையைக்‌ கொண்டுள்ளன. இன்னும்‌ 
தெளிவாகக்‌ கூற வேண்டுமானால்‌, அவை, தங்களைப்‌ பற்றி 
கூட ஆர்வம்‌ காட்டாமல்‌, தங்களது குஞ்சுகளைப்‌ பற்றியே 
அதிகம்‌ கவலை கொண்டுள்ளன. சிறிய சிறிய முட்டைப்‌ 
புழுக்கள்‌, உயிருள்ள உணவை உட்கொள்ள விரும்புகின்‌ 
றன. அனால்‌ அவற்றின்‌ தாய்மார்கள்‌, இதை விரும்பவில்லை. 
அவை, தமது குஞ்சுகளுக்கு, உணவுப்‌ பாதுகாப்பும்‌ அளிக்க 
விரும்பும்போது, நேரடியான தொடர்பை தவிர்க்கின்றன. 

குழந்தைகளுக்கு, ஒரு வீட்டைக்‌ கட்டுவதில்‌ சிரமம்‌ 
எதுவுமில்லை. ஒரு ஆமமான குழியைத்‌ தோண்டினால்‌ மட்‌ 
டும்‌ போதும்‌; அதன்‌ நுழைவாயில்‌, தாயால்‌ மூடப்படுகி 
கிறது. உணவைப்‌ புதியதாக வைத்திருக்க, பொந்துகளில்‌, 
ரெஃப்ரிஜெரேடர்‌ இல்லாதது ஒரு பெரிய பிரச்னை. பொருத்‌ 
தமான ஒரு கம்பளிப்‌ புழு, சிலந்திப்‌ பூச்சி, வண்டு, அல்லது 
அதன்‌ முட்டைப்‌ புழு ஆகியவற்றில்‌ ஏதாவகொொன்றைக்‌ 


85 


கண்டவுடன்‌, கவனமிக்கதாய்‌, அதைத்‌ தாக்குகின்றது. 
இகை எதிர்ப்பதால்‌ எந்தப்‌ பயனும்‌ கிடையாது. ஏனெனில்‌ 
இரையைப்‌ பிடித்த தாய்‌, உடனே தனது கொடுக்கை உட்‌ 
செலுத்துகிறது. இச்நியூமான்‌, உயிரற்ற இரையை உடனே 
பொந்துக்குள்‌ எடுத்துச்சென்று, சடலத்தின்‌ மீது ஒன்று 
அல்லது இரண்டு முட்டைகளை இடுகிறது. பின்னர்‌, அந்தப்‌ 
பொந்தை மூடிவிடுகிறது. தம்மைத்‌ தாமே பாதுகாத்துக்‌ 
கொள்ளும்‌ படி, விட்டுவிட்டு தமது குஞ்சுகளிடம்‌ விடை 
பெற்றுக்கொள்கின்றன. 

முட்டையிலிருந்து ஒரு முட்டைப்‌ புழு வெளிவரும்‌ 
வரை பொந்திற்குள்‌ இரை தங்குகிறது. அது கெட்டுப்போ 
காது; ஏனெனில்‌ அந்த இரை, நன்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு 
புதிய உணவாகும்‌. இச்நியூமான்‌, கனது இரையைக்‌ தாக்‌ 
கும்போது, கண்ட இடங்களில்‌ தாக்குவதில்லை. மிகவும்‌ 
கவனத்துடன்‌ ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிவு செய்கி 
றது. கொடுக்கு, உடலின்‌ உட்‌ புகுந்து, நரம்பு மண்டலத்‌ 
இன்‌, நரம்புத்‌ திரள்களை அடைகிறது. அங்கு, ஒரு துளி 
விஷத்தைச்‌ செலுத்துவதன்‌ மூலம்‌, இரையைச்‌ செயலற்‌் 
றதாக்கி விடுகிறது. சில இச்நியூமான்கள்‌, சிலந்திகளை மட்‌ 
டுமே, “பாதுகாக்கிறது. அவை, டராண்டுலாஸ்‌ எனப்‌ 
படும்‌ பெரிய சிலந்தியைக்‌ கூட தனது இரையாகக்‌ கொள்‌ 
கிறது. இத்தகைய பெரிய ஒரு எதிரியைத்‌ தாக்கும்போது, 
குன்னையும்‌ தனது குஞ்சையும்‌ பாதுகாக்க, (பெண்‌ ஈதான்‌ 
கைரியமானது) முதலில்‌, சிலந்தியை, தரையில்‌ விழச்செய்‌ 
கிறது. பின்னர்‌ நச்சுக்‌ கொடுக்குகளுக்கு காரணமான நரம்‌ 
புத்‌ திரள்களை செயலற்றதாக்குகிறது. வெற்றி அடைந்த 
ஈ, பின்னர்‌ சிலந்தியின்‌ மார்பில்‌ துளைசெய்து, ஓட்டுமொத்‌ 
தமாக அதைச்‌ செயலற்றதாக்கிவிடுகிறது. 

பல இச்நியூமான்கள்‌, ஒரு டராண்டுலோவைத்‌ தாக்கத்‌ 
துணியாது. ஆனால்‌, தங்களுக்காக, இத்தகைய அபாயமான 
வேலையை, தங்களது சகாக்கள்‌ செய்யும்வரை காத்திருக்‌ 
தின்றன. பின்னா்‌, வெற்றிபெற்ற ஈ, ஒரு பொருத்தமான 
பொந்கைக்‌ கேடிக்கொண்டிருக்கும்‌ போது, தயாரான 
உணவை” திருடிச்‌ சென்று விடுகின்றன; அல்லது அதன்மேல்‌ 
குங்களது முட்டைகளை இடுகின்றன. 

உணவு ஏரளமாகக்‌ கிடைக்கிறது; இரைகளின்‌ வாழ்‌ 
வைப்பாதிக்காத வகையில்‌, முட்டைப்‌ புழுக்கள்‌, இரையின்‌ 


06 


சில பகுதிகளை உண்கின்றன. இதை ஊக்குவிக்கும்‌ வகையில்‌ 
குங்களது முட்டைகளை இடுகின்றன. இரையின்‌, முக்கால்‌ 
பகுதி உண்ணப்பட்ட பின்பும்கூட, இரை உயிருடன்‌ இருக்‌ 
கிறது. 

உணவு நன்கு பாதுகாக்கப்படுகிறது. புட்டியிலடைக்கப்‌ 
பட்ட நமது உணவுகளைவிட, அவை நன்றாகவும்‌, போஷாக்கு 
உள்ளதாகவும்‌ இருக்கிறது. 

அருவருக்கத்தக்க, சில ஈக்களின்‌ முட்டைப்‌ புழுக்களால்‌ 
கையாளப்படும்‌ உணவைப்‌ பாதுகாக்கும்‌ முறையும்‌ முன்‌ 
மாதிரியானதுகான்‌. பெற்றோர்களுக்கும்‌, குழந்தைகளுக்கும்‌ 
இடையிலான உறவு, பெற்றோர்களின்‌ தன்னலமற்ற 
வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம்‌ ஆகும்‌. ஏனெனில்‌ தாய்‌, 
கன்னையே, குழந்தைகளுக்கு உணவாக, அர்ப்பணிக்கிறாள்‌. 

இத்தகைய ஐந்துக்கள்‌, கீழ்க்கண்டவாறு வாழ்கின்றன. 
வசந்த காலத்தில்‌, முட்டைகளிலிருந்து முட்டைப்‌ புழுக்‌ 
கள்‌ வெளிவருகின்றன. அவை முழு வளர்ச்சியடையும்‌ 
வரை வாழ்வதில்லை. எனினும்‌ குஞ்சுகளை அளிக்கத்‌ தவ 
றுவதில்லை. முட்டைப்‌ புழுக்கள்‌, முட்டை இடுவதில்லை. 


07 


அனால்‌ தாயின்‌ உடலில்‌ உள்ளிருந்து, முதிர்ச்சியடைகின்‌ 
றன. 813 குழந்தைகளை குஞ்சு பொரித்த உடன்‌, உள்‌ 
ளிருந்தே, தங்களது சொந்தத்‌ தாயே, படிப்‌ படியாக 
உண்டு விடுகின்றன. அது முடிந்தவுடன்‌, தாயின்‌ வெறும்‌ 
சருமத்தை விட்டுச்‌ செல்கின்றன. அவற்றை நன்றிகெட்‌ 
டவர்கள்‌ என்றோ, கொடுமையானவர்கள்‌ என்றே சொல்ல 
முடியாது. ஏனெனில்‌ அவற்றின்‌ உடல்களிலும்‌, ஒரு டஜன்‌ 
“அருமையான?” மகள்களை, வைத்துக்கொள்ள முடியும்‌. 
இதற்கு பதிலாக, தாங்கள்‌, தங்களது மகள்களுக்காகத்‌ 
தியாகம்‌ செய்கின்றன. தங்களது மகள்களின்‌ தாடைகளால்‌ 
விழுங்கப்படுவதைக்‌ தவிர்க்க, இலையுதிர்‌ கால, தாய்‌ முட்‌ 
டைய்‌ புழுவால்‌ தான்‌ முடியும்‌. இந்தப்‌ பரம்பரை, கூட்‌ 
டுப்‌ புழுவாக மாறி, அதிலிருந்து முழுமையான ஈக்கள்‌ 
பொரிக்கப்படுகின்றன. வசந்தகாலத்தில்‌ வளர்ச்சியடைந்த 
ஈக்கள்‌, தங்களது முட்டைகளை இடுகின்றன; இந்த நிகழ்வு 
மீண்டும்‌ மீண்டும்‌ தொடர்கிறது. 


இயற்கையின்‌ “சுகாதார சேமிப்புகள்‌” 


ஒருபெரிய நகரத்தின்‌ கெருக்களின்‌ வழியாகச்‌ செல்‌ 
லும்போது பல பல சரக்குக்‌ கடைகளைக்‌ காண்கிறோம்‌. 
சகஜமான உணவை செரிமானம்‌ செய்ய இயலாக குழந்தை 
களின்‌, மற்றும்‌ வலுவிழந்தவர்களின்‌ இரைப்பைகளுக்காக, 
குயார்செய்யப்பட்ட உணவுகள்‌, அக்கடைகளில்‌ காணப்படு 
இன்றன. இதற்காகத்தான்‌, பல்வகையான பால்புட்டிகளைத்‌ 
தயார்‌ செய்ய வேண்டும்‌; சீரான முறையில்‌ காய்கறிகளை 
வழங்க வேண்டும்‌; தனியான இறைச்சி உணவுகளை சூடு 
செய்ய வேண்டும்‌. மிருகங்களும்‌ இதையே தான்‌ செய்கின்‌ 
றன. உதாரணமாக, நமது நகர்ப்புற குருவிகள்‌, தானிய 
வகைகளைத்‌ தின்னும்‌ பறவைகளாகும்‌. தங்களது குஞ்சுக 
ளுக்கு உணவூட்டும்‌ நேரம்‌ வந்ததும்‌, வெறுப்பால்‌ தங்கள்‌ 
புருவத்தைச்‌ சுமிக்கின்றன; எனினும்‌ தங்கள்‌ குஞ்சுகளுக்கு, 
சிறிய புழுக்கள்‌, மற்றும்‌ ஈக்கள்‌, மற்ற ஐந்துக்கள்‌ ஆகிய 
வற்றைக்‌ கொணர்கின்றன. 

குஞ்சுகளின்‌ இரைப்பைகள்‌, எந்தவகையான உணவை 
யும்‌ செரிக்க முடியாமல்‌ இருந்தால்‌, அதற்கு, இயற்கை, 
ஏதாவது வழிவகுக்கும்‌. உதாரணமாக, ஓநாய்‌ குட்டிகளின்‌ 


66 


இரைப்பைகளில்‌, இறைச்சியை ஜீரணிக்கத்‌ தேவையான 
என்ஸைம்கள்‌ இல்லை. ஆனால்‌ அவற்றின்‌ பெற்றோர்கள்‌, 
இதனால்‌, சோர்ந்துவிடுவதில்லை, முதிர்ந்த ஓநாய்கள்‌, 
இரையை விழுங்கி, இரைப்பைகளில்‌ போதிய நேரம்‌ வைத்‌ 
துப்‌ பின்னர்‌, எதிர்க்‌ கழிக்கின்றன. அரைகுறையாகச்‌ செரி 
மானமடைந்த இந்த இறைச்சியை, செரிமான திரவங்க 
ளுடன்‌ சேர்த்து, தங்களது குட்டிகளுக்குக்‌ கொடுக்கின்றன. 
இதன்‌ மூலம்‌ அறியப்படுவது என்னவெனில்‌, குட்டிகளுக்கு, 
உணவு மட்டுமல்லாமல்‌, அவற்றை ஜீரணிக்கத்‌ தேவையான 
செரிமான திரவங்களும்‌ கிடைக்கின்றன. மற்ற விலங்கி 
னங்களும்‌ இந்த முறையைப்‌ பின்பற்றலாம்‌; ஆனால்‌ அது, 
பிரச்சனையைத்‌ தீர்க்க உதவாது. வயகடைந்தவார்கள்‌ உண்‌ 
ணும்‌ உணவில்‌, வளர்ச்சிக்குத்‌ தேவையான சில பொருட்‌ 
கள்‌, போதாது இருக்கலாம்‌. இதனால்தான்‌, விலங்கினங்‌ 
களின்‌ ஓவ்வொரு வகையும்‌, தங்களது குஞ்சுகளுக்குத்‌ 
தேவையான தனியான உணவை கையாளுகின்றன. 

குழந்தை உணவு, பல தேவைகளைப்‌ பூர்த்தி செய்ய 
வேண்டியிருக்கும்‌. சகஜ வளர்ச்சிக்கும்‌, முதிர்ச்சிக்கும்‌ 
தேவையான அனைத்தையும்‌ அது, கொண்டிருக்க வேண்‌ 
டும்‌; குஞ்சுகளின்‌ இரைப்பைகளில்‌ எளிதில்‌ ஜீரணமடையக்‌ 
கூடியதாக இருக்க வேண்டும்‌. போதிய அளவில்‌ இடை 
விடாது கிடைக்க வேண்டும்‌. இயற்கையால்கூட இத்தகைய 
உணவை அளிக்க முடியாது. 

நாளடைவில்‌ இந்தப்‌ பிரச்னை தீர்க்கப்பட்டது. இதற்‌ 
காகவே, பெற்றோர்களிடம்‌, தயாரான உணவு சேமித்து 
வைக்கப்பட்டிருந்தது; அதுகான்‌ பால்‌ சுரப்பிகள்‌. இதி 
லிருந்துதான்‌, பாலூட்டும்‌ மிருகங்கள்‌ பூமியில்‌ தோன்றின. 
இது ஒரு மிகப்‌ பெரிய புரட்சியாகும்‌. 

பாலூட்டுவனவற்றின்‌ முன்னோர்களில்‌ தோன்றிய குட்‌ 
டிகளுக்கு பாலூட்டும்‌ இந்தத்‌ திறனும்‌, அதனால்‌ விளைந்த 
குட்டி போடும்‌ மரபும்‌, நமது கோளத்தின்‌ பரிணாம வளர்ச்சி 
யை, முழுமையாக நிர்ணயித்தன. குழந்தைகள்‌, உயிர்வா 
மும்‌ விகிதத்தை அது உறுதிப்படுத்தியது. இதனால்‌, ஒரு 
மிருகத்திற்குப்‌ பிறக்கும்‌ குட்டிகளின்‌ எண்ணிக்கையும்‌ குறை 
யும்‌. வானநிலையில்‌ ஏற்படும்‌, குளிர்ச்சி, மற்றும்‌ வறட்சி, 
கனத்த மழை போன்ற மாற்றங்களால்‌, குட்டிகள்‌ பாதிக்‌ 
கபடாதவாறு பாதுகாக்கப்படுகின்‌ றன. குட்டிகளுக்கு தீனி 


89 


கிடைக்காமல்‌ ஏற்படும்‌ நெருக்கடி நேராது. தாயின்‌ உடலில்‌ 
ஒரு துளி கொழுப்பு இருக்கும்‌ வரை, பால்‌ உற்பத்தி சக 
ஐமாக நடந்து கொண்டிருக்கும்‌. சில மிருக இனங்களின்‌ 
பெண்கள்‌, தங்கள்‌ குட்டிகளுக்கு பாலூட்டும்‌ காலத்தில்‌, 
எதுவுமே சாப்பிடுவதில்லை. உதாரணமாக, காய்‌, குகையை 
விட்டு வெளியேறுவதற்கு பல ஆண்டுகள்‌ முன்னரே ஐரோப்‌ 
பிய கபிலநிற கரடிகள்‌, குளிர்‌ காலத்தில்‌ குட்டிபோடுகின்‌ 
றன. 

பெற்றோர்களும்‌, குட்டிகளும்‌ ஒன்றாக வசிக்கும்‌ நீண்ட 
குடும்ப வாழ்க்கை, பாலூட்டிகளின்‌ பரிணாம வளர்ச்சியில்‌ 
பெரிய மாற்றங்களை உண்டாக்கியிருக்கின்றன. குட்டிகள்‌ 
நெடுநாட்கள்‌ உயிர்வாழ வாய்ப்புகள்‌ உள்ளன; பெற்றோர்‌ 
கள்‌ தங்களைத்‌ கக அமைத்துக்‌ கொண்டால்‌, உணவு கிடைப்‌* 
பதும்‌, தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதும்‌ எளிதாக ஆயிருக்‌ 
கும்‌. பொதுவாக, நாளடைவில்‌, குழந்தைகள்‌ பெற்றோர்‌ 
களைப்‌ பின்பற்றுவதால்‌, நன்கு தக அமைத்துக்‌ கொண்டு 
நீண்ட காலம்‌ வாழ்கின்றன; இது பரிணாம வளர்ச்சியின்‌ 
விகிதத்தை துரிதப்படுத்துகிறது. 

மீன்கள்‌, மற்றும்‌ நீர்‌, நிலவாழ்‌ பிராணிகளைப்‌ பொறுத்‌ 
குவரையில்‌, மிகுந்த வேறுபாடு உண்டு. பலத்தையும்‌, எதை 
யும்‌ தாங்கும்‌ தன்மையைப்‌ பொறுத்தமட்டில்‌ பெற்றோர்‌ 
கள்‌, ஓலிம்பிக்‌ வீரர்களாக இருக்கலாம்‌. மனவளர்ச்சி 
பொறுக்க மட்டில்கூட அவர்கள்‌ பேராரிசியர்களாக இருக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ அவர்களின்‌ குழந்தைகள்‌, சில சமயம்‌ செய 
லற்ற நிலையில்‌ அழிந்து விடுகின்றன. ஆனால்‌ ஒருமுட்டாளின்‌ 
குழந்தை, தக அமைத்துக்கொள்ளாக பெற்றோர்களின்‌ 
குழந்தைகள்‌, நீண்ட காலம்‌ உயிர்‌ வாழலாம்‌. கீழ்மட்ட 
விலங்குகளின்‌ பரிணாம வளர்ச்சி, ஏன்‌, மிக மெதுவாக 
இருக்கிறது என்பகை இது விளக்குகிறது. 

குடும்பம்‌ என்ற நிலை தோன்றியதிலிருந்து, விலங்கினங்‌ 
களில்‌ பரிணாம வளர்ச்சி திசை மாறியது. 

எல்லா விலங்கினங்களிலும்‌, மிகத்‌ துரிதமாகச்‌ செல்ல 
கால்களும்‌, பெரிய பற்களும்‌, கொண்ட மிருகங்கள்தான்‌, 
வாழ முடிந்தன. பால்லூட்டிகளுக்கு மனம்‌ எனப்படும்‌ மூளை 
யின்‌ வளர்ச்சிதான்‌ மிகவும்‌ முக்கியத்துவம்‌ கொண்டதாக 
இருந்தது. குட்டிகளுக்கு உணவூட்டி, பாதுகாத்ததோடன்றி 
இரைதேடிப்பழகவும்‌, எதிரிகளிடமிருந்து தங்களைப்‌ பாது 


90 


காத்துக்‌ கொள்ளவும்‌, பெற்றோர்கள்‌ கற்றுத்‌ தந்தனர்‌. 
தங்களது மூதாதையரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அறி 
வையும்‌, தங்கள்‌ அனுபவத்தால்‌ தெரிந்துகொண்ட அனைத்‌ 
கையும்‌, கங்கள்‌ குட்டிகளுக்கு அளித்தனர்‌. இதன்‌ மூலம்‌, 
அனுபவங்களை சேகரிக்கவும்‌, ஒரு பரம்பரையிலிருந்து மற்‌ 
றொரு பரம்பரைக்கு அகைக்‌ கடத்தவும்‌ மிருகங்களால்‌ 
முடிந்தன. மிகவும்‌ திறமை வாய்ந்த, புத்தி சாதுர்யமான 
“சிஷ்யர்கள்‌” நீடித்து வாழ்வது, புரிந்து கொள்ளக்‌ கூடிய 
ஒன்றாகும்‌. இதனால்‌ தான்‌, மூளை வளர்ச்சியடைவது மிகவும்‌ 
முக்கியம்‌ வாய்ந்ததாகும்‌. 

பாலூட்டிகளைப்‌ போல்‌, மற்ற விலங்கினங்களின்‌ மூளை, 
அவ்வளவு துரிதமாக வளர்ச்சியடையவில்லை. மற்ற விலங்‌ 
கினங்களைவிட, பாலூட்டிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாத 
மாக அமைந்தது. இதனால்‌, படிப்படியாக பரிணாம வளர்ச்‌ 
சியடைந்து, மனிதன்‌ (உலகிலேயே உயர்ந்த ஒரு உயிரினம்‌) 
தோன்றினான்‌. மனித இனம்‌ தோன்றுவதற்கு முக்கியமான 
முன்தவை பால்‌ என்று சொல்வது மிகையாகாது. 

பால்‌ சுரப்பு, விருத்தி அடைவதைப்‌ பற்றி எதையும்‌ 
திட்டவட்டமாகக்‌ கூற முடியாது. சிறிய கையாலாகாகு 
குட்டிகளுக்கு உணவளிக்கத்‌ தேவையான பால்‌ சுரப்பிற்கு, 
தேவையாக குட்டிபோடுவது இருந்ததா அல்லது பால்‌ 
சுரப்பு, குட்டி போடுவகைக்‌ தூண்டியதா எனக்‌ கூறுவது 
சிரமமாகும்‌. எனினும்‌ பால்‌ சுரப்புதான்‌ முதலில்‌ தோன்‌ 
றியது. எனினும்‌, அதேகாலத்தில்‌ வாழ்ந்த, வாத்துக்கள்‌ 
மற்றும்‌ எறும்பு தின்னிகள்‌ போன்ற சில பாலூட்டிகள்‌ 
முட்டையிட்டன. அவை முட்டையிட்ட போதிலும்‌, மற்ற 
சுயமரியாதை கொண்ட பாலூட்டிகளைப்‌ போலவே, இவை 
யும்‌ தங்களது குஞ்சுகளுக்குப்‌ பாலூட்டின. 

பால்‌ சுரப்பிகளின்‌ தோற்றத்தைப்‌ பற்றி பல தகவல்‌ 
கள்‌ கிடைத்துள்ளன. அவை, வியர்வை சுரப்பிகளிலிருந்து 
தோன்றியிருக்கலாம்‌ என நம்ப இடமிருக்கிறது. தற்காலத்‌ 
திய பாலூட்டிகளின்‌ மூதாதையர்களுக்கு, வெளியே திறக்‌ 
கும்‌, பல பால்‌ சுரப்பிகள்‌ இருந்தன. ஆனால்‌ அவைகளுக்கு 
காம்புகள்‌ கிடையாது. தற்காலத்திய டக்பில்களுக்கு, இதை 
போன்றே பால்‌ சுரப்பிகள்‌ இருந்தன. டக்பில்களுக்கு (வாத்‌ 
துகள்‌), சுமார்‌ 200 பால்‌ சுரப்பிகள்‌ இருந்தன. அதன்‌: 
நாளங்கள்‌, பால்‌ சுரப்பிப்‌ பகுதி எனப்படும்‌ வயிற்றின்‌ 


91 


சருமத்தில்‌ திறந்தன. பால்‌ சுரப்பிகள்‌ என்பது, வியர்வை 
சுரப்பிகளின்‌ மாறுபட்ட வடிவமே என டக்பில்கள்‌ மூலம்‌, 
விஞ்ஞானிகளுக்கு, மறுக்க முடியாத தடயம்‌ கிடைத்தது. 
அந்த விலங்னெத்தின்‌ உடல்‌ முழுவதும்‌, வியர்வை, மற்‌ 
றும்‌ கொழுப்பு சுரப்பிகளால்‌ மூடப்பட்டிருந்தது. ரோம 
உறைகளுக்குப்‌ பக்கத்தில்‌, அதன்‌ நாளங்களின்‌ வெளித்‌ 
துவாரம்‌ அமைந்திருந்தது. பால்‌ சுரப்பிப்‌ பகுதியில்‌ மட்‌ 
டும்‌, கொழுப்பு மற்றும்‌ வியர்வை சுரப்பிகளுக்குப்‌ பதி 
லாக பால்‌ சுரப்பிகள்‌ அமைந்திருந்தன. சுரப்பிகளிலிருந்து 
சிறப்பான, முரடான ““பால்‌”'ரோமம்‌ வழியாக, கசியும்‌ 
பாலை, குட்டிகள்‌ நக்கிக்‌ குடித்தன. 

உயர்மட்ட பாலூட்டிகளில்‌, பல பால்‌ நாளங்கள்‌ சேர்ந்து 
ஒரு கெட்டியான தனியான பால்‌ சுரப்பிகளாக அமைந்தி 
ருந்தன. 

ஒரு பால்‌ சுரப்பி, மிகப்‌ பெரியதாக மாறலாம்‌. பால்‌ 
பண்ணைப்‌ பசுக்களின்‌ முலைக்‌ காம்புகள்‌ எவ்வளவு பெரி 
தாக இருக்கின்றன என்பதை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌. பல்‌ 
லாயிரக்‌ கணக்கான ஆண்டுகளாக மனிதனால்‌ வளர்க்கப்‌ 
பட்ட பண்ணை விலங்குகள்கூட இத்தகைய சாதனை புரிந்‌ 
ததாகக்‌ கூற முடியாது. சாதாரண சுண்டெலியின்‌ பால்‌ 
சுரப்பிகள்‌, உடல்‌ எடையின்‌ 7%க்கு ஈடாகும்‌ பால்‌ நிரம்‌ 
பிவிட்டால்‌, அதன்‌ உடல்‌ எடையில்‌ 20%க்குச்‌ சமமாகும்‌. 
இதைக்‌ கவனத்தில்‌ கொண்டால்‌, பாலுக்காக, மனிதன்‌, 
பசுக்களை வளர்த்தது, சரியில்லையோ எனக்‌ தோன்றலாம்‌. 
வெண்சுண்டெலியிலிருந்து பால்‌ கறக்க, ஒரு மின்சார சாத 
னத்தை, விஞ்ஞானிகள்‌ கண்டுபிடித்துள்ளனர்‌. சுண்டெலி 
வளர்ப்புமிகப்‌ பெரிய நிலையங்களில்‌, இந்த பானத்தை சுவைக்‌ 
துக்கூட பார்க்கலாம்‌. 

சில, உயர்மட்ட விலங்குகளின்‌, நன்கு வளர்ச்சியடைந்த 
பால்‌ சுரப்பிகள்‌, மையோ எபிதலியல்‌ செல்களால்‌ ஆன, 
தசைசாகனத்தகைக்‌ கொண்டுள்ளன. கங்காருகளிலும்‌ 
அதைப்போன்ற மற்றும்‌ பல மார்சுபியல்களிலும்‌, குட்டி 
கள்‌, மிகவும்‌ குறை வளர்ச்சியுடனேயே பிறக்கின்றன. அவை 
மிகவும்‌ சிரமத்துடன்‌ ஊர்ந்து சென்று மார்பகப்பையை 
அடைந்து, முலைக்‌ காம்பைப்‌ பற்றிக்‌ கொள்ளுகின்றன. தங்‌ 


கள்‌ வாழ்நாட்களின்‌ துவக்க மாதங்களின்‌ யெரும்‌ பகுதியை 


92 


இந்நிலையிலேயே கழிக்கின்றன. தனித்தன்மை வாய்ந்த 
சரும அடித்தசையின்‌ சுருக்கத்தால்‌, பால்‌, அவற்றின்‌ வாய்‌ 
களுக்குள்‌ விசையுடன்‌ செலுத்தப்படுகிறது. 

இதுபோன்றே, தாய்திமிங்கிலங்களும்‌, மற்றும்‌ பல 
நீர்வாழ்வனவும்‌, தங்களது குட்டிகளுக்கு பாலைச்‌ செலுத்‌ 
துகின்றன. குட்டிகள்‌ பெரிதாகவும்‌, பலத்துடனும்‌ பிறந்‌ 
தாலும்‌, தண்ணீருக்கடியில்‌ பாலை உறிஞ்சுவது எளிதல்ல; 
காய்களின்‌ உதவி கேவை. 

பால்‌ சுரப்பிகளின்‌ செயல்முறை, மற்றும்‌ பல கழிவு 
மண்டல உறுப்புகளைப்‌ போன்றே, அமைந்துள்ளது. சிறு 
நீரகங்கள்‌, மற்றும்‌ உமிழ்நீர்‌, வியர்வை, பால்‌ சுரப்பிக 
ளில்‌, முதலில்‌ நாளங்களின்‌ துவாரத்தில்‌ ஒரு திரவம்‌ தோன்‌ 
றுகிறது; கண்ணீரையும்‌, ஓரளவு சோடியத்தையும்‌ கொண்ட 
செல்லிடைக்‌ திரவத்கைபோன்றே, அதுவும்‌ அமைந்துள்‌ 
ளது. சிறு நீரகங்களைப்‌ போன்று, சோடியம்‌, மீண்டும்‌ 
கிரகிக்கப்படுகிறது; அல்லது பால்‌ சுரப்பிகளைப்‌ போன்று, 
புரதங்கள்‌ மற்றும்‌ சர்க்கரைகள்‌, பொட்டாசியம்‌, கால்சி 
யம்‌, மார்கனீஸ்‌ போன்ற சவ்வூடு அழுத்தப்‌ பொருட்களுக்‌ 
குப்‌ பதிலாக சோடியம்‌ பரிமாற்றம்‌ செய்யப்படுகின்றது. 

எல்லா விலங்குகளின்‌ பாலிலும்‌ புரதங்கள்‌, மற்றும்‌ 
லாக்டோஸ்‌ (பாலில்‌ மட்டுமே காணப்படும்‌ ஒரு தனியான 
மாவுப்‌ பொருள்‌), கால்சியம்‌, சோடியம்‌, மார்கனீஸ்‌, 
குளோரின்‌, பொட்டாசியம்‌, மற்றும்‌ பல தாது உயப்புச்கள்‌, 
வைட்டமின்கள்‌, ஹார்மோன்கள்‌ ஆகியவை காணப்படுகின்‌ 
றன. அதாவது, ஒரு வளர்ச்சியடையும்‌ இளம்‌ உயிரினத்‌ 
திற்குத்‌ தேவையான அனைத்துப்‌ பொருட்களும்‌, பாலில்‌, 
காணப்படுகின்றன. எந்த வகையான ,பாலிலும்‌, இவை 
அனைத்தும்‌ வெவ்வேறு வீதங்களில்‌_— காணப்படும்‌. குட்டி 
கள்‌ துரிதமாக வளர்ச்சியடையும்‌ விலங்கினங்களின்‌ பாலில்‌ 
புரதங்களும்‌; கொழுப்புப்பொருட்களும்‌ மிகையாகக்‌ காண 
படும்‌. மிகையாகக்‌ நொழுப்பு கொண்ட---அதாவது 53% 
59%க்கும்‌ அதிகமாக பால்‌, கடல்‌ நாய்களிடத்தும்‌ கபில 
நிற இமிங்கிலங்களினிடத்திலும்‌ காணப்படுகிறது. இதனால்‌ 
தான்‌, குட்டி திமிங்கிலம்‌, தினமும்‌ 100 கிலோகிராம்‌ எடை 
அதிகமாகப்பெறுகிறது. ஒரு முயலின்‌ பாலில்‌ 25%கொழுப்பு 
காணப்படுகிறது. இதை அறிந்த அதன்‌ தாய்‌, வாரத்திற்கு 
2 அல்லது 8 தடவைமட்டுமே பால்‌ கொடுக்கிறது. இத்த 


93 


கைய விலங்குகளின்‌ பாலுடன்‌ மனிதனின்‌ மற்றும்‌ பசுவின்‌ 
பாலை ஓப்பிட்டால்‌, கொழுப்பு இல்லை என்றே சொல்ல 
வேண்டும்‌; ஏனெனில்‌ இதில்‌ 3% முகல்‌ 6% வரை தான்‌ 
உள்ளது. ஆனால்‌, மனிதப்‌ பால்தான்‌ மிகவும்‌ இனிப்பாக 
இருக்கும்‌. அதில்‌, முயலின்‌ பாலைப்‌ போன்றே, 7% லாக்‌ 
டோஸ்‌ காணப்படுகிறது. 

பால்‌ சுரக்கும்‌ காலம்‌ வேறுபடுகிறது பொதுவாக கர்ப்ப 
காலம்‌ அதிகமாக இருந்தால்‌, பால்‌ சுரக்கும்‌ காலமும்‌ அதி 
கமாகிறது. எனினும்‌ இதற்கு பல விதி விலக்குகள்‌ உண்டு. 
பெண்‌ வாத்து, 79-74 நாட்களுக்குள்‌, முட்டையிடுகிறது. 
ஆனால்‌ தங்களது குஞ்சுகளுக்கு 8-4 மாதங்கள்‌ பால்‌ 
கொடுக்கிறது. கங்காருவுக்கும்‌ இது, பொருந்தும்‌: கர்ப்ப 
காலம்‌ சில நாட்களே இருந்து போதும்‌ பால்‌ கொடுப்பது 
சில மாதங்களுக்கு நீடிக்கிறது. சீமைப்‌ பெருச்சாளிகளில்‌, 
இது, மாறுபடும்‌: கர்ப்ப காலம்‌ இரண்டு மாதங்களுக்கு 
மேல்‌ நீடிக்கிறது; அனால்‌ பால்‌ கொடுப்பதோ 10-12 
நாட்கள்கான்‌. கடல்நாய்களில்‌ இந்த வேறுபாடு இன்னும்‌ 
மிகையாக இருக்கும்‌. கர்ப்ப காலம்‌ 275 நாட்கள்‌ நீடித்‌ 
காலும்‌, பால்கொடுப்பது 1417 நாட்களுக்குத்தான்‌. 

பல மிருகங்களில்‌, பால்‌ கொடுக்கும்‌ காலத்தை, நீடிக்க 
முடியும்‌. மிருக வளர்ச்சிப்‌ பண்ணைகளில்‌, இந்த உண்மையை 
பயன்படுத்துகின்றனா்‌. காட்டுப்‌ பசுக்கள்‌, வீட்டுப்‌ பசுக்‌ 
களைவிட, குறைந்து காலமே பால்‌ கொடுக்கின்றன என்பது 
அனைவரும்‌ அறிந்த உண்மை. 

மனிதனில்‌, பால்‌ கொடுக்கும்‌ காலம்‌ நீடிப்பதை, காண 
லாம்‌. மத்திய மேற்கு பசிபிக்‌ பகுதிகளில்‌ ஆறுவயதுவரை 
குழந்தைக்குப்‌ பால்‌ கொடுப்பது, அங்குள்ள பெண்களின்‌ 
பழக்கமாகும்‌. எஸ்கிமோ பெண்கள்‌, இதைவிட அதிக 
காலம்‌--15 வயதுவரை கூட பால்‌ கொடுக்கின்றனர்‌. 
நீடித்த காலத்திற்கு பால்‌ கொடுக்கும்‌ இந்த வழக்கம்‌, 
ஒருசில வார்க்கத்தினரிடையே மட்டும்‌ காணப்படும்‌ வழக்‌ 
கமல்ல. இஸ்லாமிய நாடுகளில்‌, அந்தப்புரங்களில்‌ உள்ள 
பல்வேறு இனத்தைச்‌ சார்ந்த பெண்‌ அடிமைகள்‌, தங்க 
ளது எஜமானர்களின்‌ ஏராளமான குழந்தைகளுக்கு, பல 
வருடங்கள்‌ பால்‌ கொடுப்பது வழக்கமாகும்‌. 

உயர்மட்ட விலங்கினங்களின்‌ ஒவ்வொரு வகையும்‌, 
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில்‌ பால்‌ சுரப்பிகளைக்‌ 


94 


கொண்டிருந்தன. இயற்கையில்‌, மனித இனத்திற்கு அத்‌ 
குனகய இரண்டு சுரப்பிகள்‌ உள்ளன. ஆனால்‌ சில வேளைக 
ளில்‌, நன்றாக வளர்ச்சியடையாத மற்றொரு (அதிகப்படி 
யான) சுரப்பி இருக்கும்‌; சில இனத்தவரில்‌, பலவிடையே 
இத்தகைய: உபரி சுரப்பிகள்‌ காணப்படும்‌. புல்‌ அல்லது 
5ல்‌ ஒரு ஐப்பானியப்‌ பெண்மணிக்கு இத்தகைய சுரப்பி 
கள்‌ உண்டு. 

உபரியான பால்‌ சுரப்பிகள்‌ தோன்றுவகை,நமதுமூதாை 
தயர்‌ நன்கு அறிந்திருந்தனர்‌. கடவுள்களின்‌ மஹா அன்னை 
பூமியில்‌ வசிக்கும்‌ அனைத்து ஜீவராசிகள்‌; பொலிவை உரு 
வகம்‌ செய்யும்‌ மகாகேவிரியா கிபேல்‌; ஆகியோரை, ஏழு 
மார்பகங்கள்‌ (முலைகள்‌) கொண்ட ஒரு இளம்‌ பெண்ணாக 
ஃ பிரிஜியன்கள்‌ பிரதிநிதித்துவம்‌ செய்தனர்‌. ஒவ்வொரு 
நாகரீகப்‌ பெண்ணும்‌, ஓரளவு ஒரு கிபேலாகும்‌. பெண்க 
ளின்‌ கழுத்துக்களில்‌, பெரிய சுரப்பிகளை விஞ்ஞானிகள்‌ 
கண்டுள்ளனர்‌ $ இவை, கர்ப்பத்தின்‌ போது பெரிதாகி 
மிகையாகச்‌ சுரக்கத்‌ துவங்குகின்றன. அக்கூள்‌ சுரப்பிகளும்‌ 
இதுபோன்றே உள்ளன. கர்ப்பத்தின்‌ போதும்‌, பிர 
சவத்தின்‌ பின்னரும்‌, இத்தகைய சுரப்பிகளின்‌ சுரப்பு 
பால்‌ போன்றே இருக்கிறது. பிரதான மார்பகச்‌ சுரப்பியால்‌ 
இத்தகைய காலத்தில்‌, சுரக்கப்படும்‌ கொலஸ்டிரம்‌ 
செல்களைப்‌ போன்றவைகளை, உருப்பெருக்கியினடியில்‌ 
காண முடிகிறது. 

மார்புச்‌ சுரப்பிகளின்‌ பணித்துவக்கமும்‌, வளர்ச்சி 
யும்‌, கர்ப்பத்துடனும்‌ பிரசவத்துடனும்‌ இணைந்துள்ளது 
எனினும்‌ பெண்களில்‌, முதல்‌ கர்ப்பத்திற்கு நெடு 
நாட்களுக்கு முன்னரே, மார்புச்‌ சுரப்பிகளின்‌ பருமன்‌ 
(அளவு) மிகப்‌ பெரிதாகிவிடுகிறது. இயற்கையான 
தேர்வின்‌ மூலம்‌, இது, உண்டாகிறது என விஞ்ஞானி 
கள்‌ அனுமானிக்கின்றனர்‌. நமது முற்கால மூதாதை 
யரான குரங்குகள்‌ கலைச்சுவை கொண்டிருந்ததாகத்‌ 
தெரிகிறது. தங்களது மனைவியராக, நல்ல கட்டழகு 
கொண்ட பெண்களைத்‌ கேர்ந்கெடுத்தன. முழுமையான 
மார்பகம்‌ கொண்ட அழகிகளைவிட, குட்டையான 
மார்பகம்‌ கொண்ட பெண்களுக்கு திருமணமாக, சாத்‌ 
தியக்‌ கூறு குறைவாக இருந்தது என்பது கெளிவு. 


95 


இந்தத்‌ தன்மை, பரம்பரை பரம்பரையாக பெறப்‌ 
பட்டு, மனிதனின்‌ ருசியில்‌, ஒரு வகையான படிவமாக 
அமைந்தது. 

பெண்ணின்‌ பால்‌ சுரப்பிகள்‌ (மார்பக சுரப்பிகள்‌), 
அவள்‌ கர்ப்பமாவதுற்கு, நீண்ட காலத்திற்கு முன்பே, 
பணியாற்றத்‌ துவங்குகின்றன. பிறந்த சிசுக்களின்‌ பால்‌ 
சுரப்பிகள்‌ ஒரளவு வீங்குவதும்‌, ““சூனியப்பால்‌ எனப்‌ 
படுவகைச்‌ சுரப்பதும்‌ அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றாகும்‌ 
குழந்தை பிறப்பதற்கு முன்னரே, பால்‌ சுரப்பை ஊக்‌ 
குவிக்கும்‌ ஹார்மோன்கள்‌, தாயின்‌ இரத்தத்திலிருந்து, 
குழந்தைக்குள்‌ செல்கிறது என்ற உண்மையின்‌ மூலம்‌, 
முன்கூறியதை விளக்கலாம்‌. 

பெண்களுக்கு மட்டுமல்லாமல்‌, ஆண்களுக்குக்‌ கூட 
பால்‌ சுரப்பிகள்‌ உண்டு. ஆண்களுக்கு, பால்‌ சுரப்பி 
ஏன்‌ வேண்டும்‌ என யாருக்கும்‌ தெரியாது. இதுபோன்ற 
உபயோகமில்லாத உறுப்பு எதுவும்‌, ஆண்களுக்கு இல்லை 


9௦ 


எவ்வளவுதான்‌ முயற்சித்தாலும்‌, ஒரு காளை மாட்டினி 
டமிருந்து பாலைப்‌ பெற முடியாது என்பது உலகறிந்த 
உண்மையாகும்‌. எனினும்‌ உபயோகமற்ற ஆண்களின்‌ 
பால்‌ சுரப்பிகள்‌, பல லட்ச வருடங்களாக, இருக்கின்‌ 
றன. 

ஆனால்‌, ஆண்களின்‌ பால்‌ சுரப்பிகள்‌ செயலற்றவை 
என்ற கருத்துக்கு ஆதாரம்‌ எதுவுமில்லை. பல ஆண்‌ 
விலங்கினங்களின்‌ பால்‌ சுரப்பிகள்‌ முழுமையாக 
வளர்ச்சி அடையாவிடினும்‌, வாழ்க்கையின்‌ ஒரு கட்டத்‌ 
தில்‌, வளர்ச்சிக்கான அறிகுறிகள்‌ தோன்றுகின்றன. 
பால்‌ சுரக்கும்‌ திறன்கூட வெளிப்படலாம்‌. மேலும்‌, 
சில தது பல்லக்‌ மக்க இருபாலாரிடையேயும்‌, பால்‌ 
சுரப்பிகள்‌ சரிசமமாக வளர்ச்சியடைந்துள்ளன. இனப்‌ 
பெருக்க காலத்தில்‌ இருபாலினரும்‌ பால்‌ சுரக்கன்றனர்‌ 
ஆண்‌ வாத்துக்களாலும்‌, அதுபோன்ற மற்றும்‌ பல 
ஜீவன்களிடையேயும்‌, பால்‌ சுரப்பிகளின்‌ செயலாற்று 
திறன்‌ காணப்படுகிறது. ஆண்களிலிருந்து வரும்‌ பால்‌ 
விரயமாகி விடுகிறது என்பது சுட்டிக்‌ காட்டப்பட 
வேண்டும்‌. ஏனெனில்‌, ஆண்கள்‌, குட்டிகளுக்கு பாலூட்ட 
உதவுவதில்லை. 

வளர்ச்சியடையாத நிலையில்‌, பல விலங்கினங்களின்‌ 
பால்சுரப்பிகள்‌, இரு பாலாரிடையேயும்‌, சமமாகவே 
இருக்கின்றன. ஆகவே, ஒரு குறிப்பிட்ட எண்டோக்‌ 
ரைன்‌ (நாளமில்லா சுரப்பி) சிகிச்சைக்குப்பின்‌, ஆண்‌ 
களின்‌ பால்‌ சுரப்பிகளை, திறமையாகச்‌ செயல்படச்‌ 
செய்ய முடியும்‌. நாளமில்லா மண்டல உறுப்புக்களின்‌ 
நோய்நிலையின்‌ போது, மனிதனில்‌, பால்‌ சுரப்பிகள்‌ 
துரிதமாக செயல்படுகின்றன என்பது மருத்துவ இலக்‌ 
கியத்தில்‌ காணப்படுகிறது. மேலும்‌ திடகாத்திரமான 
ஆண்களின்‌ முலைக்காம்புகளைச்‌ சப்புவதன்‌ விளைவாக, 
பால்‌ சுரப்பு நிகழ்கிறது எனத்தெரிகிறது. காளை மாட்டி 
லிருந்து பாலை எதிர்‌ பார்ப்பது தவறல்ல. 

மீன்கள்‌, தவளைகள்‌, பாம்புகள்‌ ஆகியவையால்‌ 
பால்‌ சுரக்க இயலாது என்பது அனைவரும்‌ அறிந்த 
ஒன்றே. முழுக்க முழுக்க சாத்தியப்படாத, முழுமை 
யான உண்மைக்குப்‌ புறம்பான ஒன்றிற்கு இணையாக 
பறவையின்‌ பாலை ஒப்பிடலாம்‌. இதனால்தான்‌, உங்க 


7... 1508 07 


ளது நண்பனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும்‌ 
என்ற அவாவை வலியுறுத்த வேண்டுமானால்‌, “ “பறவை 
களின்‌ பாலைத்‌ தவிர எது வேண்டுமானாலும்‌ கேள்‌; 
தரப்படும்‌?” எனக்‌ கூறலாம்‌. 

பூமியில்‌, பாலூட்டுவன தகோன்றுவகுற்குமுன்‌, 
மற்ற விலங்கினங்களின்‌ குஞ்சுகளுக்குப்‌ பால்‌ அளிக்க, 
இயற்கை முயற்சி செய்தது என்பது உண்மையாகும்‌. 
இத்தகைய முயற்சிகள்‌ எண்ணிலடங்காது. உதார 
ணமாக, இரத்த உறிஞ்சி ஈக்களில்‌ சில, முட்டைப்‌ 
புழுக்கள்‌, கர்ப்பப்பை போன்ற ஓரு உறுப்பில்‌ முதிர்ச்சிய 
டைந்து, புரதங்கள்‌, மற்றும்‌ கொழுப்புக்கள்‌, மற்றும்‌ 
பல உணவுச்‌ சத்துக்கள்‌ கொண்ட ஓரு சுரப்பை 
அருந்துகின்றன. புழுக்கள்‌, கூட்டுப்புழு ஆகும்‌ வரை, 
இது தொடர்கிறது. 

பொதுவாக காணப்படும்‌ ஒரு ரஷ்ய தேனிக்கு, 
அகன்‌ தாடைகளின்‌ அடியில்‌, சிறப்பான ::பால்‌ சுரப்‌ 
பிகள்‌'' உண்டு. வேலைக்காரத்‌ தேனீயில்தான்‌, இந்த 
சுரப்பிகள்‌ வளர்ச்சியடையும்‌. அதன்‌ வாழ்க்கையின்‌ 
4வது முதல்‌ 8வது நாள்வரை, அவை துரிதமாக செயல்‌ 
படுகின்றன. இப்போது, தேனீ அதன்‌ மிகப்‌ பெரிய 
குடும்பத்திற்கு, ஒரு பாலூட்டும்‌ செவிலியாக பணிபுரி 
கிறது. 

கேனீ பால்‌, மிகவும்‌ போஷாக்கூட்டுவதாக இருப்‌ 
பதால்‌, அது, ராணி ஈயை, தினமும்‌ 2,000 முட்டைகள்‌ 
வரை இட அனுமதிக்கிறது. ஒரு நாளில்‌ பொரிக்கப்பட்ட 
குஞ்சுகளின்‌ மொத்த எடை அதன்‌ தாயின்‌ எடை 
யைவிட அதிகமாக இருக்கும்‌. ஆனால்‌, தாய்‌, எந்த 
விதத்திலும்‌ பலவீனமடைவதில்லை. முட்டை உற்பத்‌ 
தியில்‌, கோழி, தேனீயுடன்‌ போட்டியிட்டால்‌, அது 
தினமும்‌ 50 முட்டைகள்‌ இடவேண்டி வரும்‌. இதன்‌ 
மூலம்‌, தேனீப்பால்‌ ஒரு சிறந்த உணவெனத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. 

கரையான்களும்‌, எறும்புகளும்‌, தங்களது முட்டை 
புழுக்களுக்கு, தங்கள்‌ உமிழ்‌ நீரை உணவாகக்‌ கொடுக்‌ 
கின்றன. இந்த ஜந்துக்களின்‌ முட்டைகளுக்கு, மற்ற 
விலங்கினங்களைப்‌ போன்று, வாயோ, இரைப்பையோ 
கிடையாது என்பது பற்றி ஆச்சிரியமடைய வேண்டாம்‌ 


96 


பாலூட்டும்‌ செவிலி, இடைவிடாது, நாள்‌ பூராவும்‌, 
முட்டையை நக்கிக்‌ கொண்டே இருக்கிறது. உணவு 
போஷாக்குகள்‌ கொண்ட உமிழ்நீர்‌, உறையை ஊடுருவி 
உட்‌ செல்கிறது. நமது கண்ணுக்கு எதிரிலேயே, முட்டை 
குனது அசல்‌ எடையை விட, மூன்று நான்கு பங்கு 
பெரிதாகிறது. 

மீன்கள்‌ கூட, ஒரு யந்திர மயமான ::(சிற்றுண்டிச்‌ 
சாலையைக்‌?” கொண்டுள்ளன. அமேசான்‌ நதிப்‌ புறங்‌ 
களில்‌ வசிக்கும்‌ பான்கேக்‌ போன்ற வட்டமான மீன்‌ 
கள்‌, தங்களது உடலிலிருந்து வரும்‌ மஞ்சள்‌ நிறச 
ளியை, தனது குஞ்சுகளுக்கு உணவாகக்‌ கொடுக்கின்‌ 
றன. முதல்‌ நாளில்‌, புதிதாகப்‌ பொரிக்கப்பட்ட குஞ்சு 
ஒரு செடியின்‌ இலையின்மேல்‌ படுத்திருக்கும்‌. தங்களுக்கு 
பசி எடுத்தவுடன்‌, அவைகளைக்‌ கண்காணித்துக்‌ கொண் 
டிருக்கும்‌ தாய்மீனை அணுகி, அதன்‌ உடலின்‌ மேலுள்ள 
சளி அனைத்தையும்‌ உண்டு விடுகின்றன. தங்கள்‌ பசி 
தீர்ந்த உடன்‌, தங்களது முந்தைய செடியின்‌ இலைகளுக் 
குப்‌ போவதற்குப்‌ பதிலாக, தாயின்‌ மேல்‌ எஞ்சியி 
ருக்கும்‌ சளியின்‌ மேல்‌ தங்களை ஒட்டிக்கொண்டு, ஓட்டு 
மொத்தமாக தாயின்‌ மேல்‌ கொங்கிக்‌ கொண்டு, 
தாயுடனேயே அலைகின்றன. ஆனால்‌, குஞ்சுகளுக்கு 
அடுத்த உணவு நேரம்‌ வரும்போது, தாய்‌ தனது 
“கணவனை”: உதவிக்கு அழைத்து, தன்மேல்‌ ஓட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ குஞ்சுகளை “அவன்‌”: முதுகின்‌ மேல்‌ 
ஓட்டச்‌ செய்கிறது. ஆகவே, சிந்தனையுள்ள பெற்றோர்‌ 
கள்‌, ஒருவர்‌ மாற்றி ஒருவராக, குஞ்சுகளுக்கு உண 
வளிக்கின்றன. குஞ்சுகள்‌, தங்களைத்‌ தாமே காப்பாற்‌ 
றிக்‌ கொள்ள, வெகுநாட்களாகலாம்‌. 

பெரும்பாலான பருல்பறவைகள்‌, மிகவும்‌ நல்ல பெற்‌ 
றோர்களாக இருக்கிறார்கள்‌. இருந்தும்‌, அவைகளிடம்‌ 
பால்‌ இல்லை என்பது வருந்தத்‌ தக்கதாகும்‌. ஆனால்‌, 
புதிராக இருந்தபோதும்‌ கூட, பறவைப்பால்‌ இருக்‌ 
கத்தான்‌ செய்கிறது. புறாக்களால்கான்‌, பாலை உ 
வாக்க முடியும்‌. அவற்றின்‌ இரைப்பைச்‌ சுவர்களின்‌ 
புத்துயிர்ப்பின்‌ விளைவாக, இரைப்பையில்‌ வெண்மை 
யான திரவமான பால்‌ உண்டாகிறது. 

பொதுவாக, ஈரமான தானியத்துடன்‌ கலந்த இந்‌ 


4? 99 


குப்‌ பால்‌, குஞ்சுகளுக்கு உணவூட்ட “பெற்றோர்களால்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. புறாப்‌ பெற்றோர்கள்‌ இருவ 
ரும்‌ அத்தகைய பாலை உருவாக்கலாம்‌. ஆகவே, இரு 
வருமே குஞ்சுகளுக்கு உணவூட்டலாம்‌. புறாப்பாலின்‌ 
மற்ற சிறப்புக்‌ குணம்‌ என்னவெனில்‌, இது பாலூட்டி 
விலங்குகளின்‌ பாலைப்‌ போன்றே இருக்கும்‌. புரோலாக்‌ 
டின்‌ எனப்படும்‌, பிட்யூடரிஹார்மோனால்‌, பால்‌ உற்‌ 
பத்தி கட்டுப்படுத்த ப்படுகிறது. 


காற்றோட்டம்‌ 


% 


Ve 


NAG, 


ந 
42 | 
வ்‌ / 
௨ ஆறை 


Te 
AA ne 
', _ TY, 2 

ம்‌ 


பத்‌, 


ஜீவாதார அம்சம்‌ 


புதிய மூலக்கூறுகளை உருவாக்கவும்‌, நாளடைவில்‌ 
புதிய செல்களை கோற்றுவிக்கவும்‌ சக்தி மிகவும்‌ அவ 
சியமானது. தங்களது பணிகளை ஆற்ற உறுப்புக்களுக் 
கும்‌, திசுக்களுக்கும்‌ சக்தி தேவைப்படுகிறது. ஒரு உயி 
ரினத்தால்‌ பயன்படுத்தப்படும்‌ சக்தி அனைத்துமே, 
புரதங்கள்‌ மற்றும்‌ மாவுப்‌ பொருட்கள்‌, கொழுப்பு 
ஆகியவற்றின்‌ ஆக்ஸிகரணத்தால்‌ அதாவது அந்தப்‌ 
பொருட்கள்‌ எரிவதால்‌ கிடைக்கிறது. 

ஆக்ஸிஜன்‌ இன்றி ஆக்ஸிகரணம்‌ நடக்க முடியாது. 
ஆக்ஸிஜனை வழங்குவது மூச்சு உறுப்புக்களின்‌ பணியா 
கும்‌. மனிதனில்‌, இந்தப்‌ பணிகள்‌, நுரையீரல்களால்‌ 
நிறைவேற்றப்படுகின்றன. எனினும்‌, மார்பின்‌ அசை 
வுகளால்‌, நுரையீரல்களுக்குள்‌ காற்று உட்செல்வதும்‌, 
வெளிவருவதும்‌ மட்டுமே மூச்சு விடுதலாகிவிடாது. 
இது, அதற்குத்‌ தேவையான ஆக்ஸிஜனை கடத்துதல்‌ 
மட்டுமே முறையான்‌ சுவாசமல்ல. 

மூச்சுவிடுதல்‌ என்பது ஆக்ஸிகரண நிகழ்வுகளைக்‌ 
குறிப்பதாகும்‌. ஓரளவு எரிதலைக்‌ குறிப்பிட்டாலும்‌, 
அதுவும்‌ இதுவும்‌ ஒன்றல்ல. சகஜமான எரிதலின்போது 
ஆக்ஸிகரணமாகும்‌ பொருளுடன்‌ நேரடியாக ஆக்ஸி 
ஜன்‌ இணைவதேதயாகும்‌. ஆனால்‌, புரதங்கள்‌ மற்றும்‌ 
கொழுப்பு, மாவுப்‌ பொருட்களின்‌ உயிரியல்‌ ஆக்ஸி 
கரணத்தின்‌ போது, அவற்றிலிருந்து, ஹைட்ரஜன்‌ 
(நீரகம்‌) எடுக்கப்படுகிறது. இதன்‌ விளைவாக ஹைட்ர 
ஜன்‌, ஆக்ஸிஜனை குறைத்து தண்ணீரை உண்டாக்கு 
கிறது. திசு மூச்சு விடுதலின்‌, இந்த அமைப்பைகவனத்‌ 
தில்‌ கொள்ளவும்‌; ஏனெனில்‌ இதைப்பற்றி மீண்டும்‌, 
நாம்‌ விவரிப்போம்‌. 

ஆக்ஸிகரணம்தான்‌, சக்தியைப்‌ பெறுவதற்கான 


102 


மிக முக்கிய சாதனமாகும்‌. சூரிய மண்டலத்தின்‌ 
கோள்களை ஆராயும்‌ வானியலாளர்கள்‌, அங்கு ஆக்‌ 
ஸிஜனும்‌, தண்ணீரும்‌ இருக்கிறதா எனத்‌ தெரிந்து 
கொள்ள ஆவலுடன்‌ இருக்கிறார்கள்‌, ஏனெனில்‌ அவை 
இருந்தால்‌, அங்கு உயிர்‌ ஜீவன்கள்‌ வசிப்பதை எதிர்‌ 
பார்க்க முடியும்‌. உலகத்தில்‌, முதன்‌ முதலாக வீனஸ்‌ 
கிரகத்தில்‌ (கோளில்‌), சோவியத்‌ நாட்டு கோளிடை 
நிலைய “*“வீனஸ்‌-4'₹? எத்தகைய சிரமுமின்றி இறங்‌ 
கியது ஒருநல்ல செய்தியாகும்‌. அனாலும்‌ அந்தக்‌ 
கோளில்‌ ஆக்ஸிஜனும்‌ கண்ணீரும்‌ இல்லையென்றும்‌, 
அதன்‌ வெப்பம்‌ 300° செ.க்கு அதிகமாக இருக்கிறது 
என்றும்‌ தெரிந்தபின்‌, முந்திய நல்ல செய்தி, அதன்‌ 
முக்கியத்துவத்தை இழந்தது. 

ஆனால்‌, இதைப்‌ பற்றி யாருமே, மனத்தளர்ச்சி 
அடைய வேண்டியதில்லை. வீனஸில்‌ உயிர்‌ வாழ்வதற்‌ 
கான அறிகுறி எதுவுமே இல்லையென்றாலும்‌, அதில்‌ நாம்‌ 
நம்பிக்கை இழக்கக்‌ கூடாது. மிகையான வெப்பமில்‌ 
லாக அதன்‌ ஆகாயத்தின்‌ மேற்‌ பகுதியில்‌, ஒருசெல்‌ 
தாவரங்களை வாழ வைத்தால்‌, அவை கரியமிலவாயு 
வை கிரகித்து, ஆக்ஸிஜனை வெளிவிடும்‌ சாத்தியக்‌ 
கூறுகள்‌ உள்ளன. வீனஸின்‌ மிக அடர்த்தியான விண்‌ 
வெளியில்‌ ஒருசெல்‌ நுண்ணிய ஜீவன்கள்‌, கோளின்‌ 
பரப்பின்மீது விழுந்துவிடாதபடி, மிதக்க முடியும்‌. அத்‌ 
தகைய உயிர்ஜீவன்கள்‌, வீனஸின்‌ ஆகாய வாயுக்களின்‌ 
அமைப்பையே, இறுதியில்‌ மாற்றிவிட முடியும்‌. 

பசுமையான தாவரங்களுக்கு, இது, ஒரு எளிதான 
செயலாகும்‌. நமக்குத்‌ தெரிந்த அளவில்‌, பூமியின்‌ வளி 
மண்ட லத்தை உருவாக்கியதே, உயிர்‌ ஜீவன்கள் கான்‌. 
ஒவ்வொருவருடமும்‌, பூமியிலுள்ள தாவரங்கள்‌, 650 
ஆயிரம்‌ மில்லியன்‌ டன்‌ கரியமிலவாயுவை கிரகித்து, 
350 ஆயிரம்‌ மில்லியன்‌ டன்‌ ஆக்ஸிஜனை உற்பத்தி 
செய்கின்றன. ஒரு காலத்தில்‌, பூமியின்‌ வளி மண்டலத்‌ 
தில்‌, தற்போது இருப்பதைவிட, ஆக்ஸிஜன்‌ குறை 
வாகவும்‌, கரியமில வாயு அதிகமாகவும்‌ இருந்தது. 
நாளடைவில்‌ அது மாற்றமடைந்தது. வீனஸின்‌ வளி 
மண்டலத்தில்‌ புரட்சிகரமான மாறுதல்கள்‌ நிகழ, பல. 
நூறு மில்லியன்‌ ஆண்டுகள்‌ ஆகலாம்‌. அப்போது, 


103 


வீனஸ்கோளின்‌ வெப்பமும்‌ மிகவும்‌ குறைந்து விடலாம்‌ 
என நம்பவும்‌ இடமுண்டு (ஒரு காலத்தில்‌, பூமியும்‌ 
மிகவும்‌ வெப்பமாக இருக்கவில்லையா?). இது நிகழ்ந்‌ 
குபின்‌, பூமியிலுள்ளவர்கள்‌ அங்கு நிம்மதியாக இருக்க 
முடியும்‌. 


வினியோகத்‌ துறை 


உயிர்வாழ, ஆக்ஸிஜன்‌ மிகவும்‌ அத்தியாவசியமான 
ஒன்றாகும்‌. உயிரினத்தின்‌ ஒவ்வொரு செல்லுக்கும்‌ ஆக்‌ 
ஸிஐன்‌ கிடைக்க, அதை, எங்கிருந்தாவது பெற்றுத்தான்‌ 
ஆக வேண்டும்‌. நமது கோளத்திலுள்ள பல விலங்கு 
கள்‌, வளி மண்டலத்திலிருந்கோ, தண்ணீரிலிருந்தோ 
ஆக்ஸிஜனைப்‌ பெறவேண்டும்‌. அவை, தங்கள்‌ நுரை 
யீரல்கள்‌ மூலமாகவோ, செவுள்கள்‌ மூலமாகவோ சுவா 
சித்து, உடலின்‌ பல பாகங்களுக்கும்‌ ஆக்ஸிஜனை வழங்கு 
கின்றன. 

விண்வெளிலிருந்தோ, தண்ணீரிலிருந்தோ ஆக்ஸி 
ஜனைப்‌ பெறுவது மிகச்‌ சிரமமான காரியம்‌ என முத 
லில்‌ தோன்றலாம்‌; ஆனால்‌ அது உண்மையல்ல. விலங்‌ 
கினங்கள்‌, எந்தவிதமான சிறப்பான முறைகளையும்‌ கண்‌ 
டுபிடிக்க வேண்டியதில்லை. நுரையீரல்கள்‌ மூலமாகவோ 
செவுள்கள்‌ மூலமாகவோ, ஆக்ஸிஜன்‌ பரவி முறைப்படி 
இரத்தத்தை அடைகிறது. ஏனெனில்‌ சுற்றுப்புறத்தை 
விட, இரத்தத்தில்‌ ஆக்ஸிஜன்‌ குறைவாகவே இருக்கி 
றது. வாயுக்களும்‌, திரவங்களும்‌, வரையறுக்கப்பட்ட 
சுவர்களின்‌ எல்லைகளுக்குள்‌, சமமாகப்‌ பரவும்‌ தன்மை 
கொண்டுள்ளன. 

இயற்கைக்கு, நுரையீரல்கள்‌, செதில்கள்‌ போன்ற 
எண்ணமே உடனடியாக உருவாகவில்லை. துவக்ககால, 
பலசெல்கொண்ட, உயிரினங்களுக்கு மேற்கூறிய உறுப்‌ 
புக்களே இல்லை. அவை, தங்கள்‌ உடலின்‌ பரப்பு முழு 
வதாலும்‌ சுவாசித்தன. மனிதன்‌ உள்ளிட்ட, மற்ற 
ஏனைய உயர்மட்ட விலங்குகள்‌, சுவாசிப்பதற்கென 
சிறப்பான உறுப்புக்களைப்‌ பெற்றன. அதே சமயத்தில்‌, 
தங்களது சருமத்தின்‌ மூலம்‌ சுவாசிக்கும்‌ தன்மையை, 
தக்க வைத்துக்‌ கொண்டன. ஆமைகள்‌, ஆர்மடில்லோ 


104 


நண்டுகள்‌ போன்ற முதுகு ஓடு கொண்ட ஜந்துக்கள்‌ 
தான்‌, தங்கள்‌ சருமத்தின்‌ மூலம்‌ சுவாசிக்க இயலா 
திருந்தன. 

கடினமான தோல்கொண்ட குதிகால்களும்‌, ரோமம்‌ 
நிறைந்த உச்சந்தலையும்‌ உள்ளிட்ட மனித உடலின்‌ 
பரப்பு அனைத்துமே சுவாசத்தில்‌ பங்கு கொள்கிறது. 
மார்பு, மற்றும்‌ முதுகு, வயிறு ஆகியவற்றின்‌ சருமமே 
மிகவும்‌ செறிவுடன்‌ சுவாசத்தில்‌ ஈடுபடுகிறது. நுரை 
யீரல்களைவிட, இவை தான்‌ ஒரு முனைப்புடன்‌ சுவாசிக்‌ 
கின்றன என்பது குறிப்பிடத்‌ தகுந்தது. சம பரப்புள்ள 
சருமத்தின்‌ மற்றும்‌ நுரையீரல்களின்‌ சுவாசப்‌ பணி 
கொண்ட இரு பகுதிகளை எடுத்து ஆராய்ந்தால்‌, நுரை 
யீரலைவிட சருமம்‌ 28% அதிகமாக ஆக்ஸிஜனை கிர 
தத்து, 54% அதிகமாக கரியமில வாயுவை வெளிவி 
டுவது தெரியவரும்‌. 

சருமத்தின்‌ சிறந்த தன்மையை அளவிடுவது சிரம 
மாகும்‌. சருமம்‌ சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது; 
ஆனால்‌ நுரையீரல்கள்‌ அப்படியல்ல. ஏனெனில்‌ நீண்ட 
பெருமூச்சுக்குப்‌ பின்னர்கூட, நுரையீரல்களில்‌ ஓரளவு 
காற்று எஞ்சியிருக்கிறது. இந்தக்‌ காற்றின்‌ உள்ளடக்‌ 
கம்‌ அவ்வளவு திருப்திகரமானதல்ல; அதிலுள்ள ஆக்‌ 
ஸிஜன்‌, வளிமண்டலத்திலுள்ளதைவிட மிகக்குறைவாய்‌ 
இருக்கும்‌; கரியமில வாயு அதிகமாக இருக்கும்‌. உள்‌ 
மூச்சின்போது உட்சென்ற காற்று, நுரையீரல்களில்‌ 
எஞ்சியுள்ள காற்றுடன்‌ கலந்து, கெட்டுவிடுகிறது. 
இந்த நிகழ்வுதான்‌, சரும சுவாசத்தை சிறப்பாக்குகி 
மது. 

எனினும்‌ மனிதனது சுவாசத்தில்‌ சருமத்தின்‌ பங்கு 
நுரையீரலை விட மிக மிகக்‌ குறைவாக இருக்கும்‌. 
மனித சருமத்தின்‌ மொத்தப்பரப்பு இரண்டு சதுர 
மீட்டர்‌ என்பதையும்‌, பலமில்லியன்‌ நுண்சிற்றறைக 
ளைக்‌ கொண்ட நுரையீரல்களின்‌ பரப்பு 90-100 சதுர 
மீட்டர்‌ என்பதையும்‌ (அதாவது சருமத்தைவிட 
45--50பங்கு அதிகம்‌) என்பதைக்‌ தெரிந்து கொண் 
டால்‌, முன்னர்‌ கூறியது தெளிவாகும்‌. (அல்வியோலை 
எனப்படும்‌ நுண்சிற்றறைகள்‌, மெல்லிய சுவர்கொண் 
டவைகளாகும்‌. இவற்றின்‌ பரப்புகளின்‌ வழியாகத்தான்‌ 


103 


சுற்றுப்புறத்திற்கும்‌, இரத்தத்திற்கும்‌ இடையிலான 
வாயு பரிமாற்றம்‌ நடை பெறுகிறது). 

சருமத்தின்‌ மூலம்‌ சுவாசிப்பது, மிகச்‌ சிறிய விலங்‌ 
குகளுக்கு, போதிய அளவு ஆக்ஸிஜனைக்‌ கொடுக்கலாம்‌. 
ஆகவே, துவக்கத்திலிருந்கே,இயற்கை ““முயற்சி- கவறு” 
என்ற வழி மூலம்‌ தேவையான முறைகளைக்‌ கையாண்‌ 
டது. இந்தப்‌ பரிசோதனைக்கு செரிமான உறுப்புக்களே 
முதன்‌ முதலில்‌ கெரிந்கெடுக்கப்பட்டன. 

சீலெண்டெரோவுக்கு செல்களின்‌ இரண்டு மடிப்‌ 
புகள்‌ உள்ளன. வெளிப்புற மடிப்பு, சுற்றுப்புறத்‌ திலி 
ருந்து ஆக்ஸிஜனை எடுத்துக்கொள்கிறது; உள்‌ மடிப்பு, 
சிறுகுடல்‌ குழிவுக்குள்‌ எளிதில்‌ செல்லும்‌ தகண்ணீரி 
லிருந்து, ஆக்ஸிஜனைப்‌ பெறுகிறது. மிகவும்‌ சிக்கலான 
செரிமான உறுப்புக்களைக்‌ கொண்ட தட்டைப்‌ புழுக்‌ 
கள்‌ கூட, அவற்றை, சுவாசத்திற்காக பயன்படுத்த 
வில்லை. மிகப்‌ பெரிய அளவு பரவலினால்‌, ஆழ்ந்து, 
அமைந்துள்ள திசுக்களுக்கு போதிய அளவு ஆக்ஸிஜனை 
அளிக்க முடியவில்லை. 

குட்டைப்புமுக்களுக்குப்‌ பின்னர்‌ பூமியில்‌ தோன்‌ 
றிய அன்னலிடாவின்‌ பல இனங்கள்‌, சருமத்தின்‌ மூலம்‌ 
சுவாசித்து சமாளித்தன. உடல்‌ முழுவதும்‌ ஆக்ஸிஜனை 
வழங்க உருவாக்கிக்‌ கொண்ட இரத்த சுழற்சிமண்டல 
உறுப்புக்களால்‌, இது, சாத்தியமாயிற்று. அன்னலிடா 
வின்‌ சில இனங்கள்‌, செதிள்களைப்‌ பெற்றுக்கொண்டன. 
வளி மண்டலத்திலிருந்து ஆக்ஸிஜனைப்‌ பெற, இவை, 
ஒரு சிறப்பு உறுப்புகளாகும்‌. 

இதகைத்‌ தொடர்ந்து வந்த எல்லா மிருகங்களிலும்‌ 
இதைப்போன்ற உறுப்புக்கள்‌, இரண்டு படிவங்களைப்‌ 
பின்பற்றின. கண்ணீரிலிருந்து ஆக்ஸிஜனைப்‌ பெற்றால்‌, 
குண்ணீருடன்‌ நேரடியாக ஒட்டிக்கொண்டிருக்கும்‌ வெளி 
வளர்ச்சிகளும்‌, துருத்தங்களும்‌, உருவாயின. உண்ணக்‌ 
தகுந்த நத்கைகைகளின்‌ சுவாச உறுப்பு போன்ற எளிய 
பைகளில்‌ அல்லது பல்லிகள்‌, சலமாண்டர்‌ போன்றவற் 
றின்‌ நுரையீரல்களில்‌ குமிவுகளோ, பள்ளங்களோ இருந்‌ 
கன; பாலூட்டிகளின்‌ நுரையீரல்கள்‌ போன்று திராட்‌ 
சைக்‌ கொத்து போன்ற சிக்கலான நுண்ணிய காற்றுக்‌ 
குமிழ்கள்‌ தோன்றின. இத்தகையவை, நாளடைவில்‌, 


106 


வளி மண்டலத்திலிருந்து ஆக்ஸிஜனைப்‌ பெற, உருவா 
யின. 

தண்ணீரிலும்‌, நிலத்திலும்‌ சுவாசிப்பதற்கான 
சூழ்நிலைகள்‌, பெரிதும்‌ வேடுபாடு கொண்டிருந்தன: 
மிகவும்‌ சாதகமான சூழ்நிலையில்கூட, ஒரு லிட்டர்‌ தண்‌ 
ணீரில்‌ 10௧.செ.மீ. ஆக்ஸிஜன்‌ இருக்கும்‌. ஆனால்‌ வளி 
மண்டலக்‌ காற்றின்‌ ஒரு லிட்டரில்‌ 210 க.செ.மீ 
ஆக்ஸிஜன்‌ (இருபது மடங்கு) இருக்கும்‌. நீர்‌ வாழ்‌ 
ஐந்துக்களின்‌ சுவாச உறுப்புக்களால்‌, ஆக்ஸிஜன்‌ 
செறிந்து இருக்கும்‌ வளிமண்டலத்திலிருந்து, போதிய 
அளவு ஆக்ஸிஜனைப்‌ பெற முடியாது என்பது புதிராக 
இருக்கலாம்‌. செதிள்களின்‌ அமைப்பு, காற்றிலிருந்து 
ஆக்ஸிஜன்‌ பெறுவதை, வெற்றிகரமாக சாதிக்க முடி 
யும்‌. ஆனால்‌ செதிள்களின்‌ மெல்லிய தகடுகள்‌, தண்‌ 
ணீரில்‌ பாதுகாப்பும்‌ உதவியும்‌ இல்லாததால்‌, ஒன்‌ 
றுடன்‌ ஒன்று ஓட்டி, விரைவில்‌ உலர்ந்து விடுகின்றன. 
இரத்த ஓட்டம்‌ நின்று விடுகிறது; மூச்சு விடும்‌ பணி 
யும்‌ நின்று விடுகிறது. 

சுவாச உறுப்புக்களின்‌ தோற்றம்‌ பற்றிய வரலாறு, 
மிகவும்‌ சுவை நிறைந்தது. அவைகளை சிருஷ்டிக்க, 
இயற்கை, ஆதிகால ஐந்துக்களின்‌ மீது கையாளப்பட்ட 
சோதனைகளை, மீண்டும்‌ பயன்படுத்தியது; முதலில்‌, 
இதற்காக சருமத்தையும்‌, செரிமான உறுப்புக்களையும்‌ 
கையாண்டது. கப்பற்‌ புழுவின்‌ செதிள்கள்‌, அகன்‌ 
வெளி உறையின்‌ சிக்கலான புடைய்புகளைத்‌ தவிர வேறு 
ஒன்றுமல்ல. முதுகெலும்புப்‌ பிராணிகளின்‌ செதிள்களும்‌ 
நுரையீரல்களும்‌, முன்‌ சிறுகுடல்களின்‌ மறு அமைப்பு 
களாகும்‌. 

ஜந்துக்கள்‌, சுவாத்தலிலுள்ள சிக்கலை, ஒரு புதிரான 
வழியில்‌ சமாளித்தன. உறுப்புக்கள்‌ எங்கிருந்தாலும்‌ 
அவற்றின்‌ மீது நேரடியாக காற்றுபட அனுமதித்ததன்‌ 
மூலம்‌; அந்த பிரச்சினை தீர்ந்தது. ஜந்துக்களின்‌ உடல்‌ 
முழுவதும்‌ பரவியுள்ள காற்றுக்‌ குழல்களை, பல கிளை 
களாக ஆக்குவதன்‌ மூலம்‌, மேற்கூறியது, சாத்தியமா 
னது. அதன்‌ மூளைகூட காற்று வழங்கும்‌ குழாய்களால்‌ 
நிரம்பியிருந்ததால்‌, ஐந்துக்களுக்கு மூளையே இல்லை 
எனக்கூடக்‌ கருதப்பட்டது. 


107 


மூச்சுக்குழல்‌ கிளைகளாகப்‌ பிரிகிறது. அதுனால்‌ 
அவை இறுதியில்‌ மிகச்‌ சிறிய நுண்கிளைகளாக மாறி, 
உடலின்‌ ஒவ்வொரு செல்லுடனும்‌ நேரடியாக இணைந்‌ 
துள்ளன. இங்கு, ஒரு மைக்ரோன்‌ விட்டத்துக்கும்‌ 
குறைவாக சிறிதாக மாறி, செல்லின்‌ புரோடோ பிளா 
ஸத்தையே துளைக்கிறது. ஆகவே, ஐந்துக்களுக்கு ஆக்‌ 
ஸிஜன்‌, அதன்‌ உரிய இறுதிப்‌ பகுதிக்கு அனுப்பப்படு 
கிறது. செல்களில்‌ இருக்கும்‌ பல்லாயிரக்கணக்கான 
மூச்சுச்‌ சிற்றறைகள்‌, துரிதமாக ஆக்ஸிஜனை, பயன்‌ 
படுத்துகின்றன; பறப்பதற்குப்‌ பயன்படும்‌ தசைகளின்‌ 
பெரிய செல்களில்‌, அவை ஒரு நுணுக்கமான வலேப்பின்‌ 
னலாக அமைந்துள்ளன. 

ஜந்துக்களின்‌ காற்றுப்பாகைகள்‌, அதன்‌ உடல்க 
ளின்‌ எந்தப்‌ பகுதியில்‌ ஆக்ஸிஜன்‌ பற்றாக்குறை உண்‌ 
டாகிறது என்பதை, சுயமாகவே கண்டு பிடிக்க முடி 
யும்‌. அடித்கோலின்‌ நுண்ணிய சுவாசக்‌ குழல்களுக்கு, 
இந்தத்‌ திறன்‌, சிறப்புடையதாகும்‌. அடித்தோல்‌ என்‌ 
பது மூடப்பட்ட இறுதிக்‌ குழல்களாகும்‌; விட்டத்தில்‌ 
ஒருமைக்ரோனுக்கும்‌ குறைவாக இருக்கும்‌, நீளத்தில்‌ 
மில்லி மீட்டரின்‌ மூன்றில்‌ ஒரு பங்குக்குக்‌ குறைவாகவே 
இருக்கும்‌. திசுக்களின்‌ அருகிலுள்ள பகுதிகள்‌, துரித 
மாக ஆக்ஸிஜனைப்‌ பயன்படுத்தும்‌ போது, மூச்சுச்‌ 
சிற்றறைகள்‌, ஒரு மி.மீ.க்கும்‌ அதிகமாக நீளமடை 
கின்றன. 

ஐந்துக்கள்‌, ஆக்ஸிஜன்‌ வினியோகப்‌ பிரச்னையை 
மிகவும்‌ வெற்றிகரமாகச்‌ சமாளித்துவிட்டதாக, முத 
லில்‌ தோன்றலாம்‌. மூச்சுக்குழல்கள்‌ நிரந்தரமாகத்‌ 
திறந்திருந்தால்‌, அவற்றின்‌ உடல்‌ மூலம்‌ உட்செல்லும்‌ 
பலமான காற்று, மிகக்குறுகிய காலத்தில்‌ உலர்ந்து 
விடும்‌. இதைக்‌ தவிர்க்க, மூச்சுக்குழலின்‌ வெளித்‌ 
துவாரங்கள்‌, குறுகிய காலத்திற்கே திறந்திருக்கும்‌. பல, 
நீர்வாழ்‌ ஐந்துக்களில்‌, அவை நிரந்தரமாக மூடப்பட்டு 
இருக்கும்‌. இங்கு, சருமத்தின்‌ மூலமாகவோ, அல்லது 
செவுள்கள்‌ மூலமாகவோ, ஆக்ஸிஜன்‌, காற்றுக்குழல்‌ 
களை அடைந்து, பரவல்‌ முறை மூலம்‌, எங்கும்‌ புரவு 
கிறது. . 

நிலத்தில்‌ வாழும்‌ பல; ஜந்துக்கள்‌, செறிவுடன்‌ 


108 


சுவாசிக்கின்றன. அவற்றின்‌ வயிற்றுத்‌ தசைகள்‌, ஒரு 
நிமிடத்திற்கு 70-80 தடவைகள்‌ சுருங்கி விரிகின்றன. 
வயிறு, சமதளமடைந்து, காற்றை வெளியேற்றுகிறது. 
குசைகள்‌ களர்ந்த நிலையடையும்போது, வயிறு, 
முந்கைய வடிவத்தை அடைவதால்‌, காற்று, உள்ளி 
முக்கப்படுகிறது. இத்தகைய ஐந்துக்கள்‌, பெரும்பா 
லும்‌, உள்மூச்சுக்கும்‌, வெளிமூச்சுக்கும்‌, பல்வேறு வகையான 
காற்று வழிப்பாதைகளைப்‌ பயன்படுத்துகின்றன; மார்பு 
வழித்துவாரங்கள்‌ வழியாக உள்மூச்சு வாங்கவும்‌; வயிறு 
வழியாக மூச்சை வெளிவிடவும்‌ செய்கின்றன. 

பிரதான மூச்சு உறுப்புக்கள்‌ அடிக்கடி தங்களது பணி 
களைச்‌ சமாளிக்க முடிவதில்லை. சுற்றுப்புறம்‌ அன்னியமாக 
இருக்கும்போது, அல்லது சுற்றுப்‌ புறத்தில்‌ ஆக்ஸிஜன்‌ 
குறைவாக இருக்கும்‌ போது, அத்தகைய சூழ்நிலைக்குச்‌ 
சென்ற மிருகங்கள்‌, மேற்கூறிய இடையூறுக்குள்ளாகின்றன 
இங்கு, பிரதான மூச்சு உறுப்புக்களுக்கு, புதிய வழிகளைக்‌ 
கண்டுபிடித்து, இயற்கை கை கொடுக்கிறது. 

முதலில்‌, பலகாலமாக சோதிக்கப்பட்ட, நவீன முறை 
கள்‌ கையாளப்படுகின்றன. சோவியத்‌ யூனியனின்‌ தெற்‌ 
குப்‌ பகுதியில்‌ உள்ள கிரெளண்ட்லிங்‌ என்ற மீன்கள்‌, 
கோடை காலத்தில்‌ வறண்டுவிடும்‌ நீரோட்டங்களிலும்‌, 
எங்கோ உள்ள ஏரிகளிலும்‌, காணப்படுகின்றன. அத்தகைய 
பகுதிகளின்‌ அடித்தளங்கள்‌, வண்டல்‌ நிறைந்து இருக்கும்‌. 
தண்ணீரில்‌, மிகப்‌ பல அழகிய தாவரங்கள்‌ இருக்கின்றன. 
அதனால்‌ வெப்பமான கோடைகால தினத்தன்று, ஆக்ஸிஜன்‌ 
கிடைப்பது அபூர்வமே.மூச்சுத்‌ தணருமல்‌ இருக்க, கிரெளண்ட 
லிங்‌, ““காற்றைத்தான்‌ புசிக்க?” வேண்டும்‌, உண்மையா 
கவே, அவை காற்றைச்‌ “சாப்பிடுகின்றன”, விழுங்கி, உண 
வைப்போல்‌ சிறுகுடலுக்குள்‌ செலுத்துகின்றன. முன்குடல்‌ 
செரிமானத்திற்கும்‌, கடைக்குடல்‌ சுவாசத்திற்கும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 

செரிமான நிகழ்வுகள்‌, மூச்சுவிடும்‌ பணிக்கு குந்தகம்‌ 
விளைவிக்காமல்‌ இருக்க, குடல்களின்‌ மத்தியப்‌ பகுதியில்‌, 
சிறப்பான சுரக்கும்‌ செல்கள்‌ அமைந்துள்ளன. இவை, கழி 
வுப்‌ பொருட்களை, ஒரு படலத்தால்‌ மூடுகின்றன. இதனால்‌, 
சுவாசத்திற்கென உள்ள குடலின்‌ பகுதி வழியாக விரைவில்‌ 
காற்று- விட முடியும்‌. சோவியத்‌ நாட்டில்‌ காணப்படும்‌ 


109 


ட்‌ ம்‌ 


MT 
- NINN 
பி ர 


ணன கை 


சார்‌, மற்றும்‌ லோச்‌ எனப்படும்‌ இருவகையான மீன்களும்‌, 
மேற்கூறியது போன்றே மூச்சுவிடுகின்றன. ஓரே ஓரு உறுப்பு 
சுவாசம்‌, மற்றும்‌ செரிமானம்‌ ஆகிய இருபணிகளையும்‌ 
மேற்கொள்வது அவ்வளவு எளிதல்ல. வெப்பமண்டல ஆசி 
யாவில்‌ வசிக்கும்‌ சில மீன்கள்‌, பல வளைசல்கொண்ட ஒரு 
சுவாச சாதனத்கை கூடுதலாகக்‌ கொண்டுள்ளன என்பது 
புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகும்‌. இத்தகைய பல வளை 
சல்‌ கொண்ட அமைப்பு, பல கால்வாய்களும்‌, குழிவுகளும்‌ 
கொண்ட ஒரு நுண்ணிய விலைப்பின்னலாகும்‌. இவை, முதல்‌ 
செதிள்‌ வட்டத்தின்‌ அகன்ற பகுதியில்‌ அமைந்துள்ளன. 
பல வளைசல்‌ கொண்ட அமைப்பின்‌ முக்கியத்துவத்தைத்‌ 
தெரிந்து கொள்ள, விஞ்ஞானிகளுக்கு, பல நாட்கள்‌ ஆயிற்று 
பிரசித்தி பெற்ற ஜி. குவியே, மரமேறும்‌ மீன்களை கூறு 
படுத்திப்‌ பார்க்கும்போது, இத்தகைய புதிரான அங்கம்‌ 
இருப்பதை முதலில்‌ கண்டுபிடித்தார்‌. லேபிரின்த்‌ (பலவ 
ளைசல்‌ கொண்ட அமைப்பு) என்ற பெயரை, அதற்கு அளித்‌ 
தார்‌. வடி நிலையத்தை விட்டுச்‌ செல்லும்‌ மீன்கள்‌, இந்த 
உறுப்பை, தண்ணீர்‌ சேமித்துவைக்கப்‌ பயன்‌ படுத்தியதாக 
கருதினார்‌. மரமேறும்‌ மீன்கள்‌, ஓரு குளத்திலிருந்து, 


110 


மற்றொரு குளத்திற்குச்‌ செல்லவும்‌, இங்கு மங்கும்‌ பிரயா 
ணம்‌ செய்யவும்‌ ஆர்வம்‌ கொண்டிருந்தன. 
இயற்கையான சூம்நிலைகளிலுள்ள வாழும்‌ மீன்களை 
ஆராயும்போது, இந்து உறுப்பின்‌ பணியைப்‌ பற்றித்‌ 
தெரிந்து கொள்ள முடியவில்லை. கெளராமி எனப்படும்‌ 
ஒரு மிகப்‌ பெரிய மீனைப்பற்றி அறிந்த முதல்‌ ஐரோப்‌ 
பியர்‌, கமெர்சன்‌ எனப்படும்‌ ஆங்கில நாட்டு விலங்கியல்‌ 
நிபுணராகும்‌. இந்த மீன்‌, வெப்பமண்டல நாடுகளின்‌ 
குளங்களில்‌ நீண்ட நாட்கள்‌ வசித்து வந்தன. இந்த மீனை, 
அவர்‌, ““ஆஸ்‌ஃப்ரனீமஸ்‌ கோராமி'” எனப்‌ பெயரிட்டு 
அழைத்தார்‌. லத்தன்‌ மொழியில்‌, இதற்கு, “நுகரும்‌ 
ஓன்று”, என்று பொருள்‌. இந்த மீன்களைக்‌ கண்காணிக்‌ 
கும்போது, அவை, அடிக்கடி நீர்ப்பரப்பிற்குமேல்‌ வெளி 
வந்து, தங்களது அலகுகளை குண்ணீருக்குமேல்‌ கொணர்ந்து, 
சுவாசிக்கன்றன என்பதை அவர்‌ கவனித்தார்‌. அந்தக்‌ 
காலத்தில்‌, மீன்‌, காற்றை உள்ளிழுக்கிறது என்பது யாருக்‌ 
கும்‌ தோன்றவில்லை; ஆதலால்‌, கெளராமி அடிக்கடி பரப்‌ 
பிற்குமேல்‌ வெளிவந்து காற்றின்‌ மணம்‌ எப்படியிருக்கிறது 
என்று தெரிந்துகொள்கிறது என கமெர்சன்‌ ஊகித்தார்‌. 
ஐரோப்பாவில்‌, இந்த லேபிரின்த்‌ மீன்களை மீன்காட்சி 
சாலைகளில்‌ வைக்கப்பட்ட பின்னர்தான்‌, இத்தகைய மீன்‌ 
கள்‌ லேபிரின்தின்‌ உதவியால்‌ சுவாசிக்கின்றன என இயற்‌ 
கையாளர்கள்‌ தெரிந்து கொண்டனர்‌. அதுவரை இதுபற்றி 
யாருக்கும்‌ தெரியவில்லை. அவற்றின்‌ செதில்கள்‌ முழுமை 
யாக வளர்ச்சியடையவில்லை; அவை, ஆக்ஸிஜனுக்கு, லாபி 
ரின்த்களையே சார்ந்திருந்தன. வறண்ட காற்று இல்லாமல்‌ 
வாழ முடியாத அளவிற்கு லாபிரின்த்‌ மீன்கள்‌ அவற்றை 
நம்பியிருந்தன. அதி சுத்தமான ஆக்ஸிஜன்‌ செறிந்த 
தண்ணீர்‌ கொண்டுள்ள மீன்காட்சி சாலைகளில்‌ வசிக்கும்‌ 
மீன்கள்கூட, தண்ணீரின்‌ அடியிலேயே வாழ நிர்பந்திக்கப்‌ 
பட்டால்‌, அவை, மூச்சுத்‌ திணறி - மூழ்கிவிடும்‌. 
தவளைகளுக்கும்‌, மூச்சு விடுதல்‌ எளிதல்ல. அவற்றின்‌ 
நுரையீரல்கள்‌ முழுமை பெறாததால்‌, சில சமயங்களில்‌, 
அவை தங்களது ““மூளையைக்‌ குழப்ப” வேண்டி உள்ளன. 
1900ல்‌ கேபன்‌ (ஆப்ரிக்கா) என்ற இடத்தில்‌, ரோமம்‌ 
நிறைந்த ஓரு தவளை பிடிக்கப்பட்டது. உலகெங்குமுள்ள 
இயற்லகயாளர்களிடையே, ஒரு ஆர்வத்தையும்‌, அதிசயத்‌ 


111 


கையும்‌ இத்தவளை ஊக்குவித்தது. பாலுட்டிகளுக்கு மட்‌ 
டும்தான்‌ ரோமங்கள்‌ இருக்க முடியும்‌ என விஞ்ஞானிகள்‌ 
நம்பியிருந்தனர்‌. தவளைகளுக்கு, ரோமம்‌ இல்லாதது அனை 
வருக்கும்‌ தெரியும்‌. கேபன்‌ தவளைகளுக்கு அதன்‌ பக்கங்‌ 
களிலும்‌, கால்களிலும்‌ ரோமங்கள்‌ இருப்பது ஏன்‌ என 
விளங்கவில்லை. குளிர்ச்சி, அதற்குப்‌ பொறுப்பாக முடி 
யாது. ஆப்ரிக்க நாட்டு தவளைகள்‌ மட்டும்‌ ஏன்‌ குளிரை 
உணர வேண்டும்‌? ஆர்க்டிக்‌ பகுதியிலும்‌ ஐரோப்பாவிலும்‌ 
வசிக்கும்‌, அவற்றின்‌ உறவினர்களான, குவளைகள்‌ என்‌ 
குளிரால்‌ பாதிக்கப்படவில்லை? 

இதன்‌ பின்னர்தான்‌, ரோமங்கள்‌ கொண்ட உறையின்‌ 
இரகசியம்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. புதிரான ரோம உறையை 
நுண்பெருக்கி உதவியால்‌ ஆராயும்போது, அவை, சருமத்‌ 
தின்‌ துருத்திகளே என்பது தெரியவந்தது. அத்தகைய 
ரோம உறைகள்‌, வெப்பமாக இருக்க முடியாது. மேலும்‌ 
கேபன்‌ தவளைகள்‌ குளிரை உணராதகதால்‌, ரோமம்‌ 
கொண்ட தவளைகளுக்கு, வெப்பமும்‌ தேவையில்லை. பிந்திய 
ஆராய்ச்சி மூலம்‌, தவளையின்‌ மேலுள்ள ரோமம்‌, செதிள்‌ 
களின்‌ பணியை ஆற்றின எனத்‌ தெரிய வந்தது. அவை, 
நிலத்திலும்‌ நீரிலும்‌ சுவாசிக்க உதவின. ஆண்‌ தவளைகளுக்கு 
மட்டுமே ரோமம்‌ இருந்தன. கலவியின்‌ போது. அவை 
ஆக்ஸிஜன்‌ பற்றாக்குறையால்‌ மூச்சுத்‌ திணறும்போது, அதைச்‌ 
சமாளிக்க, ரோம வளர்ச்சி மிகவும்‌ அவசியம்‌. இல்லையேல்‌ 
அவற்றால்‌ சமாளிக்க முடியாது. 

வெப்பமண்டல இந்தியாவில்‌ வசிக்கும்‌ சேற்று மீனின்‌ 
சுவாசப்பணி, இன்னும்‌ நேர்த்தியாக இருக்கும்‌. இந்த மீன்‌ 
தண்ணீர்‌ நிறைந்த சேற்றிலேயே (சகதியிலேயே) தனது, 
பெரும்பாலான நேரத்தைச்‌ செலவிடும்‌. இது, பெரும்பா 
லும்‌ ஒருநிலம்‌ வாழ்‌ ஜஐந்துவாகும்‌. இதனால்‌, நிலப்பரப்புக 
ளின்‌ மீது நீண்ட பிரயாணங்கள்‌ செய்ய முடியும்‌. மிகவும்‌ 
திறமையாக மரங்களின்‌ மீதும்‌ ஏறிச்‌ செல்ல முடியும்‌. 
உலர்ந்த நிலங்களில்‌ இருக்கும்போது, இந்த மீன்‌, தனது 
வாலின்‌ துண கொண்டு சுவாசிக்க முடியும்‌. ஏனெனில்‌ அதன்‌ 
வாலின்‌ சருமத்தில்‌ ஏராளமான கிளைகள்‌ கொண்ட இரத்த 
நாளங்கள்‌ உள்ளன. 

சேற்று மீனின்‌ சுவாசத்தைப்‌ பற்றி ஆராயும்போது, 
இயற்கையாளர்கள்‌ ஒரு புதிரான முறையில்‌, மீன்களால்‌ 


112 


ஏமாற்றப்பட்டனர்‌. சேற்று மீன்‌, ஒருநாளில்‌ பெரும்பா 
லும்‌ வறண்ட நிலத்தில்‌ தங்கி, உணவை அருந்தினாலும்‌, 
குண்ணீரை விட்டுவெளிவந்த உடன்‌ ஐந்துக்களை பிடித்துத்‌ 
தின்கிறது. இருந்தபோதிலும்‌ கண்ணீரைவிட்டு வெளிவர 
பிரியப்படாமல்‌, சேற்றுக்‌ குளத்தின்‌ விளிம்பில்‌ உட்கார்ந்து 
கொண்டு, தனது வால்‌ எனப்படும்‌ கடைசிக்‌ துடுப்பை 
குண்ணீருக்குள்ளேயே மூழ்க வைத்துக்‌ கொண்டிருப்பதை 
விஞ்ஞானிகள்‌ கவனித்தனர்‌. ஒரு பட்டாம்‌ பூச்சியைப்‌ 
பிடிக்கத்‌ துள்ளிக்‌ குதித்தபின்னர்‌, மீன்‌, பழைய இடத்திற்கு 
வந்து, தண்ணீருக்குள்‌, கனது வாலை மீண்டும்‌ மூழ்க வைக்‌ 
கிறது. 

இந்த மீனின்‌ இத்தகைய பழக்கங்களைக்‌ கண்ட இயற்‌ 
கையாளர்கள்‌ ““சேற்றுமீன்‌, தண்ணீரிலிருந்து ஆக்ஸிஜனைப்‌ 
பெற, தனது வாலை நம்பியிருக்கிறது'”' என நினைத்தனர்‌. 
எனினும்‌, தண்ணீரின்‌ அக்ஸிஜன்‌ அளவை, அவர்கள்‌, 
கணக்கிட்ட போது, ஆக்ஸிஜன்‌ அளவு மிகவும்‌ குறைவாகவே 
இருந்தது. ஆதலால்‌, இத்தகைய தண்ணீர்‌ கொண்ட குளத்‌ 
தின்‌ விளிம்பில்‌, மீன்‌, தனது வாலை மூழ்க வைத்துக்‌ கொண்‌ 
டிருப்பது. எதிர்பார்த்த பலனை அளிக்காது. சேற்றுமீன்‌, 
குனது வாலின்‌ உதவியால்‌ தண்ணீரை உள்ளிழுக்கிறது 
எனக்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தண்ணீர்‌, மீன்‌ உடலின்‌ 
மற்ற பகுதிகளை ஈரமாக்கவும்‌, போதிய அளவு சளியைச்‌ 
சுரக்கவும்‌ உதவுகிறது. தண்ணீருக்குள்‌ இருக்கும்போது, 
வாலின்‌ மூலம்‌ பெறப்பட்ட ஆக்ஸிஜன்‌, மிகவும்‌ குறை 
வாகவே இருந்தது. எனினும்‌, போதிய அளவு தண்ணீரைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டதும்‌, மீன்‌ தண்ணீரின்‌ அடித்தளத்தை 
விட்டுச்‌ சென்றுவிடுகிறது. அதன்‌ வால்‌, அதன்‌ பிரதான 
சுவாச உறுப்பாக அமைகிறது. 

மற்றொருவகையான மின்னோ எனப்படும்‌ சேற்றுமீன்‌, 
தனது நீந்துபை மூலம்‌ ஆக்ஸிஜனைப்‌ பெறுகிறது. இந்த 
மீன்‌, மோல்டேவியாவிலும்‌, நீஸ்டர்‌, துணை நதிக்கரைகளி 
லும்‌ காணப்படுகிறது. அதன்‌ நீந்துபை, வாய்த்தொண்டை 
யுடன்‌, ஒரு அகன்ற நாளத்தால்‌ இணைக்கப்பட்டுள்ளது. 
குனது தலையைக்‌ கண்ணீருக்கு வெளியே வைப்பதன்‌ மூலம்‌, 
இந்த மீன்‌, தனது நீந்து பையை காற்றால்‌ நிரப்பிக்‌ கொள்‌ 
கிறது. நீந்து பை, இரத்த நாளங்களின்‌ வலைப்பின்னலால்‌ 
சூழப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன்‌, எளிதில்‌ இரத்த நாளங்களுக் 


81508 113 


குள்‌ செல்ல முடியும்‌. இடை இடையே, சேற்று மீனோ,, 
கரியமிலவாயு அதிகம்‌ கொண்ட, உபயோகிக்கப்பட்ட 
காற்றை, வெளி மூச்சில்‌ வெளிவிடுகிறது. நீந்துபை மூலம்‌ 
சுவாசிப்பது, சேற்று மீன்னோவுக்கு எளிதல்ல. வளி மண்‌ 
படலத்தின்‌ புதிய காற்றை சுவாசிக்காவிடில்‌, இந்த மீன்‌, 
24 மணி நேரங்களுக்கு மேல்‌ உயிர்‌ வாழ முடியாது. 

வேறு ஒரு காரணத்திற்காகவும்‌, மற்றும்‌ பல மீன்களுக்குக்‌ 
காற்று இன்றியமையாததாகும்‌. பலவகை இளம்‌ மீன்கள்‌, 
பிறந்த உடன்‌ ஒரு தடவையாவது உள்மூச்சு எடுக்க வேண்‌ 
டும்‌. இதனால்தான்‌. மீன்கள்‌, ஆழமில்லாத குட்டைகளில்‌, 
முட்டையிடுவகை, விரும்புகின்றன. குஞ்சுகள்‌, நீர்‌ மட்டத்‌ 
திற்குமேல்‌ வெளிவர முடியாது. தங்களது, பையை நிரப்ப, 
இளம்‌ மீன்களுக்கு காற்று தேவையாகிறது. ஒரு சில நாட்‌ 
களான இளம்‌ மீன்களின்‌, நீந்து பையையும்‌, உணவுக்‌ குழலை 
யும்‌ இணைக்கும்‌ நாளம்‌, மூடிவிடுகிறது. இளம்‌ மீன்கள்‌, 
சோர்வால்‌ மரணமடைகின்றன. ஏனெனில்‌ தங்களது ஒப்பு 
அடர்வு எண்ணை, அவற்றால்‌ தங்கள்‌ இஷ்டம்போல்‌, 
குறைக்க முடியாது. 

மற்ற மீன்களின்‌ நீந்து பைகள்‌ மூடுவதில்லை. தங்களது 
முதுமைப்‌ பருவத்திலும்‌, பரப்புகளில்‌ நீந்தும்‌ போது, 
சுத்தமான காற்றை, அவைகளால்‌, உள்ளிழுக்க முடிகி 
றது. கீழே, அழமான இடங்களுக்குப்‌ போகும்‌ போது, 
மிகையான காற்றை வெளிவிடுகின்றன. ஆனால்‌, பரப்பிற்கு 
மேலே வருவது, ஆபத்தானது. ஆகவே, மீன்கள்‌, நீந்து 
பைகளில்‌ தேவையான வாயுக்களின்‌ அளவைப்‌ பேண, மற்‌ 
ரெொரு வகையான முறையைப்‌ பின்பற்றுகின்றன. அவை 
கொண்டுள்ள வாயுச்‌ சுரப்பி, நீந்து பைக்குள்‌ வாயுவை 
துரிதமாகச்‌ சுரக்கிறது. 

சுவாசத்தைப்‌ பற்றிய துவக்ககால ஆராய்ச்சியின்‌ போது 
நுரையீரல்களுக்குச்‌ சென்ற ஆக்ஸிஜன்‌, மூச்சுச்‌ சிற்றறைச்‌ 
சுவர்களால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறது; எனவும்‌, பின்னர்‌ 
ஆக்ஸிஜன்‌ இரத்த ஓட்டத்திற்குள்‌ செல்கிறது எனவும்‌ குறிப்‌ 
பிடப்பட்டது. ஆனால்‌ இந்த அனுமானம்‌, பின்னர்‌ கைவிடப்‌ 
பட்டது. முழுவதுமாக மூடியுள்ள நீந்து பைகளைக்‌ கொண்ட 
மீன்களுக்கு, வேறு வழி எதுவும்‌ இல்லாததால்‌, இந்த முறை 
யைச்‌ சார்ந்திருந்தன. வாயுச்‌ சுரப்பியின்‌ பிரதானமான 
பகுதி, ஒன்றுடன்‌ ஒன்று இணைக்கப்பட்ட மூன்று தந்துகி 


114 


அமைப்புக்‌ கொண்ட சிறந்த வலைப்‌ பின்னலாகும்‌. இந்த 
வலைப்பின்னலை ஒரு துளி இரத்தம்தான்‌ நிரப்ப முடியும்‌ 
எனக்‌ கணக்கிடப்பட்டது. எனினும்‌, இந்த வலைப்‌ பின்னலில்‌ 
88 ஆயிரம்‌ சிரைகள்‌, மற்றும்‌ 116 ஆயிரம்‌ தமனிகள்‌ ஆகி 
யவற்றின்‌ தந்துகிகள்‌ காணப்படுகின்றன. இவற்றின்‌ மொத்த 
நீளம்‌ ஒரு கிலோ மீட்டராகும்‌. மேலும்‌, வாயுச்‌ சுரப்பியில்‌, 
பல மிகச்‌ சிறிய கால்வாய்கள்‌, உள்ளன. நீந்து பையின்‌ 
உள்ளே செலுத்தப்பட்ட சுரப்பி, அங்கே பின்னமடைவதாக 
நம்பப்பட்டது; அதன்மூலம்‌ ஆக்ஸிஜனும்‌, நைட்ரஜனும்‌ 
வெளிவருகின்றன. 

நீந்து பையிலுள்ள வாயு சுற்றுப்புறத்திலிருந்து பெறப்‌ 
படாமல்‌, வாயுச்‌ சுரப்பியிலிருந்து பெறப்படுவதால்‌ அதன்‌ 
அமைப்பு வளி மண்டல காற்றிலிருந்து மாறுபட்டு இருக்‌ 
கும்‌. இந்த வாயு, பெரும்‌ பாலும்‌ ஆக்ஸிஜனையே கொண் 
டிருக்கும்‌; இது மொத்தத்தில்‌ 90% ஆகும்‌. 


நீர்‌ மூழ்கு சாதனங்களும்‌ 
நீர்‌ நுரையீரல்களும்‌ 


நமது பூமியின்‌ மூன்றின்‌ இரண்டு பங்குக்கும்‌ அதிகமாக 
கடல்களும்‌, சமுத்திரங்களும்‌ நிறைந்துள்ளன; எஞ்சியுள்ள 
பகுதி, தண்ணீர்‌ இல்லாத நிலமாகும்‌. தண்ணீரின்‌ எல்‌ 
லையற்ற பரப்பு, மனிதனின்‌ கவனத்தை ஈர்த்தது; நமது 
மூதாதையர்கள்கூட, அவற்றை ஆராய நினைத்தது ஆச்சரி 
யமல்ல; எனினும்‌, 19வது நூற்றாண்டின்‌ துவக்கத்தில்‌ தண்‌ 
ணீருக்கடியில்‌ நீண்ட காலம்‌ இருக்கும்‌ படி நீர்‌ மூழ்கு 
சாதனங்களையும்‌, தனியாக குழாய்கள்‌ மூலம்‌, நிறைந்த 
அழுத்தம்‌ கொண்ட காற்றை மூச்சுவிடச்‌ செலுத்தவும்‌, 
தெரிந்திருந்தனர்‌. பின்னர்‌ திறந்த பகுதி, கீழ்நோக்கி மணி 
போன்று அமைந்திருந்த கைசான்‌ என்ற ஒரு சாதனம்‌ கண்‌ 
டுபிடிக்கப்பட்டது. ஆழ்‌ கடலின்‌ அடியில்‌ இந்த மணி, 
இறக்கப்பட்டு, காற்று உட்செலுத்தப்பட்டது. அதனுள்‌ 
இருக்கும்‌ மனிதன்‌, நீருக்கடியில்‌ பல்வேறு ஆராய்ச்சிகளை 
மேற்கொள்ள வழிவகுத்தது. 

நீர்‌ மூழ்குபவர்கள்‌ (கைசானைக்‌ கையாளுபவர்கள்‌ அல்ல) 
நீரின்‌ அடியில்‌ பணி செய்யும்‌ பகுதி, காற்றுக்‌ குழலின்‌ 
நீளத்தைப்‌ பொறுத்தது. ஆகவே, விஞ்ஞானிகள்‌, மற்றும்‌ 


ட்‌ 115 


பலதுறைகளைப்‌ பற்றி இடைவிடாது ஆராய்ந்து கொண் 
டிருந்தனர்‌. சமீபத்தில்கான்‌ அக்வாலங்க்‌ எனப்படும்‌ நீர்‌ 
நுரையீரல்களை உருவாக்குவதில்‌ வெற்றிகண்டனர்‌. நீர்‌ 
மூழ்கிகளின்‌ இந்த சாதனத்தில்‌, நன்கு அமுக்கப்பட்ட காற்றோ 
ஆக்ஸிஜனோ கொண்ட புட்டிகள்‌ இருக்கும்‌. இதனால்‌, நீருக்‌ 
கடியில்‌ நீண்ட தூரம்‌ தங்கள்‌ இஷ்டம்போல்‌ பிரயாணம்‌ 
செய்ய முடியும்‌. 

திரவ சூழ்நிலைக்குச்‌ செல்லும்‌ விலங்குகள்‌ கூட, இது 
போன்ற பிரச்சினையைச்‌ சமாளிக்க வேண்டிவரும்‌. சில, 
மனிதனைப்‌ போன்ற முறைகளைக்‌ கையாண்டன; நீரில்‌ மூழ்‌ 
கும்‌ இந்த எண்ணம்‌, பல லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே 
உகுயமாயிற்று. 

மனிகனைப்‌ போல்‌ அல்லாமல்‌, விலங்கினங்கள்‌, கண்‌ 
ணிரை மட்டுமின்றி, ஆக்ஸிஜனே இல்லாகு மற்றும்‌ பல 
திரவங்களைச்‌ சமாளிக்க வேண்டியுள்ளது. ஆகவே, வெளி 
யேயிருந்து காற்றை எடுத்துக்‌ கொள்வதைக்‌ தவிர வேறு 
வழியேயில்லை. தாவரங்களிலும்‌, விலங்கினங்களின்‌ உடல்‌ 
களிலும்‌ உள்ள ஒட்டுண்ணிகள்‌, இதுபோன்ற சூழ்நிலைகளி 
லேயே வாழ்கின்றன. 


116 


ஆப்பிரிக்காவின்‌ மிகப்‌ பெரிய வெட்டுக்‌ கிளியின்‌ உடலில்‌ 
வசிக்கும்‌ ஒட்டுண்ணி ஐந்துக்களின்‌ ஒரு சிறிய முட்டைப்‌ 
புழு, வெட்டுக்கிளியின்‌ சுவாச உறுப்பின்‌ மூச்சுக்குழல்க 
ளில்‌ ஒன்றை ஊடுருவிச்‌ செல்கிறது. துவக்கநிலைகளில்‌, தான்‌ 
வசிக்கும்‌ சுவர்களை உண்டு, முட்டைப்புழு துரிதமாக வளர்‌ 
கிறது. விரைவிலேயே, ஒட்டுண்ணிக்கு இடம்‌ போதாதால்‌ 
மூச்சுக்‌ குழலின்‌ சுவரில்‌ ஒரு துளையை உண்டாக்கி, அதன்‌ 
மூலம்‌ ஓம்புயிரின்‌ திசுக்குள்‌ செல்கிறது. ஆனால்‌ சுவாசிக்கக்‌ 
காற்று இல்லை. ஆனால்‌ முட்டைப்‌ புழுவிற்கு அது தேவை 
யாக இருக்கிறது. ஆகவே, கடல்‌ மூழ்கிகளைப்‌ போன்றே, 
அவை பணியாற்றுகன்றன. தனக்கென ஒரு காற்றுப்‌ 
பாதையை உருவாக்கிக்‌ கொள்கின்றன. தனது இரையின்‌ 
கடினமான உறையில்‌, ஒரு துளையை உண்டாக்குகிறது. 
தனது வயிற்றின்‌ பின்புறத்தால்‌ ஒட்டிக்கொண்டு சுவாசிக்‌ 
கிறது; அதிலிருந்து, விரைவில்‌ ஒரு மூச்சுக்குழாய்‌ வளர்கி 
றது. நீர்‌ மூழ்கிகளுக்கு காற்றுக்‌ குழாயின்‌ மூலம்‌ காற்று 
அளிக்கப்படுவதுபோன்று, வெட்டுக்கிளியின்‌ உடலில்‌ வசிக்‌ 
கும்‌ முட்டைப்புழு, குழாயின்‌ மூலம்‌ காற்றைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு வசிக்கிறது. மூச்சுக்‌ குழாய்‌, படிப்படியாக 
வளர்ந்து, முட்டைப்புழு, திசுக்களின்‌ உள்ளே துளைத்துச்‌ 
செல்கிறது. முட்டைப்‌ புழுவின்‌ நீளத்தைப்‌ போன்று, அக்‌ 
குழல்‌, இரண்டு மடங்காகக்‌ கூட இருக்கலாம்‌. 

எரிஸ்டாலிசின்‌ முட்டைப்‌ புழு (இதன்‌ நன்கு தெரிந்த 
வகை ஆண்கேனியாகும்‌) எளிதில்‌ வளையக்‌ கூடிய, நீர்‌ 
மூழ்கெளின்‌ காற்றுக்‌ குழலைப்‌ போன்ற, ஒரு சைஃபன்‌ மாதி 
ரியான குழலைக்‌ கொண்டுள்ளது. இது நீர்த்‌ தேக்கங்க 
ளின்‌ அடியில்‌ வாழ்கிறது, வண்டலில்‌ தங்களைப்‌ புதைத்துக்‌ 
கொள்கிறது. குண்ணீருள்ள குட்டை ஆமமில்லாதிருந்தால்‌, 
முட்டைப்‌ புழுக்கள்‌, தண்ணீரின்‌ பரப்பிற்கு தங்களது குழல்‌ 
களைக்‌ கொணர்ந்து, வண்டலிலிருந்து கொண்டே, இன்ப 
மாக சுவாசித்துக்‌ கொண்டிருக்கின்றன. 

நீர்‌ வாழ்‌ ஐந்துக்களின்‌ மூதாதையர்‌, நிலத்தில்‌ வாழ்‌ 
கின்ற விலங்குகளாக இருந்தன. தண்ணீருள்ள பகுதிகளுக்கு 
அவை சென்றுவிட்டாலும்‌ கூட, அவற்றின்‌ மூச்சுமண்டலத்‌ 
இல்‌, குறிப்பிடத்‌ தகுந்த மாற்றங்கள்‌ எதுவும்‌ காணப்பட 
வில்லை. அவை, காற்றையே சுவாசித்தன. நீர்‌ சூழ்ந்த 
அமைப்புக்கேற்ப, ஒரு மாற்றத்தை ஏற்றுக்‌ கொண்டன. 


117 


நீருக்கடியில்‌ நீண்ட நேரப்‌ பிரயாணத்திற்கு முன்னர்‌, நீர்‌ 
நுரையீரல்‌ கொண்ட நீர்‌ மூழ்கிகள்‌ செய்வதைப்‌ போன்று, 
அவை காற்றைச்‌ சேமித்து வைத்துக்‌ கொண்டன. நீர்மூழ்‌ 
கும்‌ வண்டுகள்‌ தங்களது சிறகுகளுக்கு அடியில்‌ காற்றைச்‌ 
சேமித்து வைத்தன; மல்லார்ந்து நீந்தும்‌ உயிரினங்கள்‌, 
வயிற்றின்‌ மேல்‌ காற்றை சேமித்து வைத்தன; காற்றுக்‌ 
குமிழ்கள்‌, உரிய இடத்தில்‌ இருக்கும்படி, நீர்‌ ஒட்டாத, 
உரோமங்கள்‌, பார்த்துக்‌ கொள்கின்றன. எங்கே நீர்‌ குமி 
மழ்கள்‌ உள்ளனவோ, அங்கே மூச்சு மண்டலத்தின்‌ திறப்‌ 
புகள்‌ உள்ளன. இந்த வகையில்‌, ஐந்துக்கள்‌ தங்களுக்கு 
வேண்டிய ஆக்ஸிஜனைப்‌ பெறுகின்றன. 

மேற்கூறியது சிலந்திகளுக்கும்‌ பொருந்தும்‌. நுரையீரல்‌ 
பைகள்‌ எனப்படும்‌ சிறப்பான சாதனங்கள்‌ கொண்டு சுவா 
சிப்பதால்‌, அவற்றில்‌ பல, நிலம்‌ வாழ்‌ மிருகங்களை ஒத்தே 
இருக்கும்‌. இந்தக்‌ காரணத்தால்‌, வெள்ளி அல்லது 
தண்ணீர்‌ சிலந்தி கனித்தன்மை வாய்ந்ததாகும்‌. ஏனெனில்‌ 
தனது இனத்தவரை நம்பிக்கை மோசம்‌ செய்து, நீரின்‌ 
அடியில்‌ வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைக்குச்‌ சென்றுவிட்டன. அதன்‌ 
உடல்‌, மிக மெல்லிய, கண்ணீரால்‌ பாதிக்கப்படாத, பஞ்சு 
போன்ற அமைப்பால்‌ போர்த்தப்பட்டுள்ளது. அது, கண்ணீ 
ரில்‌ மூழ்கும்போது, மிகச்‌ சிறிய காற்றுக்குமிழ்கள்‌ அதன்மேல்‌ 
ஒட்டிக்‌ கொள்வதால்‌, அதன்‌ உடல்‌ பூராவுமே காற்றால்‌ 
மூடப்பட்டுள்ளது. தண்ணீரில்‌, இந்த வெளி உறை 
பளக்கிறது. இதனால்‌, சிலந்தி, உயிர்ப்புள்ள, பாதரசப்‌ 
பந்து போன்று தோற்றமளிக்கிறது. சிலந்தி, தனது வயிற்‌ 
றின்‌ கடைசிப்‌ பகுதியை கண்ணீருக்கு வெளியே துருத்தி, 
ஒரு மிகப்பெரிய காற்றுக்குமிழைப்‌ பிடித்துக்‌ கொள்கிறது. 
அது, தனது பின்னங்கால்களால்‌ அந்த நீர்‌ குமிழியை இறு 
கப்‌ பிடித்துக்கொண்டு, கடல்‌ தெய்வத்தின்‌ (நெப்ட்யூன்‌) 
இருப்பிடத்திற்குச்‌ செல்கிறது. 

தண்ணீர்‌ செடிகளுக்கிடையே நிலம்வாழ்‌ தனது இனத்‌ 
தவர்களைப்‌ போன்று, கண்ணீர்‌ சிலந்தியும்‌ தனது தோல 
டிப்‌ பாதத்தை விரிக்கிறது. முதலில்‌ தட்டையாக இருக்‌ 
கும்‌ கோலடிப்பாதம்‌, அதனடியில்‌ நீர்‌ குமிழிகள்‌, சிலந்‌ 
தியால்‌, வைக்கப்படும்போது, அது, ஒரு சிமிழ்‌ போன்ற 
உருவத்தை அடைகிறது. இதனால்‌ உருவாகும்‌ ஒரு சிறிய 
கைசானில்‌, சிலந்தி, தனது வாழ்நாளின்‌ பெரும்பகுதியை, 


L18 


கழிக்கிறது. இதே “*கைசா”?'னில்‌, பெண்‌ சிலந்தி முட்டைகள்‌ 
இட்டு, தனது இனத்தைப்‌ பெருக்குகிறது. 

தண்ணீர்‌ சிலந்தியின்‌ இருப்பிடத்திற்கும்‌, நீர்‌ நுரையீரல்‌ 
அல்லது கைசானுக்கும்‌ உள்ள ஒற்றுமை தோற்றத்தில்‌ மட்‌ 
டுமே. அதனில்‌ ஏற்படும்‌ நிகழ்வுகள்‌, மிக மிக சிக்கலா 
னவை. இந்துக்களால்‌ எடுத்துச்‌ செல்லப்படும்‌ காற்றுக்‌ 
குமிழிகள்‌, ஒருவகையான சேமிப்பாகும்‌. அகே போது, 
சுற்றியுள்ள தண்ணீரிலிருந்து ஆக்ஸிஜனை பிரித்தெடுக்க, 
அவை உதவுகின்றன. இந்த உத்திக்கு, “பெளதிக நுரை 
பீரல்கள்‌”?? என்ற சிறப்புப்‌ பெயர்‌ அளிக்கப்பட்டுள்ளது. 

கண்ணீரில்‌, காற்றின்‌ வாயுக்கள்‌ அனைத்தும்‌ கரைந்‌ 
துள்ளன என்பது பொது அறிவாகும்‌. அவற்றின்‌ அளவு 
கள்‌. வளி மண்டலத்தின்‌ செறிவைப்‌ போன்று இருக்‌ 
கும்‌. ஒரு ஐந்து மூச்சுவிடும்போது, காற்றுக்‌ குமிழியி 
லுள்ள ஆக்ஸிஜனின்‌ செறிவு குறைகிறது. இது 
16% க்கும்‌ குறைவானால்‌, கண்ணீரில்‌ கரைந்துள்ள ஆக்‌ 
ஸிஜன்‌, காற்றுக்‌ குமிழினுள்‌ செல்கிறது. ஆகவே, 
குமிழினுள்‌ உள்ள ஆக்ஸிஜனின்‌ சேமிப்பு, இடைவி 
டாது ஈடுசெய்யப்படுகிறது. 

ஆக்ஸிஜன்‌ கிரகிப்பு உரளவாக இருந்தால்‌_— உதார 
ணமாக ஐந்து ஓய்வு எடுக்கும்போது பெளதிக நுரையீரல்‌, 
நீண்ட நாட்களுக்கு, போதிய ஆக்ஸிஜனை அளிக்க முடி 
யும்‌. ஆக்ஸிஜன்‌ நுகர்வு அதிகமாக இருந்தால்‌, உப 
யோகிக்கப்பட்ட ஆக்ஸிஜனை ஈடுசெய்ய, அதனால்‌ முடி 
யாது. இதனால்‌ காற்றுக்குமிழிலுள்ள ஆக்ஸிஜன்‌ சத 
வீதம்‌ குறைந்து, மற்ற வாயுக்களின்‌ (பிரதானமாக 
நைட்ரஜன்‌) அளவு அதிகரிக்கிறது. இதனால்‌, காற்றி 
லுள்ளகைவிட நைட்ரஜனின்‌ அளவு, அதிகரிக்கிறது. 
இதன்‌ விளைவாக நைட்ரஜன்‌ தண்ணீரில்‌ கரைகிறது. 
ஆக்ஸிஜன்‌ சுவாசத்திற்கு பயன்படுத்தப்படுவதாலும்‌, 
நைட்ரஜன்‌ தண்ணீரில்‌ கரைந்து விடுவதாலும்‌, காற்று 
குமிழியின்‌ பரிமாணம்‌ குறைகிறது. இதனால்‌, தங்க 
ளுக்கு வேண்டிய காற்றைப்‌ பெற, ஐந்து, நீர்ப்பரப்‌ 
பிற்கு வர வேண்டியுள்ளது. 

ஒரு ஐந்து, எடுத்துச்‌ செல்லும்‌ காற்றின்‌ அளவு, 
அதிகமல்ல; மேலும்‌ நீரிலிருந்து ஆக்ஸிஜன்‌ ஈடுசெய்‌ 
யப்படாவிட்டால்‌, நீண்ட காலத்திற்கு அந்த அளவு 


119 


நீடிக்காது; கரைவு நடைபெற முடியாத இடங்களில்‌, 
இதைக்‌ கெளிவாகக்‌ காணலாம்‌. உதாரணமாக, 
நீர்வண்டுகள்‌, கொதிக்க வைக்கப்பட்ட கண்ணீரில்‌, 
இடப்பட்டால்‌, அவை விரைவிலேயே மரணமடைகின்‌ 
றன. ஏனெனில்‌ அந்தத்‌ தண்ணீரில்‌ கரைந்த வாயுக்‌ 
கள்‌ இருப்பதில்லையாதலால்‌, ஆக்ஸிஜன்‌ ஈடுசெய்யப்பட 
முடியாது. 

இத்தகைய ஜந்துக்கள்‌? கரைந்த ஆக்ஸிஜன்‌ மட்‌ 
டுமே கொண்ட கண்ணீரில்‌ இடப்பட்டால்‌, சுத்தமான 
நிலையில்‌ உள்ள அகே ஆக்ஸிஜன்‌ சேமிப்பாக, உபயோ 
கிக்கப்பட்டால்‌, மேற்கூறியகே நிகழ்கிறது. இதைச்‌ 
சேமிப்பு, அரைமணி நேரத்திற்குமேல்‌ நீடிக்காது. 
ஏனெனில்‌ இங்கு கரைவு நிகழ்வதில்லை. பேக்ஸ்ரிம்‌ 
விம்மர்‌, என்ற பிராணி, தனது காற்று வினியோகத்தை 
ஈடுசெய்யாமலேயே கண்ணீரில்‌, ஆறுமணி நேரங்களுக்கு 
மேல்‌ வாழ முடியும்‌. தண்ணீரிலிருந்து, ஆக்ஸிஜன்‌, 
காற்றுக்‌ குமிழுக்குள்‌ பரவுவதால்‌, காற்று வினியோ 
கத்தை ஈடுசெய்யாமலேயே, ஐந்துக்கள்‌ தண்ணீரில்‌ 
தங்கும்‌ நேரம்‌, மிகவும்‌ அதிகமாகும்‌. 

மிகக்‌ குறைந்த அளவில்‌ ஆக்ஸிஜனை பயன்படுத்‌ 
தும்‌, மிகச்‌ சிறிய ஜந்துக்கள்‌, காற்று வினியோகத்தை 
ஈடுசெய்யாமலேயே நீண்ட நேரம்‌ வசிக்க முடியும்‌. 
அவை, குறைந்த ஆக்ஸிஜன்‌ சேமிப்பைவிட, காற்றுக்‌ 
குமிழிலிருந்துநைட்ரஜன்‌ இழப்பிலிருந்து, அவதிப்படு 
கின்றன எனத்‌ தெரிகின்றது. தண்ணீருக்கடியிலுள்ள 
காற்றுக்‌ குமிழ்கள்‌, ஒரு மெல்லிய பிரஷ்ஷால்‌ அகற 
றப்பட்டு, சுத்தமான நைட்ரஜனால்‌ ஈடுசெய்யப்பட்டு, 
ஆக்ஸிஜனால்‌ செறிவடைந்த தண்ணீரில்‌ பூச்சி முட்‌ 
டையை நீரில்‌ இடப்பட்டால்‌, நீண்ட நேரத்திற்கு 
அது சுகமாக இருக்கும்‌. ஏனெனில்‌, நைட்ரஜன்‌ குமிழ்‌ 
தண்ணீரிலிருந்து, போதிய அளவு ஆக்ஸிஜனை, சுவாசிப்‌ 
பதற்காக, துரிகமாகப்‌ பெற முடியும்‌. 

சில ஐந்துக்கள்‌, தங்களது காற்றுச்‌ சேமிப்பை 
ஈடுசெய்ய, தாங்களாகவே நீர்ப்பரப்பிற்கு வர இய 
லாது. பேன்களின்‌ பலவகைகள்‌ ஒன்றுக்கொன்று 
தொடர்பு கொண்டவை கடல்‌ நாய்களின்‌ மீது வசிக்‌ 
கின்றன. இத்தகைய ஒட்டுண்ணிகள்‌, தங்களது ஓம்‌ 


120 


புயிரை விடாது; ஆகவே, கடல்‌ நாய்கள்‌ தண்ணீருக்கு 
மேல்‌ வந்தால்கான்‌, பேன்கள்‌, தங்களது காற்று 
சேமிப்பை ஈடுசெய்ய முடியும்‌. இதன்‌ விளைவாக, நீரி 
லேயே நீண்டகாலம்‌ வசிக்க, தங்களைக்‌ தக அமைத்துக்‌ 
கொள்கின்றன. கடல்‌ நாய்களின்‌ உடலின்‌ மீது வசிக்‌ 
கும்‌ இனங்களின்‌ மார்பும்‌, வயிறும்‌, அகலமான செதிள்‌ 
களால்‌ மூடப்பட்டுள்ளன; இதன்‌ மூலம்‌, அவை பெபரு 
மளவில்‌ காற்றை குக்‌௪ வைத்துக்‌ கொள்ள முடியும்‌. 
கடல்‌ நாயின்‌ தலைமேல்‌ வசிக்கும்‌ பேன்களுக்கு, இத்‌ 
தகைய செதிள்கள்‌ கிடையாது; அவைகளுக்கு, காற்‌ 
றின்‌ சேமிப்பு அதிகமாகத்‌ தேவையில்லை; ஏனெனில்‌ 
கடல்நாய்‌ சுவாசிக்க அடிக்கடி தனது கலையை நீருக்‌ 
குமேல்‌ கொணர்கிறது. 

லேபிரின்க்‌ மீனின்‌ முட்டைகளால்‌, நுரையீரல்கள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. அதற்காக, உமிழ்‌ நீர்‌ போன்ற 
திரவத்தின்‌ உள்ளடங்கிய, காற்றுக்‌ குமிழிகளின்‌ தனி 
யான வலைப்‌ பின்னலை, அகன்‌ பெற்றோர்கள்‌, அமைக்க 
வேண்டியிருக்கிறது. திரவத்தின்‌ மெல்லிய படலத்தால்‌ 
சூழப்பட்ட முட்டை, காற்றுக்‌ குமிழ்களின்‌ இடையே 
மிதக்கிறது; இதன்‌ மூலம்‌ போதிய ஆக்ஸிஜன்‌ வினி 
யோகம்‌ செய்யப்படுகிறது. இழக்கப்பட்ட ஆக்ஸிஜன்‌, 
காற்றிலிருந்து ஈடுசெய்யப்படுகிறது. 

ஆக்ஸிஜன்‌ செறிவுள்ள சூழ்நிலையில்‌ வசிக்கும்‌, பாலி 
யாகாந்தஸ்‌, நீர்பரப்பின்‌ மேல்‌, தனது கூடுகளைக்‌ கட்‌ 
டுவதில்லை; ஆனால்‌ நீர்‌ செடியின்‌ அகன்ற இலையின்‌ அடி 
யிலோ, ஒரு கல்லின்‌ கீழோ; கட்டையான கிளையின்‌ 
கீழோ, தனது கூட்டை அமைக்கிறது. தண்ணீரில்‌ 
ஆக்ஸிஜன்‌ இருப்பதால்‌, அதிக ஆழத்திலும்‌ பெளதிக 
நுரையீரல்கள்‌ பணிபுரிகின்றன. பாலியகாந்தஸ்‌, எந்த 
பருவத்திலும்‌ கூடுகட்டுகிறது. அதை, இனப்பெருக்கத்‌ 
திற்கு மட்டும்‌ பயன்படுத்தாமல்‌, காற்றுச்‌ சேமிப்பாக 
பயன்படுத்துகிறது என்பது ருசிகரமான ஒன்றாகும்‌. மீன்‌ 
ஆழத்திலோ, பெரிய செடிகளிலோ, குட்டையான கிளை 
களிலோ, வசிக்க முடிகிறது. பாலியகேன்தஸ்‌, தனது 
சேமிப்பிலிருந்து ஆக்ஸிஜன்‌ செறிந்த காற்றைப்‌ பெற்‌ 
றுக்கொள்கிறது; அதற்குப்‌ பதிலாக, கரியமிலவாயு 
கலந்து நைட்ரஜன்‌ குமிழைத்‌ திருப்பித்‌ தருகிறது. 


121 


விரைவில்‌, இதிலிருந்து கரியமிலவாயு அகற்றப்பட்டு, 
ஆக்ஸிஜன்‌ செறிவடைகிறது. தனது கூட்டில்‌ குறை 
வாக நைட்ரஜன்‌ இருந்தால்தான்‌, பாலியகேன்தஸ்‌, 
காற்றிற்காக, நீர்‌ பரப்பிற்கு வருகிறது. 


ஆக்ஹிஜனைத்‌ தேடி 

நமது பூமி ஆக்ஸிஜனால்‌ மிகவும்‌ செறிவடைந்துள்ளது. 
இதனால்‌ கான்‌ விலங்கினங்கள்‌ பெருமளவில்‌ ஆக்ஸி 
ஜனை சேமித்து வைக்கத்‌ தெரிந்துகொள்ளவில்லை என்‌ 
பது தெளிவு. பூமிவாம்‌ வெகு சிலவே, பெருமளவில்‌ 
ஆக்ஸிஜனைச்‌ சேமித்து வைத்துக்கொள்ள முடியும்‌; 
எனினும்‌ பல, மிகக்‌ குறைந்த அளவிலேயே சேசமித்து 
வைக்கின்றன. 

அல்வியோலைகளின்‌ (காற்றுச்‌ சிற்றறைகள்‌) தந்து 
கிகளின்‌ வழியாக, இரத்தம்‌, உட்செல்ல, இரண்டு 
வினாடிகளேயானாலும்‌ அல்வியோலையிலுள்ள காற்றுக்‌ 
கும்‌, இரத்தத்திலுள்ள காற்றுக்கும்‌ இடையே ஆக்ஸி 
ஜன்‌ சமநிலையை உண்டாக்க, அந்நேரம்‌ போதுமானது. 
எனினும்‌ இந்த குறைந்த நேரத்திற்குள்‌, இரத்தத்தில்‌ 
கரையும்‌ ஆக்ஸிஜனின்‌ அளவு, மிகவும்‌ குறைந்தே இருக்‌ 
கும்‌ (இரத்த பிளாஸ்மாவில்‌ ஒருகன செ.மீ.க்கு 0.003 
க. செ.மீ. ஆகும்‌) இந்த முறையில்‌, ஒரு உயிரினம்‌ 
போதிய ஆக்ஸிஜனைப்‌ பெற, நுரையீரல்களின்‌ பரிமா 
ணமும்‌, அதன்‌ வழியாகச்‌ செல்லும்‌ இரத்தத்தின்‌ அள 
வும்‌, நூறுமடங்குக்கு அதிகமாக இருக்க வேண்டும்‌. 
இது செயல்முறையில்‌ சாத்தியமல்ல. 

இயற்கை மற்றோரு வழியைத்‌ தேர்ந்தெடுத்துள்‌ 
ளது. இரத்தத்திலுள்ள ஒருபொருள்‌, எளிதில்‌ ஆக்ஸி 
ஜனுடன்‌ பிரதிவினை புரிந்து, எளிய கரைசல்‌ முறையை 
விட, அதிக அளவில்‌ ஆக்ஸிஜனை தக்க வைக்க முடி 
யும்‌. சேமிக்கப்பட்ட ஆக்ஸிஜனை, திசுக்கள்‌ பயன்ப 
டுக்க, இந்தப்‌ பொருள்‌, தேவையான போது, ஆக்ஸி 
ஜனை உடனடியாக வெளிவிட வேண்டும்‌. இதையே 
ஹீமோகுளோபின்‌ என்கிறோம்‌. சுவாசத்திற்கு இன்றிய 
மையாத இரண்டு குணங்களை, இது, கொண்டுள்ளது. 
நுரையீரல்களில்‌ இரத்தம்‌ இருக்கும்‌ போது, நிறைய 


122 


ஆக்ஸிஜனும்‌ இருக்கும்போது, ஹீமோகுளோபின்‌, 
உடனயாக ஆக்ஸிஜனுடன்‌ கொடர்பு கொள்கிறது. இத 
னால்‌ ஒரு க.செ.மீ. இரத்தம்‌ 0.2 ௧.செ.மீ. ஆக்ஸிஜனை 
எடுத்துச்‌ செல்கிறது (அதாவது மொத்த இரத்த அடக்‌ 
கத்தில்‌ 20%) பின்னர்‌ ஆக்ஸிஜனை உடல்‌ திசுக்களுக்கு 
வழங்குகிறது. 

சில உறுப்புக்களுக்கு, பிரதானமாக தசைகளுக்கு, 
பெருமளவில்‌ ஆக்ஸிஜன்‌ தேவைப்படுகிறது. தசைகளில்‌ 
பல, இடைவிடாத லயத்துடன்‌, பலமணி நேரங்கள்‌ 
பணிபுரிகின்றன; இவையாவன: கால்கள்‌, மற்றும்‌ சிற 
குகள்‌ அசைபோட உதவும்‌ தசை களாகும்‌. சுவாசப்‌ 
பணிக்கும்‌, இருதயப்‌ பணிக்குமான தசைகள்‌ ஓய்வு 
எடுப்பதேயில்லை்‌. அவை பணி செய்யும்போது அவற்‌ 
றிற்கு ஆக்ஸிஜன்‌ கிடைக்க முடியாது என்றும்‌, தசை 
கள்‌ சுருங்கும்‌ போது ரத்த நாளங்களும்‌ சுருங்குவதால்‌, 
அவற்றினூடே இரத்தம்‌ செல்ல முடியாது என்றும்‌ 
நிரூபிக்கப்பட்டுள்ளது. 

குசைகளுக்கென சேமிக்கப்பட்ட ஆக்ஸிஜனை, ஒரு 
கதனியான தசை ஹீமோகுளோபின்‌ மூலம்‌, பயன்ப 
டுத்த முடியும்‌. அது, இரத்த ஹீமோகுளோபினைப்‌ 
போன்றதாகும்‌. ஒரே வேறுபாடு என்னவெனில்‌ தசை 
ஹீமோகுளோபின்‌ ஆக்ஸிஜனை கிரகித்து தக்கவைக்கி 
றது; சுற்றுப்புறத்தில்‌ ஆக்ஸிஜன்‌ அளவு மிகவும்‌ குறைந்‌ 
துவிட்டால்‌, அதை வெளிவிடுகிறது. வெப்ப இரத்த 
உயிரினத்தின்‌ இருதயத்‌ தசையில்‌, 0.5% தசை 
ஹீமோகுளோபின்‌ காணப்படுகிறது; அது, ஒவ்வொரு 
கிராம்‌ தசைக்கும்‌, இரண்டு ௧க.செ.மீ. ஆக்ஸிஜனை 
சேமித்து வைக்க, அனுமதிக்கிறது. இரத்த ஓட்டம்‌ 
தடைபட்ட அந்தக்‌ காலத்திற்கு, தசையின்‌ சகஜமான 
பணிகளுக்கு, அது போதுமானது. 

நீண்ட காலத்திற்கு தண்ணீரின்‌ அடியில்‌ தங்க 
வேண்டிய நீர்‌ விலங்குகளும்‌, பறவைகளும்‌, தங்களது 
மிக முக்கியமான தசைகளை, பெருமளவில்‌ தசைஹீ 
மோகுளோபினால்‌ செறிவடையச்‌ செய்வதன்‌ மூலம்‌, 
நிறைய ஆக்ஸிஜனை சேமித்து வைக்கின்றன. இதனால்‌ 
தான்‌, தண்ணீருக்கடியில்‌ 80-50 நிமிடங்கள்‌ மூழ்கி 
இருக்கவும்‌, நெடுந்தூரம்‌ நீந்திச்‌ செல்லவும்‌, திமிங்கி 


129 


லத்தால்‌ முடிகிறது. ஒரு முதலை, 1'/, முதல்‌ 2 மணி 
நேரம்‌ வரை நீரின்‌ அடியில்‌ தங்க முடியும்‌. 

நமது வளி மண்டலத்தில்‌ நிறைய ஆக்ஸிஜன்‌ உண்டு 
அதன்‌ இழப்பு, பசுமையான தாவரங்களால்‌ ஈடு செய்‌ 
யப்படுகிறது. மனிதனுக்கு, எப்போதுமே, ஆக்ஸிஜன்‌ 
பற்றாக்குறை ஏற்படாது எனத்‌ தெரிகிறது. எனினும்‌ 
இந்த நம்பிக்கை நீண்ட நாள்‌ நீடிக்காது என்பதை, 
மிகவும்‌ மனவருத்ததத்துடன்‌ ஒப்புக்கொண்டுதான்‌ 
ஆக வேண்டும்‌. 

சில அண்டுகளுக்கு முன்னர்‌, சகஜமான, தினந்‌ 
கேோறுமான சூழ்நிலைகளில்‌, ஆக்ஸிஜனை சேமித்து வைக்‌ 
குமாறு, ஜப்பானியர்கள்‌ கட்டாயப்படுத்த ப்பட்டார்‌ 
கள்‌. ஐப்பானிலுள்ள டோக்கியோ, மற்றும்‌ பல நகரங்‌ 
களின்‌ கெருக்களில்‌ நிறைந்து நெரிசலாக இருந்த வாக 
னங்களிலிருந்து. வெளி வந்த வாயுக்களில்‌ உள்ள கரி 
யமில வாயுவும்‌, கார்பன்‌ மானாக்சைடும்‌, வளிமண்‌ 
படலத்தை நச்சுப்படுத்தின. அத்தகைய காற்று, ஓரளவு 
ஆக்ஸிஜன்‌ கொண்டிருந்தாலும்‌, சுவாசத்திற்கு உகந்‌ 
குகுல்ல. 


124 


iy த - ல ்‌ ட்‌ ்‌ ்‌ 
0 ஆகப்‌ 1 1 
ட்‌ ட்‌ கப்‌ 
TD | |, ௬ | டாடாசீ ப அன்‌ 

ய்‌ த்‌ 7 t ப ல] த 

ர்‌ சுட ப பப்‌ மரீ 
en 

னத 71 
ni Wi 7 


=== “22 


| 


10 
+ 


வண்கை! ௩ 


போக்குவரத்து கட்டுப்பாடு அதிகாரிகளால்‌, பல 
மணி நேரங்கள்‌, பணியாற்ற முடியவில்லை. மிகையான 
நச்சு வாயுவைத்‌ தவிர்க்க, அவர்களுக்கு ஆக்ஸிஜன்‌ 
வழங்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இடையி 
டையே, சுத்தமான காற்றை போலீஸ்காரர்கள்‌ சுவா 
சிக்கும்‌ வகையில்‌, காவல்நிலையங்களில்‌, அமுக்கப்பட்ட 
காற்று கொண்ட சிலிண்டர்கள்‌ இருப்பது, ஓப்பானில்‌ 
ஒரு நெடுநாளைய பழக்கமாகும்‌. தற்போது, வழிப்‌ 
போக்கர்களுக்கு, நல்ல காற்றுக்கு வகை செய்யும்‌ 
முறையில்‌, மடோக்கியோவின்‌ தெருக்களில்‌, ஆக்ஸிஜன்‌ 
கொண்ட சாதனங்கள்‌ பொருத்தப்பட்டுள்ளன. உலகமெங்‌ 
கும்‌, குடிநீர்‌ சாகனங்கள்‌ அமைக்கப்பட்டது போன்று, 
இதுவும்‌ இருக்கும்‌. இயந்திரத்தில்‌ ஒரு நாணயத்தைச்‌ 
செலுத்தினால்‌, தங்களது நுரையீரல்களை ஆக்ஸிஜனால்‌ நிரப்ப 
முடியும்‌. 

பூமியில்‌ ஆக்ஸிஜன்‌ மிகக்‌ குறைவாகவோ அல்லது இல்‌ 
லாமலோ இருக்கும்‌, பல இடங்கள்‌ உள்ளன, இதற்குக்‌ 


125 


காரணம்‌, ஆக்ஸிஜனைப்‌ பெரிதும்‌ கிரகிக்கும்‌ பாக்டீரியாக்‌ 
கள்‌ போன்ற உயிரினங்களேயாகும்‌. ஒரு மில்லி இராம்‌ 
பாக்டீரியா, 200௧.மி.மீ. ஆக்ஸிஜனை, ஒருமணி நேரத்தில்‌, 
கிரகிக்க முடியும்‌. இதே எடைகொண்ட, ஒரு பணிபுரியும்‌ 
தசை, இதேநேரத்தில்‌, 20 க.மி.மீ. ஆக்ஸிஜனைக்‌ கிர 
கிக்க முடியும்‌; ஒய்வு நிலையின்போது 21/, க. மி.மீ. ஆக்‌ 
ஸிஜன்தான்‌ தேவைப்படுகிறது. பாக்டீரியா, மற்றும்‌ பல 
நுண்கிருமிகளின்‌ நடவடிக்கைகளால்‌, நமது பூமியின்‌ ஒவ்‌ 
வொரு மூலை, முடுக்கும்‌ வாழ்வதற்கு தகுதியற்றதாக விடு 
கிறது. ஆகவே விலங்கினங்கள்‌, இத்தகைய சூழ்நிலையில்‌ வாழ 
புதிய முறைகளைக்‌ கண்டு பிடிக்க வேண்டும்‌. 

இத்தகைய குழ்நிலையில்‌ மின்சார விலாங்குமீன்கள்‌ 
வெற்றியுடன்‌ சுவாசிக்கன்றன. இந்தப்‌ பெரிய மீன்கள்‌, 
கென்‌ அமெரிக்காவின்‌ சதுப்பு நிலங்களிலும்‌, சிறிய நதிக 
ளிலும்‌ வாழ்கின்றன. மழைகாலத்தின்‌ போது, இந்த நதி 
கள்‌ பொங்கி வழிகின்றன; சதுப்பு நிலங்களில்‌, சேறும்‌, 
சகதியும்‌ கொண்ட தண்ணீர்‌, நிரம்பி வழிகின்றது. இத்த 
கைய நீரோட்டங்களில்‌, ஆக்ஸிஜன்‌ செறிந்து காணப்படு 
கிறது. நீரின்‌ அடியில்‌ வாழ்‌ உயிரினங்கள்‌, எளிதில்‌ சுவா 
சிக்கின்றன. ஆனால்‌, மழை காலத்திற்குப்பின்‌ வரும்‌ வறட்‌ 
சியின்போது, ஆறுகள்‌ விரைவில்‌ உலர்கின்றன; இங்குமங்‌ 
கும்‌ சிறிது கண்ணீர்‌ கொண்ட ஏரிகளும்‌, குறுகிய குட்டை 
களும்‌ காணப்படுகின்றன. சதுப்பு நிலங்கள்‌ வறண்டு விடு 
கின்றன. வெப்ப மண்டல சூரியனால்‌ உஷ்ணமடைந்கு 
வறண்ட குளங்களிலுள்ள செடிகள்‌ பட்டுப்போகின்றன. 
நுண்‌--இருமிகள்‌, துரிதமாக இனப்பெருக்கமடைகின்றன? 
அவை, காற்றிலிருந்து கரையும்‌ விகிதத்தைவிட அதிகமாக 
ஆக்ஸிஜனைக்‌ கிரகிக்கன்றன. இதனால்‌, தண்ணீர்‌ வாழ்‌ 
உயிரினங்கள்‌ அனைத்திற்கும்‌. சுவாசம்‌ சிரமமாகி, மூச்சுத்‌ 
திணறல்‌ உண்டாகிறது. 

அனால்‌ மின்சார விலாங்குமீன்‌, ஆக்ஸிஜன்‌ பற்றாக்கு 
றையால்‌ சிரமப்‌ படாமல்‌, இனிதே வாழ்கிறது. மேலும்‌, 
உணவும்‌ ஏராளமாகக்‌ கிடைக்கிறது. வற்றிய குளங்களில்‌ 
வசிக்கும்‌ உயிரினங்கள்‌ விலாங்கு மீன்கள்‌ வசிக்கும்‌ இடங் 
களுக்கு ஆகர்ஷிக்கப்படுகின்றன. விலங்கின சக்தி நிலையங்‌ 
களைப்‌ பற்றி, பின்னர்‌, நாம்‌, குறிப்பிட வேண்டியுள்ளது; 
அனால்‌, மின்சார விலாங்கு மீன்கள்‌, தங்கள்‌ இரையைத்‌ 


126 


தேடிப்போவதில்லை என்பதை நாம்‌ குறிப்பிட வேண்டும்‌. 
குழம்பிய சகதியின்‌ மண்டி கபில நிறமாக இருப்பதால்‌, 
ஒன்றின்‌ மூக்கின்‌ நுனியைக்‌ கூட அதில்‌ காண முடியாது. 
தற்செயலாக அல்லாமல்‌, அங்கு ஒரு இரையையும்‌ பிடிக்க 
முடியாது, என்பது தெளிவு எத்தகைய ஐந்து என்று தெரிய 
முயற்சி செய்யாமலேயே, விலாங்குமீன்‌, தனது இரையை 
சக்தி வாய்ந்த மின்தாக்குதல்களால்‌, கொன்றுவிடுகிறது. 

விலாங்கு மீன்களின்‌ கவர்ச்சிக்குக்‌ காரணமென்ன? 
குளங்களில்‌ உள்ள நல்ல பகுதிகளில்‌, அவை, வசிக்கின்ற 
னவா? இல்லவே இல்லை. இந்த மீன்கள்‌, தம்மைச்‌ சுற்றி 
யுள்ள நீரை ஆக்ஸிஜன்‌ செறிவு கொண்டதாக ஆக்கிவிடு 
வதால்தான்‌. 600 வோல்ட்கள்‌ கொண்ட மின்சக்தி. தண்‌ 
ணீரை, அதன்‌ இரு பிரிவுகளான ஆக்ஸிஜனாகவும்‌, ஹைட்ர 
ஜனாகவும்‌ மாற்ற முடியும்‌. எல்லாப்‌ பகுதிகளிலிருந்தும்‌ 
வரும்‌, ஆக்ஸிஜன்‌ பட்டினியான மீன்களை, உயிர்வாழ்வுக்கு 
இன்றியமையாத இத்தகையது, ஈர்க்க முடியும்‌. 

மின்சக்தி வெளியேறியதும்‌, விலாங்கு மீனின்‌ உடலில்‌ 
தண்ணீர்‌, கசிந்து சிதைந்து விடுகிறது. இவ்விதம்‌ உருவான 
ஆக்ஸிஜன்‌, இரத்தத்தின்‌ மூலம்‌ உடல்‌ முழுவதும்‌ அனுப்பப்‌ 
படுகிறது. அனால்‌ ஹைட்ரஜன்‌, அகற்றப்‌ படவேண்டும்‌. 
அது, செதிள்கள்மூலம்‌ வெளியேற்றப்படுகிறது. சிறிய குமி 
மிகளின்‌ நீண்ட ஊற்றுப்போன்று, கண்ணீரின்‌ பரப்பில்‌ 
தோன்றுகிறது. இந்தக்‌ குமிழ்களைக்‌ கண்டவுடன்‌, இந்திய 
வேட்டைக்காரர்கள்‌, இத்தகைய பயங்கரமான மீன்‌ இருக்‌ 
குமிடத்தைக்‌ தெரிந்து கொள்கின்றனர்‌. காலந்தாழ்த்தா 
மல்‌, உடனடியாக அந்த மீன்களைக்‌ கொன்று, தங்களது 
உணவாக்கிக்‌ கொள்கின்றனர்‌. 

விலாங்கு மீன்கள்‌ தவிர, லெபிடோசிரன்‌ எனப்படும்‌ 
ஒரு வகையான மீன்‌, கென்‌ அமெரிக்காவின்‌ சதுப்பு நிலங்‌ 
களில்‌ வாழ்கிறது. மழைகாலங்களில்‌ கூட மிகக்‌ குறைந்த 
அளவில்‌ ஆக்ஸிஜன்‌ இருக்கும்‌ முழுமையாக வறண்ட சதுப்பு 
நிலங்களில்‌ கூட இந்த மீன்கள்‌ உயிர்வாழ முடியும்‌. வயத 
டைந்த மீன்கள்‌, குறைந்த அளவு ஆக்ஸிஜனில்‌ கூட, உயிர்‌ 
வாழ முடியும்‌. ஏனெனில்‌ அவற்றின்‌ நீந்துபைகள்‌, ஒரு 
ஜோடியான சுவாச உறுப்பாக உள்ளது. அவை, காற்றை 
சுவாசிக்கன்றன; ஆனால்‌, அத்தகைய தண்ணீரில்‌, முட்டை 
களை எவ்விதம்‌ பாதுகாப்பது என்பதுதான்‌ பிரச்னையாகும்‌. 


127 


தங்களது குஞ்சுகளைப்‌ பாதுகாக்க, ஒரு ஒப்பற்ற முறையை 
லெபிடோசிரன்‌, கொண்டுள்ளது; இந்த முறையில்‌ முட்‌ 
டைகளுக்கு ஆக்ஸிஜனை வழங்குகிறது. ஆண்தான்‌ இதற்‌ 
குப்‌ பொறுப்பாகும்‌. மழைகாலம்‌ துவங்கியவுடன்‌, அடித்‌ 
தளத்தில்‌ ஒருசிறிய, ஆனால்‌ ஆழமான, ஒரு குழியைக்‌ 
கண்டு பிடிக்கிறது அல்லது ஒருகுழியைத்‌ தோண்டி, அத 
னுள்‌ பெண்மீனை இழுத்துச்‌ செல்கிறது. முட்டைகள்‌ இடப்‌ 
பட்டு பொலிவுற்ற உடன்‌, பெண்மீன்கள்‌, ஆண்மீனின்‌ 
பாதுகாப்பில்‌ முட்டைகளை விட்டுவிட்டு, நீந்திச்‌ சென்று 


விடுகின்றன. 
இனப்‌ பெருக்க காலம்‌ வந்தவுடன்‌ லெபிடோசிரன்‌, 
““ திருமணத்திற்கான?” சாதனங்களை உண்டாக்குகிறது. 


ஆண்மீனின்‌ வயிற்றுத்‌ துடுப்பிலிருந்து, நீண்ட நூலிழை 
போன்ற கிளைகள்‌ வெளிவருகின்றன. பெண்மீனைக்கவர, 
அண்‌ மீனின்‌ சாதனைகள்‌ சுவையாக இருக்கும்‌; அதன்‌ துடுப்‌ 
புகள்‌ முழுவதுமாக கீழிறங்கி, முட்டைகள்‌ கொண்ட கூட்டை 
பாதுகாக்கும்‌. இத்தகைய சாதனம்‌, பெண்மீனைக்‌ கவர்‌ 
வது மட்டு மல்ல; முட்டைகளுக்கான ஆக்ஸிஜனை வினியோ 
கம்‌ செய்யும்‌, குழாய்கள்‌ போன்று பயன்படுகிறது. ஆண்‌ 
லெபிடோசெரினின்‌ தற்காலிக கிளைகள்‌, மிக நுண்ணிய 
இரத்த நாளங்களால்‌ நிறைந்துள்ளன. இதன்‌ மூலம்‌, குங்‌ 
களுடைய இரத்தத்திலிருந்து, சுற்றியுள்ள தண்ணீருக்கு 
ஆக்ஸிஜனை அனுப்ப, வகை செய்றெது. 

சரியான இடமாக இருந்தால்‌-— ஒரு சிறிய குழிவு அல்‌ 
லது பிரதான குளத்துடன்‌ தொடர்பு இல்லாத ஒரு தட்‌ 
டையான பகுதியில்‌ ஒரு பள்ளம்‌-— முட்டைகளுக்கு ஆக்ஸி 
ஜனை வழங்குவது எளிதாகும்‌, அத்தகைய நிலைகளில்‌, 
ஆண்‌, பரப்பிலிருந்தே உடனடியாக ஆக்ஸிஜனைப்‌ பெற 
லாம்‌. முட்டைகளின்‌ மீது இருந்துகொண்டே, தனது இரத்‌ 
குத்தகை செறிவுடையதாக்கி, ஆக்ஸிஜனை, துரிதமாக, சுற்‌ 
றியுள்ள தண்ணீருக்குள்‌ செலுத்துகிறது. கூட்டுக்காக 
பயன்படுத்தப்பட்ட குமியோ, பள்ளமோ சிறியதாக இருந்‌ 
தால்‌, குளத்தின்‌ சலனமற்ற தண்ணீரில்‌ கூட, இது, எளி 
இல்‌ சாத்தியமாகிறது. 

பசுமையான தாவரங்களிலிருந்தும்‌ குளம்‌ ஆக்ஸிஜனைப்‌ 
பெறுகிறது. பசுமையான தாவரங்கள்‌ மிகச்‌ சிலவாக 
இருந்து, அவை வெளியேற்றும்‌ ஆக்ஸிஜன்‌, தண்ணீரைச்‌ 


126 


செறிவடையச்‌ செய்ய போதுமானதாக இல்லாவிடில்‌, ஆக்ஸி 
ஜன்‌ மிகுந்து செறிவுடன்‌ காணப்படும்‌ தாவரங்களின்‌ மீதே, 
தங்கிவிடலாம்‌. பல ஐந்துக்களும்‌, இந்த முறையையே பின்‌ 
பற்றுகின்றன. 

செடிகளின்‌ மீது சிறிய ஆக்ஸிஜன்‌ குமிழிகளை அடிக்கடி 
காணலாம்‌. மேக்ரோப்ளி வண்டுகள்‌, தங்களது சிறிய 
கால்களின்‌ உதவி கொண்டு, இத்தகைய குமிழிகளை எடுத்‌ 
துச்‌ சென்று; தங்களது முன்தும்பிகளுக்கு அனுப்புகின்றன. 
சிறிது நேரம்‌ கழித்து வாயுக்குமிழ்கள்‌ மறைவதால்‌, நாம்‌, 
வண்டுகள்‌ தங்களது தும்பிகளைக்‌ கொண்டு சுவாசிக்‌ 
கின்றன என நம்ப நேரிடுகிறது. ஆக்ஸிஜன்‌ வாயுக்‌ குமிழிகள்‌ 
காணப்படாவிட்டால்‌, வண்டுகள்‌, செடிகளைப்‌ பிளந்து, 
அதன்‌ காற்று வழிகள்‌ மூலம்‌ வெளிப்படும்‌ காற்றுக்காகக்‌ 
காத்திருக்கின்றன. தண்ணீரின்‌ பொன்வண்டுகளும்‌ இதே 
முறையைப்‌ .பின்பற்றுகன்றன. 

மேக்ரோப்ளியா, மற்றும்‌ டொனிசியா. ஆகியவற்றின்‌ 
முட்டைப்‌ புழுக்கள்‌ செடிகளின்‌ மீது கீறல்களை உண்டாக்கி, 
தங்களது திருகு சுருளை அத்துடன்‌ இணைக்கின்றன. மற்ற 
ஜந்துக்கள்‌ தங்களது ஊசிகளை செடிகளுக்குள்‌ செலுத்தி, 
அதன்‌ செல்லிடைப்‌ பகுதியிலிருந்து ஆக்ஸிஜனை உறிஞ்சுகின்‌ 
றன. ஆக்ஸிஜன்‌ செறிந்த இத்தகைய செல்லிடைவெளிகள்‌, 
கூட்டுப்புழு நிலைக்கு மிகவும்‌ உகந்ததாகும்‌. 

எனினும்‌, பிரேசில்‌ நாட்டு பாராபோனிக்சின்‌ கம்பளிப்‌ 
புழு, மேற்கூறியதைவிட, சாதுரியமானது. பசுமையான 
தாவரங்களின்‌ சிறு துண்டுகளைக்‌ கொண்டு, தங்களுக்கென, 
அவை ஒரு வீடுகட்டிக்கொள்கின்றன. இவை உலர்ந்து ௪ரு 
கானவுடன்‌, அது ஈடுசெய்யப்படுகின்றது. இதன்‌ விளைவாக, 
பகல்‌ நேரங்களில்‌, அவைகளின்‌ கூடுகளில்‌ நிறைய ஆக்‌ 
ஸிஜன்‌ கிடைக்கிறது. ஆனால்‌ இரவில்‌, செடிகளால்‌ வெளி 
யிடப்படும்‌ கரியமிலவாயுவால்‌ மூச்சுத்‌ திணறாமல்‌ இருக்க, 
கம்பளிப்புழுக்கள்‌ வெளியேறி வந்துவிடுகின்றன. 

முதுகெலும்புப்‌ பிராணிகளின்‌, இரைப்பைகளிலும்‌, 
சிறுகுடல்களிலும்‌ காணப்படும்‌ ஆக்ஸிஜன்‌ அளவு மிகவும்‌ 
குறைந்தே இருக்கும்‌. ஆனால்‌, பூமியில்‌ வசிக்க வேறு எந்த 
இடமுமே கிடைக்காத சில உயிரினங்கள்‌, ஆக்ஸிஜனை எவ்‌ 
விதம்‌ பெறுவது எனக்‌ தெரிந்துகொண்டன, அத்தகைய 


9... 1508 129. 


உயிரினம்தான்‌, குதிரைகளின்‌ உணவுப்‌ பாதைகளில்‌ வசிக்‌ 
கும்‌, பாட்‌ (பாட்‌ பூச்சியின்‌ முட்டைப்‌ புழு) எனப்படுவதா 
கும்‌. மற்றப்‌ பிராணிகளைப்‌ போலவே, பாட்‌ பூச்சியும்‌, 
சுவாசத்திற்கென, ஒருமூச்சு மண்டலம்‌ கொண்டிருக்கிறது. 
திறந்த வெளியில்‌ வசிக்கும்‌ முட்டைப்‌ புழுக்களின த்தைவிட 
இந்த மண்டலம்‌ அதிக பலமுள்ளதாகவும்‌, பல கிளைகள்‌ 
கொண்டதாகவும்‌ இருக்கின்றது. மிகப்‌ பெரிய, பல, சிவப்பு 
இரத்த அணுக்கள்‌ கொண்ட ஒரு உருவமைப்பு, அதன்‌, 
சிவப்பு அங்கங்களாகும்‌. ஒரு மூச்சுத்‌ தண்டு ஒவ்வொரு 
செல்லினுள்ளும்‌ நுழைகிறது. பின்னர்‌ பல நுண்‌ கிளைக 
ளாகப்‌ பிரிந்து புரோடோபிளாசத்தை அடைகிறது. 

சிவப்பு அங்கங்கள்‌ எவ்விதம்‌ பணிபுரிகின்றன என்பது 
நமக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, பாட்பூச்சியின்‌, முட்டைப்‌ 
புழுவிற்கு ஆக்ஸிஜனை வினியோகிப்பதில்‌ பெரும்‌ பங்கு 
வகிக்கிறது என்பது தெளிவு. செல்களின்‌ நிறத்திற்குக்‌ 
காரணமான, ஹீமோகுளோபின்‌ பெருமளவில்‌ இருப்பதன்‌ 
மூலம்‌ இது உறுதியாகிறது. ஹீமோகுளோபினுக்கும்‌ ஆக்‌ 
ஸிஜனுக்கும்‌ நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆக்ஸிஜன்‌ 
மிகக்‌ குறைவாக இருந்த போதிலும்‌, அதனுடன்‌ இணையும்‌ 
திறன்‌, விலங்கனங்களைவிட, பன்‌ மடங்கு அதிகமாக இருக்‌ 
கிறது. 


அஸ்காரைட்கள்‌ எனப்படும்‌ நாக்குப்பூச்சி (உருண்டைப்‌ 
புழு) விலங்கினங்களின்‌ சிறுகுடல்களில்‌ காணப்படுகின்‌ றன. 
சமீபகாலம்‌ வரை, அவை, ஆக்ஸிஜன்‌ இல்லாமலேயே 
உயிர்‌ வாழ முடியும்‌ என நம்பப்‌ பட்டது. எனினும்‌, பன்‌ 
றியின்‌ நாக்குப்‌ பூச்சியில்‌ இரண்டு வகையான ஹீமோகுளோ 
பின்களைக்‌ கண்ட, விஞ்ஞானிகள்‌, வியந்தனர்‌. இந்த 
ஹீமோகுளோபின்‌, உடலின்‌ சுவரிலும்‌, உடற்குழிவில்‌ 
நிறைந்துள்ள தஇதிரவத்திலும்‌, செறிவடைந்து இருக்கிறது. 
பன்றியின்‌ ஹீமோகுளோபினை விட, அதன்‌ நாக்குப்‌ பூச்‌ 
சியின்‌ வெளிப்புற ஹீமோகுளோபின்‌ (2,500 மடங்கு அதி 
கமாகவும்‌, உட்புற ஹீமோகுளோபின்‌ 10,000 மடங்கு 
அதிகமாகவும்‌ ஆக்ஸிஜனை தக்க வைத்துக்கொள்கிறது. 

ஆக்ஸிஜன்‌ இல்லாமலேயே சமாளிப்பதென்றால்‌, நாக்‌ 
குப்‌ பூச்சிக்கு ஹீமோகுளோபின்‌ ஏன்‌ தேவைப்படுகிறது? 
குறிப்பாக, ஆக்ஸிஜன்‌ பற்றாக்குறை பெருமளவில்‌ இருக்‌ 
கும்போது, ஆக்ஸிஜன்‌ தேவைப்படுகின்ற இரு ஹீமோகு 


130 


ளோபின்கள்‌ கொண்ட ஒரு அமைப்பே, ஒரு சிறந்த ஆக்ஸி 
ஜன்‌ கடத்தியாக இருக்க முடியும்‌ என கோட்பாடுக்‌ கண 
கடுகள்‌ காட்டுகின்றன. 
பாக்டீரியா போன்ற ஆதிகால ஐந்துக்கள்‌, ஹீமோகு 
ளோபின்‌ கொண்டிருக்கவில்லை. ஆகவே சுற்றுப்‌ புறத்தி 
லிருந்து தீவிரமாக ஆக்ஸிஜனைப்‌ பெற முடியவில்லை. எனி 
னும்‌, ஆக்ஸிஜன்‌ மிகக்‌ குறைவாகவோ அல்லது இல்லாம 
லேயோ இருந்த ஓரு சூழ்நிலையில்‌, அவை வசிக்க நேர்ந்தது. 
இருந்தபோதிலும்‌, ஆக்ஸிஜன்‌ இல்லாத ஓரு சூழ்நிலையில்‌ 
அவை சந்தோஷமாக இருக்க தக அமைத்துக்‌ கொண்டன. 
எனவே அவை காற்றிலா ஜீவிகள்‌ என அழைக்கப்பட்டன. 
அதாவது ““காற்றில்லாமல்‌ வாழக்கூடியவை.” 
அனரோப்கள்‌ எவ்விதம்‌ காற்றில்லாமல்‌ வாழ்கின்றன? 
சில காலத்திற்கு முன்னர்‌, இந்தப்‌ புதிருக்கு விடையே 
கிடைக்காது போன்று தோன்றியது. தற்போது, அவற்றிற்‌ 
கும்‌ ஆக்ஸிஜன்‌ தேவை என்பது நமக்குத்‌ தெரியும்‌. வளி 
மண்டலத்திலிருந்து ஆக்ஸி, னை கரெகிப்பதற்குப்‌ பதிலாக, 
அனரோப்கள்‌, அங்ககப்‌ பொருட்களிலிருந்து, ஆக்ஸிஜனைப்‌ 
பெறுகின்றன. (அனரோப்களை காற்றிலா ஜீவி எனலாம்‌. 
மொ-ர்‌). சில பாக்டீரியாக்கள்‌, அனங்க பொருளிலிருந்து 
ஆக்ஸிஜனைப்‌ பெறுகின்றன. இதற்கு அவை, நைட்ரைட்க 
ளையும்‌, சல்பைட்டுகளையும்‌ பயன்‌ படுத்துகின்றன. 
அதிகப்படியான ஆக்ஸிஜனைப்‌ பயன்படுத்தாமல்‌, வளர்‌ 
சிதை மாற்ற விளைபொருள்களைப்‌ பயன்படுத்தி, அனரோப்‌ 
கள்‌ சுவாசிக்கின்றன. ஆக்ஸிகரணமடையும்‌ பொருளிலுள்ள 
ஆக்ஸிஜனின்‌ அளவைப்‌ பயன்படுத்தி திருப்தியடைகின்றன 
ஏனெனில்‌, ஒரு பொருள்‌ ஆக்ஸிகரணமடையும்போது, ஆக்‌ 
ஸிஜன்‌ சேர்க்கப்படுவதாலோ, அல்லது ஹைட்ரஜன்‌ அகற் 
றப்படுவதாலோ, எந்தவித வேறுபாடும்‌ இல்லை. 
ஹைட்ரஜன்‌ அகற்றப்பட்டு நடைபெறும்‌ ஆக்ஸிகர 
ணத்தை நொதித்தல்‌ என்கிறோம்‌; இதனால்‌ அங்கப்‌ பொருட்‌ 
கள்‌ பின்னமடைந்து, ஆக்ஸிகரணமடைந்த பொருட்களாக 
வும்‌, குறைக்கப்பட்ட பொருட்களாகவும்‌ மாறுகின்றன. 
உயிரினத்திற்குத்‌ தேவையான சக்தியும்‌ உருவாகிறது. 
குளுகோஸ்‌ மூலக்கூறு உடைபட்டு, இதில்‌ ஆல்கஹா 
லின்‌ (குறைக்கப்‌ பட்ட பொருள்‌) இரண்டு மூலக்கூறுகளாக 
வும்‌, கரியமிலவாயுவின்‌ (ஆக்ஸி கரணமடைந்த பொருள்‌) 


131 


இரண்டு மூலக்‌ கூறுகளாகவும்‌ பின்னமடைகிறது. இது 
தான்‌, ஒரு செல்‌ உயிரினங்களில்‌ காணப்படும்‌ நொதித்தல்‌ 
வகைக்கு சிறந்த உதாரணமாகும்‌. 

பலசெல்‌ உயிரினங்களில்‌ காணப்படும்‌ வகை, லாக்டிக்‌ 
நொதித்தலாகும்‌. இதில்‌ மாவுப்‌ பொருள்‌ சிதைந்துபடுகி 
றது. உதாரணமாக சர்க்கரை மூலக்கூறு உடைபடும்போது, 
சர்க்கரையைவிட குறைந்த சக்தி கொண்ட, லாக்டிக்‌ அமிலத்‌ 
தின்‌ இரண்டு மூலக்கூறுகளாக மாறுகிறது. மாவுப்‌ பொருட்‌ 
கள்‌ பின்னமடைவது, பல்வேறு பிரதிவினைகள்‌ கொண்ட 
ஒரு படிப்படியான நிகழ்வாகும்‌. இதன்‌ விளைவாக, சர்க்‌ 
கரை மூலக்‌ கூறில்‌, உட்புற கரி அணுவின்‌ பக்கத்திலுள்ள 
ஆக்ஸிஜன்‌, வெளிப்புறகர்‌ி அணுவிற்கு மாற்றப்படுகிறது. 
இதுனால சக்தி உருவாகிறது. 

எலக்ட்ரான்‌ இழப்பு எனப்படும்‌ மற்றொரு வகையான 
ஆக்ஸிகரணமும்‌ இருக்கிறது. ஆனால்‌ இந்த முறையை, உயி 
னங்கள்‌ கையாள முடியுமா எனபது இன்னும்‌ முழுமை 
யாக ஆராயப்படவில்ல. 

நொதித்தலிலிருந்தே, ஆக்ஸிஜனைப்‌ பெற முடியுமானால்‌ 
உயிரினங்கள்‌ ஏன்‌ வளி மண்டல ஆக்ஸிஜனைப்‌ பயன்படுத்‌ 
துகின்றன என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு, மிக முக்கிய 
மான பல காரணங்கள்‌ உணடு. நொதித்தலால்‌, ஓருபொ 
ருள்‌ முழுமையாக ஆக்ஸிகரணம்‌ அடையாததால்‌, மிகக்‌ 
குறைந்த அளவே சக்தி உருவாகிறது. குளுகோஸின்‌ ஒரு 
கிராம்‌ மூலக்கூறு முழுமையாக ஆக்ஸிகரணமடைந்து கரி 
யமில வாயுவும்‌, தண்ணீரும்‌ உண்டானால்‌, 0673 பெரிய 
கலோரிகள்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌ நொதித்தலால்‌ உருவாகும்‌ 
இதில்‌ ஆல்கஹாலலும்‌, கரியமிவாயுவாலும்‌ கிடைக்கக்கூடி 
யது 25 பெரிய கலோரிகள்‌ மட்டுமே. (அதாவது 27 
மடங்கு குறைவாக). அனரோப்கள்‌ பெறும்‌ அதே அளவு 
சக்தி கிடைக்க, அனரோப்கள்‌ 27 மடங்கு குளுகோஸை 
பெறுவது மிகவும்‌ பெரியதே. இயற்கை, இத்தகைய விர 
யத்தை அனுமதிக்காது. 

மற்றுமொரு காரணம்‌ என்னவெனில்‌, உயிரினத்திற்கு 
இமை பயக்கும்‌ இதைல்‌, மற்றும்‌ ப்யூடைல்‌ ஆல்கஹால்‌, 
லாக்டிக்‌ மற்றும்‌ ப்யூட்ரிக்‌ அமிலம்‌, அசிடோன்‌ போன்ற 
பொருட்களும்‌, நொதித்தலின்‌ போது உண்டாகின்றன. 


132 


இத்தகைய தீங்கான பொருட்களை வெளியேற்றுவது எளி 
ல்ல. 
ட்‌ சுவாசத்தின்போது, அடிக்கடி எரி வாயுக்கள்‌ உண்டாகி 
றன. நுண்கிருமிகள்‌ அடிக்கடிஹைட்ரஜனை வெளிப்படுத்து 
கின்றன. கரையான்களின்‌ சிறுகுடல்களில்‌ வசிக்கும்‌ நுண்‌ 
கிருமிகள்‌, மேற்கூறியது போன்றே சுவாசிக்கின்றன. பல 
செல்‌ ஜந்துக்களின்‌ சில ஈக்களின்‌ முட்டைப்புமுக்கள்‌, பெரு 
மளவில்‌ ஹைட்ரஜனை வெளிவிடுகின்றன. சில உயிரினங்கள்‌ 
ஹைட்ரஜனை மட்டுமின்றி, தானாகவே எரியக்கூடிய வாயுக்‌ 
கள்‌ உள்ளிட்ட சில இனம்‌ தெரியாத வாயுக்களையும்‌, மீதே 
னையும்‌ வெளிவிடுகின்றன. குளத்தின்‌ அடி வண்டலில்‌ உள்ள 
வாயுக்கள்‌, கண்ணீர்‌ பரப்பின்‌ மேல்‌ வந்து, புதிரான நீல 
நிற சுடருடன்‌ எரிவதைப்‌ பார்க்க அழகாக இருக்கும்‌. 

மூச்சுவிடும்‌ தங்கள்‌ முறையை, இந்த அளவுக்கு, எவ்‌ 
விதம்‌ விலங்கினங்கள்‌ மாற்றிக்‌ கொண்டன? அஆக்ஸிஜனே 
இல்லாத நிலைக்கு தங்களை எவ்விதம்‌ தக அமைத்துக்‌ 
கொண்டன? இதற்கு விடையளிப்பது சிரமமல்ல. பூமியில்‌, 
வாழ்க்கையின்‌ துவக்கத்தின்போது, ஆக்ஸிஜன்‌ மிகக்‌ குறை 
வாகவே இருந்தது. ஆரம்பகால உயிர்‌ ஜீவன்கள்‌ அனரோப்‌ 
களாகவே இருந்தன. வளி மண்டலம்‌ ஆக்ஸிஜனால்‌ செறி 
வடைந்தவுடன்‌, சக்தி உருவாக்கும்‌ பொருட்களை முழுமை 
யாக எரிக்க; விலங்கினங்கள்‌, தெரிந்து கொண்டன. அதே 
போது, காற்றில்லாமல்‌ (அனரோபிக்‌ முறை) சுவாசிக்கும்‌ 
முறையும்‌ மாறைந்துவிடவில்லை. இந்த அத்தியாயத்தின்‌ 
துவக்கத்தில்‌ கூறியபடி, எல்லா விலங்கினங்களிலும்‌, சக்தி 
உருவாகும்‌ முதல்‌ கட்டங்கள்‌, ஆக்ஸிஜன்‌, இன்றியே நிகழ்ந்‌ 
கன. ஆக்ஸிஜனே கிடைக்காத இடங்களுக்கு அரோபிக்‌ 
விலங்குகள்‌ போக நினைத்தால்‌, போஷாக்குப்‌ பொருட்க 
ளில்‌ உள்ள சக்தியை ஓரளவு பயன்படுத்தி தங்களைக்‌ கட்‌ 
டுப்படுத்திக்‌ கொள்ள வேண்டிவரும்‌. இகைக்‌ செய்ய, அவை 
களுக்கு, ஓரளவே ஆக்ஸிகரணமடைந்த பொருட்களைத்‌ தீங்‌ 
கற்றதாக, ஆக்கக்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. 

நமது பூமியில்‌, வளி மண்டலத்தில்‌ ஆக்ஸிஜன்‌ மிகவும்‌ 
குறைவாக இருக்கும்போது, காவர மண்டலம்‌ உருவாயிற்று 
ஆகவே உயிரினங்கள்‌, ஆக்ஸிஜன்‌ குறைவாகக்‌ கிடைக்கும்‌ 
சுற்றுப்‌ புறத்தில்‌ வாழத்‌ தங்களை தக அமைத்துக்‌ கொள்ள 
வேண்டியிருந்தது அதிசயமல்ல. எனினும்‌, நாம்‌ மற்றுமொரு 


133 


புதிரான நிகழ்வை கவனிக்கத்‌ தவறிவிட்டோம்‌; மிகையான 
அக்ஸிஐஜனிடையே வசிக்கும்‌ விலங்கினங்கள்‌ தங்கள்‌ உட 
லினுள்‌ நடைபெறும்‌ ஆக்ஸிகரண நிகழ்வுகளின்‌ துரிதத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்தின. நிரந்தரமாக பயமுறுத்திக்‌ கொண் 
டிருக்கும்‌ நெருப்பை அணைக்க அவை தயாராக இருப்பது 
போல்‌ தோன்றியது. 

சுற்றுப்புற அக்ஸிஜனின்‌ அளவு எப்போதும்‌ நிரந்தர 
மாகவே இருக்கும்‌. அதில்‌ ஏதாவது மாற்றம்‌ நிகழ்ந்தால்‌, 
ஆக்ஸிஜன்‌ குறைகிறது. ஆக்ஸிஜன்‌ தட்டுப்பாட்டை (பற்‌ 
றுக்குறையை) சமாளிக்க விலங்கனங்களுக்கு பல வழிகள்‌ 
உள்ளன என்பது தெளிவாகிறது. ஆனால்‌ மிகையான ஆக்‌ 
ஸிஜனுக்கு எதிரான பாதுகாப்பு வழி எதுவும்‌ இல்லை. 

சுத்தமான ஆக்ஸிஜனை சுவாசிப்பது நச்சு விளைவை உண்‌ 
டாக்கும்‌ என சுமார்‌ 100 ஆண்டுகளுக்கு முன்பு, பால்‌ பெர்‌ 
முதன்முதலாகக்‌ கண்டுபிடித்தார்‌. எதிர்பாராராத இந்தக்‌ 
கண்டு பிடிப்பை, விஞ்ஞானிகள்‌ நம்பவில்லை; பெர்ட்‌ உப 
யோகித்த ஆக்ஸிஜனில்‌ பல்வேறு நச்சுப்‌ பொருட்கள்‌ இருந்‌ 
திருக்கலாம்‌ என்ற ஒரு சந்தேகம்‌ எழுந்தது. இந்தப்‌ பரி 
சோதனைகள்‌ மீண்டும்‌ செய்யப்பட்டன. எவ்வளவு தான்‌ 
ஆக்ஸிஜன்‌ சுத்திகரிக்கப்பட்டாலும்‌, அதை நெடுங்காலமாக 
சுவாசித்த விலங்கினங்கள்‌ அழிந்துபட்டன. 

ஆக்ஸிஜன்‌ நச்சு விளைவு பற்றியதில்‌ விஞ்ஞானிகளுக்கு 
இருந்த ஆர்வம்‌ நியாயமானகே. நீர்‌ மூழ்கெளின்‌ வேலையை 
எவ்விதம்‌ எளிதாக்குவது என்பதுதான்‌ பிரச்னை. சுத்தமான 
ஆக்ஸிஜனின்‌ மத்தியில்‌ ஒரு மனிதன்‌ 24 மணி நேரங்கள்‌ 
உயிர்‌ வாழமுடியும்‌. அதற்கு மேலாக அவன்‌ ஆக்ஸிஜனை 
சுவாசித்தால்‌. நிமோனியா எனப்படும்‌ நுரையீரல்‌ அழற்ச்சி 
தோன்றலாம்‌. மூச்சுத்‌ திணறலால்‌ மரணம்‌ நேரலாம்‌ என்‌ 
பது புதிராக இருக்கும்‌. இங்கு, முக்கியமான உறுப்புக்களி 
லும்‌, திசுக்களிலும்‌ ஆக்ஸிஜன்‌ பற்றாக்குறை உள்ளது. 
இரண்டு அல்லது மூன்று காற்று அழுத்தங்களை, ஒரு மனி 
கன்‌, 11/, முதல்‌ 2 மணி நேரங்களுக்குமேல்‌ மனிதனால்‌ 
தாங்க முடியாது. பின்னர்‌, ஆக்ஸிஜனால்‌ போதை அடைகி 
ரன்‌. இயக்கங்கள்‌ லயமற்று இருக்கின்றன; மனோவியாதி 
யால்‌ அவதிப்படுகிறான்‌; ஞாபக மறதி ஏற்படுகிறது; ஆக்‌ 
ஸிஜனின்‌ அழுத்தம்‌, மூன்று மடங்கு அதிகமாக இருந்தால்‌, 
வலிப்புகள்‌ தோன்றி மரணம்‌ சம்பவிக்கிறது. 


134 


ஆக்ஸிஜன்‌ பற்றாக்குறை மிகையான இடங்களில்‌ 
வசிக்கும்‌ உயிரினங்களுக்கு, ஆக்ஸிஜன்‌ நச்சாகிவிடும்‌. மனி 
கனின்‌ குடல்களில்‌ வாழும்‌ நாக்குப்‌ பூச்சிகளை இந்த முறை 
யில்‌ தான்‌ அழிக்க வேண்டும்‌. சிறுகுடலுக்குள்‌ செலுத்தப்ப 
டும்‌ ஆக்ஸிஜன்‌, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காமல்‌, ஓட்‌ 
டுண்ணிகளை அழிக்கிறது. 

மிகையான ஆக்ஸிஜன்‌, விலங்கினங்களுக்கு மட்டுமின்றி, 
தாவரங்களுக்கும்‌ தீங்கு விளைவிக்கிறது. தாவரங்கள்‌, நமது 
பூமியின்‌ வளி மண்டலத்தை ஆக்ஸிஜனால்‌ செறிவடையச்‌ 
செய்தாலும்‌, பூமியின்‌ வளி மண்டலம்‌ அவற்றிற்கு உகந்‌ 
ததல்ல என்பது ருசிகரமானதாகும்‌. இங்கு கரியமில வாயு 
குறைவாக இருக்கிறது; மிகையாக ஆக்ஸிஜன்‌ இருக்கிறது. 
தற்கால ஆராய்ச்சிகளின்படி, * வழக்கமான ஆக்ஸிஜனின்‌ 
செறிவு மட்டுமின்றி, மிகக்‌ குறைந்த 2% கூட (வளி 
மண்டலத்தில்‌ காணப்படுவதில்‌ 10-ல்‌ 1 பங்கு), பெருமள 
வில்‌ ஒளிச்‌ சேர்க்கையை மட்டுப்படுத்துகிறது எனத்‌ தெரி 
கிறது. தங்களுக்கு முழுதும்‌ ஒவ்வாத, ஒரு ஆகாயத்தை, 
(வளி மண்டலத்தை), தாவரங்கள்‌, உருவாக்கிக்‌ கொண் 
டன எனத்‌ தெரிகிறது. ஆக்ஸிஜன்‌ மட்டும்‌ குறைவாக 
இருந்திருந்தால்‌, அவை நன்றாக வளர்ந்து, துரிதமாக 
செழிப்படைந்திருக்கும்‌. 


கசடூம்‌ அடிப்பாரமும்‌ 

அறுவை அரங்கில்‌ எல்லாமே அமைதியாக இருந்தது. 
ஒரு இளம்‌ மயக்குனர்‌, ஒரு பெண்‌ நோயாளியைக்‌ குனிந்து 
நோக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. அறுவை சிகிச்சைக்கு எல்லாமே 
தயாராக இருந்தது. 

கை கழுவும்‌ இடத்தில்‌ நின்று கொண்டிருக்கும்‌ ஒரு 
உயரமான முதியவர்‌, மயக்க மருந்து கொடுக்குமாறு 
பணித்து ““எனது கையை நன்றாகக்‌ சுத்தம்‌ செய்து முடித்து 
விடுகிறேன்‌” எனக்‌ கூறினார்‌. 

செய்யப்பட வேண்டிய அறுவை சிகிச்சை மிகவும்‌ எளிய 
சாதாரண ஒன்று எனினும்‌ அறுவை மேசை மீது படுத்தி 
ருப்பது என்றாலே அச்சமூட்டும்‌ ஒன்றாகும்‌. ஈதரின்‌ முதல்‌ 
சொட்டு, அவளது நுரையீரல்களை அடைந்தவுடன்‌, நோயாளி 
பயமடைந்தது ஆச்சரியமல்ல. ஆகவே, அவள்‌ தன்‌: மேல்‌ 


135 


உள்ள முகமூடியை அகற்ற முனைந்தாள்‌. அருகிலுள்ள 
நர்ஸ்‌ (செவிலி பலவந்தமாக, அந்த முகமூடியைப்‌ பற்றிக்‌ 
கொள்ள நேர்ந்தது. இளம்‌ மயக்குனரும்‌, மயக்க மருந்தை 
துரிதமாகக்‌ கொடுக்க முனைந்தார்‌. அதன்‌ விளைவும்‌, எதிர்‌ 
பார்த்தபடியே இருந்தது. ஒன்றிரண்டு நிமிடங்களில்‌ 
நேயாளியின்‌ தசைகள்‌ தளர்ந்தன; அவள்‌ அமைதியடைந் 
தார்‌. இயற்கைக்கு விரோதமாக ஏன்‌, அவள்‌ இவ்வளவு 
விறைப்புடனிருந்தாள்‌? நோயாளி மூச்சுவிட வில்லை. 
அடுத்த கணமே, மயக்குனர்‌, துரிதமாக முகமூடியை அகற்றி 
செயற்கைமுறை சுவாசத்தைக்‌ கையாண்டார்‌. 

ஒரு நடுங்கிய தீனமான குரலில்‌, அவர்‌, நர்சை, லோபி 
லீன்‌ கொணரப்‌ பணித்தார்‌. 

முன்னாட்களில்‌, மிகவும்‌ ஆபத்தான சிக்கலான *:மூச்சு 
நின்று விடல்‌'”, மயக்க மருந்து கொடுக்கும்‌ போது நிகழ்ந்‌ 
குது. மயக்க மருந்தின்‌ அளவு துரிதமாக அதிகரித்தால்‌, 
மேற்கூறியசிக்கல்‌ நிகழ்ந்தது. தற்காலத்தில்‌ கையாளப்ப 
டும்‌, மயக்க மருந்து கொடுக்கும்‌ முறையில்‌, இச்‌ சிக்கல்‌ 
நிகழாது. அவ்விதமே ஏதாவது சிக்கலான விளைவுகள்‌ ஏற்‌ 
பட்டால்‌, அகைச்‌ சமாளிக்க போதிய சாதனங்கள்‌, வழி 
வகைகள்‌ உள்ளன. எனினும்‌, தனது தொழிலைத்‌ துவக்கும்‌ 
ஒரு மாணவ மயக்குனருக்கு, ஆரம்பத்திலேயே இத்தகைய 
சிக்கல்களை எதிர்கொள்வது அதுவும்‌, அவரது, கவனக்‌ குறை 
வினால்‌ ஏற்படும்போது மிகவும்‌ அருவருக்கத்‌ தக்கதாகும்‌. 
இதனால்தான்‌ செயற்கை முறை சுவாசத்தை மிகவும்‌ துரி 
தமாகவும்‌, ஆர்வத்துடனும்‌, மயக்குனர்‌ மேற்கொண்டார்‌. 
துயரமான இரண்டு, மூன்று நிமிடங்கள்‌ கழிந்ததும்‌, நோயாளி 
முதல்‌ தடவையாக மூச்சுவிடத்‌ துவங்கினார்‌; பின்னர்‌ இரண்‌ 
டாவது, மூன்றாவது தடவை... 

“அது போதுமானது”? என்று அறுவையாளர்‌ ஆணையிட்‌ 
டார்‌; அனால்‌ சுவாசம்‌ மீண்டும்‌ நின்று விட்டது. வெளிறி 
யமுகத்துடன்‌, மீண்டும்‌ மயக்குனர்‌, செயற்கை சுவாசத்‌ 
கைத்‌ தொடங்கினார்‌. 

இப்போது அறுவையாளர்‌ தலையிட்டு, தனது சகாவுக்கு 
ஆறுதல்‌ அளித்து, **அவர்‌, நோயாளிக்கு அதிகமாக காற்று 
கொடுத்துவிட்டதகாகக்‌'? கூறினார்‌. 

மீண்டும்‌ நீண்ட நேரம்‌ காத்திருக்க வேண்டியதாயிற்று. 
இறுதியாக, நோயாளி மீண்டும்‌, மீண்டும்‌ சுவாசிக்கத்‌ 


136 


துவங்கினார்‌. படிப்படியாக அவளது சுவாசம்‌, நல்ல லயத்‌ 
துடன்‌ தரடைந்தது. 

“முழுமையாக நோயாளி விழித்துக்‌ கொள்ளும்‌ முன்னர்‌ 
மீண்டும்‌ மயக்க மருந்து, அவசரப்படாமல்‌,” கொடுக்கும்‌ 
படி அறுவையாளர்‌ கட்டளையிட்டார்‌. 

விரைவிலேயே, அறுவை அரங்கத்தின்‌ மற்ற பணியா 
ளர்கள்‌ தங்கள்‌ பணிகளை வழக்கம்போல்‌ துவங்கினர்‌. 
அரை மணி நேரத்திற்குள்‌, நோயாளி, தனது வார்டுக்கு 
கொண்டு செல்லப்பட்டார்‌. 

அறுவையின்‌ போது நோயாளிக்கு ஏன்‌ இரண்டு தடவை 
சுவாசம்‌ தடைப்பட்டது? முதல்‌ கடவைக்கான காரணம்‌ 
தெளிவு: மயக்க மருந்தின்‌ மிகையான அளவு, முகுளத்தில்‌ 
உள்ள சுவாச கேந்திரத்தகை சோர்வடையச்‌ செய்தது; 
சுவாசமும்‌ நின்றது. இரண்டாவது தடவை சுவாசம்‌ நின்‌ 
றகுன்‌ காரணம்‌, மிகவும்‌ சிக்கலானது. சுவாசத்தகைக்‌ கட்‌ 
டுப்படுத்துவதில்‌ மூன்று மாறுபட்ட கிரகிப்பி சாதனங்கள்‌ 
பங்கு கொள்கின்றன. நுரையீரல்‌ கிரகிப்பிகளே முதலா 
வதாகும்‌. இவை, மூளையிலுள்ள சுவாச கேந்திரத்திற்கு, 
நுரையீரல்கள்‌ விரிவது பற்றியும்‌, சுருங்குவது பற்றியும்‌ 
தெரிவிக்கிகின்றன. அவை, உள்‌ மூச்சையோ, வெளி மூச்‌ 
சையோ எப்போது நிறுத்துவது என்பதற்கான சமிக்ஞை 
களை மூளைக்கு அனுப்புகின்றன. 

இரசாயன (வேதிய) கிரகிப்பிகள்‌, இதைவிட அதிமுக்‌ 
கியம்‌ வாய்ந்தவை. இவற்றில்‌ சில, கரோடிப்‌ தமனிகளி 
லும்‌, மகாதமனியிலும்‌' ( அயோர்டா) பொதிந்துள்ளன. 
இவை, இரத்தத்தில்‌ ஆக்ஸிஜனின்‌ செறிவைக்‌ கட்டுப்படுத்‌ 
துகின்றன. இரத்தத்தில்‌ ஆக்ஸிஜன்‌ குறைவாகக்‌ காணப்‌ 
படுகிறது என்ற தகவல்‌ சுவாச கேந்திரத்கை அடைந்த 
வுடன்‌, அது, துரிதமாக மூச்சுவிடப்‌ பணிக்கிறது. ஆனால்‌, 
இங்கு, சுவாசம்‌ ஆழமாக இருப்பதில்லை. ஏனெனில்‌, ஆக்‌ 
ஸிஜன்‌ பற்றாக்குறை, சுவாச கேந்திரத்தின்‌ பணியை மட்‌ 
டுப்படுத்துகிறது. ஓரளவே விரிவடைந்த நுரையீரல்கள்‌ 
பற்றிய சமிக்ஞைகூட, உள்‌ மூச்சைத்தடை செய்ய முடி 

ம்‌. 
்‌ மற்ற இரசாயன கிரகிப்பிகள்‌, சுவாச கேந்திரத்திலேயே 
இருக்கின்றன. இரத்தத்தில்‌, கரியமில வாயுவின்‌ செறிவைக்‌ 
கட்டுப்‌ படுத்துவகே, அவற்றின்‌ பிரதான பணியாகும்‌. 


137 


கரியமிலவாயுவின்‌ அளவு மிகையாகிவிட்டால்‌, சுவாசம்‌ 
விடுதல்‌ ஆழமாகிவிடுகிறது. மயக்குனர்‌ செயற்கை முறை 
சுவாசத்தைக்‌ கையாண்டபோது, நுரையீரல்களின்‌ காற்‌ 
றோட்டம்‌ மிகவும்‌ அதிகமாகிவிட்டது. ஆகவே, இரத்தத்‌ 
திற்கு முழுமையாக ஆக்ஸிஜன்‌ வழங்கப்பட்டு விட்டது. 
அனால்‌ கரியமிலவாயுவின்‌ அளவு குறைந்துவிட்டது. சுவாச 
அசைவுகளுக்குக்‌ காரணமான, இரண்டு பிரதான தூண்டல்‌ 
கள்‌ மறைந்துவிட்டன; நுரையீரல்களிலிருந்து வரும்‌ உந்‌ 
குல்கள்‌, அடங்கிய நிலையில்‌ உள்ள சுவாச கேந்திரத்தை 
அடைந்தன: ஆகவே, உள்மூச்சைத்‌ தூண்ட முடியாத அள 
விற்கு பலவீனமாக இருந்தன. அத்தகைய சிக்கல்‌ அபாயகர 
மானதல்ல; கரியமிலவாயுவின்‌ சகஜமான செறிவு மீண்டும்‌ 
பெறப்பட்டால்‌ (திசுக்கள்‌ சுவாசித்துக்‌ கொண்டே இருப்‌ 
பதால்‌, கரியலவாயுவின்‌ அளவு அதிகரித்துத்தான்‌ ஆக 
வேண்டும்‌) சுவாசமும்‌ தொடரும்‌. 

வளர்சிதை மாற்றத்தின்‌ தீய கழிவுப்‌ பொருளான கரி 
யமிலவாயு--உடல்‌, துரிதமாக வெளியேற்ற முயற்சிக்கும்‌ 
கசடு- மனித உயிரினத்திற்கு தேவையற்ற ஒன்றல்ல என்‌ 
பதையே, மேற்கூறியது, காட்டுறெது. 

சுவாச அசைவுகளின்‌ அடிப்படையை, விஞ்ஞானிகள்‌ 
கண்டுபிடித்தவுடன்‌, சுவாச கேந்திரத்தின்‌ பணியைக்‌ 
தூண்ட பயன்படுத்தப்படும்‌ வாயுக்‌ கலவையில்‌, கரியமில 
வாயுவும்‌ சேர்க்கப்பட்டது. மயக்கமருந்து கொடுக்கப்படும்‌ 
போதும்‌, கரியமிலவாயு சேர்க்கப்பட்டது. அது, சுவாச 
கேந்திரத்தைக்‌ கிளர்த்துகிறது. இதன்‌ விளைவாக, இரத்த 
சுழற்சியில்‌ ஆக்ஸிஜனின்‌ அளவு அதிகரிக்கிறது. 

சுவாச கேந்திரம்‌, சுவாச அசைவுகளின்‌ லயத்தையும்‌, 
ஆழத்தையும்‌, தானாகவே கட்டுப்படுத்துகிறது. எனினும்‌, 
நாம்‌ விரும்பினால்‌, நுரையீரல்‌ காற்றோட்டத்தின்‌ பரிமாணத்‌ 
கை மாற்றி, அதன்‌ பணியில்‌ தலையிடலாம்‌. குறிப்பிட்ட 
நேரத்திற்கு, சுவாச அசைவுகளைக்‌ கூட நிறுத்தி வைக்க 
லாம்‌. நீண்ட நேரம்‌ சுவாசிக்காமலே இருக்க, நாமே நம்‌ 
மைப்‌ பழக்கிக்‌ கொள்ளலாம்‌. முத்துக்‌ குளிப்பதில்‌ ஈடுபட்‌ 
டுள்ள ஜப்பானிய பெண்கள்‌, தண்ணீருக்கடியில்‌ 4-6 நிமி 
டங்கள்‌ வரை, இருக்க முடியும்‌. தண்ணீருக்கடியில்‌ எவ்‌ 


138 


வளவு அதிக நேரம்‌ அவர்கள்‌ இருக்கிருர்களோ, அதற்குத்‌ 
குக்கபடி ஊதியமும்‌ அதிகரிக்கும்‌. 

இத்தகைய பயிற்சியில்‌ எதிர்மறை விளைவும்‌ நேரலாம்‌. 
குண்ணீருக்கடியிலான பணி, மிகவும்‌ ஆபத்தானது. ஏனெ 
னில்‌ இரத்தத்தில்‌ ஆக்ஸிஜன்‌ பற்றாக்குறை அளவை மூளைக்‌ 
குத்‌ தெரிவிப்பதற்கான, கிரகிப்பி மனிதனுக்கு உண்டு. 
ஆனால்‌ ஆக்ஸிஜனின்‌ அளவு மிகவும்‌ அதிகமாகக்‌ குறைந்து 
விட்டால்‌, அதனால்‌ தெரிவிக்க இயலாது. சிறிதளவே 
பயிற்சி பெற்ற பயில்முறை நீர்மூழ்கிகள்‌, அதிகமாக பயப்‌ 
படவேண்டியதில்லை; ஏனெனில்‌, ஆக்ஸிஜன்‌ வினியோகம்‌, 
முழுமையாக காலியாகும்‌ வரை, அவர்கள்‌ தண்ணீருக்க 
டியில்‌ இருப்பதில்லை. நன்கு பயிற்சி பெற்ற நீர்மூழ்கிகளி 
லிருந்து இது மாறுபட்டிருக்கும்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌, 
பெருமளவில்‌ ஆக்ஸிஜன்‌ இழப்பு நேர்ந்தாலும்‌, தங்களது 
சுவாச கேந்திரத்கை மட்டுப்படுத்த, கங்களை பழக்கிக்‌ 
கொண்டுள்ளார்கள்‌. ஆக்ஸிஜன்‌ அத்தனையும்‌ காலியாகும்‌ 
வரை, அவர்கள்‌ நீருக்கு அடியில்‌ இருந்து, அபாய நிலையை 
அடைகிறார்கள்‌. இதன்‌ விளைவாக, ஆக்ஸிஜனின்‌ அதி தீவிர 
பற்றாக்குறை உண்டாகி, மூளைதான்‌ முதலில்‌ பாதிக்கப்படு 
கிறது. அவனது நிலையை அவனது சகாக்கள்‌ கண்டுபிடித்‌ 
தால்தான்‌, உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டால்தான்‌ 
அவனைக்‌ காப்பாற்ற முடியும்‌. 

கரியமில வாயு, ஒரு பயங்கரமான கழிவுப்‌ பொருள்‌, 
அது நிறமற்றது; வாசனையற்றது; ஆக்ஸிஜனையோ, நைட்ர 
ஜனையோவிட, அதன்‌, குனி எடை, மிகவும்‌ அதிகமாக 
இருக்கும்‌. காற்றின்‌ அசைவு இல்லாத இடங்களில்‌, உதார 
ணமாக, சுண்ணாம்பு கற்களிலும்‌, தண்ணீர்‌ குகைகளிலும்‌, 
கரியமிலவாயு நிறைந்து இருக்கிறது. சுற்றியுள்ள பாறை 
கள்‌, ஓரளவு கரியமிலவாயுவை வழங்கி, அது நில அடிப்பா 
கைகளின்‌ வழியாக ஓடி, குகைகளின்‌ அடியில்‌ தேங்கி, 
““ஏரிகளாக”? மாறுகிறது. இதை எதிர்பாராத மனிதன்‌, 
அத்தகைய குகைகளுக்குள்‌ சென்றால்‌, பெரும்பாலும்‌ அவன்‌ 
மரணமடைகிறழான்‌. பூமியில்‌ நாய்‌ குகைகள்‌ என்று சொல்லப்‌ 
படுபவை காணப்படுகின்றன. இங்கு கரிய மில வாயு 
“ஏரிகளின்‌?” ஆழம்‌ குறைவாக இருப்பதால்‌, மனிதனுக்கு 
ஆபத்தில்லை; அவற்றைக்‌ ““கடக்க”” முடியும்‌; ஆனால்‌ நாய்‌ 
கள்‌ மூழ்கிவிடும்‌. 


139 


வளி மண்டலத்தின்‌ மற்றொரு வாயு-கரிய மில வாயு, 
அக்ஸிஜன்‌ ஆகியவற்றிற்கு அடுத்து மிக இன்றியமையாகு து- 
-நைட்ரஜன்‌ ஆகும்‌. இது, சுவாசத்தில்‌, எந்தப்‌ பங்கும்‌ 
எடுப்பதில்லை. சுற்றுப்‌ புறத்திற்கும்‌ உடலுக்குமிடையே, 
சகஜமான அழுத்தத்தில்‌, நைட்ரஜன்‌ பரிமாற்றம்‌ நிகழ்வ 
தில்லை. ஏனெனில்‌, இரத்தத்தில்‌ இருப்பதைப்‌ போன்றே, 
திசுக்களிலும்‌ நைட்ரஜன்‌ காணப்படுகிறது. இரத்தத்தில்‌ 
போதுமான அளவு செறிந்து காணப்படுகிறது. 

வெளிப்புற அழுத்தம்‌ மிகையானால்‌, வளி மண்டலத்தி 
லுள்ள வாயுக்களைப்‌ பொறுத்தமட்டில்‌, இரத்தம்‌ குறை 
வாகச்‌ செறிந்திருக்கிறது. இரத்தம்‌ துரிதமாக வாயுக்க 
ளைக்‌ கிரகித்து, திசுக்களுக்கு அனுப்பி, மூன்றிற்கும்‌ (வளி 
மண்டலம்‌, இரத்தம்‌, திசுக்கள்‌) இடையே ஒரு சம நிலையை 
உண்டாக்குகிறது. 

அழுத்தம்‌ சகஜ நிலையை அடைந்தால்‌ அல்லது, பெரு 
மளவு குறைந்தால்‌, திசுக்களில்‌ கரைந்துள்ள வாயுக்கள்‌ 
இரத்தத்திற்கு மீண்டும்‌ செல்கின்றன. இந்த நிகழ்வின்‌ 
போது ஆக்ஸிஜன்‌, வளர்சிதை மாற்றத்தைப்‌ பாதிக்காது; 
ஆனால்‌ துரிதமாக கிரகிக்கப்படும்‌; ஆனால்‌ நைட்ரஜனோ 
இரத்தக்‌ குழாய்களில்‌ இரத்தத்தில்‌ கரையமுடியாத அள 
வுக்கு, தேக்கமடைகிறது. உடலிலிருந்து, நுரையீரல்கள்‌ 
வழியாக, அப்புறப்படுத்தப்பட நேரம்‌ இராது. நைட்ர 
ஐன்‌ குமிழிகள்‌, நுண்ணிய இரத்த நாளங்களை அடைக்கும்‌. 
இருதய, மற்றும்‌ மூள இரத்த நாளங்கள்‌ அடைபட்டால்‌, 
விளைவு ஆபத்தில்‌ முடியும்‌. நோயாளியைக்‌ காப்பாற்று 
வதற்கான ஒரே வழி, மிகையான அழுத்தத்திற்கு அவனை, 
உட்படுத்துவதேயாகும்‌. இதன்மூலம்‌, இரத்தத்தில்‌, நைட்ர 
ஜன்‌ கரைய முடிகிறது; திசுத்திரவங்கள்‌, படிப்படியாக 
சகஜ அழுத்தத்தை அடைவதால்‌, உடலிலிருந்து நைட்ர 
ஐன்‌ வெளியேற போதிய அவகாசம்‌ கிடைக்கும்‌. 

வளி மண்டலக்‌ காற்றில்‌ தூசித்துகள்களும்‌, ஈரப்பசை 
யான நீராவியும்‌ நரெுக்கின்றன. நமது நகரங்களில்‌ உள்ள 
காற்றை, சுத்தமாக வைத்திருப்பது மிகப்‌ பெரிய பிரச்‌ 
னையாகும்‌. ஒரு கன செ.மீ. காற்றில்‌, 6,000 தூசிது 
களுக்கு மேல்‌ இல்லாமலிருந்தால்‌, அந்த காற்று சுத்தமான 
காற்றாகக்‌ கருதப்படுகிற்து. யாராவது, இது தவறு என்று 
கருதினால்‌, வீட்டில்‌ நாம்‌ சுவாசிக்கும்‌ 1 கன. செ.மீ. காற்‌ 


140 


இல்‌, 10 மில்லி கிராம்‌ எடையுள்ள, இரண்டு மில்லியனுக்‌ 
கும்‌ அதிகமான தூசிதுகள்கள்‌ காணப்படுகின்றன என்பதைக்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌. கேசிபிகேஷனுக்கு முன்னர்‌ 
கார்கோவிலும்‌, லெனின்கிராதிலும்‌ ஒரு சதுர கிலோமீட்‌ 
டருக்கு 300-350 டன்‌ தூசி, ஆண்டுதோறும்‌ விழுந்து 
கொண்டிருந்தது என்பது ஆச்சரியமான ஒன்றல்ல. மாக்‌ 
னிடொகார்ஸ்கில்‌, இந்த அளவு 700 டன்னுக்கும்‌ அதிகமா 
கும்‌. தூசிகளிலிருந்து நுரையீரல்களைக்‌ காப்பாற்ற, சிறப்‌ 
பான சாதனங்கள்‌ இல்லாவிடில்‌, நகரங்களில்‌ வசிக்கும்‌ 
குழந்தைகளின்‌ நுரையீரல்கள்‌, தங்களது முதல்‌ வயதிலேயே 
தூசி துகள்களால்‌ அடைபட்டுவிடும்‌. 

துசியைப்போல்‌ அல்லாமல்‌, நீராவி பயனுள்ளது. 
ஏனெனில்‌, ஈரப்பசை மிகையாக இழக்கப்படுவதிலிருந்து, 
உடலைப்‌ பாதுகாக்கிறது. சுகாதாரக்‌ கோட்பாடுகளின்படி, 
வீட்டினுள்ளே இருக்கும்‌ காற்றில்‌, 60% நீராவி இருக்க 
வேண்டும்‌ எனக்‌ கருதப்படுகிறது. ஈர அடர்த்தி, இதற்கும்‌ 
குறைவாக இருந்தால்‌, மனிதர்கள்‌ நலக்குறைவுடன்‌ 
காணப்படுகிறோர்கள்‌. 

வளி மண்டலத்திலிருந்து மனிதன்‌ பெறும்‌ கடைசி அம்‌ 
சம்‌, மின்‌ சக்தியாகும்‌. உடலின்‌ இன்றியமையாத நிகழ்வு 
களுக்கு மின்சக்தி மிகவும்‌ அவசியம்‌ எனினும்‌, நமது நுரை 
யீரல்கள்‌ தினமும்‌ பெருமளவில்‌ மின்சக்தியைப்‌ பெறுகின்‌ 
மன என்பதை நாம்‌ பொதுவாக மறந்துவிடுகிறோம்‌. 

நமது நுரையீரல்கள்‌ எந்த வகையான மின்‌ சக்தியைப்‌ 
பெறுகின்றன? வளிமண்டலத்திலிருந்து, அது, எவ்விதம்‌ 
வருகிறது? சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியில்தான்‌ அத்தகைய 
மின்சக்தி இருப்பகை, விஞ்ஞானிகள்‌ கண்டுபிடித்தனர்‌. 
எந்த நிலத்திலும்‌ மிகமிகச்‌ சிறிய அளவில்‌ உள்ள யூரேனி 
யம்‌, மற்றும்‌ பல கதிரியக்க மூலப்பொருள்களின்‌ வினை, புற 
ஊதாக்‌ கதிர்கள்‌, மற்றும்‌ வெளிவளி மண்டல கதிர்களின்‌ 
வினை; தண்ணீரின்‌ சிதறல்‌; தூசிதுகள்களுக்கிடையேயான 
உரசல்‌ போன்ற அனைத்துமே, அணுக்கவிலிருந்தும்‌, வாயுக்‌ 
களின்‌ மூலக்‌ கூறுகளிலிருந்தும்‌ எலக்ட்ரானைப்‌ பிரிக்கிறது. 
பிரிந்து, சுதந்திரமாக இருக்கும்‌ எலக்ட்ரான்‌ தனியாக 
நீண்ட காலம்‌ இருப்பதில்லை. நடுநிலை அணுக்களின்‌ ஒன்‌ 
றுடனோ, ஒரு மூலக்கூறுடனோ, விரைவில்‌ இணைகிறது. 


எலக்ட்ரான்‌, தன்னிடமுள்ள எதிர்மறை சக்தியை, பெறு 


141 


கின்ற மூலக்‌ கூறுக்கு அளிக்கிறது. மற்றொரு புறம்‌, தனது 
எலக்ட்ரான இழந்த மூலக்கூறு, நேர்மறை சக்தி பெறுக 
றது; ஏனெனில்‌ அந்த அணுவின்‌ நூக்ளியஸ்‌, அதன்‌ எல்லா 
எலக்ட்ரான்களுக்கும்‌ இணையான, நேர்மறை சக்தியைக்‌ 
கொண்டுள்ளது. 

வளி மண்டல வாயுக்களின்‌ சக்தியூட்டப்பட்ட மூலக்‌ 
கூறுகளை வளி மண்டல அயன்கள்‌ என்கிறோம்‌. அவற்றில்‌ 
சில, தூசித்துகள்களில்‌ படிந்து, கனரக அயன்களாக மாறு 
கின்றன. மற்றவை, சிலநடு நிலை மூலக்கூறுகளுடன்‌ 
இணைந்து, மெல்லிய அயன்களாக மாறுகின்றன. 

வளி மண்டல அயன்களில்‌ பல, நிலத்தினுள்ளோ, 
அல்லது நிலத்தின்‌ அருகிலோ, உண்டாகின்றன. ஒரு வினா 
டிக்கு, நிலக்காற்றின்‌ ஒரு கன சென்டிமீட்டரில்‌, சராசரி 
யாக 8-—10 ஜோடி அயன்கள்‌ உருவாகின்றன. எனினும்‌ 
இந்த அயன்கள்‌ குவிவதில்லை; ஏனெனில்‌ எதிரும்‌ புதிருமான 
இரண்டு சக்தியுள்ள அயன்கள்‌ மோதும்போது, அவற்றில்‌ 
சில அழிந்துபடுகின்றன. எஞ்சியுள்ளவை, திரவங்களில்‌, 
மற்றும்‌ கடினமான பொருட்களில்‌ ஓட்டிக்‌ கொள்கின்றன; 
சில, அவை, குறைவாக உள்ளவளியில்‌ கரைந்துவிடுகின்றன 

அயனிகள்‌, எப்போதுமே ஜோடியாகக்‌ காணப்பட்டா 
லும்‌, சுற்றுப்புற காற்றில்‌ ஒரு சக்தி (எதிர்‌ மறை அல்லது 
நேர்‌ மறை) பெற்ற அயனிகளே அதிகமாகக்‌ காணப்படு 
கின்றன; இவற்றில்‌ மெல்லிய நேர்மறை அயன்களே அதிக 
மாகக்‌ காணப்படுகின்றன. இதன்காரணம்‌ என்னவெனில்‌, 
பூமிக்கு எதிர்மறை சக்தி உண்டு, வளி மண்டலத்தில்‌ நேர்‌ 
மறை சக்திகள்‌ உள்ளன. பின்‌ கூறியது, வளி மண்டலத்தில்‌ 
எதிர்‌ மறை அயனிகளை மேல்‌ நோக்கி அனுப்புகின்றன; 
நேர்மறை அயனிகள்‌ கீழே போய்‌ வளி மண்டலத்தின்‌ 
அடித்தள வரிசையில்‌ பெருகிகின்றன. கனரக அயனிகள்‌, 
காற்றிலுள்ள தூசியின்‌ அளவைப்‌ பயொறுத்திருக்றெது. 
கனரக அயனிகள்‌, மெல்லிய அயனிகளைவிட 50 பங்குக்கு 
அதிகமாக இருப்பதில்லை. 

விலங்கின உயிரினத்திற்கு, சக்தியூட்டப்பட்ட வாயுவின்‌ 
மூலக்‌ கூறுகள்‌ தேவைதானா? அவை, மிக அத்தியாவசியமா 
னவை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அயனிகள்‌ இல்லாத 
வளி மண்டலத்தில்‌ வைக்கப்பட்ட மிருகங்கள்‌, தீராத 
நோயடைந்தகை, ஏ.எல்‌. சிசேல்ஸ்கி பரிசோதனைகள்‌ 


142 


மூலம்‌ கண்டறிந்தார்‌. மின்‌ சக்தி இல்லாத காற்றை சுவா 
சிக்கச்‌ செய்தபோது, அவை 11/௨5 நாட்களில்‌ மரண 
மடைந்தன. 

அதேபோது, வளி மண்டல அயனிகளால்‌, குறிப்பாக 
நேர்மறை அயனிகளால்‌ திரட்சியடைந்தது கூட, உயிரி 
னத்துற்கு தீங்கு விளைவிக்கிறது. டைரல்‌ (ஆல்ப்ஸ்‌) மலைக 
ளில்‌ வீசும்‌ பேன்‌ என்ற காற்றும்‌, ஜப்பானில்‌ வீசும்‌ 
ஐசாமி எனப்படும்‌ தென்‌ கிழக்குக்‌ காற்றும்‌, இத்தாலியின்‌ 
தெற்கே இருந்து வீசுகின்ற சிராக்கோ என்ற காற்றும்‌ பல 
நேர்மறை அயனிகளைக்‌ கொண்டது. மக்களின்‌ மீது பலதய 
விளைவுகளை-சோர்வு; தலைவலி, உடல்நலம்‌ குன்றுதல்‌, இரத்‌ 
அழுத்த அதிகரிப்பு, சயநோயை அதிகரிப்பது; மற்றும்‌ பல 
நோய்களும்‌ தீவிரமடைவது போன்ற உண்டாக்குகிறது. சுற்‌ 
றுப்புற வளி மண்டலத்தில்‌ ஏற்படும்‌ சார்ஜுகளின்‌ மாற்‌ 
றங்களை சகித்துக்‌ கொள்வது கடினமாகும்‌; ஆனால்‌ வளி 
மண்டல எதிர்மறை அயனிகள்‌ மிகவும்‌ சாதகமானவை. 
அவை, சயநோயாளிகளுக்கு நன்மை பயக்குகின்றன; இரத்த 
மிகு அழுத்தம்‌ குறைகிறது; தொற்றும்‌ நோய்கள்‌ பலவற்‌ 
றையும்‌, அவை, சீர்‌ செய்கின்றன. 

சுகாதாரக்‌ கேந்திரங்களில்‌, நோய்‌ சீரடையும்‌ விளைவுகள்‌ 
ஏற்படுவது, மெல்லிய எதிர்மறை அயனிகள்‌ மிகையாக 
இருப்பதாலாகும்‌. பால்டிக்‌ கடற்கரை, மற்றும்‌ நீர்வீழ்ச்‌ 
சிகள்‌, மலை நீரோட்டங்கள்‌, சக்திவாய்ந்த நீரூற்றுக்கள்‌ 
ஆகிய பகுதிகளில்‌ வளிமண்டல எதிர்மறை அயனிகள்‌ 
மிகையாகக்‌ காணப்படுகின்றன. நமது உடல்களால்‌ பெறப்‌ 
படுகின்றன மின்‌ சக்திகள்‌, திரட்சியடைவதில்லை. திசுக்‌ 
கள்‌ நல்ல மின்சக்தி கடத்திகளாகும்‌. இதனால்தான்‌ தாம்‌ 
பெறும்‌ சாரர்ஜீகள்‌, பூமிக்குச்‌ செல்கின்றன. 

உயிருள்ள உடலின்மீது வளி மண்டல சார்ஜீகளின்‌ 
விளைவுகள்‌ பற்றிய கோட்பாடுகளில்‌, இரண்டு கவனிக்கத்‌ 
தகுந்தது. ஒரு கோட்பாட்டின்படி, மூலக்‌ கூறுகளின்‌ மின்‌ 
சக்தி நுரையீரல்‌ இசுவின்‌ நரம்பு நுனிகள்‌ மீது வினைபுரிந்து, 
மத்திய நரம்பு மண்டலம்‌ அனைத்தையுமே நல்ல நிலையில்‌ 


பேணுகிறது. 
மற்றொரு கோட்பாடு என்னவெனில்‌ நுரையீரல்களுக்‌ 


குட்‌ சென்ற வளிமண்டல அயனிகள்‌, தங்களது சார்ஜீகளை 
(சக்திகளை) இரத்தத்திற்கும்‌, இரத்த சிவப்பு அணுக்களுக்‌ 


143 


கும்‌ கடத்துகின்றன. நுரையீரல்களில்‌ சக்தியூட்டப்பட்ட 
இரத்தம்‌, மற்ற உறுப்புக்களுக்கும்‌, இசுக்களுக்கும்‌ சென்று, 
நற்பயனை விளைவிக்கின்றன. 

மேற்கூறிய இரண்டு கோட்பாடுகளில்‌ எது சரியானது 
என்று கூறுவது சிரமமாகும்‌. பின்னர்‌ கூறியதற்கு ஆதரவாக 
பல உண்மைகள்‌ உள்ளன. எனினும்‌ இறுதி முடிவுகளுக்கு 


முன்னர்‌ நீண்டகால ஆராய்ச்சிகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. 


ளா 


பல்லாயிர மில்லியன்‌ 
கடத்திக 


அது சோர்வடையவே முடியாது 


பொலிவடைந்தபின்‌ 18-வது நாளில்‌, மனிதக்கரு, 
சிறிய பட்டாணி அளவு கொண்ட, செல்களின்‌ ஓரு தொகுப்‌ 
பாகும்‌. இந்த நேரத்தில்தான்‌, இருதயம்‌, சீராகத்‌ துடிக்‌ 
கத்‌ துவங்கி, மரணம்‌ வரை, இடைவிடாது தொடர்கிறது. 
தனது பணியைத்தட்டிக்‌ கழிக்காமலும்‌, சரியான லயவி 
கிதத்துடன்‌ பணிபுரிந்து கொண்டும்‌- முதுகெலும்பற்ற 
சோம்பேறி ஐந்துக்களிலும்‌ கூட இருக்கும்‌ ஒரு உறுப்பு 
இருதயமாகும்‌. மூன்றுவாரமான மிகச்‌ சிறியமனிதக்‌ ௧௫௬ 
வில்‌ இதில்‌ இரத்தம்‌ இன்னும்‌ தோன்றவில்லை இருதயம்‌ 
வினாடிக்கு ஒரு தடவை துடிக்கிறது. பின்னர்‌, குழந்தை 
பிறந்த உடன்‌, நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 140 வரை 
அதிகரிக்கிறது. அதிர்ஷ்டவசமாக, நாடித்‌ துடிப்பு படிப்‌ 
படியாகக்‌ குறைகிறது. ஓய்வு எடுத்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
ஒரு வயது முதிர்ந்தவனது இருதயம்‌, நிமிடத்திற்கு 76 
குடவை துடிக்கிறது. கடுமையான உடற்பயிற்சியின்‌ போது 
இருதயத்‌ துடிப்பு 150% அதிகரிக்கிறது. இதன்படி, நூற்றாண்டு 
ஆயுட்காலத்தில்‌ ஒரு மனிதனது இருதயம்‌; ஐயாயிரம்‌ மில்‌ 
லியன்‌ தடவைகள்‌ துடிக்கின்றன. 

இந்த எண்ணிக்கையைக்‌ கவனிக்கும்போது, இருதயம்‌ 
களைப்படையாமல்‌ இருப்பது ஆச்சரியமே. அது, ஆரோக்‌ 
கியமாக இருக்கும்வரை, ஒரு வினாடி கூட ஓய்வு எடுக்காமல்‌, 
தனது பணியை எளிதில்‌ சமாளிக்கிறது. 

மனிதனது வளர்சிதை மாற்றம்‌ முழுமையாக சீராக 
இருந்ததேயில்லை. வெப்ப இரத்தம்‌ கொண்ட, மிகச்‌ சிறிய 
விலங்கினங்களிலுள்ளதை விட, மனித வளர்சிகை மாற்‌ 
றம்‌, தரத்தில்‌ குறைந்தே இருக்கிறது. உடலின்‌ அளவு 
சிறிதாக இருக்கும்போது, வளர்சிதை மாற்றம்‌ குறைவாக 
இருக்கும்‌ பகுதியும்‌ சிறிதாகவே இருக்கிறது. இதனால்தான்‌, 
மிகையான எடையுள்ளவற்றைவிட சிறிய உயிரினங்கள்‌, 


146 


உடல்‌ எடையின்‌ ஓவ்வொரு கிராமுக்கும்‌, மிகையான வெப்‌ 
பத்தை உருவாக்க வேண்டியுள்ளது. அவற்றின்‌ வளர்சிதை 
மாற்றம்‌ மிகத்‌ துரிதமாக , இருக்கிறது; அதலால்‌, மனி 
தனைவிட அதன்‌ இருதயம்‌ மிகுந்த விசையுடன்‌ துடிக்க 
வேண்டியுள்ளது. உயிரினம்‌ சிறிதாக இருக்கும்போது, இரு 
குயத்‌ துடிப்பு துரிதமாக இருக்கிறது. உதாரணமாக, 
150 டன்‌ எடையுள்ள திமிங்கிலத்தின்‌ இருதயம்‌ நிமிடத்‌ 
திற்கு 7 தடவையே துடிக்கிறது. 4 டன்கள்‌ எடையுள்ள 
யானை 46 தடவைகளும்‌, 1.2 கிலோகிராம்‌ எடையுள்ள 
பூனையின்‌ இருதயம்‌ 840 தடவைகளும்‌ துடிக்கிறது. 8 
கிராம்‌ எடையுள்ள கோல்டிட்‌, நிமிடத்திற்கு 1,200 தடவை 
கள்‌ இருதயத்‌ துடிப்பு கொண்டுள்ளது. 

இவ்வளவு மிகையான விகிதத்தில்‌, இருதயம்‌, எவ்வி 
தம்‌ பணியாற்ற முடிகிறது? முதன்முதலில்‌, ஓய்வே இன்றி 
இருதயம்‌ பணியாற்றுகிறது என்று நினைப்பது சரியல்ல. 
இருதயத்‌ தசை அடிக்கடி ஓய்வு எடுக்கிறது. ஆனால்‌ ஓய்வு 
நேரம்‌, மிகவும்‌ குறைவாக இருக்கும்‌. ஒரு இருதயத்‌ துடிப்‌ 
பின்‌ நேரம்‌ 0.49 வினாடியாகும்‌; மனிதன்‌ ஓய்வெடுக்கும்‌ 
போது, ஒவ்வொரு துடிப்பிற்குமிடையேயும்‌ 0.31 வினாடி 
இடைவெளி உண்டு. இந்த ஓய்வு நேரமே மிகவும்‌ அதிகமா 
கும்‌; ஏனெனில்‌ இருதயத்தின்‌ எல்லாப்‌ பகுதிகளும்‌ ஒரே 
சமயத்தில்‌ பணிபுரிவதில்லை. 

ஆரிக்கிள்கள்‌ சுருங்குவதுடன்‌ இருதய வட்டம்‌ துவங்‌ 
குகறது. அப்போது வெண்டிரிக்கிள்கள்‌ ஓய்வெடுக்கின்றன; 
ஆரிக்கிள்கள்‌ ஓய்வெடுக்கும்போது வெண்டிரிக்கிள்கள்‌ சுருங்கு 
இன்றன. ஆரிக்கிள்கள்‌ சுருங்க 0.11--0.14 வினாடியாகி 
றது; இதைத்‌ தொடர்ந்து 0.66 வினாடி ஓய்வுகிடைக்கிறது. 
அதாவது தினமும்‌ அவை 3.54 மணி நேரங்கள்‌ வேலை 
செய்கின்றன. 20 மணி நேரங்கள்‌ ஓய்வெடுக்கின்றன. 
வெண்டிரிக்கிள்கள்‌ சுருங்க 0.27-—-0.35 வினாடியாகிறது. 
0.45-லிருந்து 0.58 வினாடி ஓய்வு எடுக்கின்றன; ஆகவே, 
வெண்டிரிக்கிள்கள்‌ 24 மணி நேரங்களில்‌ 8.5--10.5 மணி 
நேரங்கள்‌ வேலை செய்கின்றன; 13.5--15.5 மணி நேரங்‌ 
கள்‌ ஓய்வெடுக்கின்றன. 

சிறிய பறவைகளின்‌ இருதயமும்‌ ஓய்வெடுக்கிறது; ஆனால்‌ 
அவற்றின்‌ இருதயங்கள்‌, அடிக்கடி, சுருங்கவும்‌, ஓய்வு எடுக்‌ 
கவும்‌ செய்கின்றன மரச்‌ சுண்டெலியின்‌ இருதயம்‌, நிமிடத்‌ 
10* 147 


திற்கு 1,000 தடவை சுருங்குகிறது; ஆரிக்கிள்களின்‌ ஒர 
சுருங்கல்‌ 0.014 வினாடி நீடித்து, அதைத்‌ தொடர்ந்து 
0.046 வினாடி ஓய்வும்‌ கிடைக்கிறது. வெண்டிரிக்கிள்கள்‌ 
0.024 வினாடி சுருங்கி, 0.036 வினாடி ஓய்வெடுக்கின்றன. 
ஆகவே ஆரிக்கிள்கள்‌ 5 மணி 40 நிமிடங்கள்‌ பணிபுரிந்து, 
18 மணி 20 நிமிடங்கள்‌ ஓய்வெடுக்கின்றன; வெண்டிரிக்கிள்‌ 
கள்‌ 9 மணி 36 நிமிடங்கள்‌ வேலைசெய்து, 14 மணி 24 
நிமிடங்கள்‌ ஓய்வெடுக்கின்றன. இது, மனிதனிலிருந்து 
வேறுபாடடைவதில்லை. 

எனினும்‌, இருதய ஓய்வு நேரத்தை அதிகப்படுத்தி, 
அதன்‌ பணியின்‌ தன்மையை செம்மையாக்க மனிதனால்‌ 
முடியும்‌. மருத்துவ ஆராய்ச்சியின்படி பயிற்சிபெற்ற ஒரு 
ஆட்டக்காரரின்‌ இருதயம்‌, மற்றவர்களினதவிட, ஓய்வின்‌ 
போது மிகவும்‌ குறைந்த விகிதத்திலேயே சுருங்குகிறது. 
நிமிடத்திற்கு 40 அல்லது அதைவிடக்‌ குறைவாக 28 நாடித்‌ 
துடிப்புகளாகக்கூட இருக்கலாம்‌. 

இருதயத்தின்‌ மிகப்பெரிய பணிகளைச்‌ சமாளிக்க, ஓய்‌ 
வுமட்டும்‌ போதாது. இருதயத்திற்கு நல்ல போஷாக்கும்‌ 
தேவை, ஆக்ஸிஜனும்‌ போதிய அளவில்‌ கிடைக்க வேண்‌ 
டும்‌. உயர்‌ மட்ட மிருகங்களுக்கென, சக்தி வாய்ந்த ஒரு 
சுழற்சி மண்டலம்‌ இருப்பது இதன்‌ மூலம்‌ தெளிவாகிறது. 

கீழ்மட்ட விலங்குகள்‌, இருதயத்திற்கு இரத்தம்‌ 
வழங்க தங்களுக்கென வழிகளை வகுத்துக்‌ கொண்டன. 
“ஒரு போர்‌ வீரனின்‌ இருதயத்திற்கு வழி, அவனது இரைப்‌ 
பையின்‌ வழியாக இருக்கிறது”? என நெப்போலியன்‌ கூறினார்‌ 
இக்கூற்றை, பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்கை, 
நிரூபித்துள்ளது. இரு வால்வு நத்தைகளை சிருஷ்டிக்கும்‌ 
போது, இயற்கை, அவற்றின்‌ இருதயத்தைத்துளைக்கத்‌ 
தீர்மானித்தது. இதற்கு, காமனின்‌ கணைகளைப்‌ பயன்படுத்‌ 
தாமல்‌, கடைக்‌ குடலைப்‌ பயன்படுத்தியது. ஒரு நத்தையின்‌ 
இருதயம்‌ வழியாக, ஒரு குடல்‌ ஏன்‌ செல்ல வேண்டும்‌ 
என யாருக்கும்‌ தெரியாது. இரத்தத்திற்குப்‌ போஷாக்கு 
களை வழங்க இதுதான்‌ மிக எளிய வழி என்பதில்‌ சந்தேக 
மில்லை. இருதயத்‌ தசைக்கு போஷாக்குகள்‌ கிடைக்கும்‌ 
முறையும்‌ செம்மையடையலாம்‌. 

உடலின்‌ எல்லாப்‌: பகுதிகளுக்கும்‌ அத்தியாவசியமான 
பொருட்களை வழங்குவதே, இருதய இரத்தநாள மண்ட 


148 


லத்தின்‌ தலையான பணியாகும்‌. சிலபொருட்கள்‌, தாமாகவே 
இரத்தத்தில்‌ செல்கின்றன; ஆனால்‌ மற்றும்‌ சில, குறிப்பாக 
வாயுக்கள்‌, சிவப்பு இரத்த அணுக்களின்‌ (எரித்ரோஸைட்ஸ்‌) 
முதுகின்‌ மேல்‌ ஏறிச்‌ செல்கின்றன. ஓவ்வொரு கன. 
செ. மீ. இரத்தத்திலும்‌ 4.5--5 மில்லியன்கடத்திகள்‌ உள்‌ 
ளன? இதன்‌ மொத்தம 350,00 00,0 0, 00 000 ஆகும்‌. 
இது உலகின்‌ மிகப்‌ பெரிய பய்ணக்‌ கூட்டமாகும்‌. 8 மைக்ரா 
ன்கள்‌ அளவுள்ள சிவப்பு அணுக்களின்‌ அளவு, மிகவும்‌ 
குறைவாகும்‌. பயணத்தில்‌ செல்லும்‌ ஒட்டகங்கள்‌ போன்று, 
அவற்றை சங்கிலியாக அமைத்தால்‌, பூமத்திய ரேகை வழி 
யாக, ஏழு தடவைகள்‌ பூமியைச்‌ சுற்றி இருக்கும்‌. உலகின்‌ 
மிகப்‌ பெரிய உயிரினமான திகிங்கிலத்தின்‌ சிவப்பு அணுக்‌ 
கள்‌, பல பயணக்‌ கூட்டங்களை அமைக்கும்‌. ஒவ்வொன்றும்‌ 
சூரியன்‌ வரைகூட செல்லமுடியும்‌. 

விலங்னெங்களில்‌ இடப்பெயர்வு (போக்குவரத்து) 
அமைப்பு படிப்படியாகத்‌ தோன்றியது. உயிர்‌ பொருளின்‌ 
துகள்கள்‌ ஒன்றாக இணைந்து ஒரு சுயேச்சையான ஒருசெல்‌ 
உயிரினமாக அமைந்ததும்‌, பின்னர்‌ ஒரு உறையால்‌, சமுத்‌ 
திரத்திலிருந்து அவையே பிரிந்ததும்‌, ஒருசெல்‌ உயிரினத்‌ 
தில்‌ போக்குவரத்தைப்‌ பற்றிய அமைப்பைப்பற்றி இயற்கை 
சிந்திக்க வேண்டியிருந்தது. விரைவிலேயே, ஒரு தீர்வு 
காணப்பட்டது; நுண்ணிய கடல்‌ போன்ற அமைப்புக்‌ 
கொண்ட செல்லை, இயற்கை, உருவாக்கி, அதில்‌ அதன்‌ 
நீரோட்டங்களையும்‌ அமைத்தது. ஆகவே, இத்தகைய எளிய 
செல்லுள்‌ போக்குவரத்து அமைப்பு, மனிதனிலும்‌, பல 
செல்‌ ஐந்துக்களிலும்‌ பேணப்பட்டது. நமது உடலின்‌ எந்த 
செல்லின்‌ புரோடோபிளாசமும்‌, தானே இயங்கும்‌ சக்தி 
கொண்டது. நரம்பு செல்களில்‌ கூட புரோட்டோபிளாச 
ஓட்டங்கள்‌ உள்ளன. 

பலசெல்‌ விலங்கினங்கள்‌ மிகவும்‌ சிக்கலான ஒரு அமைப்பை 
உருவாக்க வேண்டியிருந்தது. அவற்றில்‌ மிகவும்‌ பூர்வீகமான 
கடற்பஞ்சு இதற்காக, தாம்‌ வரிக்கும்‌ கண்ணீரையே 
உபயோகிக்கின்றன. சமுத்திரத்தின்‌ நீரோட்டங்கள்‌ நம்பத்‌ 
குகாதவையாக இருந்ததால்‌, தங்களது உடலின்‌ துளைகள்‌ 
மற்றும்‌ நாளங்கள்‌ வழியாக கடல்‌ தண்ணீர்‌ செல்ல, சிலி 
யாவை. அவை பயன்படுத்தின. இதன்மூலம்‌ உடலின்‌ 


140 


எல்லாப்‌ பகுதிகளுக்கும்‌ போஷாக்குப்‌ பொருட்களும்‌, ஆக்‌ 
ஸிஜனும்‌ கிடைக்கின்றன. 

உயர்‌ மட்ட விலங்குகள்‌, சமுத்திரத்திலிருந்து, தங்‌ 
களைத்‌ தனியே பிரித்துக்‌ கொண்டுள்ளன; போக்குவரத்து 
வசதிக்காக தங்களுக்கென ““அக்குவாரியம்‌?”? வை 
(நீர்நிலை)த்‌ தோற்றுவித்துக்‌ கொண்டன. தற்காலத்தில்‌, 
வயிற்றுக்காலிகள்‌ (கேஸ்ட்‌ ரோபாட்‌) (ஒரு வால்வு) நத்‌ 
கைகளில்தான்‌ மிகப்‌ பெரிய அக்வாரியத்கைக்‌ காண முடி 
கிறது. அவற்றின்‌ உடல்‌ பரிமாணத்தில்‌ 90%, இரத்தத்‌ 
தால்‌ ஆனது. இதுமிகவும்‌ அதிகமானது; ஐந்துக்களின்‌ முட்‌ 
டைப்‌ புழுக்கள்‌, அவற்றின்‌ உடல்‌ எடையின்‌ 40%க்கு 
அதிகமாகாமல்‌ அக்வாரியத்தைக்‌ கொண்டுள்ளன. முதிர்ச்சி 
யடைந்த ஜந்துக்கள்‌ 25%-ஜக்‌ கொண்டுள்ளன. பறவை 
களும்‌, பாலூட்டிகளும்‌, அவற்றின்‌ உடல்‌ எடையின்‌ 
7-— 10%ஐ அக்குவாரியம்‌ பெரியமாகக்‌ கொண்டுள்ளன; மிகச்‌ 
சிறிய மீன்களின்‌ அக்வாரியம்‌, அவற்றின்‌ உடல்‌ எடையில்‌, 
1.538% அகும்‌. 

அக்வாரியம்‌ எவ்வளவு சிறிதாக இருக்கிறதோ, அவ்‌ 
வளவு துரிதமாக அது பயன்படுத்தப்படுகிறது. இங்கு 
நீரோட்டங்களும்‌ மிகவும்‌ வேகமாக இருந்தால்தான்‌, அதே 
திரவத்தை மீண்டும்‌ மீண்டும்‌ பயன்படுத்தமுடியும்‌. ஐந்‌ 
துக்கள்‌, கங்களது அக்வாரியத்தில்‌ மிகமெதுவான நீரோட்‌ 
டங்களைக்‌ கொண்டிருக்க முடியும்‌. இதனால்‌, ஒரு முழுவட்‌ 
டத்தை முடிக்க 50-55 நிமிடங்கள்‌ பிடிக்கும்‌. இது, மனி 
குனால்‌ சாத்தியமாகாது. நமது உட்புற அக்குவாரியத்தின்‌ 
இரத்தம்‌ ஒரு வட்டத்தை முதல்‌ 23 வினாடிகளில்‌ முடிக்‌ 
கிறது. இவ்விதம்‌ நாள்‌ ஒன்றுக்கு 38,700 வட்டங்கள்‌ நிகழ்‌ 
கின்றன. எனினும்‌, இது, அதிகமானதல்ல; ஒரு வட்டத்தை 
முடிக்க, ஒரு நாய்க்கு 16 வினாடிகளும்‌, முயலுக்கு 7.5 
வினாடிகளும்‌ ஆகின்றன. மிகச்‌ சிறிய பிராணிகள்‌ இதை 
விடக்‌ குறைந்த நேரத்தில்‌ முடிக்கின்றன. 

முதுகெலும்புள்ள பிராணிகளில்‌, இது, இன்னும்‌ சிக்‌ 
கலாக இருக்கிறது. ஏனெனில்‌ அக்குவாரியம்‌ மிகப்‌ பெரி 
யதாக இருந்தாலும்‌, கண்ணீர்‌ மிக்‌ குறைவாகவே இருக்கி 
றது. அதை நிரப்புவதும்‌ சாத்தியமல்ல, மனிதனின்‌ 
அனைத்து இரத்த நாளங்களின்‌ மொத்த நீளம்‌ சுமார்‌ 100 
ஆயிரம்‌ கிலோமீட்டரகும்‌. அவற்றில்‌ பல, எப்போதுமே 


150 


காலியாகவே இருக்கின்றன. ஏனெனில்‌ 7--10 லிட்டர்கள்‌ 
இருக்கின்றன. ஏனெனில்‌ 7--10 லிட்டர்கள்‌ ரத்தம்‌ அவை 
களை நிரப்ப போதாது. மிகவும்‌ கடினமாக உழைக்கும்‌ உறுப்‌ 
புகளுக்குத்தான்‌, இரத்தம்‌ நிறையக்‌ கிடைக்கிறது. இத 
னால்கான்‌, ஓரே சமயத்தில்‌, பல மண்டலங்கள்‌ சிரமமான 
பணிகளைச்‌ செய்ய முடியாது. மிகையான உணவிற்குப்‌ பின்‌, 
செரிமான உறுப்புக்கள்‌, விசையுடன்‌ பணி புரிகின்றன. 
அவற்றிற்கு நிறைய இரத்தம்‌ கிடைக்கிறது, ஆனால்‌ மூளைக்கு 
அதன்‌ பணிக்கேற்ப போதிய இரத்தம்‌ கிடைப்பதில்லை. 
அதனால்‌ தான்‌, நமக்கு, தூக்க உணர்வு தோன்றுகிறது. 

உட்புற அக்குவாரியத்தை இயக்க, கடற்‌ பஞ்சுகளின்‌ 
சிலியாவைப்‌ போல்‌ அல்லாமல்‌, வேறு பல சாதனங்கள்‌ 
தேவை. தசைப்‌ பம்புகள்‌, மிகவும்‌ நம்பத்‌ தகுந்தவையா 
கத்‌ தெரிகின்றன. மிக எளிய இருதயம்‌ எனப்படும்‌ துடிப்‌ 
புள்ள இரத்த நாளம்தான்‌, துவக்கத்தில்‌ பம்புகளாக இருந் 
குது. இவை, இரத்த நிண நீரை, சிறிய நாளங்களுக்குச்‌ 
செலுத்தி, அங்கிருந்து செல்லிடை இடங்களுக்குச்‌ செலுத்‌ 
தின. அவைகளுக்குத்‌ கண்ணீரைச்‌ செலுத்தின. அவைக 
ளுக்குத்‌ தண்ணீரைச்‌ செலுத்தியபின்‌, இரத்த நிணநீர்‌, 
மீண்டும்‌ துடிப்புள்ள இரத்த நாளத்திற்குச்‌ சென்றது, இத்‌ 
குகைய திறந்த அமைப்பு, சீரான இரத்த சுழற்சியை உரு 
வாக்க முடியவில்லை. இதனால்தான்‌, முதுகெலும்பற்றவை 
யின்‌ மிகப்பெரிய ஜந்துக்கள்‌, பம்புகள்‌ கொண்டுள்ளன. 
இவை, திரவத்கை வெளியே தள்ளுவது மட்டுமின்றி, 
உள்ளே உறிஞ்சவும்‌ முடியும்‌. இதனால்தான்‌, டெரிகாய்டு 
தசைகள்‌ எனப்படும்‌ கனியான தசைகளுடன்‌ இருதயங்கள்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன; இவை, இருதயத்தை நீட்டி (விரி 
வாக்கி), எதிர்மறை அழுத்தத்தை உருவாக்குவதன்‌ மூலம்‌, 
திசுக்களின்‌ வழியே செல்லும்‌ திரவத்தை உறிஞ்சுகின்றன. 

ஒரு துடிப்புள்ள நாளம்‌, மிகவும்‌ குறைந்த கொள்ள 
ளவு கொண்ட ஒரு அலகாகும்‌. கீழ்மட்ட விலங்குகள்‌, 
உந்தித்‌ கள்ளும்‌ பல சாதனங்களைக்‌ (பம்புகள்‌) கொண் 
டுள்ளன. மண்புழுவில்‌, உடல்‌ முழுவதும்‌ வியாபித்துள்ள 
துடிப்பான பிரதான இரத்தநாளம்‌, பின்புறத்திலிருந்து 
முன்புறத்திற்கு இரத்தத்தை உந்தித்‌ தள்ளுகிறது. அதன்‌ 
போக்கில்‌, இரத்தம்‌, பக்க நாளங்களுக்குள்‌ செல்கிறது. 
இவை இருதயம்‌ போன்று பணி புரிந்து, இரத்தத்தை, 


151 


இன்னும்‌ மிகச்‌ சிறிய இரத்த நாளங்களுக்குள்‌ செலுத்து 
கின்றன. பல இருதயங்கள்‌ அனைத்துமே சுயேச்சையாகப்‌ 
பணிபுரிவதுடன்‌, தனது குழுவிலுள்ள சகாவுடன்‌ இணைந்தும்‌ 
செயல்படுகின்றன. இதுதான்‌, அமைப்பின்‌ வடிவமாகும்‌. 

வெளிப்புற சமுத்திரத்திலிருந்து தங்களைப்‌ பிரித்துக்‌ 
கொள்வதோடல்லாமல்‌, உட்புற சமுத்திரத்திலிருந்தும்‌ 
பிரித்துக்கொண்டு, தங்களுக்கென, தனியான சுழற்சி மண்‌ 
டலம்‌ அமைத்துக்‌ கொள்வதன்‌ அவசியத்தை, உயர்மட்ட 
விலங்குகள்‌ உணர்ந்தன. எனினும்‌, இந்தப்‌ பிரச்சினைக்கு, 
முழுமையான தீர்வு இன்னும்‌ காணப்படவில்லை. பாலூட்‌ 
டிகளில்‌, உட்புறநதியின்‌ பிரதான வழியான இருதய நாள 
மண்டலம்‌, மூடிய ஒன்றாகும்‌; ஆனால்‌ அதில்‌ பலஓடைகளும்‌, 
நிணநீர்‌ நாளங்களும்‌ உள்ளன; திசு இடை, மற்றும்‌ செல்‌ 
இடைவெளிகளிலிருந்து, திரவங்கள்‌, இதன்‌ வழியாக, செல்‌ 
கின்‌ றன. 

திசுக்களும்‌, அங்கங்களும்‌, “*உட்புற கடல்‌ நீரிலிருந்து”? 
கும்மைக்‌ தனிமைப்‌ படுத்திக்கொண்டு, அதேபோது, தம்‌ 
முடைய நீரை, இயங்கும்‌ இந்த நீர்‌ தேக்கங்களினுள்‌ 
செலுத்தும்‌ உரிமையைத்‌ தக்கவைத்துக்‌ கொண்டுள்ளன 
என்பதே இதன்‌ பொருள்‌. இவ்விதம்‌ உட்புறக்‌ கடலினைத்‌ 
தனிமைப்படுத்திக்‌ கொண்டது ஓரளவானதே என்பது உண்‌ 
மைதான்‌. மெல்லிய சுவர்களையும்‌, அனால்‌ மிகையான 
அழுத்தத்தையும்‌ கொண்ட தமனித்‌ தந்துகிகளில்‌, ஓரளவு, 
திரவம்‌, செல்லிடை வெளிகளில்‌ கசிகிறது. கரைந்துள்ள 
புரகங்களிலிருந்து நீர்‌ பிரிந்து செல்வகைத்‌ தவிர்க்கும்‌ 
உயர்ந்த இரத்த அழுத்தம்‌ (புரதங்கள்‌ கரைந்திருப்பதால்‌ 
இது ஏற்படுகிறது) இல்லாதிருந்தால்‌, இக்கசிவு இன்னும்‌ 
அதிகமாக இருக்கும்‌. 

ஓய்வு நிலையின்போது, சிறிதளவு தண்ணீர்‌ திசுக்களுக் 


குள்‌ கசிறெது. ஆனால்‌, தந்துகிகளின்‌ சிரைப்‌ பகுதிகளில்‌ 
பிளாஸ்மாவின்‌ ஆஸ்மாடிக்‌ அழுத்தத்தைவிட, இரத்த 
அழுத்தம்‌ குறைவாக இருப்பதால்‌, நீர்‌ அனைத்தும்‌ திரும்பி 
விடுகிறது. பிளாஸ்மாவில்‌ கரைந்துள்ள புரதங்களால்‌, 
திரவம்‌ விசையுடன்‌ பிளாஸ்மாவுக்குள்‌ ஈர்க்கப்படுகிறது. 
குந்துகியின்‌ சிரைப்‌ பகுதியில்‌ வினை புரிந்து, திரவத்தை; 
இரத்த ஓட்டத்தினுள்‌ மீண்டும்‌ செலுத்தும்‌ அழுத்தம்‌; திசு 
இடைவெளிகளுக்குள்‌ திரவத்தைச்‌ செலுத்த, தனிப்பகுதிக்‌ 


152 


குத்‌ தேவைப்படும்‌ அழுத்தத்தைவிட, இரண்டு மடங்கா 
கும்‌. எனவேதான்‌ நீரனைத்தும்‌ மீண்டும்‌ திரும்பி விடுகிறது. 

எனினும்‌, பணியின்போது மேற்கூறிய நிலைமாறுபடுகி 
றது. இங்கு, தந்துகியின்‌ தமனிப்பகுதியில்‌ இரத்த அழுத்‌ 
தம்‌ மிகையாக இருப்பதால்‌, அதன்‌ சுவர்களால்‌, திரவங்‌ 
களையே, புரதங்களையோ தக்க வைக்க முடியாது; சிரைப்‌ 
பகுதியில்‌, இரத்த அழுத்தம்‌ அதிகமாக இருந்தபோதிலும்‌, 
ஆங்காடிக்‌ அழுத்தம்‌, புரதங்கள்‌ இழக்கப்படுவதால்‌, 
குறைந்து விடும்‌. இரத்த ஓட்டத்தினுள்‌ மீண்டும்‌ செல்ல 
திரவத்திற்குப்‌ போதிய தூண்டலோ, சந்துர்ப்பமோ இல்லை. 
எஞ்சியுள்ள ஒரேவழி, நிணநீர்‌ மண்டலத்தினுள்‌ நுழைவ 
தேயாகும்‌. ஆகவே உடலில்‌, நிணநீர்‌ மண்டலம்‌, நகரங்‌ 
களிலுள்ள வடிகால்‌ அமைப்புகள்‌ போன்று செயல்படுகி 
றது. பெருமளவில்‌ மழை பெய்யும்போது, தெருக்களும்‌, 
சதுக்கங்களும்‌ தண்ணீரால்‌ நிரம்பிவிடாமல்‌ உதவிசெய்கி 
டா மூடப்பட்ட ஒரு அமைப்பு, இருதயப்‌ 
பணியை எளிதாக்கும்‌ என நினைப்பது சரியல்ல. தந்துகிகள்‌, 
மற்றும்‌ நுண்ணிய தமனிகள்‌ வழியாக, இரத்தத்தை உந்‌ 
தித்தள்ள, பெருமளவிலான விசை தேவைப்படுகிறது. தம 
னிகள்‌, சிறிய சிறிய கிளைகளாகப்‌ பிரியும்போது, அவற்றின்‌ 
மொத்தமான குறுக்குப்‌ பகுதி அதிகமாகி, இறுதியில்‌, மகா 
தமனியைவிட 800 மடங்கு அதிகமாகிறது. இருதயத்தி 
லிருந்து மகாதமனி வழியாக இரத்தம்‌ செல்வதால்‌, அதற்‌ 
கான எதிர்ப்பும்‌ அதிகமாகிறது. 100-160 ஆயிரம்‌ மில்லி 
யன்‌ தந்துகிகள்‌, உள்ளன. அவற்றின்‌ மொத்த நீளம்‌ 
60-80 ஆயிரம்‌ கிலோமீட்டர்கள்‌ ஆகும்‌. ஐ.ஃப்‌. சியான்‌ 
என்ற ரஷ்ய நாட்டின்‌ பிரசித்தி பெற்ற உடல்‌ இயங்கியல்‌ 
வல்லுநர்‌; இருதயத்தின்‌ பணிபற்றி, பின்வருமாறு கணித்‌ 
தார்‌; **ஐரோப்பாவிலேயே மிகப்‌ பெரிய, 4,810 மீட்டர்‌ 
உயரமுள்ள மலையான மாண்ட்பிளான்கின்‌ உச்சிக்கு, ஒரு 
சரக்கு கொண்டு செல்லும்‌ ரயிலை ஏற்றிச்‌ செல்வதற்கு 
ஒப்பாகும்‌.”” 

ஓய்வில்‌ இருக்கும்‌ மனிதனில்‌ கூட, ஒரு நிமிடத்தில்‌, 6 
லிட்டர்‌ இரத்தத்தை, இருதயம்‌ உந்தித்‌ தள்ளுகிறது 
(அதாவது ஒருநாளில்‌ 6--10 டன்களுக்குக்‌ குறையாமல்‌) 
நமது வாழ்நாளில்‌, நமது இருதயங்கள்‌ 150-250 ஆயிரம்‌ 


153 


டன்கள்‌ இரத்தத்தை உந்தித்‌ தள்ளுகிறது. இதன்‌ பின்‌ 
னார்கூட, மனிதன்‌, தனது இருதயத்தின்‌ பணியைப்‌ பற்றி 
HAD நோ தர 

பெரிய, மற்றும்‌ சிறிய மிருகங்களின்‌ இருதயங்கள்‌ ஆற்‌ 
றும்‌ பணியினை ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது சிரமமாக இருப்பதால்‌, 
விஞ்ஞானிகள்‌, 100 கிராம்‌ உடல்‌ எடைக்கு ஒரு நிமிடத்தில்‌ 
இருதயத்தால்‌ உந்தித்‌ தள்ளப்படும்‌ இரத்தத்தின்‌ அள 
வைக்‌ கொண்டு மதிப்பிட்டனர்‌. மெதுவாக ஊர்ந்து செல்‌ 
லும்‌ நத்தையின்‌ இருதயம்கூட, மனிதனதைப்‌ போன்றே 
பணிபுரிகிறது. எனினும்‌ பல விலங்கினங்களின்‌ இருதயங்‌ 
கள்‌, மிகுந்த விசையுடன்‌, பணியாற்றுகன்றன. உதாரண 
மாக, நாயின்‌ இருதயம்‌, மனிதனகைவிட, இரண்டு மடங்கு 
இரத்தத்தை உந்தித்‌ தள்ளுகிறது. பூனையோ, பத்து மடங்‌ 
காகும்‌. 

இருதயம்‌ பணியாற்றும்போது, கமனிகளில்‌ மிகையான 
அழுத்தம்‌ உண்டாகிறது. ஈயின்‌ முட்டைப்‌ புழுவில்‌, அல்‌ 
லது குவளையில்‌, அழுத்தம்‌ 30-38 மி.மி பாதரஸத்தை 
எட்டுகிறது. இன்னும்‌ பல கேசுகளில்‌, அழுத்தம்‌ மிகவும்‌ 
அதிகரிக்கிறது: எட்டுகைராட்சத நத்தையில்‌ 60; எலியில்‌ 


154 


75, மனிதனில்‌ 160-180, குதிரையில்‌ 200 மி.மீ. பாதர 
சம்‌. 

சகஜமாக, பெரிய விலங்கினங்களில்‌, இரத்த அழுத்தம்‌ 
அதிகமாகவே இருக்கிறது. விலாங்குமீன்கள்‌, மற்றும்‌ திமிங்‌ 
கிலங்கள்‌, பல்வகை மீன்கள்‌ ஆகியவற்றில்‌ இதைக்‌ தெளி 
வாகக்‌ காணலாம்‌. நீளமான விலங்கிலோ, திமிங்கிலத்தி 
லோ, இரத்த அழுத்தமும்‌ மிகையாகவே இருக்கிறது. 
இதற்கு பல விதிவிலக்குகளும்‌ உள்ளன சேவலின்‌ இரத்த 
அழுத்தமும்‌, குதிரையின்‌ இரத்த அழுத்தமும்‌, சமமாகவே 
இருக்கிறது. 

600-700 கிலோகிராம்‌ எடையுள்ள ஒரு பெரிய நீல 
நிற திமிங்கிலத்தின்‌ இருதயம்‌, சரியாக பணிபுரியாவிட்டா 
லும்கூட, எலிக்‌ குஞ்சின்‌ இருதயத்தைவிட அதிகமாக வேலை 
செய்கிறது. எலிக்குஞ்சின்‌ எடை 0.15 கிராம்‌ (திமிங்கிலத்‌ 
தைவிட 5 ஆயிரம்‌ மில்லியன்‌ பங்கு எடை குறைந்த எலி). 
சரியான மதிப்பீட்டிற்கு, ஒரு கிராம்‌ இருதயத்‌ தசை ஆற்‌ 
றும்‌ பணியை ஒப்பிட்டுப்‌ பார்க்கவேண்டும்‌. இங்கு மனி 
குன்‌, தன்னைப்‌ பாராட்டிக்‌ கொள்ள எதுவும்‌ இல்லை. நமது 
இருதயத்தின்‌ ஒரு கிராம்‌, நிமிடத்திற்கு 4,000 கிராம்‌ 
செ.மீ.க்கு சமமாகப்‌ பணியாற்றுகிறது. இப்பணி, அனேக 
மாக ஒரு நத்தையின்‌ பணிக்குச்‌ சமமாகும்‌. ஒரு தவளை 
யின்‌ இருதயம்‌ மூன்று மடங்கும்‌, முயலினது ஐந்து மடங் 
கும்‌, வெள்ளைச்‌ சுண்டெலியினது 1 2 மடங்கும்‌ அதிகமாகப்‌ 
பணிபுரிகிறது. 

நிலம்வாழ்‌ விலங்கினங்களில்‌ பல கிடை மட்டத்திலேயே 
இருக்கின்றன. மிக முக்கிய இரண்டு உறுப்புக்களான இருதய 
மும்‌ மூளையும்‌, ஒரே மட்டத்திலேயே இருக்கின்றன. இது 
மிகவும்‌ வசதியானது. ஏனெனில்‌, மூளைக்கு இரத்தத்தை 
அனுப்பும்‌ பிராணியின்‌ இருதயம்‌, கூடுதலாக பிரயாசைப்‌ 
பட வேண்டியதில்லை. மனிதனில்‌, இது முற்றிலும்‌ மாறு 
பட்டு இருக்கிறது. ஏனெனில்‌ மனிதனில்‌ மூளை, இருதயத்‌ 
தைவிட உயர்ந்த மட்டத்தில்‌ உள்ளது. ஆறு மீட்டர்‌ உயர 
முள்ள ஓட்டகச்‌ சிவிங்கியின்‌ இருதயம்‌, அதன்‌ மூளைக்கு 
2-3 மீட்டர்‌ கீழே இருக்கிறது. இதுபோன்ற எல்லா பிராணி 
களுக்கும்‌ (மனிதன்‌, சேவல்‌, ஓட்டைச்‌ சிவிங்கி) மிகை 
யான இரத்த அழுத்தம்‌ உண்டு. 

கிடைமட்ட (களமட்ட) விலங்கினங்கள்‌, ஒரு அசாதார 


155 


ணமான தோரணையை (நிலையை) மேற்கொண்டால்‌, அவற்‌ 
றின்‌ இருதயம்‌, போதிய இரத்தத்தை மூளைக்கு வழங்க 
முடியவில்லை. ஒரு முயலோ அல்லது பாம்போ செங்குத்‌ 
தாக நிறுத்தப்பட்டால்‌, மூளைக்குப்‌ போதிய இரத்தம்‌ 
கிடைக்காததால்‌, அவை மயக்கமடைகின்றன; அத்தகைய 
பிராணிகள்‌ தலைகீழாக நிறுத்தப்பட்டால்‌ (அதாவது மூளை, 
இருதயத்தை விட தாழ்வாக இருக்கும்படி) அவை நிம்மதி 
யாக இருப்பதில்லை. ஏனெனில்‌ இரத்த ஓட்டம்‌ சீர்குலைவ 
தால்‌, மூளைக்கு போதிய இரத்தம்‌ செல்வதில்லை. எனினும்‌, 
விலங்கினங்கள்‌, அசாதாரணமான குட்டிக்கரணங்களில்‌ 
பிரசித்தி பெற்றவை. அகுற்கு நல்ல சான்று வெளவாலா 
கும்‌. உடல்‌ எந்த நிலையில்‌ இருந்தாலும்‌, அதுபற்றி அவை 
கவலைப்படுவதில்லை. 

இருதய நாள மண்டலப்‌ பணிகளில்‌ ஒரு முக்கியமான 
முரண்பாடு காணப்படுகிறது. போதுமான இரத்த வினி 
யோகத்தைப்‌ பேண, மிகையான அழுத்தம்‌ தேவையாக 
இருக்கிறது. அதேபோது இரத்த அழுத்தம்‌ மிகவும்‌ அதிக 
ரித்துவிட்டால்‌, இரத்த ஒட்டம்‌ சீர்குலைவதால்‌ பல ஆபத்‌ 
துகள்‌ நிகழலாம்‌. ஒரு பெரிய இரத்த நாளம்‌ அடைக்கப்‌ 
பட்டுவிட்டால்‌, இரத்த ஓட்டம்‌ தடைபடுவதால்‌, மரணம்‌, 
துரிதமாகவும்‌; தவிர்க்க முடியாததாகவும்‌ நிகழ்கிறது. 

சகஜமான இரத்த அழுதத்தகை நிலைநாட்ட, உயிரி 
னங்களில்‌ பாரோரெகிப்பிகள்‌ எனப்படும்‌ ஒரு சாதனம்‌ 
காணப்படுகிறது. பாலூட்டிகளில்‌, முக்கியமான கிரஇப்பி 
கள்‌ கீழ்க்கண்ட இடங்களில்‌ அமைந்துள்ளன;:---மகாதமனி 
யின்‌ வளைவில்‌; மூளைக்கு இரத்தத்தைச்‌ செலுத்தும்‌ கரோ 
டிட்‌ தமனிகளின்‌ சைனஸ்களில்‌; ஆரிக்கிள்களில்‌; வலியை 
உணரும்‌ நரம்பு நுனிகளில்‌. அழுத்தத்தில்‌ ஏதாவது மாற்‌ 
றம்‌ ஏற்பட்டால்‌, கிரகிப்பிகள்‌, முகுளத்திற்கு உடனடி 
யாக ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது. ஓரளவு இருதயத்தா 
லும்‌, பிரதானமாக இரத்த நாளங்களாலும்‌, அழுத்தம்‌ 
சகஜநிலையை அடைகிறது. நுண்தமனிகளின்‌ சுவர்களில்‌ 
உள்ள தசைகள்‌, நாளங்களைச்‌ சுருங்கவும்‌; விரியவும்‌ செய்ய 
முடியும்‌. சுருங்கனால்‌, இரத்த ஒட்டம்‌ தடைபடுவதால்‌, 
மிகையான அழுத்தம்‌ ஏற்படுகிறது; அதேமயத்தில்‌, நாளம்‌ 


விரிவடைந்தால்‌, அழுத்தம்‌ குறைந்து இரத்த ஓட்டம்‌ 
சர்குலைகிறது. 


156 


நெவான்லும்‌ பகலானாலும்‌ குளிர்‌ கால்மானாலும்‌ கோடை 
காலமானாலும்‌ இருதயம்‌ இடைவிடாது தொடர்ந்து, வாழ்‌ 
நாள்‌ பூராவும்‌ சுருங்கி, விரிந்துகொண்டே இருக்கிறது. 
கோழிக்‌ குஞ்சின்‌ கருவை உருவாக்கும்‌, சிறிய பந்துபோன்ற 
செல்களில்‌, 29-வது மணி நேரத்தில்‌ ஏதோ ஒன்று துடித்‌ 
துக்‌ கொண்டிருக்கிறது. அதன்‌ விளைவாக, வேறு ஏதோ 
மார்க்கமாக, திரவம்‌ அனுப்பப்படுகிறது. இருதயத்தைக்‌ 
துடிக்கச்‌ செய்வது எது? கோழிக்‌ குஞ்சு கருவைப்‌ பணிபுரி 
யத்‌ தூண்டும்‌ படியான ஆணை எங்கிருந்து வருகிறது? நிகழ்‌ 
காலத்தில்‌ உயிரினத்தைக்‌ கட்டுப்படுத்துவது, மூளையின்‌ எந்‌ 
தப்‌ பகுதி, என்பது உறுதியாகவில்லை. 

வளர்ச்சியடைந்த பிராணிகளில்கூட இருதயத்‌ துடிப்‌ 
பின்‌ அடிப்படை விகிதத்தில்‌ மாறுதல்கள்‌ மூளையால்‌ செய்‌ 
யப்பட்டாலும்‌, இருதயம்‌, இத்தகைய அணைகளைப்‌ புறக்‌ 
கணித்து, சுயேச்சையாக, தனது லயத்தை இருதயம்‌, நிறுவ 
முடியும்‌. உருவகமாகச்‌ சொன்னால்‌, நமது இருதயம்‌ தானே 
குனித்து இயங்க முடியும்‌ என்பதை நம்மால்‌ ஒப்புக்கொள்ள 
இயலவில்லை. கருவின்‌ இருதயத்‌ தசையின்‌ இழைகள்‌, திசுக்‌ 
கலவை கொண்ட தனியான ஊட்ட ஊடகத்தில்‌ வளரச்‌ 
செய்யப்பட்டால்‌, எந்தவிதமான அணைகளுக்கும்‌ காத்திரா 
மல்‌, தாமாகவே லயத்துடன்‌ சுருங்கி விரியும்‌. சுருங்கி விரி 
யாமல்‌, அவற்றால்‌ உயிர்‌ வாழ முடியாது. 

. தலைமைச்‌ செயலகமின்றி ஒருங்கிணைந்த பணி சாத்தி 
யமாகாது. ஒவ்வொரு தசை இழையும்‌ கன்‌ விருப்பம்போல்‌ 
சுருங்கனால்‌, மொத்தமான சுருக்கம்‌ எப்போதாவதுதான்‌ 
நிகமும்‌. கருவாழ்வின்‌ துவக்க நிலைகளில்‌, இதுபோன்றுதான்‌ 
நிகழ்கிறது. எலிக்குஞ்சின்‌ கருவாழ்வில்‌, தலைமைச்‌ செய 
லகம்‌ உருவாகும்வரை, இருதயத்தின்‌ ஒவ்வொரு பகுதியும்‌ 
சுயேச்சையாக செயல்படுகிறது. பறவைகளிலும்‌, பாலூட்டி 
களிலும்‌, சைனோ-— ஒீரிக்குலர்‌ கணு எனப்படும்‌ ஒரு பகுதி, 
இருதயத்தில்‌, தலைமைச்‌ செயலகமாக பணிபுரிறெது. 

இருதயத்‌ தசைக்கு நரம்புகள்‌ கிடையாது. ஒரு வினா 
டிக்கு ஒரு மீட்டர்‌ என்ற விகிதத்தில்‌, ஆணைகள்‌, தசை 
இழைகளின்‌ மீது கடத்தப்படுகின்றன. சகஜமாக ஆரிக்கிள்‌ 
கள்‌ சுருங்குவகுற்கு, இந்த விகிதம்‌ போதுமானது. ஆரிக்‌ 
கிள்களைவிடப்‌ பெரிதான, இருதயத்தின்‌ வெண்டிரிக்கிள்க 
ளுக்கு, ஆணைகள்‌ துரிதமாக கடத்தப்பட வேண்டும்‌. அதற்‌ 


157 


கென பார்கின்சி இழைகள்‌ என்ற அமைப்பு உள்ளது. இதன்‌ 
மீது, கிளர்த்தல்கள்‌ 5-6 மடங்கு துரிதமாகப்‌ பரவுகிறது. 

ஒவ்வொரு “*தன்மானமுள்ள'்‌? விலங்கினத்தின்‌ இருத 
யத்திலும்‌, லய அமைப்பி எனப்படும்‌ பேஸ்மேக்கர்‌ தான்‌ 
ஒரே தலைமைச்‌ செயலகமாகும்‌. லய அமைப்பிகள்‌ பல 
வாக இருந்தால்‌, குழப்பம்தான்‌ மிஞ்சும்‌. எனினும்‌, அசா 
தாரணமானவை, பொதுவாக ஏற்படுவதல்ல. முதுகு ஓடு 
கொண்ட ஆமை போன்ற சில பிராணிகளுக்கு இரண்டு 
லய அமைப்பிகள்‌ உண்டு. அவை, துடிக்கும்‌ இரத்த நாளத்‌ 
தின்‌ இருமுனைகளிலும்‌ அமைந்துள்ளன. அத்தகைய விலங்‌ 
கினங்களின்‌ இரத்த ஓட்டத்தின்‌ திசை அவ்வப்போது மாறு 
படும்‌. 

முதுகெலும்புப்‌ பிராணிகளின்‌ இருதயங்களின்‌ கானி 
யங்கும்‌ தன்மையால்‌, இருதயம்‌, உடலிலிருந்து அகற்றப்‌ 
பட்டால்கூட, கொடர்ந்து இயங்குகிறது. போதிய பரிசோ 
தனை மூலம்‌ தவளையிலிருந்து அகற்றப்பட்ட இருதயம்‌, பல 
மணிநேரங்கள்‌ துடித்துக்‌ கொண்டே இருக்கிறது. தற்போ 
துள்ள நவீன மருந்துகள்‌ அனைத்துமே, அத்தகைய இருத 
யத்தின்‌ மீது பரிசோதனை செய்யப்பட்டவையர௫ுகும்‌. 

மரணம்‌ ஏற்பட்டவுடன்‌, இருதயத்‌ துடிப்பு தானாகவே 
நின்றுவிடுகிறது என்ற ஒரு தவறான எண்ணம்‌ நிலவி வருகி 
றது. உண்மையில்‌, இருதயம்‌ நிற்பதில்லை. ரஷ்ய நாட்டு 
மருத்துவ வல்லுநர்‌ அண்டிரேயெவ்‌, பிறந்த குழந்தை 
இறந்து, நான்கு நாட்கள்‌ வரை, அதன்‌ இருதயத்தை துடிக்‌ 
கவைத்துச்‌ சாதனை புரிந்தார்‌. 

பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌, இது சாத்தியம்‌, என 
யாரும்‌ நம்பவில்லை. பேரரசர்‌ ஐந்தாவது சார்லஸாக்கு 
சிகிச்சை அளித்த, பிரசித்திபெற்ற மருத்துவ வல்லுநர்‌ 
அண்டிரியால்‌ விசாலியஸ்‌, இறந்த மனித உடல்களைப்‌ பிளந்து 
ஆராயும்‌ உரிமை பெற்றிருந்தார்‌. உயிருடன்‌ இருந்த ஒரு 
பெண்ணின்‌ உடலை பிளந்து ஆராய்ந்ததாக, மதவாதிகளால்‌ 
குற்றஞ்சாட்டப்பட்டு, அவருக்கு மரணதண்டனை அளிக்கப்‌ 
பட்டது. அரசின்‌ வாரிசான இரண்டாவது பிலிப்ஸின்‌ ௧௫௬ 
ணையால்‌, மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு, மவுண்ட்‌ 
சினாய்‌, ஜெருசலம்‌ போன்ற புனிதஸ்தலங்களுக்கு யாத்‌ 
திரை செல்ல வேண்டும்‌ என விசாலியஸ்‌ பணிக்கப்ப 


156 


பட்டார்‌. இத்தகைய யாத்திரையின்போது அவர்‌ மரண 
மடைந்தார்‌. 

மிகச்‌ சிறந்த விஞ்ஞானியும்‌, அக்காலத்திய மருத்துவ 
வல்லுநருமான விசாலியஸ்மீது குற்றம்‌ சாட்டப்பட்டது 
ஏனெனில்‌, சந்தேகத்திற்கு இடமின்றி இறந்துவிட்ட பெண்‌ 
ணின்‌, இருதயத்‌ தசை துடித்துக்‌ கொண்டிந்ததால்‌ தான்‌. 
இறந்துவிட்ட பெண்ணின்‌ இருதயம்‌, பலமணி நேரங்கள்‌ 
துடித்துக்‌ கொண்டிந்தகன்‌ காரணம்‌ யாருக்கும்‌ தெரியாது. 
இந்த அபூர்வ நிகழ்ச்சியைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்த 
யாருக்கும்‌, பெண்‌ உயிருடன்‌ இருக்கிறாள்‌, என்பதில்‌ எத்‌ 
தகைய சந்தேகமும்‌ இல்லை. விசாலியசும்‌, தனது கவனக்‌ 
குறைவால்‌ தான்‌ இது நிகழ்ந்தது என்றும்‌, தனக்குக்‌ 
கிடைத்த தண்டனை சரிதான்‌ என்றும்‌ கருதினார்‌. 


அலைகள்‌ 


நமது “சொத்த சமுத்திரத்தின்‌, கரைகள்‌, அலைகளால்‌ 
தாக்கப்படுகின்றன; ஆனால்‌ அந்த அலைகள்‌ நீலநிறமாக இல்‌ 
லாமல்‌ சிவப்பாக இருந்தன. எனினும்‌ கரியமில வாயுவா 
லும்‌, வளர்சிகை மாற்ற விளை பொருள்களாலும்‌ செறிவ 
டைந்த சிரையின்‌ இரத்தம்‌, நீலநிறமாக இருந்தது. இந்த 
உண்மையை, 11வது நூற்றாண்டிலேயே கெரிந்திருந்தனர்‌. 
எனினும்‌ மூர்ஸின்‌ ஆட்சியைத்‌ தூக்கியெறிந்த, மிகப்‌ 
பெரிய பிரபுக்கள்‌ (மத்திய ஸ்பெயினின்‌ காஸ்டிலில்‌ ஆட்சி 
புரிந்த மன்னரின்‌ நண்பர்கள்‌), “தங்களது சிரைகளின்‌ 
இரத்தம்‌ நீலநிறம்தான்‌ என உரிமை கொண்டாடினர்‌; 
அடர்த்தியான நிறத்கைக்கொண்ட மூர்ஸின்‌ இனத்தவரல்ல 
நாங்கள்‌, என்று உறுதி செய்யவே இவ்விதம்‌ கூறப்பட்ட 
காகச்‌ சொல்லப்படுகிறது. உண்மையில்‌, நத்தை இனத்‌ 
தின்‌ சிலவற்றின்‌ இரத்தம்தான்‌ நீலநிறமாக இருக்கும்‌. 

நமது உட்புற சமுத்திரத்தின்‌ கண்ணீரில்‌, உயிரினத்‌ 
தின்‌ செல்களுக்குத்‌ தேவையான அனைத்தும்‌ கிடைக்கின்‌ 
றன. கீழ்மட்ட விலங்கினங்களின்‌ திசுத்திரவங்கள்‌, அமைப்‌ 
பில்‌, சாதாரண கடல்‌ தண்ணீரைப்‌ போன்றே இருக்கும்‌. 
மிருகங்களின்‌ தரம்‌ உயர உயர, அவற்றின்‌ இரத்தம்‌, 
மற்றும்‌ நிணநீரின்‌ அமைப்பும்‌ சிக்கலாகிறது. இரத்தத்தில்‌, 
உப்புக்கள்‌ தவிர, வைட்டமின்கள்‌ மற்றும்‌ ஹார்மோன்‌ 


159 


கள்‌, புர்தங்கள்‌, கொழுப்புக்கள்‌, சர்க்கரைகள்‌ காணப்படு 
கின்றன. தற்காலத்தில்‌, பறவைகளின்‌ இரத்தம்‌ மிகவும்‌ 
இனிப்பாக இருக்கிறது; ஆனால்‌ மீன்களின்‌ இரத்தத்தில்‌ 
சர்க்கரை, மிகவும்‌ குறைவாகவே காணப்படுகிறது. 

இரத்தத்தின்‌ பிரதான பணி, போக்குவரத்து (கடத்‌ 
குல்‌) ஆகும்‌. அது வெப்பத்தை உடலெங்கும்‌ எடுத்துச்‌ 
செல்கிறது; குடலிலிருந்து போஷாக்குகளைப்‌ பெறுகிறது; 
நுரையீரல்களிலிருந்து ஆக்ஸிஜனைப்‌ பெறுகிறது; எங்கு எப்‌ 
போது, இவை தேவையோ; அங்கு, அப்போது வழங்கப்‌ 
படுகிறது. கீழ்மட்ட விலங்குகளில்‌, ஆக்ஸிஜனும்‌, மற்றும்‌ 
இதர அத்தியாவசியப்‌ பொருட்களும்‌, திரவத்தில்‌ கரைந்து 
காணப்படுகிறது; அங்கிருந்து, உடலின்‌ எல்லா பாகங்க 
ளுக்கும்‌ அனுப்பப்படுகின்றன. உயர்‌ மட்ட விலங்கினங்க 
ளில்‌, ஒரு சிறப்புப்‌ பொருள்‌ உருவாகியுள்ளது; அது, உட 
னடியாக ஆக்ஸிஜனுடன்‌ இணைவதோடல்லாமல்‌, தேவைப்‌ 
படும்போது ஆக்ஸிஜனை விட்டுக்‌ கொடுக்கிறது. இத்தகைய 
சிறப்புக்‌ குணங்கள்‌, அயமும்‌, தாமிரமும்‌ (இரும்பும்‌, செம்‌ 
பும்‌) அடங்கிய மூலக்கூறுகளைக்‌ கொண்ட சிக்கலான புரதங் 
களில்‌ காணப்படுகின்றன; தாமிரம்‌ கொண்ட ஹீமோசைய 
னின்‌ எனப்படும்‌ புரதம்‌ நீல நிறத்தில்‌ இருக்கிறது. அயம்‌ 
அடங்கிய மூலக்கூறுகளைக்‌ கொண்ட ஹீமோகுளோபினும்‌, 
அதைச்‌ சார்ந்த புரதங்களும்‌ சிவப்பாக இருக்கின்றன. 

ஹீமோகுளோபினின்‌ ஒரு மூலக்கூறு, புரதம்‌, மற்றும்‌ 
அயம்கொண்ட இரு பகுதிகளாக இருக்கலாம்‌ எனக்‌ கூறப்‌ 
படுகிறது. அயம்‌ (இரும்பு) கொண்ட பகுதி, எல்லா விலங்‌ 
சனங்களிலும்‌ ஓரேமாதிரியாகவே இருக்கிறது. ஆனால்‌ 
புரதம்கொண்ட பகுதியில்‌ மிகச்‌ சிறப்பு குணங்கள்‌ இருப்‌ 
பதால்‌, மிக நெருங்கிய உறவு கொண்ட பிராணிகளைக்‌ கூடப்‌ 
பிரித்தறிய முடிகிறது. 

நமது உடலின்‌ செல்களுக்குக்‌ தேவையான அனைத்துமே, 
இரத்தத்தில்‌ காணப்படுகிறது. இரத்த நாளங்களின்‌ வழி 
யாக இரத்தம்‌ செல்லும்போது, தங்களுக்குத்‌ தேவையா 
னவை எடுத்துக்‌ கொள்ளப்படுகின்றன. ஆக்ஸிஜன்‌ கொண்ட 
பொருட்கள்‌ மட்டும்‌, மாறாமல்‌ அவ்விதமே இருக்கின்றன. 
அவை திசுக்களில்‌ விட்டுவிடப்பட்டு, உடைபட்டு, உடலின்‌ 
தேவைகளுக்குப்‌ பயன்படுத்தப்பட்டால்‌, ஆக்ஸிஜனைக்‌ கடத்‌ 
துவதில்‌ சிக்கல்கள்‌ உருவாகின்றன. 


160 


துவக்கத்திலிருந்தே, இயற்கை, மிகப்‌ பெரிய மூலக்‌ 
கூறுகளை எடைகுறைந்த பொருளான ஹைட்ரஜன்‌ அணு 
வைப்‌ போன்று இரண்டு மடங்குள்ள மூலக்கூறு எடையுள்ள 
ஒரு பொருளிலிருந்து, 10 மில்லியன்‌ மடங்குகள்‌ எடை 
யுள்ள பொருட்கள்வரை-உருவாக்குவதில்‌ முனைந்திருந்தது. 
அத்தகைய புரதங்கள்‌, செல்படலத்தின்‌ வழியாகச்‌ செல்ல 
முடியாது. மிகப்பெரிய, துளைகளில்‌ கூட அவை ““அகப்பட்‌ 
டுக்கொள்ளுகின்றன”?? அதனால்தான்‌, அவை, இரத்தத்தில்‌ 
இருக்கவைக்கப்பட்டு மீண்டும்‌ மீண்டும்‌ பயன்படுத்தப்படுகின்‌ 
றன. உயர்மட்ட விலங்களில்‌, ஹீமோகுளோபினின்‌ உதவி 
யால்‌, இந்தப்‌ பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. ஹீமோ 
குளோபினின்‌ மூலக்கூறு எடை, ஹைட்ரஜனைவிட 16 ஆயி 
ரம்‌ மடங்கு அதிகமாக இருக்கும்‌. மேலும்‌, சுற்றுப்புறத்‌ 
திசுக்களுக்குள்‌ சென்றுவிடாதபடி, நமது ரத்தத்தில்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ எரித்தோசைட்கள்‌ (சிவப்பு அணுக்கள்‌) 
எனப்படும்‌ செல்களுக்குள்‌, ஹீமோகுளோபின்‌ அடக்கி வைக்‌ 
கப்பட்டுள்ளது. 

பல்வேறு விலங்கினங்களில்‌ இந்த சிவப்பு இரத்த அணுக்‌ 
கள்‌ வட்டமாக இருக்கும்‌. ஆனால்‌ மற்றம்‌ சில பிராணிக 
ளில்‌, உதாரணமாக ஓட்டகங்களிலும்‌, லாமாக்களிலும்‌ 
முட்டை போன்று நீண்ட வட்டமாக இருக்கும்‌. இந்த 
வேறுபாட்டுக்கான விளக்கம்‌ இதுவரை கிடைக்கவில்லை. 

துவக்ககாலப்‌ பிராணிகளில்‌ சிவப்பு இரத்த அணுக்‌ 
கள்‌ மிகப்பெரியனவாகவும்‌, அசிங்கமாகவும்‌ இருந்தன. 
குகையில்‌ வாழ்ந்த, நிலம்‌-நீர்‌ பிராணியின்‌ (அவை தற்‌ 
போது இல்லை) சிவப்பு அணுக்களின்‌ விட்டம்‌ 35-58 
மைக்ரான்‌ ஆகும்‌. பெரும்பாலான நிலம்‌-நீர்‌ பிராணிகளின்‌ 
சிவப்பு அணுக்கள்‌ சிறிதாக இருந்தாலும்‌, ஒரு சிலபோது, 
அவை 1.100 கன மைக்ரான்‌ வரை எட்டும்‌. இது வசதிக்‌ 
குறைவாக இருந்தது; ஏனெனில்‌ செல்லின்‌ பரப்பு அதிகமா 
கும்போது, செல்லின்‌ இருபக்கங்களின்‌ வழியாக ஆக்ஸிஜன்‌ 
ஊடுருவும்‌ பரப்பு குறைவாகவே இருக்கும்‌. பரப்புப்‌ பகு 
தியின்‌ ஒவ்வொரு அலகுக்கும்‌, ஹீமோகுளோபின்‌ மிகை 
யாக இருப்பதால்‌, முழுமையாகப்‌ பணிபுரிவது தடைசெய்‌ 
யப்படுகிறது. இது ஊர்ஜிதம்‌ செய்யப்பட்டவுடன்‌, பற 
வைகளின்‌ சிவப்பு அணுக்களின்‌ அளவை 150 கன மைக்ரா 
னாகவும்‌, பாலூட்டிகளின்‌ சிவப்பு அணுக்களின்‌ அளவை 
11-1508 


161 


70 ஆகவும்‌ குறைக்க, இயற்கை, வழிவகுத்தது. மனிதனில்‌, 
சிவப்பு அணுக்கள்‌ விட்டத்தில்‌ 8 மைக்ரோனாகவும்‌, பரிமா 
ணத்தில்‌ 90 கன மைக்ரானாகவும்‌ இருந்தன. 

பல பாலூட்டிகளில்‌ இரத்தத்தின்‌ சிவப்பு அணுக்கள்‌ 
மிகவும்‌ சிறியதாக உள்ளன. ஆடுகளில்‌ அவை 4 மைக்‌ 
ரான்‌ ஆகும்‌. மான்களின்‌ அவற்றின்‌ விட்டம்‌ 2.5 மைக்ரான்‌ 
ஆகும்‌. ஆடுகளுக்கு இத்துணை சிறிய சிவப்பு அணுக்கள்‌ இருப்‌ 
பதை எளிதில்‌ புரிந்து கொள்ளலாம்‌. ஆக்ஸிஜன்‌ குறைவாக 
உள்ளவளியில்‌, மிக உயர்ந்த மலைகளில்‌ வாழ்ந்த விலங்கி 
னங்களின்‌ பரம்பரையில்‌, வந்தவை வீட்டு ஆடுகளாகும்‌. 
அவற்றின்‌ சிவப்பு அணுக்களின்‌ எண்ணிக்கை ஒரு கன மில்லி 
மீட்டர்‌ இரத்தத்தில்‌ 14.5 மில்லியனாக இருப்பது புரிந்து 
கொள்ளக்‌ கூடிய ஒன்றாகும்‌. அதேபோது, நிலம்‌-நீர்வாழ்‌ 
பிராணிகளில்‌--அவற்றின்‌ வளர்சிதை மாற்றம்‌ குறைவாக 
இருந்தபோதிலும்‌---சிவப்பு அணுக்களின்‌ எண்ணிக்கை 
40-170 ஆயிரமாகும்‌. 

முதுகெலும்புப்‌ பிராணிகளில்‌, சிவப்பு அணுக்களின்‌ பரி 
மாணத்தைக்‌ குறைக்க, அவை, தட்டையான தகடுகளாக 
மாறின. இதனால்‌, ஆக்ஸிஜன்‌ மூலக்கூறுகள்‌ அவற்றில்‌ கரை 
வதற்கான ஆழமும்‌ குறைந்தது. மனிதனில்‌ இந்தத்‌ தகடு, 
இருகுழி வில்லையாகும்‌. இதன்‌ மூலம்‌ செல்லின்‌ பரிமாணம்‌ 
குறைவதோடல்லாமல்‌, பரப்புப்‌ பகுதியும்‌ அதிகமாயிற்று, 

சிவப்பு அணுக்களுக்குள்ளேயே, ஒரு தனியான பெபட்‌ 
டகத்தில்‌ ஹீமோகுளோபினைக்‌ கடத்துவது வசதியாக இருக்‌ 
கும்‌. உயிருள்ள செல்லான சிவப்பு அணு, பெருமளவில்‌ 
ஆக்ஸிஜனை கிரகிக்றெது. இத்தகைய விரயத்தை, இயற்கை 
வெறுக்கிறது. தேவையில்லாத விரயத்தைக்‌ குறைப்பதற் 
கான வழிமுறைகள்‌ பற்றி, இயற்கை, சிந்திக்க நேர்ந்தது. 

எத்தகைய செல்லானாலும்‌, அதன்‌ மிகப்‌ பிரதான பகுதி 
அதன்‌ நூக்ளியஸ்‌ ஆகும்‌. இது, கவனத்துடன்‌ அகற்றப்பட்‌ 
டால்‌, (நவீன விஞ்ஞானிகளின்‌ சக்திக்கு உட்பட்ட ஒரு 
மிக நுண்ணிய செயல்‌), ஸெல்‌, உயிருடன்‌ இருந்தாலும்‌, 
செயலற்றதாகி விடுகிறது; அதன்‌ பிரதான பணிகள்‌ தடை 
படுகின்றன; வளர்சிதை மாற்றம்‌ பெருமளவில்‌ குறைகிறது. 
இத்தகைய நிகழ்வையே, இயற்கை பயன்படுத்த தீர்மானித்‌ 
குது; பாலூட்டிகளின்‌, சிவப்பு அணுக்களின்‌ நூக்ளியஸ்‌ 
கள்‌, அகற்றப்பட்டன. சிவப்பு அணுக்களின்‌ மிகப்‌ பிரதான 


162 


பணி, ஹீமோகுளோபினைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. இந்‌ 
தப்‌ பணி, ஒரு துடிப்பற்றது; இது, சீர்குலைக்கப்பட முடி 
யாது; அதேபோது, வளர்சிதை மாற்றத்தில்‌ குறைவு ஏற்‌ 
பட்டகைத்‌ தொடர்ந்து, ஆக்ஸிஜன்‌ இரகிப்பு, மிகவும்‌ 
துரிதமாகக்‌ குறைந்து விடும்‌. 

இரத்தம்‌, ஒருபோக்குவரத்து சாதனமாக மட்டும்‌ அல்‌ 
லாமல்‌, மற்றும்‌ பல முக்கிய பணிகளை மேற்கொள்ள வேண்டி 
இருக்கிறது. உடலின்‌ நாளங்கள்‌ வழியாகச்‌ செல்லும்போது 
நுரையீரல்களிலும்‌, சிறுகுடல்களிலும்‌ உள்ள இரத்தம்‌, 
சூழ்நிலையுடன்‌ நெருங்கி தொடர்பு கொள்கிறது. நுரை 
யீரல்களும்‌, குறிப்பாக குடல்களும்‌, உயிரினத்தில்‌ மிகவும்‌ 
அசிங்கமான பகுதிகளாகும்‌. இந்தப்‌ பகுதிகளில்‌, பாக்டீ 
ரியாக்கள்‌ இரத்தத்தை ஊடுருவிச்‌ செல்வது விந்தையல்ல. 
இது ஏன்‌ நிகழக்‌ கூடாது? ஆக்ஸிஜன்‌ செறிவடைந்த இரத்‌ 
கும்‌ மிகச்‌ சிறந்த ஊட்ட ஊடகமாகும்‌. கவனமான, ஆனால்‌, 
இரக்கமற்ற காவலர்கள்‌, நுழைவாசலில்‌ இல்லாவிடில்‌ உயி 
ரின வாழ்க்கையின்‌ போக்கு, மரணப்‌ பாதையாகத்தான்‌ 
இருக்கும்‌. 

காவலாளர்கள்‌, எப்போதுமே தயாராக இருந்தனர்‌. 
வாழ்வின்‌ துவக்கத்தில்‌, உயிரினத்தின்‌ எல்லா செல்களா 
லும்‌, உணவுக்‌ துண்டுகளைப்‌ பிடித்து, செரிமானம்‌ செய்ய 
இயலும்‌ அதேயபோது, உயிரினங்களில்‌, நவீன அமீபாவைப்‌ 
போன்ற, நகரும்‌ செல்கள்‌ இருந்தன. திரவ ஓட்டம்‌, தங்‌ 
களுக்கு ருசியான ஒன்றை வழங்கும்‌ எனக்‌ காத்துக்கொண்டு 
அவை, வாளாக இருக்கவில்லை. தினமும்‌ தேவையான உணவை 
இடைவிடாது தேடு அலைந்தன. உயிரினத்தைத்‌ தாக்கும்‌ 
நுண்கிருமிகளுக்கு எதிராகப்‌ போர்‌ புரிந்த, இந்த அலைந்து 
திரியும்‌ வேட்டைக்காரர்கள்கான்‌ பின்னார்‌ ல்யூகோஸைட்ஸ்‌ 
எனப்படும்‌ வெள்ளணுக்கள்‌ எனத்‌ தெரியவந்தது. 

மனித இரத்தத்திலேயே, வெள்ளணுக்கள்‌ தான்‌ மிகப்‌ 
பெரிய ஸெல்களாகும்‌. அவை 8-20 மைக்ரான்‌ அளவு 
இருக்கும்‌. நமது உயிரினத்திலுள்ள இந்த வெள்ளையான 
துப்புரவாளர்கள்‌, நெடுநாட்களாக, செரிமானத்தில்‌ தீவிர 
பங்கு எடுத்துக்‌ கொண்டனர்‌. தற்காலத்திய நிலம்‌-— நீர்வாழ்‌ 
மிருகங்களில்‌, அதே பணியை இன்னும்‌ ஆற்றிக்கொண்டி 
ருக்கின்றன. கீழ்மட்ட விலங்கினங்களில்‌, வெள்ளணுக்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ மிகையாகக்‌ காணப்படுகின்றன என்பது 


11* 163 


விந்தையல்ல. மீன்‌ இரத்தத்தின்‌ 1 கன. மி.மீ.ல்‌ 80ஆயிரம்‌ 
வெள்ளணுக்கள்‌ காணப்படுகின்றன. இது, ஆரோக்கியமான 
மனிதனைப்‌ போன்று பத்து மடங்காகும்‌. 

தநோயூக்கும்‌ கிருமிகளை வெற்றிகரமாக முறியடிக்க, 
மிகப்‌ பல வெள்ளணுக்கள்‌ தேவைப்படுகின்றன. உயிரினம்‌, 
அவற்றைப்‌ பெருமளவில்‌ உற்பத்தி செய்கிறது. எனினும்‌ 
அவற்றின்‌ ஆயுட்காலத்தை நிர்ணயிப்பது சிரமமாகக்‌ 
காணப்படுகிறது. வெள்ளணுக்கள்‌ “போர்‌ வீரார்களாக':க்‌ 
கருதப்படுகின்றன. அதனால்தான்‌ அவை நீண்டகாலம்‌ உயிர்‌ 
வாழ்வதில்லை. ஏனெனில்‌ போரில்‌ இறந்துபடுகின்றன---அதா 
வது மனிதனது உடல்நலப்பாதுகாப்புப்‌ போரில்‌_— பல்வேறு 
உயிரினங்களின்‌ வெள்ளணுக்கள்‌ பற்றி அநேகவித பரிசோத 
னைகள்‌ செய்யப்பட்டபோது, வெள்ளணுக்களின்‌ ஆயுட்கா 
லம்‌ 23 நிமிடங்களிலிருந்து 15 நாட்கள்‌ வரை வேறுபடு 
கிறது என்பது தெளிவாயிற்று. நமது உடலிலுள்ள வெள்‌ 
ளணுக்களின்‌ பல வகைகளில்‌ ஒன்றான லிம்‌ஃபோசைட்டுகள்‌ 
பற்றி திட்டவட்டமான விபரங்கள்‌ கிடைத்துள்ளன. அவற்‌ 
றின்‌ ஆயுட்காலம்‌ 10-12 மணி நேரங்களாகும்‌; ஆதாவது 
உயிரினம்‌, தனது மொத்த லிம்‌ஃபோசைட்டுகளின்‌ எண்‌ 
ணிக்கையை, ஒருநாளில்‌ இருதடவை புதுப்பிக்க வேண்டி 
யிருக்கிறது. 

வெள்ளணுக்கள்‌, ரத்த மண்டலத்தின்‌ உள்ளே சுற்றிக்‌ 
கொண்டிருக்க இயலுவகோடல்லாமல்‌, நுண்கிருமிகள்‌ தாக்‌ 
கிய பல்வேறு திசுக்களையும்‌ ஊடுருவிச்‌ செல்ல முடியும்‌. 
உயிரினத்திற்கு ஆபத்தான நுண்கிருமிகளை விழுங்கும்‌ போது 
வெள்ளணுக்கள்‌, நுண்கிருமிகளின்‌ சக்தி வாய்ந்த நச்சுக்‌ 
களால்‌ பாதிக்கப்பட்டு இறக்கின்றன; ஆனால்‌ அவை, எப்‌ 
போதும்‌ சரணடைவதில்லை. அவை, நோயுற்ற பகுதியைத்‌ 
தாக்குகின்றன; கூட்டம்கூட்டமாக இடைவிடாது ஊடுருவி, 
எதிரியின்‌ எதிர்ப்பு சக்தியை மட்டுப்படுத்தப்படும்‌ வரை, 
போரிடுகின்றன. ஒவ்வொரு வெள்ளணுவும்‌, 20 நுண்கிரு 
மிகளை அழிக்க முடியும்‌. 

ஏராளமான நுண்கிருமிகள்‌ காணப்படும்‌ சிலேட்டுமப்‌ 
படலத்தில்‌, வெள்ளணுக்கள்‌ தோன்றுகின்றன; மனிதனது 
வாய்க்குழிவிற்கு, ஒவ்வொரு நிமிடத்திற்கும்‌ 21/, லட்சம்‌ 
வெள்ளணுக்கள்‌ வருகின்றன. ஒவ்வொரு 24 மணி நேரங்‌ 
களிலும்‌, நுண்கிருமிகளுடன்‌ போராடி, நமதுஉடலிலுள்ள 


164 


80ல்‌ 1பங்கு வெள்ளணுக்கள்‌ அழிந்துபடுகின்‌ றன. 

வெள்ளணுக்கள்‌, நுண்கிருமிகளை எதிர்த்து மட்டும்‌ 
போரிடவில்லை. அவற்றிற்கு மற்றுமொரு முக்கியமான பணி 
யும்‌ -சேதகாரமடைந்த, தேய்ந்து போன செல்களை அழிக்‌ 
கும்‌--உண்டு. உயிரினத்தின்‌ திசுக்களில்‌, அழிவு வேலையை 
இடைவிடாது ஆற்றி வருகின்றன; இதனால்‌ ஸெல்கள்‌ உர 
வாவதற்கு, இடங்கள்‌ அமைக்கப்படுகின்றன. ஆக்கப்‌ பணி 
யில்‌ இளம்‌ வெள்ளணுக்களும்‌ பங்கு பெறுகின்றன; எலும்‌ 
புகள்‌, மற்றும்‌ இணைப்புத்‌ திசுக்கள்‌, தசைகள்‌ உருவாவ 
தில்‌, அவை உதவிபுரிகின்றன. 

ஒவ்வொரு வெள்ளணுவும்‌, தனது இளநிலையில்‌, தான்‌ 
என்னவாக ஆகவேண்டும்‌ என்று தீர்மானிக்க வேண்டும்‌. 
நுண்கிருமிகளை எதிர்த்துப்‌ போராடும்‌ ஃபேகோசைட்டாக 
வோ, ஆக்கப்பணியில்‌ ஈடுபடும்‌ பைப்ரோபிளாஸ்டாகவே 
வேலை எதுவுமின்றி சக வெள்ளணுக்களுடன்‌ இருக்கும்‌ 
கொழுப்பு செல்லாகவோ, வெள்ளணுக்கள்‌ மாறலாம்‌. 

உயிரினத்கைத்‌ தாக்கும்‌ நுண்கிருமிகளை எதிர்த்து, வெள்‌ 
ளணுக்களால்‌ மட்டும்‌ போராடி உயிரினத்கைப்‌ பாதுகாக்க 
முடியாது. எனினும்‌ இரத்த ஓட்டத்தில்‌ ஊடுருவிச்‌ செல்‌ 
லும்‌ நுண்கிருமிகளை ஒன்றுடன்‌ ஒன்றை ஒட்டிக்‌ கொள்ளச்‌ 
செய்யவோ, அழிக்கவோ, கரைக்கவோ, சக்திவாய்ந்த பல 
பொருட்கள்‌, விலங்கினங்களின்‌ இரத்தத்தில்‌ காணப்படு 
கின்றன. நுண்கிருமிகளால்‌ வெளியிடப்பட்ட நச்சுப்‌ பொருளை 
கரைய முடியாத தீங்கற்ற பொருளாக மாற்றவும்‌, அவற்‌ 
ரல்‌ முடியும்‌. இத்தகைய பாதுகாப்புப்‌ பண்புகள்‌ கொண்ட 
சில பொருட்களை, நாம்‌ நமது பெற்றோரிடமிருந்து பரம்பரை 
யாகப்‌ பெறமுடியும்‌; அதேபோது நம்மைச்‌ சுற்றியுள்ள பல்‌ 
வேறு எதிரிகளைத்‌ தாக்கும்‌ சக்தியை நாமே பெறுகிறோம்‌. 

பாரோகிரகிப்பிகள்‌, இரத்த அழுத்தத்தைப்‌ பற்றி எவ்‌ 
வளவு கவனமாக இருந்தபோதிலும்‌, எப்போதாவது நெருக்‌ 
கடி ஏற்பட்டே கரும்‌. அடிக்கடி, வெளியிலிருந்தே சங்கடம்‌ 
கோன்றுகிறது. ஏதாவது காயம்‌ எவ்வளவு சிறியதாக 
இருந்தாலும்‌ சரி-ஆயிரக்சணக்கான இரத்தக்‌ குழாய்களை 
அழித்து, உடைப்புகளை ஏற்படுத்தி, உட்புற கடலின்‌ 
கண்ணீர்‌ வெளியேற அனுமதிக்கிறது. 

ஒவ்வொரு விலங்கனைத்திற்கும்‌, அதற்கென ஒரு சமுத்‌ 
திரத்தை உருவாக்கும்போது, இயற்கை, சமுத்திரத்தின்‌ 


165 


கரைகள்‌ அழிந்துபடுவதைத்‌ தவிர்க்க ஒரு அவசர அமைப்பை 
அமைக்‌ வேண்டி உள்ளது. துவக்கத்திலிருந்தே இந்த 
அமைப்பு, நம்பகரமானதல்ல. அதனால்தான்‌, கீழ்மட்ட 
விலங்கினங்களின்‌ உட்புற சேமிப்புகள்‌ குறைந்துவிட்டாலும்‌ 
தீயவிளைவுகள்‌ உண்டாவதில்லை. மனிதனுக்கு, 30% இரத்த 
இழப்பு, மரணத்தில்‌, முடியும்‌, அதேபோது, ஓப்பானிய 
தட்டான்பூச்சி, இரத்த நிணநீரில்‌ 50% ஐ, இழந்தாலும்‌, 
உயிருடனேயே இருக்கிறது. 

கடலிலுள்ள கப்பலில்‌ ஓட்டை கோன்‌ றினால்‌, கப்பலிலுள்‌ 
ளவர்கள்‌, தங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ எந்தப்‌ பொருளையா 
வது பயன்படுத்தி, அந்த ஓட்டையை அடைக்க முயற்சிக்‌ 
கின்றனர்‌. இயற்கை, இரத்தத்திற்கு அதற்கே உரிதான 
அதுபோன்ற பல பொருள்களை வழங்கியுள்ளது. கூருருளை 
போன்ற அமைப்புகொண்ட இவற்றையே, திராம்போ 
சைட்டுகள்‌ என்கிறோம்‌. அவை 2-4 மைக்ரான்‌ அளவு 
கொண்ட மிக நுண்ணியவையாகும்‌. அத்தகைய சிறிய 
“அப்பு”, எத்தகைய சிறிய ஓட்டையைக்‌ கூட அடைக்க 
முடியாது. இரத்த நாளங்கள்‌ மற்றும்‌ சருமம்‌ ஆகியவற்‌ 
றைச்‌ சுற்றியுள்ள திசுக்களுக்கு பெருமளவில்‌ வழங்கப்ப 
டும்‌ திராம்போகைனேஸ்‌ எனப்படும்‌ என்சைமின்‌ வினையின்‌ 
விளைவாக, திராம்போசைட்டுகள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று சேர்ந்து 
ஓட்டிக்‌ கொள்ளாமல்‌ இருந்தால்‌, சேதாரம்மிகையாக 
இருக்கும்‌. மிகச்‌ சிறிய காயம்‌ ஏற்பட்டால்கூட, சேதம 
டைந்த திசுவால்‌ வெளியிடப்பட்ட, ஒரளவான திராம்‌ 
போகைனேஸ்‌, இரத்தத்துடன்‌ தொடர்பு கொள்கிறது. 
உடனே திராம்போசைட்டுகள்‌ ஒட்டுமொத்தமாக ஓட்டிக்‌ 
கொண்டு, சிறிய இரத்த உறைகட்டி உண்டாகிறது. அதே 
போது இரத்தம்‌, புதிய உருவாக்கும்‌ பொருள்‌ கொண்ட 
திராம்போசைட்டுகள்‌ ஒரு க.மி. மீக்கு 150-400 ஆயிரம்‌ 
திராம்போசைட்டுகள்‌ என்ற விகிதத்தில்‌ வழங்குகிறது. 

திராம்போசைட்டுகள்‌ மட்டுமே, போதுமான பெரிய 
அடைப்பானாக (ஆப்பு) ஆக முடியாது. இரத்தத்தில்‌, 
நிரந்தரமாக ஃபைப்ரினோஜன்‌ என்ற அமைப்பில்‌ இருக்கும்‌ 
கனிப்புரதமான ஃபைப்ரினின்‌ வினையால்‌, இரத்து உறைவு 
ஏற்படுகிறது. ஃபைப்ரின்‌ இழைகளால்‌ உருவாக்கட்பட்ட 
வலைப்‌ பின்னலில்‌, திராம்போசைட்கள்‌ மற்றும்‌ சிவப்பு 
அணுக்கள்‌, வெள்ளணுக்கள்‌, அகப்பட்டு கொள்கின்றன. 


166 


ஒரளவு பெரிதான அடைப்பான்‌ உண்டாக ஒருசில நிமிடங்‌ 
களே பிடிக்கின்றன. சிறிய இரத்த நாளம்‌ பாதிக்கப்பட்டு, 
அடைப்பானை வெளியே தள்ளும்‌ அளவுக்கு அதன்‌ இரத்த 
அழுத்தம்‌ இல்லாவிடில்‌, இரத்தக்‌ கசிவு விரைவில்‌ நின்‌ 
றுவிடும்‌. 

அதிக அளவு சக்தியையும்‌; ஆக்ஸிஜனையும்‌ பயன்படுத்‌ 
துவது, அவசர அமைப்புக்குப்‌ பொருந்தாது. ஆபத்தின்‌ 
போது, ஒட்டுமொத்தமாக ஒட்டிக்‌ கொள்வதே, திராம்போ 
சைட்டுகளின்‌ ஒரே பணியாகும்‌. திராம்போசைட்டுகள்‌ 
அதிக பிரயாசையின்றி செய்யும்‌ ஒரு முனைப்பற்ற செய 
லாகும்‌. அதாவது, உயிரினம்‌ நல்ல நிலையில்‌ இருக்கும்போது 
ஆக்ஸிஜன்‌ பயன்படுத்தப்படக்கூடாது. இதனால்தான்‌, சிவப்பு 
அணுக்களுக்கு நேர்ந்ததுபோல்‌, இயற்கை, திரம்போசைட்‌ 
டுகளுக்கு நூக்ளியஸ்‌ இல்லாமல்‌, ஆக்கியது; இதனால்‌ வளர்‌ 
சிதைமாற்றத்தின்‌ மட்டம்‌ குறைந்தது. ஆக்ஸிஜன்‌ பயன்‌ 
படுத்தப்படுவதும்‌ பெரிதும்‌ குறைந்தது. 

நன்கு செயல்படும்‌ ஒரு அவசர அமைப்பு, இரத்தத்தில்‌ 
இருக்க வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌ என்பது கெளிவு. 
ஆனால்‌ துரதிருஷ்டவசமாக, உயிரினத்திற்கு, அது, ஒரு 
பேராபத்தாக முடிகிறது. ஏதாவது ஒரு காரணத்தால்‌, 
அவசர அமைப்பு தவறான காலங்களில்‌ இயங்கினால்‌, ஒரு 
துரதிருஷ்டவசமான, எதிர்பாராத இடர்‌ ஏற்படும்‌. இரத்‌ 
கும்‌ உறைந்து, நாளங்கள்‌ அடைக்கப்படும்‌. இதைச்‌ சமா 
ளிக்க, இரத்தத்தில்‌ “ “எதிர்‌ உறை”? என்ற மற்றுமொரு 
அவசர அமைப்பு இருக்கிறது. ஃபைப்ரினோஜனுடன்‌ திராம்‌ 
பின்‌ இணைந்து, ஃபைப்ரின்‌ இழைகள்‌ உருவாகின்றன. இந்த 
எதிர்‌ உறை அமைப்பு, இரத்தத்தில்‌ திராம்பின்‌ இல்லாம 
லேயே ஆக்கிவிடுகிறது. திராமிபின்‌ தோன்றியவுடன்‌, எதிர்‌ 
உறை அமைப்பு, அதைச்‌ செயலற்றதாக்கி விடுகிறது. 

இரண்டாவது அவசர அமைப்பு, நல்ல பயன்‌ விளைவிக்‌ 
கிறது. தவளையின்‌ இரத்தத்தில்‌, பெருமளவில்‌ திராம்பின்‌ 
இடப்பட்டல்‌, தீவிர விளைவுகள்‌ எதுவும்‌ ஏற்படுவதில்லை; 
ஏனெனில்‌ திராம்பின்‌ உடனுக்குடன்‌ செயலற்றதாக்கப்ப 
டுகிறது. ஆனால்‌, அந்தத்‌ தவளையின்‌ இரத்தத்தை ஆராய்ந்‌ 
தால்‌, இரத்த உறைவு சக்தியே இல்லாமலிருப்பது தெரி 
யவருகிறது. 

முதல்‌ அவசர அமைப்பு தானாகவே இயங்குகிறது. 


167 


இரண்டாவது அமைப்பு, மூளையின்‌ அணைகளின்படி செயல்‌ 
படுகிறது. அணையிடப்பட்டாலொழிய, அது இயங்குவதில்லை 
முகுளத்தில்‌ அமைந்துள்ள தவளையின்‌ தலைமைச்‌ செயல 
கம்‌, முதலில்‌ சிகைக்கப்படுகிறது; பின்னர்‌ திராம்பின்‌ உட்‌ 
செலுத்தப்படுகிறது; இரத்தம்‌ உடனே உறைகிறது. இரண்‌ 
டாவது அவசர அமைப்பு தயாராக இருக்கிறது. ஆனால்‌ 
ஆபத்து சமிக்ஞையை எழுப்ப, யாரும்‌ இல்லை. 

இத்தகைய அவசர அமைப்புகள்‌ தவிர, இரத்தத்தில்‌ 
ஒரு மிகப்‌ பெரிய சீரமைப்புக்குமு இருக்கிறது. இரத்த 
அமைப்பு சேதாரமடைந்தால்‌, உடனடியாக இரத்த உறை 
கட்டி உண்டாக்கப்பட வேண்டியதல்லாமல்‌, குறித்த காலக்‌ 
தில்‌, அது, அகற்றப்படவும்‌ வேண்டும்‌. உடைந்த நாளம்‌ 
அடைப்பானால்‌ மூடப்பட்டதும்‌ அது, காயம்‌ சீரடைவதைத்‌ 
குடுக்கிறது. சீரமைப்புக்குழு, திசுக்களைப்‌ புதுப்பிக்கும்போது 
படிப்படியாக உறை கட்டியையும்‌ கரைக்கிறது. 

நமது உயிரினத்தில்‌ உள்ள பல்வேறு காவலர்கள்‌, மற்‌ 
றும்‌ கட்டுப்பாடு, அவசர அமைப்புகள்‌, நமது உட்புற 
சமுத்திரத்தின்‌ திரவங்களை, எதிர்பாராத நேர்வுகளிலிருந்து 
பாதுகாக்கின்றன. இதனால்‌ இடைவிடாத இயக்கமும்‌ நடை 
பெறுகிறது; அதன்‌ அமைப்பும்‌ ஓரே நிலையில்‌ இருக்கிறது. 


திரவ இயல்‌ (ஹைட்ராலிக்ஸ்‌) 

இயற்கை, ஒவ்வொரு உறுப்புக்கும்‌, ஒரு உபரியான 
சகஜமில்லாத பணிகளை ஓதுக்கிட முயலுகிறது. இருதய 
நாள மண்டலத்தின்‌ பணிகள்‌ சிறப்புடையதாகவும்‌, மிகவும்‌ 
பொறுப்பு வாய்ந்ததாகவும்‌ இருந்தாலும்‌, இந்தப்‌ பொது 
வான நிலையத்தை தவிர்க்க முடியாது. ஏனெனில்‌ இயற்கை 
சுழற்சி மண்டலத்திலுள்ள அழுத்தத்தைப்‌ பயன்படுத்த 
ஆவலாக இருக்கிறது. 

ஹைபவர்டெண்ஷன்‌, (இரத்த மிகு அழுத்தம்‌) இரத்த 
அமைப்பிற்கும்‌, இரத்த நாளங்களுக்கும்‌ சேதாரத்தை உண்‌ 
டாக்குவதால்‌, உயிரினத்திற்கு ஆபத்தான ஒன்றாக கருதப்‌ 
படுகிறது. இயற்கை, இந்த நிகழ்வை, தனக்குச்‌ சாதகமா 
கப்‌ பயன்படுத்திக்‌ கொள்கிறது. மெக்ஸிகோ பாலைவனங்‌ 
களில்‌ வசிக்கும்‌ தேரைகள்‌ எனப்படும்‌ பல்லிகள்‌, கலையி 


அள்ள இரத்தநாளங்களின்‌ அழுத்தத்தை, ஒரு தற்காப்‌ 
பாக பயன்படுத்துகன்றன. 


168 


பொதுவாகக்‌ கூறும்போது, இந்த நிகழ்வு அசாதாரண 
மல்ல. அசாதாரண மிகையான இரத்த அழுத்தம்‌ கொண்ட 
இரக்கம்‌, “முகடுகள்‌, மற்றும்‌ கூம்புகள்‌, தலையிலும்‌ உட 
லிலும்‌ உள்ள புறதுருத்திகள்‌ ஆகியவற்றினுள்‌, செல்லும்‌ 
போது, அவை விரிவடைந்து, செங்குத்தாக மாறி, நிற 
மாற்றம்‌ ஏற்பட்டு, மிருகம்‌ பார்பதற்கே பயங்கரமாக 
இருக்கும்‌. 

தேரைப்‌ பல்லிகளின்‌ தற்காப்புக்கு, இதுமட்டும்‌, ஒரே 
சாதனமல்ல. இயற்கை, அவற்றிற்கு ஒரு அற்புதமான நுட்ப 
அமைப்பை, அளித்துள்ளது. பல்லி, ஒரு ஆபத்தில்‌ சிக்கிக்‌ 
கொண்டால்‌ ஆப்டுரேட்டார்‌ எனப்படும்‌ ஒரு தனியான 
தசை, பெரிய இரத்த நாளங்களுள்‌ ஒன்றை அமுக்குகிறது. 
இதனால்‌ தலையிலுள்ள இரத்த நாளங்களில்‌ அழுத்தம்‌ அதிக 
ரிக்கிறது; இத்தகைய அழுத்தத்தை, கண்ணின்‌ விரிந்து 
சுருங்கும்‌ படலத்தால்‌ தாங்க முடியாததால்‌, அது உடை 
பட்டு, இரத்தத்தை, எதிரியின்‌ மேல்‌ பீச்சுறெது. இந்த 
எதிர்பாராத பீச்சலால்‌ பயந்த எதிரி ஒட்டமெடுக்கிறது; 
இந்த ஆயுதம்‌, 1,5 மீட்டர்‌ அரைவிட்டம்வரை, பயன 
ளிக்கிறது. 

ஆப்டுரேட்டார்‌ தசையின்‌ மற்றொரு பணி, தோலுரிப்‌ 
பதுடன்‌ இணைந்துள்ளது. ஊர்வன, தமது வாழ்நாள்‌ முழு 
வதும்‌ வளர்ந்துகொண்டே இருக்கின்றன. தேரைப்‌ பல்லி 
கள்‌, தமது சருமத்தை ஒவ்வொரு ஆண்டும்‌ மாற்றுகின்‌ 
றன. ஒருவனது உடைகளை மாற்றுவதே, சில சமயங்களில்‌ 
சிரமமாக இருக்கிறது. இங்குதான்‌, ஆப்டுரேட்டார்‌ தசை, 
உதவுகிறது. தலையிலுள்ள இரத்த நாளங்களில்‌ அழுத்தம்‌ 
அதிகரிக்கும்போது, மிகப்‌ பெரியதும்‌, சிறியதுமான எல்லா 
இரத்த நாளங்களும்‌ விரிவடைந்து, தலையும்‌ விரிவடைவ 
கால்‌, அதன்‌ சருமம்‌ கிழிந்துபடுகிறது. தலையின்‌ சருமம்‌ 
கிழிந்துபட்டவுடன்‌, பல்லி, கிழிந்த ஓட்டையின்‌ வழியாக 
ஊர்ந்து வெளியே வந்துவிடுகிறது. 

இருதய-நாள மண்டலத்கை, இரண்டாந்தரப்‌ பண்ண்ளை 
ஆற்றச்‌ செய்வது நல்லதல்ல. ஆனால்‌ பம்புகளும்‌, தொடர்பு 
சாதனங்களும்‌ கண்டு பிடிக்கப்பட்டதிலிருந்து, இயற்கை, 
ஹைட்ராலிகஸ்‌ இயல்‌ மீது நாட்டம்‌ கொண்டது. குழிவு 
களுக்குள்ளும்‌, திசு இடைவெளிகளுக்குள்ளும்‌, திரவங்களை 
நிர்பந்தமாகச்‌ செலுத்துவதால்‌ திசுவின்‌ விரைப்பு--ஓரு 


169 


யாந்திரீகமான பலத்தைக்‌ திசுவிற்கு அளிப்பது -€ரடை 
கிறது எனத்‌ தெரிகிறது. இது நீரியல்‌ சார்ந்த அமைப்பு 
அடிப்படையின்‌ முதல்படியாகும்‌. 

கேட்பதற்கு, இது, விகாரமாக இருக்கலாம்‌; ஆனால்‌ 
20வது நூற்றாண்டில்‌, இத்தகைய அமைப்புகளை மனிகன்‌, 
துவங்கிவிட்டான்‌. அவை, இன்னும்‌ பெருமளவில்‌, பயன்‌ 
படுத்தப்படவில்லை. அமுக்கப்பட்ட காற்றைப்‌ பயன்படுத்து 
வது, குறிப்பாக பயனளிக்கிறது. புல்டோசர்களும்‌, காட்‌ 
டுப்பானதக்கான வாகனங்களும்‌, டைகாவிலிருந்து, பணி 
யாற்றவேண்டிய இடத்திற்குச்‌ செல்ல, வரிசையாக இருப்‌ 
பதைக்‌ கற்பனை செய்துபாருங்கள்‌. ஒருசில மணி நேரங்‌ 
களில்‌ பணியாளர்களின்‌ குடியிருப்புப்‌ பகுதி, தயாராகி விடு 
கிறது. வாகனங்களிலிருந்து மூட்டைகளும்‌, பொட்டணங் 
களும்‌ இறக்கப்படுகின்றன. பம்பு வசதிகள்‌ இயக்கப்படு 
கின்றன. அரைமணி நேரத்தில்‌ இரண்டு மாடி கான்வஸ்‌ 
வீடுகள்‌, தைகாவில்‌ தோன்றுகின்றன. இவ்வீடுகளில்‌ விரி 
வடையக்கூடிய உத்திரங்களும்‌, துணை அமைப்புகளும்‌ இருக்‌ 
கின்றன. வசதியும்‌, திறமையும்‌ கொண்ட, காலந்‌ தாழ்த்‌ 
தாது உருவாகும்‌, இந்த முறை, நம்பகரமானது. மேலும்‌ 
இந்த கான்வஸ்‌ வீடுகளின்‌ சுவர்கள்‌, இரண்டு, மூன்று 
மடிப்புகொண்ட ரப்பர்‌ கான்வஸ்‌ கொண்டிருந்தால்‌, வீடு 
கள்‌ வெப்பத்துடனும்‌ இருக்கும்‌. 

விலங்கினங்களும்‌, நீராற்றல்‌ விறைப்பைப்‌ பயன்தரத்‌ 
கக்க வகையில்‌ கையாள முடியும்‌. இதன்‌ முக்கிய வசதி 
என்னவெனில்‌, தேவையானபோது, உருவாக்கிக்‌ கொள்ள 
லாம்‌ என்பதேயாகும்‌. தேவையில்லாதபோது, அமைப்பின்‌ 
அழுத்தத்தைக்‌ குறைத்தால்‌ விறைப்பு நீங்கிவிடுகிறது. உண்‌ 
மையில்‌ நீராற்றல்‌ விறைப்பு உண்மையான எலும்பைப்‌ 
போன்று நம்பத்‌ தகுந்ததல்ல. இந்த விறைப்பு நிரந்தர 
மாக இருக்க வேண்டிய இடங்களில்‌, நீராற்றல்‌ விறைப்‌ 
புக்குப்‌ பதிலாக, வேறு உறுதியான அமைப்புகள்‌ தோன்‌ 
றியுள்ளன. நிரந்தமற்ற அமைப்புகளுக்கு, திரவ ஆற்றல்‌ 
மிகவும்‌ சாதகமானது. கீழ்மட்ட ஐந்துக்களிலிருந்து, மிக 
வும்‌ வளர்ச்சியடைந்த பிராணிகள்‌ (மனிதன்‌ உட்பட்ட) 
வரை, விலங்கினங்களின்‌ பரிணாம வளர்ச்சி வரலாறு முழு 
வதிலும்‌, மேற்கூறிய கண்டுபிடிப்பை, இயற்கை பயன்படுத்‌ 
தியுள்ளது. இரத்தத்தை, செயலாற்ற திரவமாகப்‌ பயன்‌ 


170 


J 
OS 


பு சரச 47/07 


aif i: 
தர 
| 


படுத்தும்‌, குழிவான உடல்கொண்ட பிராணிகள்‌ இதற்கு, 
நல்ல ஒரு சான்றாகும்‌. 

நீரியக்க சாதனங்கள்‌ இன்னும்‌ அற்புதமானவை. இவற்‌ 
றில்‌, துவக்க கால சாதனங்களிலிருந்து பல நுணுக்கங்கள்‌ 
கொண்ட நவீனகால அமைப்புகள்‌ அனைத்தும்‌ அடங்கும்‌. 
இரு வால்வுளெண்ட நத்கைகளில்‌, கரான்‌ குழாய்‌ போன்‌ 
றது. கழிவு மண்டல உறுப்பாகப்‌ பயன்படுகிறது. இந்த 
உயிர்‌ பிராணிகள்‌, சுற்றுப்புற தண்ணீரிலிருந்து ஆக்ஸிஜன்‌, 
மற்றும்‌ உணவுப்‌ பொருட்கள்‌, நுண்கிருமிகள்‌, தாவர, 
விலங்கனிப்‌ பொருட்கள்‌ ஆகியவற்றைப்‌ பெற்று, தனது 
உடலுக்குள்‌ உறிஞ்சுகின்றன. கரியமிலவாயு செறிந்த, கழி 
வுப்‌ பொருட்களால்‌ ஆபாசமடைந்த அசுத்தத்‌ தண்ணீர்‌, 
சைஃபன்‌ குழாய்‌ வழியாக வெளியே தள்ளப்படுகிறது. 
நத்தை, தனது கழிவுப்‌ பொருட்கள்‌, தனது உடலிலிருந்து 
வெகுதூரம்‌ தகள்ளப்படுவகை விரும்புகிறது. ஏனெனில்‌ 
மீண்டும்‌ தனது உடலினுட்புகாமல்‌ இருக்க வேண்டும்‌. கழி 
வுப்‌ பொருளை அகற்றும்‌ சைஃப(ன்‌ குழாய்‌ நீளமாக இருக்‌ 


171 


கிறது. தனியான தசைகள்‌ இல்லாததால்‌, அதனால்‌ விரிந்து 
சுருங்க முடியாது. அதன்‌ முதுகு ஓடு மூடப்பட்டு இருக்கும்‌ 
போது, தண்ணீர்‌ உட்புக முடியாது. சைஃபன்குழாய்‌ சுருங்‌ 
குகிறது; திரவம்‌ மீண்டும்‌ உட்புகும்போது, சைஃபன்‌ நீண்டு 
விரிவடைகிறது. | 

சிலந்திகளின்‌ கால்களில்‌ உள்ள நீரியல்‌ சார்ந்த அமைப்பு 
இடம்‌ விட்டு இடம்‌ பெயர, உதவுகிறது. 67 துணுக்கு 
களாலான 8 கால்களைக்‌ கொண்ட இவை, மற்ற விலங்கி 
னங்களைப்‌ போல்‌, சிலதசைகளைச்‌ சுருக்குவகன்‌ மூலம்‌, கால்‌ 
களை மடக்குகின்றன. கடின உறை கொண்ட கால்களின்‌ 
அழுத்தத்தை அதிகரிப்பதன்‌ மூலம்‌, கால்கள்‌ நீள்கின்றன. 

நீரியல்‌ சார்ந்த அமைப்புகள்‌, குழிகளைப்‌ பறிக்கவும்‌ 
நன்கு பயன்படுகின்றன. ஈரமான மண்ணில்‌ சுரங்கப்‌ பாதை 
களை அமைக்கும்போது, தன்‌ முன்புறத்திலுள்ள வட்டக்‌ 
தசைகளை, மண்புழு, சுருக்குகிறது. ஆகவே, அதன்துலை, ஒரு 
வகை கூர்மையான ஊசிபோன்று பணிபுரிகிறது (மண்‌,உலர்‌ 
ந்து இருந்தால்‌ஊசிபோன்று பணிபுரிகிறது (மண்‌, உலர்ந்து 
இருந்தால்‌, புழு, அதை ஈரமாக்குகிறது). பின்னர்‌, நிலத்‌ 
தின்‌ இடையே, சிறிய பிளவுகளைக்‌ தேடுகிறது. அது கிடைக்‌ 
காவிடில்‌, புழு, தனது முன்பகுதியை மண்ணுக்குள்‌ புகுத்தி 
ஒங்கி ஒங்கி அடிக்கிறது. இந்தச்‌ செயல்‌, நீரியல்‌ முறையால்‌ 
முறையால்‌ இயங்கும்‌, உணவுக்‌ குழலால்‌ சாத்தியமாகிறது. 
தண்ணீரின்‌ அழுத்தம்‌ 2--74 மி. மீ ஆக அதிகரித்தால்‌, 
அகன்‌ அடிகள்‌ 8,5 கிராம்‌ விசையுடன்‌ இருக்கும்‌. ஒரளவு 
ஆழத்தில்‌, மண்புழு, குழு தோண்டியவுடன்‌, தன்‌ முன்பகு 
தியிலுள்ள அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இதனால்‌ அதன்‌ 
பரிமாணம்‌ அதிகரித்து, பள்ளமும்‌ விரிவடைகிறது. நிலம்‌ 
கரடுமுரடாக கடினமாக இல்லாமலிருந்தால்‌, மீண்டும்‌ மீண்‌ 
டும்‌ மேற்கூறியதுமாதிரி இயங்கி, நமது கண்ணெதிரிலேயே, 
நிலத்தினுள்‌ தன்னை, மண்புழு புதைத்துக்கொள்கிறது. சிபன்‌ 
குலிட்கள்‌ இதைவிட, சக்திவாய்ந்தவை. அவை, குழி 
கோண்டும்போது, 600 மி.மீ. கண்ணீர்‌ வரை அழுத்தம்‌ 
அதிகரிக்கிறது. 

எகினோடெர்மடாவில்‌ காணப்படும்‌ இயக்க சாதனம்தான்‌ 
நீரியல்‌ அமைப்பில்‌, மிகச்‌ சிறந்த ஒன்றாகும்‌. இவற்றில்‌ 
ஸ்டார்‌ மீன்‌, கடல்‌ முள்ளெலி, பிரிட்டல்‌ ஸ்டார்‌, மற்றும்‌ 
பல கடல்குகும்பர்‌ ஆகியவை அடங்கும்‌. ஸ்டார்‌ மீனின்‌ 


172 ட்‌ 


கைகளில்‌, ஒரேமாதிரியான பரவும்‌ குழிவுகள்‌, நீர்நிறைந்து 
காணப்படும்‌. இந்த குழிவுகளிலிருந்து வெளிப்படும்‌ சிறிய 
களைகள்‌, கைகளின்‌ அடிப்புறத்தில்‌ அமைந்துள்ள பல குழல்‌ 
கால்களுக்குள்‌ செல்கின்றன. ஸ்டார்‌ மீன்‌ நகரும்போது, 
திரவம்‌, குழல்கால்களுக்குள்‌ உந்தித்‌ கள்ளப்படுவகால்‌, அது 
விரிவடைந்து, அது நகரும்‌ பக்கமாக நீட்டமடைகிறது. 
உறிஞ்சிகளால்‌, குழல்கால்களுக்கு ஒரு பிடிப்பு கிடைத்த 
வுடன்‌ அவற்றின்‌ தசைகள்‌ சுருங்கி, குழிவுகளிலிருந்து 
திரவத்தை வெளியேற்றுகிறது. இதனால்‌ ஸ்டார்‌ மீன்‌, 
ஓரளவு முன்னே ஊர்ந்து செல்ல முடிகிறது. ஸ்டார்‌ மீன்‌ 
நகர்ந்து செல்லும்‌ தரையிலிருந்து குழல்கால்கள்‌ தம்மை 
விடுவித்துக்‌ கொள்கின்றன. மீண்டும்‌ திரவம்‌ உட்செலுத்தப்‌ 
படுகிறது; இது மீண்டும்‌ மீண்டும்‌ நிகழ்கிறது; பல்வேறு 
உயிரினங்களின்‌ இன்றியமையாத பணிகளுக்கு இருதயம்‌ மட்‌ 
டும்‌ பொறுப்பல்ல என இகன்‌ மூலம்‌ விளங்குகிறது. 


விறகு எங்கருந்து ஒடைக்க முடியும்‌? 


சூரிய மண்டலத்திலுள்ள மற்ற கோள்களைப்‌ போன்று, 
பூமியும்‌ பலதரமான மாறுபட்ட வெப்ப தட்ப நிலையைக்‌ 
கொண்டுள்ளது. அண்டார்க்டிக்‌ பகுதியில்‌, சில ரம்யமான 
இடங்களில்‌ வெப்பம்‌, ££0**க்கு கழே 88” செ.ஆக இருக்‌ 
கிறது. அதேதேபோது, ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில்‌ 
4-55” செ. ஆக இருக்கிறது. இத்தகைய, பெருமளவில்‌ மாறு 
பட்ட தட்பவெப்ப நிலை பூமியின்‌ சில பகுதிகளில்தான்‌ 
காணப்படுகிறது. மொத்தத்தில்‌, பூமியின்‌ வெப்பநிலை 
சுமாராக இருக்கிறது. உயிரினங்களின்‌ இன்றியமையா பணி 
கள்‌ “£0” முகல்‌ 44” ஆன உடல்‌ வெப்பத்தில்‌ நிகழ்வதற்கு, 
மேற்கூறியது ஒரு காரணமாக இருக்கலாம்‌. இந்த பரப்பு, 
மிகவும்‌ பெரிதாகும்‌; இருந்தபோதிலும்‌, பல விலங்கினங்‌ 
களும்‌, தாவரங்களும்‌, இந்தப்‌ பரப்பை, மிகவும்‌ குறுகிய 
தாகவே கருதுகின்றன. 

உதாரணமாக, அல்கேயின்‌ சல பாசி வகைகள்‌, 70-90” 
செ. வெப்பத்தில்‌ வாழ்ந்து, இனப்‌ பெருக்கம்‌ செய்து, 
வசதியுடன்‌ இருக்கின்றன. துருவங்களின்‌ பனிக்கட்டி நிலை 
யிலும்‌ உயிரினங்கள்‌ காணப்படுகின்றன. சுவிட்ஜர்லாந்து 
நாட்டின்‌ ஹோராஸ்‌ யெனிழிக்ட்‌ டிசாசுர்‌ தலைமையிலான 


ட 173 


ஒரு பயண ஆராய்ச்சியின்‌ போது, இருநூறு அண்டுகளுக்கு 
முன்பு, மேற்கூறியது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆராய்ச்‌ 
சியில்‌ ஈடுபட்ட சில விஞ்ஞானிகள்‌, தங்களுக்குத்‌ திகைப்‌ 
பூட்டும்‌ மற்றுமொரு நிகழ்வையும்‌ கண்டுபிடித்தனர்‌. இந்த 
ஆராய்ச்சியாளர்‌, இரத்தச்‌ சிவப்பு நிறம்‌ கொண்ட பனி 
பரவிய சில பகுதிகளைக்‌ கண்டனர்‌. இது, ஒரு பிரமிப்பூட்‌ 
டும்‌ காட்சிதான்‌. 

பனிக்கட்டியின்‌, அசாதாரணமான இந்த நிறம்‌, அதன்‌ 
பரப்பிலுள்ள நுண்ணிய,ஒருசெல்‌ கொண்ட அல்கே பாசிகளால்‌ 
ஏற்‌ பட்டது. எப்போதும்‌ பனிசூழ்ந்த உயரமான மலைப்‌ பாங்‌ 
கான காகசசிலும்‌, ஆர்க்டிக்‌, அண்டார்க்டிக்‌ போன்ற பல்‌ 
வேறு பகுதிகளிலும்‌ காணப்படும்‌ இந்த அல்கேயை “:பனி 
கிளாமைடோமானாஸ்‌”” எனப்‌ பெயரிட்டு அமைக்கனர்‌. 

நிரந்தரமாக பனியிலும்‌, பனிக்கட்டியிலும்‌ வாழும்‌ 
140 வகை தாவரங்களைப்‌ பற்றி தற்போது விஞ்ஞானிகளுக் 
குத்‌ தெரியும்‌. அவற்றில்‌ பல, கபிலநிறம்‌, மற்றும்‌ சிவப்பு 
ஊதா, பச்சை போன்ற நிறங்களைக்‌ கொண்டுள்ளன. இதே 
நிறத்தை பனிக்கட்டியும்‌ பெற்றது. 

சீரான முறையில்‌ முதிர்ச்சியடைய, கிளாமைடேமானா 
சுக்கு நிறைய சூரிய வெளிச்சமும்‌, அதே சமயம்‌ குறைந்த 
அளவு வெப்பமும்‌ தேவையாக இருந்தது. துருவப்‌ பகுதி 
களிலும்‌, மலைகளின்‌ உச்சிகளிலும்‌, இவை பெருமளவில்‌ 
காணப்படுவது, மேற்கூறிய காரணத்தால்தான்‌. பனி அல்‌ 
கேயின்‌ சீதனத்தைக்‌ தாங்கும்‌ சக்தியைக்‌ கண்டு விஞ்ஞானி 
கள்‌ வியந்தாலும்‌, அது ஓப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும்‌. 
அவை, வெப்பத்தைக்‌ கண்டு பயமடைவது, ஆச்சரியமான 
ஒன்றாகும்‌. மிகச்‌ சாதாரண வெப்பமான 44 செ. ஐக்‌ 
கூட, பனிகிளாமைடோமானாசால்‌ தாங்க முடியாது. பூமியில்‌ 
வாழ்கின்ற எல்லா உயிரினங்களிலும்‌, வெப்பத்தைக்‌ கண்டு 
பயபப்படும்‌ கிளாமைடோமானசைப்போன்று வேறு ஒன்றும்‌ 
இருக்க முடியாது. 

துருவப்‌ பகுதிகளிலிருந்து பூமத்திய ரேகை வரை, எல்லா 
வெப்ப தட்பப்‌ பகுதிகளிலும்‌ விலங்கினங்களின்‌ ஒரே மாதி 
ரியான இன வகைகளே காணப்படுகின்றன என்பது குறிப்‌ 
பிடத்‌ தகுந்தது. இவற்றில்‌ சில வகைகள்‌, வெப்பத்திற்கும்‌ 
தட்பத்திற்கும்‌ எதிரான எதிர்ப்பு சக்தியில்‌ பெருமளவில்‌ 
வேறுபடுகின்றன. கிரீன்லாண்டுக்கு அருகே ஆர்க்டிக்‌ சமுத்‌ 
இரத்தில்‌ வசிக்கும்‌ டெரியெல்லிப்‌ புழுக்களால்‌, 6-7 செ. 


174 


வெப்பமுள்ள சுடுகண்ணீரை, தாங்க முடியாது. அதேபோது 
இந்துமகா சமுத்திரத்தில்‌ வாழும்‌ புழுக்கள்‌ --24” செ. 
வெப்பமுள்ள கண்ணீரில்‌ எளிதில்‌ வாழ முடியும்‌. 

அரேபிய தீபகற்பத்தின்‌ வெப்பமும்‌, உப்பும்‌ கொண்ட 
ஏரிகளில்‌ வாழும்‌ நத்தை இன வகைகள்‌, வெப்பத்தைப்‌ 
பெரிதும்‌ விரும்பும்‌ ஐந்துக்களாகக்‌ கருதப்படுகின்றன. வெப்‌ 
பம்‌ 852 செ. ஆக இருக்கும்போதுகூட அவற்றிற்கு குளிர்‌ 
ஏற்படுகிறது. இதற்கும்‌ குறைவாக வெப்பம்‌ இருந்தால்‌, 
அவை “குளிரால்‌” மரணமடைகின்றன. 

ஆனால்‌ பெரும்பாலான விலங்கினங்கள்‌, அவ்வளவாக 
குளிர்ச்சியை உணர்வதில்லை. துவக்க கால ஐஓந்துக்களும்‌, 
(ரோடிஃபர்களும்‌, டார்டி கிரேட்களும்‌) ஸ்போர்களும்‌, 0 
செ. என்பது---278” செ. ஆகும்‌.) வளர்ச்சியில்‌ உயர்மட்ட 
ஜந்துக்களும்‌, அவற்றின்‌ முட்டைகளும்‌, முட்டைப்‌ புழுக்‌ 
களும்‌ கூட குளிர்ச்சியைப்‌ பெருமளவிற்குத்‌ தாங்கிக்‌ 
கொள்ள முடியும்‌. அவற்றில்‌ சில, வடக்கு நாடுகளில்‌, 
திறந்த வெளியில்‌, குளிர்‌ காலத்தில்‌ வாழ முடியும்‌: 
-_30° முதல்‌ --50” செ. கொண்ட குளிர்கால பனியை 
அவற்றால்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியும்‌. ஆய்வகப்‌ பரிசோத 
னைகளின்போது, அவற்றால்‌ --80” முதல்‌ -250” செ. 
வரை, தாங்கிக்‌ கொள்ள முடியும்‌ எனத்‌ தெரிந்தது. 

அப்படியானால்‌ வெப்பத்திற்கும்‌, குட்பத்திற்கும்‌ எதிர்ப்பு 
சக்தி கொண்ட பல விலங்கினங்கள்‌, ஒரு வரையறுக்கப்பட்ட 
சீதோஷ்ண நிலையில்‌ மட்டும்‌ சுறுசுறுப்புடன்‌ இருந்து, மற்ற 
நேரங்களில்‌ இன்றியமையாத பணிகளை மட்டும்‌ ஆற்றுவது 
என்‌? 

உயிரினங்களின்‌ உடல்களை ஆக்கும்‌ பொருட்கள்‌ உள்‌ 
ளிட்ட எந்தப்‌ பொருளிலும்‌ உள்ள மூலக்‌ கூறுகளின்‌ 
இயக்கங்களை தட்ப வெப்ப நிலை கட்டுப்படுத்துகிறது. தட்‌ 
பவெப்பநிலை குறையும்போது, மூலக்கூறுகளில்‌ இயக்கத்‌ தின்‌ 
விகிதம்‌ படிப்படியாகக்‌ குறைகிறது. அதைத்‌ தொடர்ந்து, 
இரசாயனப்‌ பிரதிவினைகள்‌ மட்டுப்படுகின்றன. இறுதியில்‌ 
விகிதம்‌ மிகவும்‌ குறைந்து, உயிரினக்கால்‌ தனது இன்றிய 
மையாத பணிகளைக்கூட, நடத்த முடிவதில்லை. தட்பவெப்ப 
நிலை 0 செ. க்கும்‌ குறைவானால்‌, இதனால்‌ இதுதிகழ்ந்து, 
திரவங்கள்‌ உறைந்துவிடுகின்றன. உயிரினத்தில்‌ வேதிய 
பிரதிவினைகள்‌, திரவங்களில்கான்‌ நிகழ முடியும்‌. 


175 


விலங்கினங்களில்‌, உடலின்‌ அதிகமான தட்ப வெப்பம்‌, 
புரதங்கள்‌, மற்றும்‌ கொழுப்புக்கள்‌ ஆகியவற்றின்‌ ஸ்திரத்‌ 
தன்மையைப்‌ பொறுத்து உள்ளது. 40” செ.க்கு அதிகமாக 
உஷ்ணப்படுத்தப்பட்டால்‌, செல்கள்‌ இறந்துபடும்‌ அளவிற்கு 
அவை மாற்றமடைகின்றன. இதனால்தான்‌, எல்லா மிருகங்‌ 
களும்‌ தங்களுக்கு மிகவும்‌ சாதகமான தட்ப வெப்ப நிலையில்‌ 
வசிக்க முயற்சிக்கின்றன. இதை, பல்வேறு வழிகள்‌ மூலம்‌, 
அவை, அடைகின்றன. 

பூமியில்‌ சீதீள ரத்தமுடைய விலங்கினங்கள்‌ வசிக்கின்‌ 
றன. இவற்றின்‌ உடல்‌ வெப்பம்‌, பெருமளவில்‌ சுற்றுப்புற 
தட்ப வெப்ப நிலையைப்‌ பொறுத்திருக்கிறது. சீதள நிலையாக 
இருந்தால்‌, அவை, தங்களை வெப்பத்தில்‌ வைத்துக்கொள்ள 
பல நுணுக்கமான வழிகளைக்‌ கையாளுகின்றன. 

மேல்மட்ட விலங்கினங்கள்‌ (வெப்ப ரத்தமுடையவை), 
வெப்பத்தை உற்பத்தி செய்வதன்‌ மூலம்‌, தங்கள்‌ உடலின்‌ 
தட்ப வெப்ப நிலையை, ஒரே சீரான நிலையில்‌, வைத்துக்‌ 
கொள்கின்றன. 

உயிரினத்தின்‌ எந்த ஸெல்லும்‌ வளர்சிதை மாற்றத்தில்‌ 
தீவிர பங்கு எடுத்துக்‌ கொண்டால்‌, மேற்கூறியதை ஆற்ற 
முடியும்‌. அத்தகைய ஸெல்‌, சுற்றுப்புறத்தைவிட, 
1/1000 1” எப்போதுமே வெப்பமாகவே இருக்கிறது. அது, 
ஆகக்‌ கூட இருப்பலாம்‌. ஆகவே, பள்ளிப்‌ பாடப்‌ புத்தகங்‌ 
களில்‌ காணப்படும்‌ கூற்ற சகள இரத்த விலங்கினங்களின்‌ 
உடல்‌ வெப்பநிலை, சுற்றுப்புற ஆகாயத்தின்‌ வெப்பத்தை 
ஒத்து இருக்கும்‌--ஓரளவு, உண்மைக்குப்‌ புறம்பானது. 
இயற்கையாகவே, சிறிய பிராணிகள்‌ குறைந்த அளவில்‌ 
வெப்பத்தை உருவாக்கி, அதையும்‌ விரைவிலேயே தங்கள்‌ 
சுற்றுப்புறங்களில்‌ இழந்துவிடுகின்றன. இத்தகைய சூழ்நி 
லையில்‌, ஒரு விலங்கின்‌ தட்ப வெப்பம்‌ சுற்றுப்புறத்தைவிட 
அதிகமானதா, குறைந்ததா எனக்‌ கூறுவது சிரமமே. மிகப்‌ 
பெரிய மிருகங்களில்‌-- அவை மிகையான வெப்பத்தை உண்‌ 
டாக்கி, நீண்ட நேரம்‌ தக்க வைக்கின்றன-— இது வேறுப 
டுகிறது. குளிர்ச்சியான மலைகளின்‌ நீரோட்டங்களில்‌ வசிக்‌ 
கும்‌ டிரெளட்‌ எனப்படும்‌ சிறிய மீன்களின்‌ உடல்‌ வெப்பம்‌, 
தண்ணீரைவிட, 0.012°யே அதிகமாக இருக்கும்‌. ஆனால்‌ 
பெரிய டன்னி, மற்றும்‌ மார்லின்‌ போன்ற மீன்களின்‌ உடல்‌ 
வெப்பம்‌, தண்ணீரைவிட 6” அதிகமாக இருக்கும்‌. 


176 


சீதள இரத்தப்‌ பிராணிகள்‌, தங்களை வெப்பமாக வைத்‌ 
துக்‌ கொள்ளக்‌ கையாளும்‌ எளிய முறை என்னவெனில்‌, 
பொருத்தமான சீதோஷ்ணம்‌ உள்ள ஒரு வசதியான இடக்‌ 
தைத்‌ தெரிந்து எடுத்துக்கொள்வது தான்‌. சீதளமான 
காலங்களில்‌, அவற்றில்‌ சில குழிகளுக்குள்‌ சென்றுவிடுகின்‌ 
றன. சில நதிகளின்‌ அல்லது ஏரிகளின்‌ ஆழமான பகுதிக்கு 
அடைக்கலமடைகின்றன. இன்னும்‌ சில, தங்களுக்கென ஒரு 
நுண்ணிய சீதோஷ்ண நிலையை உருவாக்கிக்‌ கொள்கின்றன. 
தவாரங்கள்‌ கூட இவ்விதம்‌ செய்ய முடியும்‌. திறந்த வெளி 
களை விட, காடுகள்‌, வசதியாக இருக்கும்‌ என நம்பப்படுகி 
பத்துத்‌ ஒரு பெரிய புதிராக இருந்த பிரச்சினை 
என்னவெனில்‌ ஏற்கெனவே குறிப்பிடப்பட்ட பனியில்‌ உள்ள 
அல்கே எனப்படும்‌ பூஞ்சக்காளான்‌, மிகக்‌ குறைந்த தட்ப 
வெப்ப நிலையில்‌, வளர்சிதை மாற்றத்தை மிகையான விகி 
தத்தில்‌ பேணி, இனப்‌ பெருக்கம செய்து வாழ்வது எவ்‌ 
விதம என்பதுதான. தங்களுக்கு வேண்டிய சக்தியை அவை 
எங்கிருந்து பெறுகின்றன? இந்தக்‌ கோளத்திலுள்ள வேறு 
எந்த உயிரினங்களும்‌, இவ்விதம்‌ செய்ய முடிவதில்லை. 

பனி அல்கே, தங்களுக்குச்‌ சாதகமான சுற்றுப்புறங்களை 
ஏற்படுத்திக்‌ கொள்கின்றன என சமீபகாலத்தில்‌ தெளி 
வாயிற்று. அவை, பனியின்‌ மீது, இங்குமங்குமாக தனித்‌ 
தனியாகச்‌ சிதறிக்‌ கிடக்காமல்‌, ஒற்றுமையாக நுண்ணிய 
காலனிகள்‌ அமைத்து வாழ்கின்றன. வெப்பமான நாட்களில்‌ 
அல்கேயின்‌ கொத்தான இருண்ட கூட்டங்கள்‌ சூடடைவ 
தால்‌, சுற்றியுள்ள பனி உருகுகிறது. இதன்‌ விளைவாக ஓவ்‌ 
வொரு காலனிக்கும்‌, ஓரு சிறிய குழிவு கிடைக்கிறது. பரப்‌ 
பிலுள்ள தண்ணீர்‌, அடிக்கடி உறைந்து விடுகிறது. அல்‌ 
கேயைக்‌ கொண்ட ஒரு சிறிய குழிவு, பனிக்கட்டியின்‌ மெல்‌ 
லிய அடுக்கால்‌, மூடப்படுகிறது. இந்தக்‌ குழிவு ஓரு சிறிய 
வீடாக மாறுகிறது. இதன்‌ வெப்பம்‌ சுமார்‌ 0” செ. ஆகும்‌. 

எனினும்‌, தட்பவெப்பம்‌ 0 செ.மட்டும்‌ அல்கேக்குப்‌ 
போதாது. கிளாமைடோமோனாசுக்கு கடத்தும்‌ சாதனம்‌ 
போன்ற ஒரு இருப்பதாக விஞ்ஞானிகள்‌ ஊகஃிக்கிறுர்கள்‌. 
மின்னோட்டத்தை உருவாக்க, கடத்தியின்‌ ஒருபாகம்‌ சூடாக்‌ 
கப்படுகிறது. மற்ற பகுதி குளிரவைக்கப்படுநறெது. இரு 
வெப்ப நிலைகளுக்குமிடையேயான வேறுபாடு அதிகரிக்கும்‌ 


12—1508 177 


போது, பெறப்பட்ட மின்‌ சக்தியின்‌ அளவும்‌ அதிகரிக்க 
பனி அல்கேக்கும்‌ இதுபோன்றே நிகழ்கிறது. ஒரு பக்கம்‌ 
சூரியனால்‌, வெப்பமடைகிறது. மறு பக்கம்‌ பெருமளவில்‌ 
வெப்பத்தை இழக்கிறது. தங்களது நடவடிக்கைகளுக்குத்‌ 
தேவையான சக்தியை, அல்கேக்கு, இந்த யாந்திரீக முறை, 
வழங்குகிறது. 

பெருமளவில்‌ கிடைக்கும்‌ பனி நுண்கிருமிகள்‌, விரயமா 
வதில்லை. உணவு அங்கிருந்தால்‌, அண்டார்க்டிக்‌ பகுதிக 
ளில்கூட, அதை விரும்புவன அங்கும்‌ உண்டு. இந்தக்‌ கண்‌ 
டம்‌, ஒரு கிலோ மீட்டர்‌ கனமுடைய பனியால்‌ மூடப்பட்டு, 
ஜனசஞ்சாரம்‌ இன்றி, பரந்து கிடக்கிறது. இங்கு பயங்கர 
மான உறை பனியும்‌, பனிப்புயலும்‌ 10-11 மாதங்கள்‌ 
காணப்படும்‌. ஒரு சில மாதங்களில்‌ உறைபனி, ஓரளவு 
குறையும்‌. இந்தக்‌ கண்டத்தில்‌ வசிக்கும்‌ ஒரு சில பிராணி 
கள்‌-—கடல்நாய்கள்‌, பென்குவின்‌ போன்ற பல பறவைகள்‌-- 
கடற்கரையின்‌ ஓரத்தில்‌ வசிக்கின்றன என்றும்‌, மற்ற பகு 
திகளில்‌ உயிர்‌ ஜீவன்களே காணப்படுவதில்லை எனவும்‌ பொது 
வாத நம்பப்பட்டது. உண்மை அதுவல்ல. அண்டார்க்டிக்‌ 
பகுதியை பலகாலம்‌ ஆராய்ந்த விஞ்ஞானிகள்‌, ஐம்பது 
வகையான ஐந்துக்களும்‌, பல விலங்கினங்களும்‌, நிரந்தர 
தரமான பனியின்‌ மத்தியில்‌ வாழ்ந்து வருவதாகக்‌ கண்டு 
பிடித்தனர்‌. ஆகவே இந்தக்‌ கொடுரமான பகுதியில்‌ உயிர்‌ 
ஜீவன்களும்‌ வாழ்கின்றன என்பது கெளிவு. 

வெகு தூரத்திற்கு அப்பாலுள்ள பகுதியில்‌ ஒரு சிறிய 
சிலந்தி காணப்பட்டது. கென்‌ துருவத்திலிருந்து 500 கிலோ 
மீட்டர்‌ தூரத்தில்‌ ஒரு ஆங்கில ஆராய்ச்சிக்‌ குழுவால்‌ இந்‌ 
தச்‌ சிலந்தி கண்டுபிடிக்கப்பட்டது. அல்கேக்களும்‌, பூஞ்சக்‌ 
காளான்களும்‌ நிறைந்த தோட்டங்களில்‌ இந்தச்‌ சிறிய 
சிலந்தி காணப்படுகிறது. அல்கேயின்‌ காலனிகள்‌ மிகவும்‌ 
நெருக்கமாக இருந்தால்‌, சிறிய வீடுகள்‌ ஒன்று சேர்ந்து 
பனியின்‌ அடியில்‌ ஒரு ஒற்றுமையான அமைப்பாக இருக்‌ 
கிறது. இங்குதான்‌, சிலந்திகள்‌ தஞ்சமடைகின்றன. இச்சி 
றிய வீடுகளில்‌, உணவு, ஏராளமாகக்‌ கிடைக்கிறது. திறந்த 
வெளியை விட இங்கு வெப்பம்‌ அதிகமாக இருக்கிறது. 
மேலும்‌, சிலந்தி, கருப்பாக இருப்பதால்‌, சூரிய வெப்பத்தை 
எளிதில்‌ ரெகிக்கிறது. துருவப்‌ பகுதியின்‌ குறைந்த கோடை 


178 


காலம்‌ முடிந்தவுடன்‌, சிலந்தி செயலற்று சோம்பிக்‌ டெக்‌ 
கிறது. 

ம விலங்கினங்களும்‌, சூரியனின்‌ சக்தியைப்‌ பயன்‌ 
படுத்துகின்றன. துருவப்‌ பகுதிகளிலும்‌, மலைகளின்‌ உச்சி 
களிலும்‌ வசிக்கும்‌ ஜந்துக்கள்‌, கருமைநிறம்‌ கொண்டிருப்ப 
தால்‌, சூரிய கிரணங்களை எளிதில்‌ கிரகிக்கின்றன. இதனால்‌ 
தான்‌, கோடைகாலத்தில்‌, அத்தகைய ஐஓந்துக்களின்‌ தட்ப 
வெப்ப நிலை, சுற்றுப்புறத்தைவிட அதிகமாக இருக்கிறது. 

தாங்கள்‌ பெபறும்‌ வெப்பத்தைக்‌ கட்டுப்படுத்தத்‌ 
தெரிந்த விலங்கினங்களும்‌ உண்டு. இது மிகவும்‌ முக்கியம்‌, 
ஏனெனில்‌ கோடைகாலத்தில்‌, அதிக வெப்பத்தைப்‌ பெற்று 
அவை, ஆபத்துக்குள்ளாகலாம்‌. நிலம்‌ நீர்வாழ்வனவும, 
ஊர்வனவும்‌, தங்களது சருமத்தில்‌ தனியான நிறமி செல்‌ 
களைக்‌ கொண்டுள்ளன. அவற்றால்‌, நிறமிகளின்‌ அளவை 
மாற்ற முடியும்‌. நிறமி செல்கள்‌ சிறிதாக இருந்தால்‌, சருமம்‌ 
மெல்லியதாக இருக்கும்‌. சூரிய கிரணங்களை நன்கு பிரதி 
பலிக்க முடியும்‌. செல்கள்‌ பெரிதானால்‌, சருமம்‌ அடர்த்‌ 
தியான நிறம்‌ கொண்டு, சூரிய கிரணங்களை நன்கு கிரகிக்‌ 
கிறது. உயிரினத்தின்‌ உடல்‌ வெப்பமடைகிறது; ஆனால்‌ 
ஓரளவுக்குத்தான்‌; மிகவும்‌ வெப்பமடைந்து விட்டால்‌, 
நிறமி செல்கள்‌ சுருங்கத்‌ துவங்கி, மேலும்‌ வெப்பமடை 
வது தடை செய்யப்படுகிறது. 

முத்துப்‌ போன்ற வணணாத்திப்‌ பூச்சி, வேறு ஒரு 
வழியைப்‌ பின்‌ பற்றுகிறது. தனது உடல்‌ வெப்பத்தை 
92.5 --55.5” செ. யிலேயே வைத்துக்‌ கொள்ளுகிறது. 
கோடை காலத்தில்‌, சுற்றுப்புறக்‌ காற்றின்‌ வெப்பம்‌ எவ்‌ 
வளவு இருந்தபோதிலும்‌, வண்ணாத்திப்‌ பூச்சி மேற்கூறிய 
வெப்பத்தை அதே அளவில்‌ பேணுகிறது. அது தனது 
சிறகுகளை, வெப்பத்தைப்‌ பெறும்‌ பிரதான பரப்பாகப்‌ 
பயன்படுத்துகிறது. அதன்‌ சிறகுகள்‌ முழுமையாக சூரிய 
கிரணங்கள்‌ படும்படியாக இருக்கும்போதும்‌, அவற்றிற்கு 
செங்குத்தாக இருக்கும்போதும்‌, வண்ணாத்திப்பூச்சி, நன்கு 
வெப்பமடைகிறது. வண்ணாத்திப்‌ பூச்சிகள்‌, தாங்கள்‌ பெறும்‌ 
வெப்பத்தை, தங்களது சிறகுகளின்‌ நிலையை, மாற்றுவதன்‌ 
மூலம்‌, கட்டுப்படுத்துகிறது. உடல்‌ வெப்பம்‌ குறைவாக 
இருக்கும்‌ போது, சிறகுகளை, ஒரு குறிப்பிட்ட நிலையில்‌ 
வைப்பதன்‌ மூலம்‌, பெருமளவில்‌ வெப்பத்தை கிரகிக்க 


|2* 179 


முடிகிறது. உடல்‌ வெப்பம்‌ 85” செ. ஆனதும்‌, வண்ணாக்‌ 
திப்‌ பூச்சி, தனது சிறகுகளை அசைத்து, ஒரு குறிப்பி...ட 
நிலையில்‌ வைப்பதன்‌ மூலம்‌, அவை மேலும்‌ அதிகமாக 
வெப்பமடைவதில்லை. 

கரையான்கள்‌, இதே தத்துவத்தைப்‌ பின்பற்றி தங்க 
ளது வசிப்பிடங்களை உருவாக்குகின்றன. நிலத்தில்‌ வாழும்‌ 
பிராணிகள்‌ தங்களது கூடுகளை வெளித்‌ தெரியும்படி கட்டுவது 
ஏன்‌? ஏனெனில்‌, நிலத்தில்‌, அவை போதிய வெப்பத்‌ 
துடன்‌ இருப்பதில்லை, மிகவும்‌ வெப்பமான நாடுகளில்‌, பெரிய 
தட்டையான கூடுகளைக்‌ கட்டி, அதன்‌ குறுகிய விளிம்பு, 
தெற்குப்‌ பக்கம்‌ நோக்கி இருக்கும்படி அமைக்கின்றன. 
சூரியன்‌ மிகவும்‌ வெப்பமாக இருக்கும்‌ நடுப்பகலில்‌, அதன்‌ 
கிரணங்கள்‌ கூடுகளின்‌ மேற்புறமாகச்‌ செல்வதால்‌, அதிக 
வெப்பம்‌ உண்டாவதில்லை. மற்ற நேரங்களில்‌, காலைசுவர்‌ 
களில்‌ பட்டு, கூடு, வெப்பமடைகிறது. 

வெப்ப இரத்தம்‌ கொண்ட விலங்கனெங்கள்‌, சூரியனின்‌ 
வெப்பம்‌ இல்லாமலேயே, தங்கள்‌ உடல்‌ வெப்பத்தை 
ஒரேநிலையில்‌ பேணுகிறது. சீதளமாக இருந்தால்‌, அவை, 
பெருமளவில்‌ வெப்பத்தை உண்டாக்குகின்றன. வெப்பமாக 
இருந்தால்‌, கூடுதலான வெப்பத்தை வெவளிவிடுகிறது. 
பொதுவாகக்‌ கூறினால்‌, நமது கோளத்தின்‌ விலங்கினங்கள்‌, 
அதிக வெப்பத்தைவிட, குறைந்த வெப்பத்திற்கு தங்களை 
தக அமைத்துக்‌ கொள்ள முடியும்‌. 

சுற்றுப்‌ புறத்திற்கும்‌, தங்களது உடலுக்கும்‌ இடை 
யேயான வெப்ப வேறுபாடு 80” செ.ஆக இருந்தாலும்‌, 
தங்களது உடல்‌ வெப்பத்தை ஒரே சீராக வைத்து, உறை 
பனியை எதிர்க்க, பல விலங்கினங்களால்‌ முடியும்‌. இந்த 
வகையைச்‌ சேர்ந்த பல மிருகங்கள்‌, ஆர்க்டிக்‌ நாட்டில்‌ 


காணப்படுகின்றன. உதாரணமாக, வளைந்து கொடுக்கக்‌ 
கூடிய கிரவுஸ்‌ என்ற பறவையின்‌ உடல்‌ வெப்பம்‌ 43 
செ. ஆகும்‌. சுற்றுப்புறத்தின்‌ தட்ப வெப்பம்‌ -- 40” 


செ. ஆக இருந்தாலும்‌, தனது உடல்‌ வெப்பத்தை 40” 
செ.ல்‌ காப்பாற்ற முடியும்‌. 
வெப்ப இரத்தமுடைய விலங்கினங்கள்‌, தங்கள்‌ உடல்‌ 


வெப்பத்தை ஒரு சீராக வைக்கவும்‌, உறைந்துபோகாமல்‌ 
பாதுகாக்கவும்‌ தேவையான பல்வயைன சூட்சுமங்களைத்‌ 


தெரிந்திருந்தன. காற்றின்‌ வெப்பம்‌ குறைந்தால்‌, வெப்பக்‌ 


160 


கட்டுப்பாடு சூட்சுமங்கள்‌ மிகவும்‌ துரிதமாக செயல்படு 
கின்றன. முதலில்‌, சரும இரத்த நாளங்கள்‌ சுருங்குகன்‌ 
றன; இதனால்‌ சருமம்‌ சீதளமடைந்து, குறைந்த அளவில்‌ 
வெப்பத்தை வெளிவிடுகிறது. ரோமங்களும்‌, சிறகுகளும்‌ 
சிலிர்க்கின்றன; மிகையாக காற்று உட்செல்லுகிறது. இயக்க 
மற்ற காற்று, வெப்பத்தைக்‌ கட்டுப்படுத்துவதில்‌ இரண்‌ 
டாவது அரிய சாதனம்‌ என்பது அனைவருக்கும்‌ தெரிந்த 
ஒரு உண்மையாகும்‌. காற்றில்லா வெற்றிடம்‌, இதற்கு, 
அடுத்ததாகும்‌. இந்த நிகழ்வு, மனிதனிலும்‌, நடை பெறு 
கிறது. நாம்‌ குளிரை உணரும்போது, நமக்கு மயிர்கூச்சல்‌ 
உண்டாகிறது. உடலின்‌ ரோமங்கள்‌ விறைத்து செங்குத்‌ 
தாக இருக்கின்றன. துரதிருஷ்டவசமாக, இதனால்‌ நாம்‌ 
வெப்பமடைவதில்லை. 

இத்தகைய முறைகளால்‌ தேவையான விளைவுகள்‌ 
ரோதவிடில்‌, மிருகத்தின்‌ உடல்‌ குளிர்ச்சி அடைந்துகொண்டே 
இருந்தால்‌, உடல்‌ நடுக்கம்‌ துவங்குகிறது. சகஜமான நம்‌ 
பிக்கைக்கு எதிராக, உடல்‌ நடுக்கம்‌, முழுமையாகப்‌ பய 
னற்றது எனக்‌ கூற முடியாது. குசைகள்‌ சுருக்கமடையும்‌ 
போது பெருமளவில்‌ வெப்பமும்‌ உருவாகிறது. ஆகவே 
உடல்‌ நடுக்கம்‌ வெப்பத்தை உருவாக்குவதில்‌ உறுதுணை 
புரிகிறது. 

வெப்பஇரத்தமுடைய விலங்கினங்கள்தான்‌ உடல்‌ நடுக்‌ 
கமடைகின்றன. ஆனால்‌ வெப்ப உற்பத்தியை அதிகரிக்க 
மற்ற விலங்கினங்களும்‌ தசைகளின்‌ இயக்கத்தை, பயன்‌ 
படுத்துகின்றன. ஒருசில வகைகளைத்‌ தவிரப்‌ பெபரும்‌ 
பாலான ஊர்வன, தங்களது குழந்தை, குட்டிகளைப்‌ பற்‌ 
றிக்‌ கவலைப்‌ படுவதேயில்லை. ஆனால்‌, சிலவகையான பெண்‌ 
ணினகத்தைச்‌ சார்ந்த மலைப்‌ பாம்புகள்‌, முட்டைகளை இட்‌ 
டவுடன்‌ ஊர்ந்து சென்று விடுவதில்லை என்பதை விஞ்ஞா 
னிகள்‌ கண்டுள்ளனர்‌. அவை, முட்டைகளைச்‌ சுற்றி வளைந்‌ 
துகொண்டு, முட்டைகள்‌ குஞ்சாகும்‌ வரை, பெரும்பாலும்‌ 
காப்பு அளிக்கின்றன. 

அடை காக்கும்‌ அன்னையின்‌ பாதுகாப்பில்‌ இருப்பவற்றை 
எந்த விலங்கினமும்‌ தாக்கத்‌ துணியாது என்பது தெதளிவு. 
பெண்மலைப்பாம்பு, தனது முட்டைகளை திருடர்களிடமிருந்து 
பாதுகாத்தபோதிலும்‌, அதன்‌ முக்கிய குறிக்கோள்‌, முட்‌ 
டைகளை வெப்பமாக வைத்திருப்பதே. பாம்புகள்‌ சீதள 


191 


இரத்தமுடைய பிராணிகளாக இருப்பதால்‌, இது, புதிரா 
கத்‌ தோன்றலாம்‌. எனினும்‌, பாம்பு சிறிது நேரம்‌ ஓடி 
னாலும்‌, தன்னை வெப்பமாக்கிக்‌ கொள்ளலாம்‌. ஆகாயத்தின்‌ 
வெப்பம்‌ அதிகமாக இருந்தால்‌, மலைப்‌ பாம்பு அசைவற்‌ 
றுக்‌ கிடக்கிறது. குளிர்‌ துவங்கியவுடன்‌, அதன்‌ வரித்தசை 
கள்‌ இயங்க ஆரம்பிக்கின்றன. மலைப்‌ பாம்பின்‌ விருப்பம்‌ 
போல்‌, தசைகள்‌ விரிந்து சுருங்குவதால்‌, பாம்பின்‌ உடல்‌ 
பெருக்கவும்‌, சிறுக்கவும்‌ செய்கின்றது. மலைப்‌ பாம்பு தன்‌ 
னால்‌ இயன்றைவரை கடினமாக தனது முழு பலத்துடனும்‌ 
பணி செய்து, அடைகாக்கும்‌ கோழியைப்போன்று, தனது 
முட்டைகளை வெப்பத்துடன்‌ பாதுகாக்கிறது. 

இதே போன்ற முறையை பிற ஜந்துக்களும்‌ கையாளு 
கின்றன. வெப்பமடைந்த பின்புதான்‌. அவை பறக்க முடி 
யும்‌. இதற்காகத்தான்‌, மயில்களும்‌, உடனடியாக வெப்ப 
மடைய, தங்களது சிறகுகளை அடிக்கின்றன. 70” செ. ஆன 
குளிர்‌ காலத்தில்கூட, பறக்கும்போது தனது உடல்‌ வெப்‌ 
பத்தை 85-87” செ. வரை, உயர்த்த முடிகிறது. வெப்ப 
இரக்கமுடைய விலங்கினங்களின்‌ உடல்‌ வெப்பமும்‌ இதே 
அளவில்தான்‌ இருக்கிறது. 

இத்தகைய பிரயாசைமிக்க உடல்‌ இயக்கத்தால்‌, பெரு 
மளவில்‌ வெப்பம்‌ உருவாகிறது. ஆனால்‌, வெப்ப இரத்த 
முடைய பிராணிகள்‌, உடல்‌ நடுக்கத்தால்‌ மட்டும்‌, தங்‌ 
களை வெப்பமடையச்‌ செய்ய முடியாது. அவற்றின்‌ வளர்‌ 
சிதை மாற்ற நிகழ்வுகள்‌ துரிதமடைந்து, அதனால்‌ விளையும்‌ 
இரசாயனவெப்பம்‌ பெருமளவில்‌ அதிகரிக்கிறது. 

சீகள இரத்தமுடைய பிராணிகளும்‌, சில வேளைகளில்‌ 
தங்களது வளர்சிதைமாற்றத்தை துருதமாக்க முடியும்‌, 
அனால்‌, அது, மிக எளிய முறையில்‌ ஆற்றப்படுகிறது. அதி 
வெப்பத்தை உருவாக்க அவை, மிகையாக உண்ணத்‌ 
துவங்குகின்றன. இந்த வகைக்கு தேனீக்கள்‌ தான்‌, சான்‌ 
றாகும்‌. ஒரு தனிப்பட்ட தேனீ, மற்ற ஐந்துவைப்‌ போன்று 
தானாகவே தனது உடல்‌ வெப்பத்தைப்‌ பேணமுடியாது. 
அனால்‌ தேனீக்களின்‌ கூட்டம்‌, ஒருமைப்பாடுடைய சுயமாக 
இயங்கும்‌ ஒரு பிரிவாதலால்‌, வெப்ப ரத்தமுடையதாக 
இருக்கிறது. மற்ற ஐந்துக்களைப்‌ போல அவை, அல்லாமல்‌, 
அடை காப்பதில்லை. மிகவும்‌ கடுமையான குளிர்காலத்தில்‌, 
வெப்பநிலை --30” செ.ஐ அடைந்தால்‌, தேனீக்கள்‌, தங்க 


192 


ளது கூடுகளுக்கு உள்ளே வெப்பத்தை 435° செ.ல்‌ 
வைக்க சுறுசுறுப்புடன்‌ இயங்குகின்றன. 

குளிர்காலம்‌ துவங்கியவுடன்‌ இந்த ““குளிர்காலக்‌ குழு”? 
உருவாகிறது. வெளியே வெப்பம்‌ மிகவும்‌ குறைந்தவுடன்‌, 
கேனீக்கள்தங்களது ராணியைச்‌ சூழ்ந்துகொண்டு, தேன்கூட்‌ 
டைச்சுற்றி ஊர்ந்துசென்று ஒரு பெரிய, கணிசமான வட்டவடி 
வமான தொகுப்பை உருவாக்குகின்றன. ராணிக்கு மிகவும்‌ 
அருகேயுள்ள தேனீக்கள்‌, நிறைய கலோரி மதிப்புகொண்ட 
தேனை பெருமளவில்‌ பருகி, பெருமளவில்‌ வெப்பத்தை உற்‌ 
பத்தி செய்து, வெளிவட்டத்தில்‌ உள்ள தேனீக்களை வெப்‌ 
பமடையச்‌ செய்கின்றன. இவை, வெப்பத்தைப்‌ பேணும்‌ 
ஒரு பகுதியாகச்‌ செயல்படுகின்றன; இதனால்‌ அவை ஒன்‌ 
றுகூடி ஒரு கணிசமான கொத்தாக மாறி, மத்தியிலுள்ள 
தேனீக்கள்‌, குளிரால்‌ பாதிக்கப்படாமல்‌ பாதுகாக்கின்றன. 
குளிரை, அவற்றால்‌ தாங்க முடியாவிடில்‌ மற்ற தேனீக்‌ 
களைத்‌ தள்ளிக்கொண்டு, உட்செல்லுகின்றன; தங்களுக்கு 
அருகேயுள்ள, தேனீக்கள்‌ குளிரால்‌ பாதிக்கப்படுகின்றன. 
இந்த விதமான சலிப்பைத்‌ தருகின்ற மாற்றங்கள்‌, குளிர்‌ 
காலம்‌ முடியும்‌ வரை, நடைபெறுகின்றன. குளிர்காலத்தில்‌, 
தேனீக்கள்‌, தேனை கிலோ கிராம்கள்‌ அளவில்‌ பருகுகின்‌ 
ன. 
த தேனீக்களின்‌ முட்டைப்‌ புழுக்களே, சிறந்த முறையில்‌ 
வெப்பத்தை உண்டாக்குகின்றன. தங்களது பொறுப்பிலுள்ள 
குஞ்சுகளுக்கு, ““செவிலித்தாய்கள்‌'” ஒருநாளைக்கு 1,200 தட 
வைகள்‌, உணவூட்டுகின்றன. குளிர்காலத்தின்போது, தனி 
யான செல்களில்‌ கனியாக விடப்பட்ட முட்டைப்‌ புழுக்‌ 
களால்‌, வெப்பமாக இருக்க முடியவில்லை. முட்டைப்‌ புழுக்‌ 
கள்‌ உயிருடன்‌ வாழ, தேன்கூட்டில்‌ வெப்பம்‌ 35” செ. ஆக 
இருக்க வேண்டும்‌. இந்த வெப்பத்தைப்‌ பேண, தேதனீப்‌ 
பணியாட்கள்‌, தேன்‌ கூட்டில்‌ ஒன்றுகூடி, ஒரு வெப்பத்தைப்‌ 
பேணும்‌ சாதனத்தை அமைக்கின்றன. தங்களது உடல்க 
ளால்‌, முட்டைப்‌ புழுக்களை குளிரிலிந்து பாதுகாக்கின்றன. 
இது போதாவிடில்‌, அடைகாக்கும்‌ கோழிகளைப்‌ போன்று, 
தங்களது கால்களை அசைத்து, சிறகுகளை அசைக்கின்றன. 
இதனால்‌ தேன்கூட்டில்‌ வெப்பம்‌ அதிகரிக்கிறது. 

கேன்கூட்டின்‌ நடுவில்கான்‌ ஒரேசீரான வெப்பம்‌ பேணப்‌ 
படுகிறது. ஏனெனில்‌ அங்குதான்‌ குஞ்சுகள்‌ வளர்ந்து, 


183 


முதிர்ச்சியடைகின்றன. கூட்டின்‌ வெளிப்புறத்தில்‌ வெப்பம்‌, 
பெருமளவில்‌, குறைந்து காணப்படும்‌. அது போன்றே, 
வெப்ப இரத்தமுடைய ஐந்துக்களிலும்‌, உயிரினத்தின்‌ உட்‌ 
புறக்தில்கான்‌ ஒரேசீரான வெப்பம்‌ காக்கப்படுகிறது. சரும 
தின்‌, குறிப்பாக கை, கால்களின்‌, வெப்பம்‌ குறைவாகவே 
இருக்கும்‌. திமிங்கிலங்கள்‌, கடல்நாய்கள்‌ ஆகியவற்றின்‌ 
செதிள்கள்‌, காட்டு ஆடுகள்‌ மற்றும்‌ கலைமான்களின்‌ கால்‌ 
கள்‌, ஆகியவற்றின்‌ வெப்பம்‌ 10” செ. வரை குறைந்து 
இருக்கும்‌. இத்தகைய குறைந்த குளிர்ந்த வெப்பத்தால்‌, 
இந்த விலங்கினங்களின்‌ தசை இயக்கங்கள்‌ பாதிக்கப்படு 
வதில்லை. 

ஒரு தனிப்பட்ட மனிதனை, அவனது உடல்நலத்திற்குக்‌ 
குந்தகம்‌ ஏற்படாமல்‌, அவனது உடலின்‌ சில பகுதிகளை 
குளிரால்‌ பாதிக்கப்பட வைத்து, அவனை குறைந்த வெப்ப 
நிலைக்குப்‌ பழக்கப்படுத்திவிட முடியும்‌. வட துருவத்தில்‌ 
வசிக்கும்‌ மக்கள்‌, கடும்‌ உறைபனியின்போது கூட தங்களது 
முகத்தை மூடுவது இல்லை. ஆஸ்திரேலிய நாட்டு பழங்குடி மக்‌ 
கள்‌, 18” முதல்‌ 15” செ. வரையிலான கடும்‌ குளிரில்கூட, தங்‌ 
களது பாதங்களை பாதுகாக்க முடியும்‌. சதளமான இரவு 
களில்கூட அவர்கள்‌, திறந்த வெளியில்‌ தான்‌, தங்களது 
உடல்களைக்‌ கூட மூடாமல்‌, குளிர்காய்வதற்கான நெருப்பு 
உண்டாக்கும்‌ சாதனங்களை அருகே வைத்துக்‌ கொண்டு தூங் 
குகிரார்கள்‌. இதனால்‌ ஒரு பகுதிதான்‌ நெருப்பால்‌ வெப்பம 
டையும்‌, மற்ற பகுதிகுளிரால்‌ பாதிக்கப்படும்‌. ஐரோப்‌ 
பியர்களால்‌ இந்த முறையில்‌ தூங்க முடியாது; ஏனெனில்‌ 
குங்களது பாதங்களில்‌ சிறிதளவு குளிர்காற்றுப்‌ பட்டால்‌ 
கூட, அவர்களால்‌ வுங்க முடியாமல்‌, விழித்து எழுந்துவிடு 
வார்கள்‌. 

நீர்வாழ்‌ விலங்கினங்களுக்குக்‌ கூட, தங்களது அங்கங்கள்‌ 
குளிரால்‌ பாதிக்கப்படாமல்‌ இருக்கவேண்டியது, மிகவும்‌ 
பிரதானமாகும்‌. திமிங்கிலங்கள்‌, மற்றும்‌ கடல்நாய்கள்‌ 
ஆகியவற்றின்‌ உடல்‌, முழுமையாக வளர்ச்சி பெறாத இரத்‌ 
குநாளங்கள்‌ கொண்ட, கொழுப்பால்‌, மூடப்‌ பட்டிருக்கி 
றது. இதனால்தான்‌, மிகவும்‌ குளிர்ந்த தண்ணீரில்‌ வாழும்‌ 
இந்த விலங்கினங்கள்‌, தங்களது கொழுப்பு மூலமாக, வெப்‌ 
பத்தை வெளியிடுவதேயில்லை. கொழுப்பால்‌ பாதுகாக்கப்‌ 
படாத துடுப்புகளிலும்‌, முன்கால்களிலும்‌, இது, வேறுபாடு 


184 


கொண்டுள்ளது; உடற்பிரயாசைக்கு பெருமளவில்‌ இரத்த 
ஓட்டம்‌ தேவைப்படுவதால்‌, அவை, நன்கு வளர்ச்சியடைந்த 
இரத்த சுழற்சியைக்‌ கொண்டுள்ளன. கால்களுக்கு வெப்ப 
இரத்தம்‌ வந்தடைந்ததும்‌, அதன்‌ இயற்கையான *“*பல 
வீனப்பகுதி”” களிலிருந்து பெருமளவில்‌ வெப்பம்‌ வெளிப்‌ 
படுகிறது. பரிணாம வளர்ச்சியின்போது பெறப்பட்ட அரிய 
சாதனங்களால்தான்‌, பென்னிபெட்‌ வாழ முடிகிறது. 

இமிங்கிலங்கள்‌, மற்றும்‌ கடல்‌ நாய்கள்‌ ஆகியவற்றின்‌ 
துடுப்புகளுக்கும்‌, முன்‌ கால்களுக்கும்‌ செல்லும்‌ வெப்ப 
இரத்தத்தைக்‌ கடத்தும்‌ பெரிய தமனிகள்‌, சிறிய சிரைக 
ளின்‌ வலைப்பின்னலில்‌ சிக்குண்டு கிடக்கின்றன. கை, கால்‌ 
களில்‌ வெப்பத்தை இழந்த இரத்தத்தை, இந்தச்‌ சிரைகள்‌ 
இருதயத்திற்கு, மீண்டும்‌, எடுத்துச்‌ செல்கின்றன. துடுப்பு 
களின்‌, முன்கால்களின்‌ தசைகளை அடைவதற்கு முன்பு, 
தமனி இரத்தம்‌, தனது பெரும்பாலான வெப்பத்தைச்‌ 
சிரை இரத்தத்திற்கு அளிக்கிறது. அகன்‌ பின்னர்‌, அதிக 
மாக வெப்பத்தை இழப்பதில்லை; மற்றோரு பக்கத்தில்‌, 
வெப்பமடைந்த சிரை இரத்தம்‌, பொது இரத்த ஓட்டத்‌ 
திற்கு மீண்டும்‌ சென்று, உயிரினத்தை மீண்டும்‌ குளிரச்‌ 
செய்யாது. இயற்கையில்‌ உருவான, இந்த அற்புதமான 
வெப்ப பரிமாற்றம்‌, கொழுப்புத்‌ தடுப்பின்‌ துவக்கத்தி 
லேயே, கால்களுக்குச்‌ செல்லும்‌ இரத்தம்‌, மிகையான வெப்‌ 
பத்தை இழக்க, வழிவகுக்கிறது. இத்தகைய சாதனங்கள்‌, 
பென்குவினின்‌ அக்கூள்களில்‌ காணப்படுகின்றன; அவை, 
முன்கால்களின்‌ வழியாக, வெப்பம்‌ இழக்கப்படுவதை தடை 
செய்கின்றன. 

குளிர்‌, உடலுக்குள்‌ நுழையும்‌ மற்றொரு வழி, வெப்ப 
இரத்தமுடைய விலங்கினங்களின்‌ நுரையீரல்களாகும்‌. 
நுரையீரல்களில்‌, குளிர்ந்த காற்று, இரத்தத்துடன்‌ நேர 
டியாகத்‌ தொடர்பு கொள்கிறது. நுரையீரல்களின்‌ உட்‌ 
பரப்பு மிகுதியாகப்‌ பரந்துள்ளது (சராசரி உயரமுள்ள மனி 
கனில்‌, அது, 90 சதுர மீட்டராகும்‌, அதாவது சருமப்‌ பரப்‌ 
பினகைப்‌ போன்று 50 மடங்கு அதிகமாக இருக்கிறது) 
உடலிலுள்ள இரத்தத்தினதை விட நுரையீரல்களின்‌ இரத்‌ 
கும்‌ அதிகக்‌ குளிராக இருக்கும்‌ என எதிர்பார்க்கப்படுகி 
றது. இதன்‌ விளைவாக, உயிரினம்‌ முழுவதுமே, குளிரடைவது 
தவிர்க்க முடியாத ஒன்றாகும்‌. எனினும்‌ நிகழ்வது வேறொன்‌ 


185 


றுகும்‌. கோடை காலத்தில்‌, நுரையீரல்களிலிருந்து வெளிச்‌ 
செல்லும்‌ இரத்தத்தின்‌ வெப்பத்கைவிட, உட்செல்லும்‌ 
இரக்கத்தின்‌ வெப்பம்‌ குறைவாக இருக்கும்‌; ஆனால்‌ குளிர்‌ 
காலத்தில்‌, இது மாறுபடுகிறது. இத்தகைய மாற்றங்கள்‌ 
மிகச்‌ சிறியதாக இருந்தபோதிலும்‌-—0.03குளிர்காலத்‌ 
திலும்‌, கோடை காலத்திலும்‌ தட்பவெப்பத்கை ஓரேசீராக 
வைக்க இது உதவுகிறது. 

கோடைகால சூம்நிலையில்‌, நுரையீரல்களிலிருந்து 
வெளிச்‌ செல்லும்‌ இரத்தம்‌ குளிரச்‌ செய்யப்படுகிறது; 
ஏனெனில்‌, ஆவியாவதில்‌, வெப்பம்‌, விரயமாகிறது. குளிர்‌ 
காலத்தில்‌, இரக்கம்‌, எவ்விதம்‌, வெப்பத்துடன்‌ இருக்கி 
றது என்பதுபற்றி நமக்குத்‌ தெரியாது. மூச்சுவழி மண்ட 
லமான, மூக்கு மற்றும்‌ குரல்வளை, மூச்சுக்குழல்‌, மூச்சுக்‌ 
கிளைக்‌ குழல்‌ ஆகியவற்றின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ காற்று, 
இந்த உறுப்புக்களில்‌ உள்ள வெப்பக்காற்றுடன்‌ கலந்து, 
தட்பவெப்பத்திலுள்ள வேறுபாட்டை, பெருமளவில்‌ சீர்‌ 
செய்கிறது என்பது நெடுங்காலமாக, நமக்குத்‌ தெரிந்த 
ஒன்றாகும்‌. எனினும்‌, நுரையீரல்களுக்குள்‌ செல்லும்‌ குளிர்‌ 
காற்று, இரத்தத்தைவிட குளிர்ந்திருக்கும்‌; மேலும்‌, மனி 
கனிலும்‌, வெப்ப இரத்தமுடைய மற்றைய பிராணிகளிலும்‌ 
நுரையீரல்களே, வெப்பத்தின்‌ பிரதான மூலாதாரமாக 
விளங்குகின்றன. நுரையீரல்‌ திசுக்களில்‌, மிகுந்த கலோரிகள்‌ 
கொண்ட கொழுப்புகள்‌, காணப்படுகின்றன. குளிராக 
இருந்தால்‌, இந்தக்‌ கொழுப்புகள்‌ எரிக்கப்பட்டு பெரும 
ளவில்‌ வெப்பம்‌ வெளிப்படுகிறது. இதனால்‌ உயிரினம்‌ குளிர 
டைவதினின்றும்‌ தடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த இடை 
வெளியும்‌ நிரப்பப்படுகிறது. 

தனது நுரையீரல்களிலிருந்தும்‌, சருமத்திலிருந்தும்‌ 
தண்ணீரை அவியாக்குவகன்‌ மூலம்‌, மனிதன்‌, தன்னைக்‌ 
குளிரடையச்‌ செய்கிறான்‌. பல பிராணிகள்‌, தங்களைக்‌ குளி 
ரடையச்‌ செய்வதில்‌ சிரமப்படுகின்றன. கொறிக்கும்‌ வகை 
யைச்‌ சேர்ந்தவைகளுக்கு, வியர்வை சுரப்பிகளே கிடையாது 
வெப்பமடைந்துவிட்டால்‌, கொறிப்பன, மேலும்‌ கீழும்‌ மூச்சு 
சுவாங்குவதால்‌, பெருமளவில்‌ தண்ணீர்‌, நுரையீரலிலிருந்து 
வெளிப்படுகிறது. நாய்களும்‌, பசுக்களும்கூட, வெயில்‌ 
காலத்தில்‌ மேல்மூச்சு, கீழ்மூச்சு வாங்குகின்றன. 

இப்படி மூச்சு வாங்குவதால்‌, கொறிப்பான்‌ குளிரடை 


186 


யாவிடில்‌, அவை தங்களது சருமத்தை, உமிழ்நீரால்‌, ஈரம 
டையச்‌ செய்கின்றன. வெப்பமான பாலைவனங்களில்‌ வசிக்‌ 
கும்‌ ஆஸ்திரேலியா மார்சு பியல்கள்‌, இவ்விதமே செயல்‌ 
படுகின்றன: 

தேனீக்கள்‌, அவியாதலையும்‌, மற்றும்‌, காற்றோட்டத்‌ 
கையும்‌ பயன்படுத்துகின்றன. கூடுகளினுள்ளே வெப்பம்‌ 
கடுமையாக அதிகரித்துவிட்டால்‌, சில தேனீக்கள்‌, கூடு 
களின்‌ மீது கண்ணீரைக்‌ கெளிக்கன்றன; மற்றும்‌ சில 
தேன்கூடுகளின்‌ வாசலில்‌ வரிசையாக இருந்துகொண்டு, கங்‌ 
கள்‌ சிறகுகளை அசைப்பதன்‌ மூலம்‌, காற்றை உட்செலுத்‌ 
துகின்றன; இதன்மூலம்‌ உள்ளே ஒரு புயல்‌ ஏற்பட்டு, ஆவி 
யாதல்‌ துரிகதமடைகிறது. 

நீர்வாழ்‌ பிராணிகளுக்குக்கூட, தங்களைக்‌ குளிரடையச்‌ 
செய்வது எளிதல்ல. தண்ணீர்‌, 20-27 மடங்கு, காற்றைப்‌ 
போன்று வெப்பத்தைக்‌ கடத்தினாலும்‌, பருமனை தோலைக்‌ 
கொண்டுள்ள திமிங்கிலங்களும்‌, கடல்நாய்களும்‌, செயல 
ளவில்‌, குளிரடைவதில்லை. சிறப்பான சாதனங்கள்‌ இல்லை 
யேல்‌, திமிங்கிலங்களின்‌ உடல்‌ கொதிக்க ஆரம்பித்துவிடும்‌. 
ஏனெனில்‌, ஒரு திமிங்கிலம்‌ மணிக்கு 36 கிலோமீட்டர்‌ 
வேகத்தில்‌ நீந்தும்போது, மிகையாக வெப்பம்‌ உற்பத்தி 
யாவதால்‌, ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும்‌, ஒரு டிகிரி 
வெப்பம்‌ அதிகரிக்கிறது. திமிங்கிலங்களும்‌, கடல்‌ நாய்க 
ளும்‌, தங்கள்‌ சருமத்தில்‌ உள்ள இரத்த நாள வலைப்‌ பின்‌ 
னலின்‌ உதவியால்‌, தங்களைக்‌ குளிரடையச்‌ செய்கின்றன. 
திமிங்கிலம்‌ குளிராக இருக்கும்போது, கொழுப்பு அடுக்கின்‌ 
வழியாக சருமத்திற்கு வரும்‌ தமனிகள்‌ சுருங்கிக்‌ காணப்ப 
டுகின்றன? சரும்‌ இரத்த நாளங்கள்‌ காலியாக இருக்கின்‌ 
றன; பிராணி அசைந்து கொண்டிருக்கும்போது; உடல்‌ 
வெப்பம்‌ அதிகரிக்கிறது; வெப்ப இரத்தம்‌ சருமத்திற்கு 
அனுப்பப்பட்டு, குளிரடைகிறது. 

மற்றுமொரு சூட்சமமும்‌ இருக்கிறது. தசைகளாலான 
கடும்‌ பிராயாசையால்‌ இரத்த அழுத்தம்‌ அதிகமாகிறது 
இந்த நிகழ்வின்‌ போது, முன்கால்களுக்குச்‌ செல்லும்‌ தம 
னிகள்‌ விரிவடைந்து, அதை நெருங்கிச்‌ சுற்றியுள்ள சிரைகளை 
அமுக்குகின்றன. முன்கால்களிலிருந்து இரத்தம்‌ வெளியேறி, 
ஏற்கெனவே ஓய்வில்‌ இருந்த சிரைகளுக்குள்‌ செல்கின்றது: 
வெப்ப பரிமாற்ற நிகழ்வு சீர்குலைகிறது; முன்கால்‌ 


187 


மல்‌ 


(Ay 


அல்‌ 
கக. ட 
ஷ்ஷ்‌ 


களின்‌ வழியே, வெப்பம்‌, சுற்றியுள்ள தண்ணீருக்குச்‌ செல்‌ 
கிறது. 

திமிங்கிலங்கள்‌, தங்கள்‌ உடல்‌ வெப்பத்தைக்‌ குறைக்க 
மற்றுமொரு முறையைக்‌ கையாள முடியும்‌. அவை வெப்‌ 
பமடைந்தவுடன்‌, தங்களது வாயையும்‌, மூக்குக்‌ குழிவுக 
ளையும்‌ குண்ணீரால்‌ கமுவுகின்றன. வெப்பமடைந்த 
தண்ணீர்‌ ஊற்றுக்கள்‌ போன்ற அவை பீச்சி அடிக்கின்றன. 

உயிரினத்தால்‌ கையாளப்பட்ட இந்த முறைகள்‌ போது 
மானதாக இராமல்‌, உடல்‌ வெப்பம்‌ அதிகரித்துக்‌ கொண்டே 
போனால்‌, மிகையான வெப்பத்தால்‌ மூளை பாதிக்கப்பட்டு, 
அதிர்ச்சி உண்டாகலாம்‌. உயிரினத்தால்‌ தாங்கிக்‌ கொள்‌ 
ளக்கூடிய வெளிப்புற வெப்பம்‌, உட்புற வெப்பத்தைவி 
டக்‌ குறைவாகவே இருக்கிறது. (உயிரினத்தினுள்‌ நிகழும்‌ 
இன்றியமையாத நிகழ்வுகளால்‌ உட்புற வெப்பம்‌ உண்டா 
கிறது). சூரிய வெப்பத்தாலோ, அல்லது வெப்பமான சுற்‌ 
றுப்புற சூழ்நிலையினாலோ, மனிதனின்‌ உடல்‌ வெப்பம்‌ 38,6" 
செ. அடைந்தால்‌, மனிதன்‌ மயங்கிவிடுகிறான்‌. அதேபோது 
கடுமையான உடல்‌ உழைப்பால்‌, தய விளைவு எதுவுமின்‌ 
றியே, உடல்‌ வெப்பம்‌ 40” செ.ஐ அடைகிறது. நோயூக்கும்‌ 


196 


கிருமிகள்‌, உடல்‌ வெப்பத்தை 42” செ. வரை உயர்த்து 
கின்றன. 

ஒரு திட்டவட்டமான, ஒரேசீரான உடல்‌ வெப்பம்‌, 
உயிரினத்திற்கு, எப்போதும்‌ தேவையான ஒன்றல்ல. பாலை 
வனங்களில்‌ வசிக்கும்‌ ஜந்துக்கள்‌ இந்தப்‌ பகுதிகளில்‌ தட்ப 
வெப்பம்‌ இரவிலும்‌, பகலிலும்‌ பெரிதளவு மாறுபடும்‌-— 
தங்களது வழக்கமான வெப்ப இரத்தத்‌ தன்மையிலிருந்து 
மாறிவிட்டன. 

பாலைவனத்தின்‌ கப்பல்‌ எனப்படும்‌ ஓட்டகம்‌, வெப்ப 
இரத்தமுடைய மற்றும்‌ பல பெரிய விலங்கினங்களைவிட, 
மணலில்‌ வாழ தக அமைந்துள்ளது. உடல்‌ வெப்பத்தில்‌ 
தினமும்‌ ஏற்படும்‌ ஏற்ற இறக்கங்களை 5,5” செ. வரை, 
ஒட்டகம்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியும்‌. பாலை வனத்தின்‌ 
குளிர்ந்த இரவின்போது, ஒட்டகத்தின்‌ உடல்‌ வெப்பம்‌ 
25” செ. வரை குறைந்து விடுகிறது. இந்த வெப்பத்தை 
உயர்த்த, ஒட்டகம்‌ தனது சக்தியை விரயம்‌ செய்ய வேண்‌ 
டாததால்‌, இது ஒரு நல்லவிளைவாகும்‌. பகலில்‌, அதன்‌ 
உடல்‌ வெப்பம்‌ 40.5” செ.ஆக உயருகிறது; இதைக்‌ 
குறைக்க, ஓட்டகம்‌ எதுவும்‌ செய்வதில்லை. ஆனால்‌ மிகவும்‌ 
குளிரடைந்துவிட்டால்‌, 1-1/9 செ. கூட--- (இது அடிக்கடி 
நிகழ்கிறது) ஒட்டகம்‌, தனது பிராயாசையின்போது சேமிக்‌ 
கும்‌ மிகையான வெப்பத்தை வெளிவிடுகிறது. 

அதற்கென சிறப்பு சாதனங்கள்‌ இல்லாவிடில்‌, சிக்கல்‌ 
களை உருவாக்காமல்‌ உடல்‌ வெப்பத்தை நிரந்தரமாக 
ஓரேசீராக, பேண முடியாது. ஆதிகால பிராணிகள்‌, மிக 
வும்‌ சிக்கலுக்குள்ளாயின. 

நிலக்கரிக்‌ குவியல்களில்‌ வாழும்‌, வெப்பத்தை விரும்பும்‌ 
நுண்ணுயிர்களால்‌, நெருப்பைத்‌ தவிர்க்கும்‌ முறைகளைக்‌ 
கையாள முடியாது. அவை அடிக்கடி வெளிவிடும்‌ வெப்பம்‌ 
மிகவும்‌ அதிகமாக இருப்பதால்‌ நிலக்கரிக்குவியல்‌ தானாகவே 
பற்றி எரிகிறது. பஞ்சு, மற்றும்‌ சணல்‌ குவியல்களில்‌ தங்‌ 
கியுள்ள அவற்றின்‌ சகல நுண்கிருமிகளும்‌, வெப்பத்தை 
விரும்பும்‌, நிலக்கரிக்‌ குவியலில்‌ வாழும்‌ கிருமிகளைப்‌ போன்றே 
கவனக்குறைவாகவே இருக்கின்றன. அவற்றின்‌ எண்ணிக்கை 
அதிகரித்தால்‌, கடல்‌ பிரயாணத்தின்‌ போதான சப்பலையே 
எரித்து விடலாம்‌. 

வெப்ப இரத்தமுடைய பிராணிகளில்‌, இரத்தத்தின்‌ 


189 


வெப்பம்‌ (உடல்‌ வெப்பமும்‌ கூட), மூளையிலுள்ள வெப்பக்‌ 
கட்டுப்பாடு கேந்திரத்தாலும்‌, சருமத்தில்‌ உள்ள வெப்ப 
கிரகிப்பிகளாலும்‌, கடுமையாக கண்காணிக்கப்படுகிறது. 
இயற்கைக்கு, ஒரு ஜனரஞ்சகக்கண்டு பிடிப்பு கிடைத்தால்‌, 
அது, அரைகுறையாக நிறுத்தப்பட மாட்டாது. சில பிரா 
ணிகளில்‌, சிறப்பாக அமைந்துள்ள வெப்ப ரெகிப்பிகள்‌, 
உணவைக்‌ கண்டுபிடிக்கும்‌ பிரதான சாதானமாக விளங்கு 
கின்றன. 

சீகள ரத்தம்‌ கொண்ட பிராணிகளுக்கு, நல்ல வெப்ப 
கிரகிப்பு சாதனம்‌ உண்டு. வெப்ப இரத்தமுடைய விலங்கி 
னங்களை விட, இத்தகைய சாதனங்களை, அவை எளிதில்‌ 
பயன்படுத்துகின்றன. வெப்ப இரத்தமுடைய பிராணிகளின்‌ 
மிகையான உடல்‌ வெப்பம்‌, தூரத்திலுள்ள பலவீனமான 
வெப்ப விளைவுகளைக்‌ கண்டுபிடிக்கத்‌ தடையாக உள்ளது. 
பல்வகையான ஐந்துக்கள்‌, மிகவும்‌ கூருணர்வு கொண்ட, 
வெப்ப கிரகிப்பிகளைக்‌ கொண்டுள்ளன. (உதாரணமாக, 
தேனீக்கள்‌, கொசுக்கள்‌, மூட்டைகள்‌, கெள்ளுப்‌ பூச்சிகள்‌, 
உண்ணிகள்‌, நச்சுப்பாம்புகள்‌, மலைப்பாம்புகள்‌, ஒலிக்கும்‌ 
பாம்புகள்‌ போன்ற மற்றும்‌ பல ஊர்வன). வெகு தொலை 
வில்‌ உள்ள வெப்பசமிக்ஞைகளை கண்டுபிடிக்கும்‌ வெப்ப 
ரெகிப்பிகள்‌, ஜந்துகளின்‌ ஆண்டினேயில்‌ (கொடுக்குகளில்‌) 
உள்ளன. ஆனால்‌, நிலத்தின்‌ வெப்பத்தைக்‌ கண்டு பிடிக்கும்‌ 
சாதனங்கள்‌ கால்களில்‌ உள்ளன. அவைகளிடம்‌ உள்ள 
இரண்டு கொடுக்குகளும்‌, வெப்பத்தின்‌ மூலத்தை, ஓரளவு, 
துல்லியமாக கண்டு பிடிக்க முடியும்‌. தனது இரை, வெகு 
அருகிலேயே உள்ளது என உறுதிப்படுத்தும்‌ வெப்ப சமிக்ஞை 
கிடைத்த உடன்‌, கொசு 8 மி.மீ. நீள முள்ள தனது இரண்டு 
கொடுக்கிலும்‌, ஒரே அளவான வெப்பத்தைப்‌ பெறும்‌ படி 
தனது உடலை அசைக்கிறது. 

இரையைப்‌ பற்றிய இந்துக்களின்‌ அறிவு, மிகவும்‌ துல்‌ 
லியமாகவும்‌, கூருணர்வு கொண்டதாகவும்‌ இருக்கிறது. 
இடைமறிக்கும்‌ ஏவுகணைகள்‌, வெப்பப்‌ பரவலுக்கு சுயமா 
கச்‌ செல்லும்‌ சாதனங்கள்‌ ஆகியவற்றை உருவாக்கித்‌ தந்‌ 
தவர்கள்‌ கூட, ஐந்துக்களின்‌ சாதனங்களின்‌ துல்லியத்திற்கு 
இணையாக மாட்டார்கள்‌. 

இரத்தத்தை உறிஞ்சும்‌ பெரிய மூட்டைப்பூச்சிகள்‌, 
ஒரு கொடுக்கைக்‌ கொண்டே, வெப்பத்தின்‌ மூலத்தை 


190 


உணர முடியும்‌. பலதிசைகளில்‌ திருப்பிய கொடுக்கு, சரி 
யான திசையில்‌ திருப்பப்பட்டதும்‌ அது வெப்பமடைவகை 
மூட்டைப்பூச்சி உணருகிறது. இதன்மூலம்‌, அது வெப்ப 
மூலத்திற்கு அருகில்‌ இருப்பதாக உணர்ந்து, செயல்படுகி 
றது: 

மனிதனின்‌ சரும வெப்பம்‌ பெரிதும்‌ மாறுபடுகிறது. 
ஆகவே, நம்மில்‌ சிலர்‌, மற்றவர்களைக்‌ காட்டிலும்‌, இரத்‌ 
கும்‌ உறிஞ்சும்‌ ஐந்துக்களை ஆகர்ஷிக்கிறோம்‌. வெப்பமான 
மாலையில்‌ ஒரு நதி ஓரமாகவோ, ஏரியின்‌ அருகேயோ நீங்‌ 
கள்‌ நடந்து கொண்டிருந்தால்‌, அடக்க முடியாத இரத்தப்‌ 
பசி கொண்ட பல கொசுக்கள்‌ உங்களைக்‌ தனியாக இருக்க 
விடாது. இதேபோது, அங்கேயே மாலை முழுவதும்‌ இருந்து 
மீன்பிடிப்பவர்களின்‌ பொறுமையைப்‌ போற்ற வேண்டும்‌. 

இதில்‌ பொறுமை மட்டும்‌ இல்லை. அங்குமிங்கும்‌ நடந்து 
கொண்டு, கொசுக்களிலிருந்து தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ளும்‌ ஒருவனது சருமம்‌, மிகவும்‌ வெப்பமாகவே இருக்‌ 
கும்‌. அதேயபோது, அங்கே, ஆற்றுக்கரை யோரமாக அமைதி 
யாக இருக்கும்‌ ஒருவனின்‌ சருமம்‌ குறைந்த வெப்பத்துடன்‌ 
இருப்பதால்‌, கொசுக்கள்‌, அவனை விட்டுவிட்டு, வெப்ப 
சருமம்‌ கொண்டவனை மொய்க்கின்றன. அதனால்தான்‌ மீன்‌ 
பிடிப்பவர்கள்‌ கொசுக்களால்‌ அதிகமாகப்‌ பாதிக்கப்படுவ 
தில்லை. 

ஊர்வனவற்றில்‌, ஜோடியான வெப்ப கிரகிப்பு உறுப்புக்‌ 
கள்‌, நீண்ட அலகிலோ, கண்களுக்கு அடியிலோ, சிலபோது, 
உதடுகளிலோ, அமைந்துள்ளன. அவை எளிதாக அமைந்‌ 
துள்ளன; அது ஒரு குழிவாக இருக்கின்றது. அதன்‌ அடியில்‌, 
15 மைக்ரோன்‌ தடிமனை மெல்லிய படலம்‌ உள்ளது. 
அதில்‌, பல நுண்‌ நரம்பு இழைகள்‌ காணப்படுகின்றன. 
வெப்ப இழப்பைத்‌ தடுக்க அமைந்துள்ள, காற்று நிறைந்த 
பள்ளத்தை, அப்படலம்‌ மூடுகிறது. ஒரு வினாடிக்கு 
0.00,00,00,005 கலோரியை கிரகிப்பதிலிருந்து விளையும்‌ 
0.002” செ. வெப்ப மாற்றங்களைக்‌ கூட, அந்தப்‌ படலம்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌. 

ஆகவே, வெகுதொலைவிலுள்ள பிராணிகளின்‌ வெப்பம்‌, 
சுற்றுப்‌ புறத்தைவிட, 0.1£ கூடக்‌ குறைய இருந்தாலும்‌, 
பாம்பு, அந்த வேறுபாட்டை வெகு எளிதில்‌. கண்டுபிடிக்க 
முடியும்‌. இத்தகைய திறமை வாய்ந்த (கூருணர்ச்சியால்‌, 


191 


மிகவும்‌ இருண்ட இரவுகளில்கூட, புதர்களில்‌ ஒளிந்து 
கொண்டிருக்கும்‌ எலிக்குஞ்சையோ, கவளையையோ கண்டு 
பிடிக்க, பாம்பு, கவறுவதுில்லை. 

வெப்ப இரத்தம்‌ கொண்ட விலங்கினங்களில்‌, வெப்ப 
கிரகிப்பு உறுப்புகள்‌, அமைப்பில்‌, மிகவும்‌ எளிதானவை. 
ஆஸ்திரேலியாவிலும்‌, நியூகினியிலும்‌ காணப்படும்‌ மேகா 
பாட்‌ எனப்படும்‌ பறவைகள்‌, சிறப்பாக அமைக்கப்பட்ட 
இன்குபேட்டர்களில்‌--அழுகிச்‌ சிதைந்து போன தாவரக்‌ 
குவியல்களில்‌--முட்டை இருக்கின்றன. அழுகிச்‌ சிதைந்து 
போகும்‌ இத்தகைய இன்குபேட்டர்களில்‌, பெருமளவிலான 
வெப்பம்‌ பேணப்படுகிறது. இத்தகைய பறவைகளின்‌ இன்கு 
பேட்டர்கள்‌, ஆண்‌ பறவைகளால்‌ பாதுகாக்கப்படுகின்றன. 
ஏனெனில்‌ மூளையின்றி முட்டையிடுபவைகளைவிட, இவை 
யாந்தரிக நுணுக்கம்‌ கொண்டவை. பணிகளைப்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்ளும்‌, இந்த வழக்கம்‌, ஓப்புக்கொள்ளக்‌ கூடியதே; 
ஏனெனில்‌ சேவலின்‌ அலகுகள்‌, ஒரு சிறந்த வெப்பமானி 
யாகும்‌. குப்பை, கூளத்தினுள்‌, தனது அலகை உட்செலுத்‌ 
துவகன்‌ மூலம்‌, சேவல்‌ வெப்பத்தை, மிகவும்‌ துல்லியமாக 
நிர்ணயிக்க முடிகிறது. 383° செ.க்கு அதிகமாக இருந்தால்‌, 
சேவல்‌, குப்பையைக்‌ கிளறிவிட்டு, வெப்பத்தைத்‌ தணியச்‌ 
செய்கிறது. வெப்பம்‌ மிகவும்‌ குறைவாக இருந்தால்‌, இன்‌ 
னும்‌ குப்பையைச்‌ சேர்த்து, வெப்பத்தை அதிகரிக்கச்‌ செய்‌ 
கிறது. 

இத்தகைய வெப்பமானி, மிகவும்‌ எளிதானது. அலகின்‌ 
வெப்பம்‌ 33 செ. ஆகும்‌; கோழி செய்ய வேண்டியதெதல்‌ 
லாம்‌, குப்பை மேட்டின்‌ வெப்பம்‌ குறைவாக உள்ளதா 
அல்லது கூடுதலாக உள்ளதா என்று தெரிந்துகொள்வது 
கான்‌. இதை, மனிதனாலும்‌ செய்யமுடியும்‌. 


நெருப்புப்‌ பறவை 


த ன்‌ | ்‌ சு 

37522 AAD cc அறி தக்‌ I 

a2 EA ர NL Ls 5 SA 

த = ES DAIS IN 
2 SS 771 = 77771] 


7) 777711 AT 


கற்பனைக்‌ கதை 


முன்னொரு காலத்தில்‌, ஒரு சாம்ராஜ்யத்தில்‌, பெரண்டி 
என்ற பெயர்‌ கொண்ட ஒரு மன்னன்‌ வாழ்ந்துவந்தான்‌. 
ஒரு பிரமிப்பான ஆப்பிள்‌ தோட்டம்‌, அவனிடம்‌ இருந்‌ 
குது. அதில்‌ வளரும்‌ ஆப்பிள்கள்‌ தங்கத்தால்‌ ஆனவை. 

ஒரு திருடன்‌, தோட்டத்தினுள்‌ நுழைந்து, தங்க ஆப்‌ 
பிள்களை திருடிக்‌ கொள்ளத்‌ துவங்கினான்‌. மன்னன்‌, தனது 
இளைய மகனான இவானை, தோட்டத்தைப்‌ பாதுகாக்கப்‌ 
பணித்தான்‌. இவான்‌, நடு இரவு வரை, அங்குமிங்கும்‌ 
திரிந்தும்‌, யாரையும்‌ காணவில்லை. நடு இரவின்‌ பின்‌, தோட்‌ 
டம்‌ முழுவதும்‌ ஒரு பிரகாசமான வெளிச்சம்‌ தோன்றியது; 
விழித்தெழுந்த இவான்‌, ஒரு நெருப்புப்‌ பறவை, ஆப்பிள்‌ 
மரத்தில்‌ உட்கார்ந்து கொண்டு, தங்க ஆப்பிள்களைப்‌ பறிப்‌ 
பதைக்‌ கண்டான்‌. நெருப்புப்‌ பறவையின்‌ வாலை, இவான்‌ 
பிடித்த பின்னரும்‌, பறவை துப்பி ஓடிவிட்டது. இவானின்‌ 
கையில்‌, ஒரே ஒரு இறகு மட்டும்‌ எஞ்சியது. அதிலிருந்து 
வெளிப்பட்ட ஒளி, தோட்டம்‌ முழுவதையும்‌ பிரகாசமாக்‌ 
கியது. 

ரஷ்ய நாட்டுப்‌ பழகால கற்பனைக்‌ கதையில்‌, அற்புத 
மான நெருப்புப்‌ பறவையைப்‌ பற்றி கூறப்பட்டுள்ளது. 
இந்தக்‌ கதையை, பலரும்‌ கேள்விப்பட்டிருக்கலாம்‌; ஆனால்‌ 
ஒரு சிலரே, இந்த நெருப்புப்‌ பறவை உண்மையான ஒன்று 
என்று அறிந்திருக்க முடியும்‌. ஜார்‌ மன்னனின்‌ மைந்தர்‌ 
கள்‌ மட்டுமே, இத்தகைய பறவையைக்‌ கண்ட அதிருஷ்‌ 
டசாலிகள்‌ அல்ல. 

1864, செப்டம்பர்‌ ஈம்‌ தேதி, பிரமாண்டமான வோல்கவ்‌ 
நதியின்‌ கரைகளில்‌ அமைந்துள்ள ஸ்டராயா லடோகா 
வின்‌ புனித ஜார்ஜ்‌ கோவிலில்‌, கட்டியக்காரனாகப்‌ பணி 
புரியும்‌ தியோடார்‌ என்பவர்‌, நாமகரணவிழா முடிந்து வீட்‌ 
டுக்குத்‌ திரும்பி வந்து கொண்டிருந்தார்‌. வெப்பமான மாலை 
நேரம்‌; அடர்த்தியான மேகங்கள்‌ வானத்தைச்‌ சூழ்ந்திருந்தன 


194 


வழக்கமான இலையுதிர்காலத்தைப்‌ போன்று, மழை தூறிக்‌ 
கொண்டிருந்தது. மிகையாக மதுமானம்‌ அருந்தியிருந்த 
தியோடாரின்‌ கால்கள்‌--பல காலமாகவே ஒத்துழைக்க 
மறுத்தவை- முழுமையாக நகர மறுத்துவிட்டன. நீண்ட 
ஈரமான ஆடைகளின்‌ மத்தியில்‌, கால்கள்‌ சிக்குண்டு, நிலை 
தடுமாறி, தியோடார்‌, சகதிக்குள்‌ வழுக்கி விழுந்தார்‌. 
எங்குபோவது என்று அவருக்குத்‌ தெரியவில்லை. 

மழையின்‌ சடசடவென்ற ஒலியில்‌ மற்ற அனைத்து சப்‌ 
தங்களுமே மங்கிவிட்டன. நதியின்‌ அருகில்‌ கட்டப்பட்டுள்ள 
குதிரையின்‌ மணி ஒலியாலோ, அல்லது வோல்கவ்‌ நதியிலிருந்து 
இடையிடையே வெளிப்படும்‌ வாத்துக்‌ கூட்டங்களின்‌ சப்‌ 
தத்தாலோ, ஏற்கெனவே இருந்த அமைதி, பாதிக்கப்பட்‌ 
டது. வாத்துக்களைக்‌ கண்டு பயந்த தியோடார்‌, நடுநடுங்கி, 
இருகைகளையும்‌ மார்பில்‌ கட்டிக்‌ கொண்டு இருந்தான்‌. 
பின்னர்‌, தூரத்தில்‌ கெரிந்த ஒரு செங்குத்தான பாறை, 
அருகில்‌ இருப்பதாக நினைத்துக்கொண்டு ஊர்ந்து செல்லத்‌ 
துவங்கினான்‌. திடீரென்று, நொறுங்கி விழுந்த நட்சத்திரம்‌ 
போன்ற ஒரு வெளிச்சம்‌, அவனது திசையை நோக்கி வந்‌ 
குது. அடுத்த கணத்தில்‌, ஒளிவீசும்‌ பிரகாசமான ஒரு பந்‌ 
தாக, அது, மாறியது. அதேபோது, சிறகுகள்‌ அடிப்பதின்‌ 
சப்தமும்‌ கேட்டது. பின்னர்‌ ஒளியும்‌, ஒலியும்‌ நின்றுவிட்‌ 
டது. இதைக்‌ கண்ட, கேட்ட தியோடார்‌, ஈரமான புல்‌ 
குரையில்‌ விழுந்தான்‌. மீண்டும்‌ எழுந்தவுடன்‌, ஏற்கெனவே 
பறந்து சென்ற பறவையை நோக்கி, தனது முஷ்டியை, 
நீண்ட நேரமாக, ஓங்கி அசைத்துக்‌ கொண்டே இருந்தான்‌. 
அதிகாலையில்‌, தியோடார்‌ ““நெருப்புப்‌ பறவையின்‌ உரு 
வத்தில்‌ வந்த பிசாசு, தன்னை சிகர உச்சியிலிருந்து கீழே 
தள்ள முயற்சித்ததையும்‌, தான்‌, தடுத்து நிறுத்தி அதை 
விரட்டி அடித்ததையும்‌'* தனது மதக்‌ குருக்களிடம்‌ கூறி 
னான்‌. 

தியோடார்‌ விருந்துகளுக்குச்‌ செல்வதை மாதா கோவி 
லின்‌ முதல்வர்‌ விரும்பவில்லை. ஆகவே, முதல்வர்‌, தியோ 
டார்‌ பேய்‌ பிசாசுகளில்‌ தலையிடுவதை விரும்பாமல்‌, கட 
வுளுக்கு முன்னர்‌ தினமும்‌ 50 தோப்புக்‌ கரணம்‌ போட 
வைத்தார்‌. எனினும்‌, இது, எதிர்பார்த்த பலனை அளிக்க 
வில்லை. ஒரு நெருப்புப்‌ பறவை சமீபத்தில்‌ எங்கோ தோன்‌ 
றியதாக கிராமப்‌ புறங்களில்‌ வதந்திகள்‌ உலவின. யாராவது 


ப்‌ 195. 


ஒருவா்‌, எங்கோ, தினமும்‌ மாலையில்‌ பறவையைப்‌ பார்த்‌ 
தாக வதந்திகள்‌ உலவின. இரவு துவங்கியதும்‌, வாத்துக்‌ 
கள்‌, தங்கள்‌ பயணத்தைத்‌ துவங்கின. அதில்‌ ஒன்று, பிரகாச 
மான ஒளியுடன்‌ இருந்தது. செப்டம்பர்‌ மாக இறுதிவரை, 
அது, தனியாகவே காணப்பட்டது. பின்னர்‌ தெற்குத்‌ திசை 
நோக்கிச்‌ சென்று விட்டதால்‌, அது, மறைந்துவிட்டது. 

மற்றும்‌ பல இடங்களிலும்‌ நெருப்புப்‌ பறவைகள்‌ காண 
பட்டதாகக்‌ கூறப்பட்டது. ஆர்கேங்கல்ஸ்க்‌ நகரத்திற்கு 
அருகில்‌, கடலோரமாக வசித்த வேட்டைக்காரர்கள்‌, ஒளி 
வீசிக்‌ கொண்டிருந்த இரண்டு வாத்துக்களைக்‌ கண்டனர்‌; 
அவற்றைப்‌ பிடிக்க முயற்சித்தத்தில்‌ தோல்வியடைந்தனர்‌. 
ஜெர்மனி மற்றும்‌ இங்கிலாந்து, பிரான்ஸ்‌ நாடுகளின்‌ 
யாரோஸ்லாவ்ல்‌, சிம்பிர்ஸ்க்‌ மாநிலங்களில்‌, ஒளி வீசிக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஆந்தைகளை, அங்குள்ள மக்கள்‌, அடிக்‌ 
கடி, கண்டனர்‌. லெப்யாசி தீவுகளின்‌ அருகே, கருங்கடலின்‌ 
ஓரத்தில்‌ ஒரு மிகச்‌ சுவையான சம்பவம்‌ நிகழ்ந்தது. 
ஸெவாஸ்டபூலிருந்து வந்திருந்து ஒரு ராணுவ அதிகாரியி 
டம்‌, அந்த வட்டார மீன்‌ பிடிப்பவன்‌, கான்‌ பார்த்த ஒளி 
உமிமும்‌ வாதத்தைப்‌ பற்றிக்‌ கூறினான்‌. அன்றிரவு, அந்த 
ராணுவ அதிகாரி, அந்த அற்புத காட்சியை கண்டுகளித்த 
கோடல்லாமல்‌, அந்த அபூர்வ பறவையைச்‌ சுட்டு வீழ்த்‌ 
தினார்‌. அந்தப்‌ பறவையின்‌ இறகுகள்தான்‌, ஒளி வீசின. 
அந்கு மீன்பிடிப்பவனின்‌ வீட்டுக்கு, பறவை கொண்டு வரப்‌ 
பட்ட உடன்‌, அந்த அறையே மங்கலான ஒளியுடன்‌-—ஒரு 
புத்தகம்‌ படிக்கும்‌ அளவிலான வெவளிச்சம்‌---விளங்கிற்று. 
இரவு முழுவதும்‌ அந்த இறகுகள்‌ ஒளிவீசிக்‌ கொண்டிருந்தன. 
ஆனால்‌, மறுநாள்‌, செவாஸ்டபூலுக்கு எடுத்துச்‌ செல்லப்‌ 
பட்டவுடன்‌, ஒளிவீச்சு மங்கி மறைந்து விட்டது. 

இந்த உலகில்‌, புதிரான சம்பவங்கள்‌ எப்போதாவது 
நிகழ்கின்றன. எல்லாவற்றையும்‌ பேய்‌, பிசாசு மீது குற்றம்‌ 
சாட்டியது, தியோடார்‌ மட்டுமல்ல. இத்தகைய சூழ்நிலை 
யில்‌ பலர்‌, இதுபோன்றே, செயலாற்றியுள்ளனர்‌. 

கடந்த நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ இந்துமகா சமுத்திரத்‌ 
தின்‌ வெகு தொலைவிலுள்ள தீவுகளில்‌, மேற்கூறியதைப்‌ 
போன்றே, பல புதிரான சம்பவங்கள்‌ நிகழ்ந்தன. 

16வது நூற்றாண்டின்‌ துவக்கத்தில்‌. நியூகினி தீவு கண்‌ 
டுபிடிக்கப்பட்டது. எனினும்‌ அதன்‌ கன்னி வனங்கள்‌, உட்‌ 


196 


புக முடியாதபடி இருந்தன; போர்க்குணம்‌ படைத்த மக்‌ 
கள்‌ அங்கு வசித்து வந்ததால்‌, ஐரோப்பிய நாட்டு ஆதிக்க 
சக்திகள்‌, அந்தத்‌ தீவைக்‌ கைப்பற்ற முயலவில்லை. 300 
ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌, அந்தத்‌ தீவின்‌ மேற்குப்‌ பகுதி 
யில்‌, டச்சு நாட்டினர்‌ குடியிருப்புக்‌ காலனிகளை உருவாக்‌ 
கனைர்‌. இதன்‌ மத்தியில்‌, கடலோரவாசிகள்‌, வெள்ளையரின்‌ 
ஆதிக்கத்தைத்‌ தெரிந்து, கடுமையாக எதிர்க்கத்‌ துவங்‌ 
இனர்‌. பாபுவன்‌ போர்வீரர்கள்‌, காடுகளில்‌ வசிக்கும்‌ திறன்‌ 
கொண்டிருந்தனர்‌. விஷ அம்புகளைக்‌ கொண்ட அவர்கள்‌, 
குறி பார்த்து எய்வதில்‌ வல்லுநராக இருந்தனர்‌. அங்கு 
தங்கி வாழவந்தவர்கள்‌, அவர்களைக்‌ கண்டு அஞ்சியதில்‌ 
ஆச்சரியமில்லை. பாபுவன்கள்‌, தங்களது சருமத்தில்‌ கருமை 
நிறம்‌ கொண்ட பச்சை, குத்திக்கொண்டனர்‌. அவர்கள்‌ 
காதுகளிலும்‌ மூக்குகளிலும்‌ அணிந்திருந்த ஆபரணங்கள்‌, 
பார்ப்பவர்களை பயமுறுத்தின. மேலும்‌ திடீரென்று தோன்‌ 
றுவதிலும்‌, மறைவதிலும்‌ திறமைசாலிகளாக இருந்தனர்‌. 
ஆகவே, அவர்களது எதிரிகள்‌, மூட நம்பிக்கையுடன்‌ பயந்து 
கொண்டிருந்தது ஆச்சரியமல்ல. இதனால்தான்‌, டச்சுக்காரர்‌ 
கள்‌, தங்கள்‌ காலனியை *:பேயின்‌ நாடு” எனக்‌ குறிப்பிட்‌ 
டனர்‌. 

குடிவாம வந்தவர்கள்‌, ஒரு நெருக்கடியான நிலையில்‌ 
இருந்ததால்‌, எளிதில்‌ அணுக முடியாத இடங்களில்‌ தங்கள்‌ 
இருப்பிடங்களை அமைத்து, தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொண் 
டனர்‌. மணற்பாங்கான கடற்கரையோரத்தில்‌ பாபோ 
நகரத்தை நிர்மாணித்துள்ளனர்‌. இது மற்ற தீவிலிருந்து 
20 கி.மீ.க்கு அப்பால்‌ இருந்தது. இதனிடையே அடர்ந்த 
புதர்களும்‌, கடற்றாழைச்‌ செடிகளும்‌, சதுப்பு நிலங்களும்‌, 
காணப்பட்டன. அப்படியிருந்தும்‌, கடல்மார்க்கமாகவும்‌, 
புதர்கள்‌ வழியாகவும்‌ நகரத்கைத்‌ தாக்க வந்த பாபுவன்‌ 
களிடமிருந்து, தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள வேண்டி 
வந்தது. 

ஒரு இரவில்‌, வானநிலை, பயங்கரமாக இருந்தது. நடுப்‌ 
பகலிலிருந்கே, வானம்‌, அடர்ந்த மேகங்களால்‌ மூடப்பட்‌ 
டிருந்தது. இரவில்‌ திடீரென்று கடுமையான இருள்‌ சூழ்ந்‌ 
தது. காற்றின்‌ பேரொலியும்‌, அலைகளின்‌ சீற்றமும்‌, மற்ற 
சப்தங்களை மூழ்கடித்துவிட்டன. கடலோரப்‌ பணியிலிருந்த 
காவலாளி, அச்சமடைந்தான்‌. தன்னையறியாமலேயே, கட்‌ 


197 


டிடங்களின்‌ அருகேயே தங்கி, அலைகளின்‌ சீற்றத்திலிருந்து 
குன்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொண்டான்‌. கடுமையான இரவில்‌, 
கூர்ந்து பார்த்து, தனது கண்களை, களைப்புக்குள்ளாக்கினான்‌. 
ஒங்காரமிடும்‌ அலைகளின்‌ சப்தத்தைக்‌ கவனமாகக்‌ கேட்‌ 
டுக்கொண்டு, ஆபத்தின்‌ அறிகுறிச்‌ சத்தம்‌ ஏதாவது கேட்‌ 
கிறதா எனக்‌ கவனமாக இருந்தான்‌. திடீரென்று, கடற்‌ 
கரையோரமாகத்‌ தோன்றிய வெளிச்சம்‌ அவனது கவனத்தை 
ஈர்த்தது. வெளிச்சம்‌ அருகே நெருங்கிக்‌ கொண்டே இருந்‌ 
குது. அது, கடற்கரையை ஒட்டி, ஓடிக்கொண்டிருந்தது. 
பின்னர்‌ அகன்‌ வெளிச்சம்‌ அதிகரித்தது; ஒளிக்கற்றுப்‌ புள்‌ 
ளிகள்‌ கொண்ட ஒரு சங்கிலித்‌ தொடர்‌ போன்று, மிகவும்‌ 
அருகே தோன்றியது. அடுத்த கணத்தில்‌, மண்ணில்‌, மனித 
கால்தடயங்கள்‌ போன்று பிரகாசத்துடன்‌ தோன்றியதை, 
காவலாளி கவனித்தான்‌. எங்கிருந்தோ வந்ததுபோன்று, 
எங்கோ, ஒரு சில வினாடிகளில்‌ அவை மறைந்துவிட்டன. 

பயத்தால்‌ மயக்கமடைய இருந்த அவன்‌, அடுத்த காவ 
லாளிக்காகக்‌ காத்திருந்தான்‌. அடுத்த வீட்டில்‌ வசித்த ஒரு 
வன்‌ மாயமாய்‌ மறைந்து போனதை, மறுநாள்‌ காலையில்‌ 
தெரிந்ததும்‌, புதிர்‌, இன்னும்‌ பயங்கரமாயிற்று. இரவில்‌ 
வெளியில்‌ சென்ற அவன்‌ திரும்பவேயில்லை. 

மனிதக்கால்‌ தடயங்களை உண்டாக்கி, மனிதனை கடத்‌ 
இச்‌ சென்றது பிசாசாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌ என 
அனைவரும்‌ நம்பினர்‌. பாபுவான்களிடம்‌ கேட்டதில்‌ அவர்க 
ளும்‌, ““பேயாகத்தான்‌, சோவாங்கி இருக்கும்‌” என்றனர்‌. 

அன்றிலிருந்து, பாபோ நகரத்தில்‌, அடிக்கடி “சோ 
வாங்கி” பிசாசின்‌ பாதத்தடயங்கள்‌ தோன்றிக்‌ கொண்டே 
இருந்தன. அப்பேய்‌ புயல்‌ உண்டாகும்‌. இரவுகளில்‌ மட்டுமே 
தோன்றியது; அதனால்‌ இடையூறுகளும்‌ உண்டாயின. சில 
வேளைகளில்‌ ஒரு படகு மறைந்துவிடும்‌; மற்றபோது ஓரு 
பன்றி, காட்டிற்குள்‌ சென்றுவிடும்‌. 

சோவாங்கி, ஒரு கடல்‌ பிசாசாக இருக்க வேண்டும்‌; 
ஏனெனில்‌ அதன்‌ பாதத்கடயங்கள்‌ கடற்கரையோரமாகவே 
காணப்பட்டன. எனினும்‌, ஒரு டச்சுக்காரனின்‌ அனுபவத்‌ 
தின்‌ மூலம்‌, பேய்கள்‌ பற்றிய நம்பிக்கை தகர்ந்குது. ஒரு 
நாள்‌ மாலையில்‌, அவன்‌, தனது படகுகள்‌ பத்திரமாக இருக்‌ 
கின்றனவா என்று பார்க்கப்‌ போனான்‌. அவன்‌ போவதைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்த அண்டை வீட்டார்கள்‌, அவனைப்‌ 


198 


பின்பற்றி ஒளிவீசும்‌ பாதத்‌ தடயங்கள்‌ தோன்றுவதைக்‌ 
கண்டு திகிலடைந்தனர்‌. அந்த துருதிருஷ்டமான மனிதன்‌, 
தீய பிசாசுடன்‌ தொடர்பு கொண்டவன்‌, என சந்தேகிக்கப்‌ 
பட்டான்‌. அதற்கான பலனை, அதாவது மரணத்தை, அவன்‌ 
எதிர்நோக்க வேண்டியிருந்திருக்கும்‌ எதிர்பாராதவிதமாக 
உதவியும்‌ கிடைத்தது. அவனைப்‌ பின்பற்றப்‌ பணிக்கப்பட்ட 
ஆட்களும்‌, பயங்கரமான பாதத்‌ தடயங்களை, ஈர மண்ணில்‌ 
விட்டுச்‌ சென்றனர்‌. சில இரவுகளில்‌, கடற்கரையோரமாக 
நடந்த அனைவரும்‌ பயங்கரமான பாதத்‌ தடயங்களை விட்டு 
சென்றது, பின்னர்‌, தெரியவந்தது. 

புதிரான ““கடலின்‌ சோவங்கி'? யாராக இருக்க முடியும்‌? 
ஈரமான மணலை, எவ்விதம்‌, ஒளிவிடச்‌ செய்ய முடிந்தது? 
கற்பனைக்‌ கதைகளில்‌ வரும்‌ நெருப்புப்‌ பறவைகள்‌ போன்ற 
அத்தகைய அசாதாரண ஓஒளிர்விடும்‌ பிராணிகள்‌ எங்கிருந்து 
வந்தன? இந்தப்‌ புதிரை விடுவிக்க விஞ்ஞானிகளுக்கு, பல 
காலம்‌ பிடித்தது. அச்சமயம்‌ அங்கு வாழவந்த டச்சு நாட்‌ 
டவருக்கு பல ஆபத்துகள்‌ காத்திருந்தன. 


புதிருக்கு விடை 


கடற்‌ பயணியாக இருந்தாலும்‌ சரி, வறண்ட நிலத்தில்‌ 
வாழ்பவனாக இருந்தாலும்‌ சரி, பேய்க்கும்‌, நெருப்புப்பற 
வைகள்‌ மற்றும்‌ ஒளிரும்‌ பாதத்தடயம்‌ போன்றவற்றிற்‌ 
கும்‌ யாதொரு தொடர்பும்‌ கிடையாது. இயற்கையில்‌, 
ஒளிர்வது எங்கும்‌ காணப்படுகிறது; பலரும்‌ அதைக்‌ கண்‌ 
டிருக்கலாம்‌. இருளில்‌, அழுகிப்போன மரக்‌ கட்டையிலி 
ருந்து அற்புதமான ஒளி வெளிப்படுவதையோ, கடல்‌ 
கண்ணீர்‌ பிரகாசிப்பதையோ, வாசகர்கள்‌, எப்போதாவது 
கண்டிருக்கலாம்‌. முற்காலத்தவர்கள்‌, இந்த நிகழ்வைப்‌ பற்‌ 
றித்‌ கெரிந்திருந்தார்கள்‌. அனால்‌, அதன்‌ காரணம்‌ என்‌ 
னவென்று பல காலமாகத்‌ கெரியாமல்‌ இருந்தது. பின்னர்‌, 
மரத்திலிருந்தோ, கண்ணீரிலிருந்கோ ஒளி மிளிர்வது, அதி 
லுள்ள நுண்‌ கிருமிகளால்கான்‌ எனக்‌ தெரிய வந்தது. நமது 
பூமியில்‌, பாக்டீரியாக்கள்‌ மட்டும்‌ ஒளிர்விடும்‌ ஐந்துக்களாக 
இல்லை. பல்வேறு மிருகங்களும்‌, தாவரங்களும்‌; இந்தப்‌ 
பண்பை கொண்டிருந்தன. 1,100க்கும்‌ மேலான மிருக இன 


199 


வகைகள்‌ ஒளிர்விடும்‌ பண்பைக்‌ கொண்டிருந்தது, விஞ்‌ 
ஞானிகளுக்குத்‌ தெரியும்‌. 

ஒளிர்‌ விடுவது செல்லின்‌ வெளியிலிருந்தும்‌ இருக்கலாம்‌ 
செல்லின்‌ உள்ளிலிருந்தும்‌ இருக்கலாம்‌. புற செல்வகையில்‌, 
விலங்கினங்கள்‌ இரண்டு வகையான ஸெல்கள்‌ கொண்டி 
ருந்தன. முதல்‌ வகையில்‌ மஞ்சளான அங்கங்கள்‌ கொண்ட 
லூசிபெரின்‌ என்ற சிறப்புப்‌ பொருள்‌ இருந்தன. இரண்‌ 
டாவது வகையில்‌, ஓரசிஃபெரிஸ்‌ எனப்படும்‌ நுண்ணியது 
கள்‌ கொண்ட என்ஸைம்‌ காணப்பட்டது. ஒரு பிராணி, 
ஒளிர்விட விரும்பினால்‌, தனது தசைகளைச்‌ சுருக்குவதன்‌ 
மூலம்‌, ஒளிரும்பொருளை, செல்லிடை வெளிக்குள்ளோ, வெளி 
யிலோ, செலுத்தும்‌. லூசிஃபெரேசின்‌ உதவியால்‌ லூசிஃ 
பெரின்‌ ஆக்ஸிகரணமடைகிறது. போதிய அளவு ஆக்ஸிஜன்‌ 
கொண்ட தண்ணீரில்கான்‌, ஒளிர்விடுதல்‌ நிகழும்‌. 

உட்செல்‌ ஒளிர்விடுதலில்‌, லூசிஃபெரினும்‌, லூசிஃபெ 
ரேசும்‌, அதே செல்லில்‌ காணப்படுகின்றன. இத்தகைய 
ஒளிர்விடலின்‌ உண்மையான நுட்பம்‌, தெளிவாக இல்லை. 
விலங்கினங்கள்‌, ஸெல்களுக்குள்‌ ஆக்ஸிஜனைத்‌ துரிதமாகச்‌ 
செலுத்துவது ஒரு காரணமாக இருக்கலாம்‌. 

உயிர்‌ ஜந்துக்களின்‌ ஒளிர்விடும்‌ தன்மை, ஆச்சரியமான 
ஒன்றாக இருக்கிறது. அத்தகைய வழக்கத்திற்கு விரோத 
மான தன்மையின்‌ காரணம்‌ எதுவாக இருக்கும்‌? ஒரு பரம்‌ 
பரைக்கும்‌ மேற்ப்பட்ட விஞ்ஞானிகள்‌ இக்கேள்விக்கு பதி 
லளிக்க முடியாமல்‌ திணறினர்‌. சமீபத்தில்தான்‌ இந்த நிகழ்‌ 
வுக்கு விடை கிடைத்தது. 

20 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ செய்யப்பட்ட ஆராய்ச்சி 
கள்‌ மூலம்‌, இந்த ஒளிர்விடும்‌ தன்மைக்கு ஒரளவு விளக்‌ 
கம்‌ கிடைத்தது. சோவியத்‌ விஞ்ஞானிகளான, வி. லெபஷ்‌ 
கினும்‌, ஏ. குர்விச்சும்‌, சாதாரணமான பல தாவர ஸெல்‌ 
களில்‌ பலவீனமான ஓஒளிர்விடுதலைக்‌ கண்டனர்‌. ஒளிர்விடல்‌, 
மிகவும்‌ பலவீனமாக இருந்ததால்‌, அகைக்‌ கண்டு 
பிடித்து அளவிடுவதற்கு ஏற்ற ஒரு சாதனத்தை 
ஆராய்ச்சியாளர்களால்‌, கண்டு பிடிக்க முடியவில்லை. அத்‌ 
தகைய சாதனங்கள்‌, சமீபத்தில்‌ கண்டுபிடிக்கபட்டன. இத்‌ 
தகைய சாதனங்களின்‌ உதவியால்‌, இரசாயன சக்தி, ஒளி 
யாக நேரடியாக மாற்றப்படுவகாகவும்‌, அது ஒரு சகஜ 
மான நிகழ்வு என்றும்‌ திட்டவட்டமாக விஞ்ஞானிகள்‌ 


200 


நிர்ணயித்தனர்‌. சில கொழுப்புகள்‌ உள்ளிட்ட, பல பொருட்‌ 
கள்‌, ஆக்ஸிகரணத்தின்‌ போது ஒளிர்விடுவதாகத்‌ தெரிந்‌ 
தது. தாவரர்கள்‌ மற்றும்‌ விலங்குகள்‌ ஆகியவற்றின்‌ திசுக்‌ 
களும்‌ இடைவிடாத குறிப்பாக துரிதமாகச்‌ செயல்படும்‌ 
போது-—-ஒளிர்விடுகின்றன என்பது தெளிவு: உதாரணமாக, 
தவளையின்‌ விரிந்து சுருங்கும்‌ இருதயம்‌, இடைவிடாது 
ஒளிர்விட்டுக்‌ கொண்டேயிருக்கிறது. 

லிபிட்கள்‌ எனப்படும்‌ கொழுப்புப்‌ பொருள்களின்‌ ஆக்‌ 
ஸிகரணத்திலிருந்து, உயிரினத்திசுக்களில்‌ ஒளிர்விடுதல்‌ உண்‌ 
டாகிறது. இரசாயன பிரதிவினைகளின்‌ விளைவால்‌, கிளர்ச்சி 
யடைந்த மூலக்கூறுகள்‌ தோன்றுன்றன; இதில்‌, எலக்ட்‌ 
ரான்கள்‌, ஒரு உயர்மட்ட சக்திக்கு நகருகன்றன. முந்தை 
மட்டத்திற்கு எலக்ட்ரான்கள்‌ திரும்பிவருமபோது, வெளிப்‌ 
பட்ட சக்தி, புதிய இரசாயன இணைப்புகளை உருவாக்குவ 
தில்‌, செலவிடப்படுகிறது அல்லது ஒளிர்விடுதல்‌ தோன்‌ 
றுகிறது. இதன்‌ போது நடைபெறும்‌ நிகழ்வுகள்‌, ஒளிச்‌ 
சேர்க்கைக்கு முற்றிலும்‌ மாறுபட்டது. இங்கு, வெளிச்சம்‌, 
எலக்ட்ரானை ஒரு உயர்‌ மட்டத்திற்கு நகரச்‌ செய்கிறது; 
இதனால்‌ வெளிப்பட்ட சக்தி, மாவுப்‌ பொருள்களை உண்‌ 
டாக்குவதில்‌ பயன்படுகிறது. 

எப்போதாவது நிகழும்‌, கொழுப்புப்‌ பொருட்களின்‌ 
ஆக்ஸிகரணத்தால்‌ மட்டுமின்றி, உயிர்வாழத்‌ தேவையான 
இரசாயனப்‌ பிரதிவினைகளின்‌ போதும்‌, மிகவும்‌ பலவீன 
மாக ஒளிர்விடுகல்‌ நிகழ்கிறது, எனப்‌ பின்னர்‌ தெரிய வந்‌ 
குது. அத்தகைய நிகழ்வு இருப்பதால்‌, அதை உருவாக்கிப்‌ 
பயன்படுத்தாத உயிரினங்கள்‌ இருப்பது அபூர்வமாகும்‌. நம்‌ 
பூமியில்‌, அத்தகைய விலங்கினங்கள்‌ உள்ளன; அனால்‌ நாம்‌ 
உட்பட பெரும்பாலானவை, மிகவும்‌ பலவீனமான வெளிச்‌ 
சத்தையே வெளிவிட முடியும்‌. 

ஒளிர்விடும்‌ உயிரினங்களில்‌ பல, கடல்களிலும்‌ சமுத்‌ 
திரங்களிலும்‌ வாழ்கின்றன. பெரிடீனியன்கள்‌ எனப்படும்‌ 
சிறிய கொடுக்கு கொண்ட தாவர உயிரினங்கள்தான்‌, அவற்‌ 
றில்‌, எண்ணிக்கையில்‌ அதிகமாக இருக்கின்றன. கடல்களில்‌ 
மிகவும்‌ அழகான ஓஒளிர்விடலுக்கு, அவைதான்‌ பொறுப்பா 
கும்‌. அமைதியாக இருக்கும்போது, பெரிடீனியன்கள்‌ ஒளிர்‌ 
விடுவதில்லை. -கடந்து செலலும்‌ கப்பலால்‌ கண்ணீர்‌ அசை 
யும்போது, அலைகளின்‌ உச்சக்கட்டத்தால்‌, பாதிக்கப்படும்‌ 


201 


போது, பெரிடீனியன்கள்‌ வெறியடைந்து, தங்களது சக்‌ 
தியைப்‌ பயன்படுத்தி, ஒரு சில வினாடிகளில்‌, எரிந்துவிடு 
கின்றன. 

இரவில்‌ ஒரு கடல்‌ வந்தால்‌, அதனால்‌ பெரிடீனியன்கள்‌ 
மீது தண்ணீர்‌ அலை அடித்தால்‌, கடல்‌ மூழ்கி, ஒரு அற்புத 
மான காட்சியைக்‌ காண்பான்‌. கடல்‌ மூழ்கியின்‌ ஒவ்வொரு 
அசைவுகளும்‌, தீப்பொறிகளை கிளப்புகின்றன. அவனது முக 
மூடிக்கு வெளியே, ஆயிரக்கணக்கான தீப்பொறிகளைக்‌ காண்‌ 
கிறான்‌. இத்தகைய காட்சியை, அவன்‌ மரணமடையும்‌ வரை 
மறக்க முடியாது. 

பெரிடீனியன்கள்‌, அலையால்‌ கரையோரமாக ஒதுக்கப்‌ 
பட்டால்‌, அவை அழிந்துபடுவதில்லை அனால்‌ ஈரமான 
மணலின்‌ மீது இருப்பதால்‌, மீண்டும்‌ அவை ஓளிர்விடத்‌ 
துவங்குகின்றன. கரையோரமாக நடந்து செல்லும்‌ மனி 
குனின்‌ பாதத்‌ தடயங்களைப்‌ பின்பற்றி ஒளிர்விடுதலும்‌ உண்‌ 
டாகிறது. மனிதனின்‌ பாதத்தால்‌ மிதிக்கப்பட்ட, பெரி 
டீனியன்களின்‌ பிரதிபலிப்பே ஒளிர்விடுதலாகும்‌. 

நியூகினியில்‌ மட்டுமல்லாமல்‌, வெப்ப மண்டலப்‌ பகு 
திகளிலும்‌, துருவப்‌ பகுதிகளிலும்‌, கடற்கரையோரமாக 
ஒளிர்விடும்‌ பாதத்‌ தடயங்கள்‌ காணப்பட்டன. பிரசித்தி 
பெற்ற ஆராய்ச்சியாளரான என்‌.ஏ.இ. நார்டென்ஷெல்ட்‌ 
கடல்‌ தண்ணீரால்‌ நனைந்த பனியின்‌ மீது கூட ஒளிர்விடும்‌ 
பாதத்‌ தடயங்களை விவரித்திருக்கிறார்‌. ஸ்பிட்ஸ்பர்கன்‌ 
கரையோரங்களிலும்‌, டீலாங்கு தீவுகளிலும்‌, மேற்கூறிய 
வற்றை, அவர்‌ கண்டார்‌. இங்கும்‌, இதற்குப்‌ பொறுப்பா 
னவை, பெரிடீனியன்களும்‌ அல்லது மெட்ரிடியா எனப்ப 
டும்‌ கோடுபொட்களாகும்‌. 

மிகச்‌ சில, பெரிய விலங்கினங்களால்‌, லஓூசிஃபெரின்‌, 
உற்பத்தி செய்ய முடியும்‌. அதன்‌ மேல்‌ வசிக்கும்‌ ஒளிர்‌ 
விடும்‌ நுண்கிருமிகளின்‌ உதவியால்‌ அவை ஒளியை உமிழ்‌ 
கின்றன. இத்தகைய ஒத்துழைப்பை ““சிம்பை யோஸிஸ்‌”* 
என்கிறோம்‌. அதாவது, வெவ்வேறு தன்மையுடைய உயிரி 
னங்கள்‌, தங்களது பொதுவான நன்மை கருதி, கூட்டுச்‌ 
சேர்கல்‌ ஆகும்‌. ஓம்புயிர்‌, தனது ஒளிர்விடும்‌ சிறிய நண்‌ 
பர்களுக்கு தேவையான வசதிகளை அளிக்கிறது, அதற்குப்‌ 
பதிலாக; நன்றியுள்ள உயிரினங்கள்‌, பிரகாசமான ஒளியை 


வெளிவிடுகின்‌ றன. 
202 


அவற்றால்‌ தனியாக உயிர்‌ வாழ முடியாததால்‌ இரு 
இனங்களின்‌, ஒரு வரையறுக்கப்பட்ட சேர்க்கை மூலம்தான்‌ 
இணைந்து வாழ முடியும்‌. எனினும்‌, நிரந்தர, நூற்றாண்டு 
கால இணைப்பு இருந்த போதிலும்‌, சில வேளைகளில்‌ சுற்‌ 
றுப்புற சூழ்நிலை சாதகமாக இருந்தால்‌ தற்காலிக சேர்க்‌ 
கைகள்‌ உண்டாகின்றன. கடல்கள்‌, மற்றும்‌ சமுத்திரங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ கரையோரங்களில்‌ வசிக்கும்‌ நீர்பறவைகளின்‌ 
மத்தியில்‌ நெருப்புப்‌ பறவைகள்‌ காணப்பகின்றன. அவற்‌ 
றின்‌ இறகுகளில்‌ கடல்வாழ்‌ நுண்ணுயிர்கள்‌ காணப்படுகின்ன்‌ 
றன. ஆந்தைகள்‌, கழுகுகள்‌ போன்றவை, ஒளிரும்‌ பூஞ்‌ 
சக்காளான்களால்‌ பாதிக்கப்பட்டுள்ளன. ஏனெனில்‌ அவை 
பழைய, அழுகிய மரங்களின்‌ புதர்களில்‌ வசிக்கின்றன. 


உயிருள்ள விளக்குகள்‌ 


மிருக இனத்தின்‌ ஒளிரும்‌ பல, உயிர்கள்‌ சமுத்திரங்களிலே 
வசிக்கின்றன. சமுத்திரத்தின்‌ ஆழத்திலுள்ள கடுமையான 
இருளைப்போக்க, உயிரினங்கள்‌ ஒளிர்விடுவது, புரிந்துக்கொள் 
ளக்‌ கூடிய ஒன்றாகும்‌. அவற்றில்‌ மிகச்‌ சிறியவை, தங்கள்‌ 
உடல்‌ முழுவதிலிருந்தும்‌ ஒளியை வெளிவிடுகின்றன; ஆனால்‌ 
பெரிய ஐந்துக்கள்‌, அதற்கென சிறப்பான அங்கங்களைக்‌ 
கொண்டுள்ளன. சில விலங்கின வகைகள்‌, உகாரணமாக, 
சில கெபெலபோடாவும்‌, ஆழ்கடல்‌ மீன்களும்‌, ஒளிர்விடும்‌ 
தங்களது உறுப்புக்களை அப்பழுக்கற்ற நிலையில்‌ அடைந்துள்‌ 
ளன. ஆனால்‌, சமுத்திரப்‌ பரப்பில்‌ வாழும்‌ ஜந்துக்களும்‌, 
மேற்கூறிய குணத்தில்‌, பின்‌ தங்கி இல்லை. அமெரிக்கா 
வின்‌ கடற்கரையருகே, பசிபிக்‌, அட்லாண்டிக்‌ மகாசமுத்‌ 
திரங்களில்‌, 256-85 செ.மீ. நீளமுள்ள சிறிய கடல்‌ மீன்‌ 
கள்‌, ஒரு கூட்டமாக இருந்து, பாடுவதைப்‌ பலர்‌ கண்டி 
ருக்கலாம்‌. இத்தகைய மீன்கள்‌ முட்டையிடும்போது, மேற்‌ 
கூறிய பண்பைக்‌ காணலாம்‌, ஏனெனில்‌ கடற்கரை ஓரங்‌ 
களிலும்‌, நதிகளின்‌ டெல்டாக்களிலும்‌, ஆழமில்லாத விரி 
குடாக்களிலும்‌, அவை, முட்டையிடுகின்றன. முட்டையிடு 
கல்‌ முடிந்தவுடன்‌, பெண்மீன்கள்‌ நீந்திச்‌ சென்றுவிடுகின்‌ 
றன. முட்டைகள்‌ குஞ்சு பொரிக்கும்‌ வரை, ஆண்கள்தான்‌ 
அவற்றைப்‌ பாதுகாக்கின்றன. 


203 


i லல 


| 
1 ii 


i$ \ ES ஆ ப்தி 2 சர 
& LAR 2 ய்‌ 
ரி N Say A 22] 


ம அவ்‌. 
தக்‌ அலல்‌ 
க்‌ கள்‌ கபட 


“மீன்கள்‌ போன்று ஊமையாக இருப்பது” என்ற பழ 
மொழி, இத்தகைய மீன்களுக்குப்‌ பொருந்தாது; ஏனெனில்‌ 
அவை சப்தங்களை உண்டாக்குகின்றன. முட்டைகளைப்‌ பாது 
காக்கும்‌ ஆண்மீன்கள்‌ இடைவிடாது-—ஒரு வேளை திருடர்‌ 
களைப்‌ பயமுறுத்த இரைச்சலிட்டுக்கொண்டே இருக்கின்‌ 
றன. இந்தப்‌ பழக்கத்திற்கு, இந்த ““போர்காவலர்கள்‌”” 
(சார்ஜண்ட்‌), பெயர்‌ பெற்றவர்கள்‌. 

அந்த மீன்களின்‌ தனியான நிறத்தாலும்‌, ஒரு ராணுவ 
ஆபீசரின்‌ அங்கியில்‌ பொருத்தப்பட்ட அழகான பொத்‌ 
தான்களைப்‌ போன்ற புள்ளிகள்‌ வரிசையாக அமைந்துள்ள 
தாலும்‌, அவை, அத்தகைய பெயரைப்‌ பெற்றன. மிகவும்‌ 
சிக்கலான, விளக்குப்போன்ற ஒளிர்விடும்‌ உறுப்புக்களை, 
அவை, கொண்டிருந்தன. அத்தகையவை முன்னூறுகளா 
வது இருக்கும்‌. உயிர்ப்புள்ள, சிறியமுனைப்பு ஒளிகளாக; 
அவை, விளங்குகின்றன. 

ஒளிர்விடும்‌ உறுப்பு, வெளிப்புறத்தில்‌, இருண்ட ஓளி 
புகா படலத்தால்‌ மூடப்பட்டுள்ளது; உட்புறத்தே அது 
பிரகாசமாக இருப்பதால்‌, வெளிச்சத்கை, அது பிரதிப 
லிக்க முடியும்‌, அதன்‌ முன்புறத்தில்‌, ஒளி வீச்சை ஒரு முகப்‌ 
படுத்தும்‌ பளிங்குபோன்ற வில்லை (லென்ஸ்‌) அமைந்துள்‌ 


204 


ளது. உள்ளே, இருளில்‌ ஒளிவிடும்‌ கூழ்‌ அமைந்துள்ளது. 
ஒளிபரப்புவதற்காக, இத்தகைய “விளக்குகளை?” மீன்கள்‌ 
பயன்படுத்துவதில்லை. புணர்ச்சி காலத்தின்போதுதான்‌, மீன்‌ 
கள்‌ ஒளிர்விடுவதாகச்‌ சிலர்‌ கருதுகின்றனர்‌. 

புசிக்கத்‌ தகுந்த நத்தைகளிலும்‌, மற்றும்‌ பல ஐந்துக்‌ 
களிலும்‌, ஒளிர்விடும்‌ உறுப்புக்கள்‌, அதற்கெனவே பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. பெரியதாக அமைந்த அவை, 
உடலின்‌ முன்‌ பகுதியிலோ, கண்களின்‌ மேலேயோ, கண்‌ 
களுக்குள்ளேயோ, அமைக்கப்பட்டிருக்கலாம்‌. இதன்‌ விளை 
வாக, விலங்கினம்‌ பார்க்கும்‌ அதே இடத்தை, பிரகாசிக்கச்‌ 
செய்ய முடியும்‌. இத்தகைய விலங்னெங்களின்‌ கண்கள்‌, 
வெளிச்சத்தை அணைக்கும்படியான சாதனம்‌ கொண்டதா 
கவும்‌ இருக்கலாம்‌. கண்ணின்‌ இமைபோன்று, ஒளிர்விடும்‌ 
உறுப்பை மறைக்கக்‌ கூடிய ஒரு சரும மடிப்பாகவும்‌ இருக்‌ 
கலாம்‌. 

உயிரினங்களிலிருந்து வெளிப்படும்‌ ஒளி, பல வண்ணங்‌ 
களாக இருக்கலாம்‌; வெள்ளை-கரும்பச்சை, ரூபி சிவப்பு; 
சிலபோது, உயிரினம்‌, 3-4 வண்ணங்களைக்‌ கொண்ட 
விளக்கைக்‌ கொண்டிருக்கலாம்‌. பலவழிகளில்‌, வண்ண 
ஒளி, ஆதாயமானது. ஏனெனில்‌, இதை எவ்விதம்‌ உருவாக்‌ 
குவது எனக்‌ தெரியாத பல விலங்கினங்கள்‌, வண்ண ஒலியை 
தங்களது விளக்குகளின்‌ வண்ணலென்சுகள்‌ மூலம்‌ செலுத்தி 
ஜனரஞ்சகமான வண்ண ஒளிப்‌ பிரகாசத்தை உண்டாக்கு 
கின்றன. ஒரு உயிர்ப்புள்ள ஒளியில்‌ உள்ள ஓஒளிர்விடும்‌ 
கூழ்‌, ஒளிர்விடும்‌ நுண்கிருமிகளால்‌ ஆனகதாகும்‌. ஆகவே, 
சிறிய பிராணிகள்‌, பெரிய பிராணிகளைச்‌ சார்ந்துள்ளன. 

ஆனால்‌, நடப்பது வேறாக இருக்கலாம்‌. உலகத்திலுள்ள 
கடல்கள்‌ அனைத்திலும்‌, நோக்டிலூகே எனப்படும்‌ ரோமத்‌ 
துடுப்புகள்‌ கொண்ட ஓந்துக்கள்‌ காணப்படுகின்றன. அவை 
2 மி.மீ. அளவில்‌ பந்துகள்‌ போல்‌ காணப்படுகின்றன. 
பந்தின்‌ ஒரு பக்கத்தில்‌ குழிவு கொண்ட வாய்‌ காணப்படுகி 
றது. உருப்பெருக்கிக்‌ கண்ணாடியின்‌ மூலம்‌ நோக்டிலூகா 
வைப்‌ பரிசோதித்தால்‌, குறுக்குவாட்டமாக கோடுகள்‌ 
கொண்ட நீண்டகொடுக்கும்‌, நீளவாட்டமாக கோடுகள்‌ 
கொண்ட சிறிய கொடுக்கும்‌ இருப்பது தெரியவரும்‌. 

நோக்டிலூகே, இருளில்‌ ஒளிர்விடும்‌ தன்மை கொண் 
டவை. வெப்ப்‌ "மண்டலக்‌ கடல்களில்‌ வசிக்கும்‌ இத்தகைய 


பிராணிகளின்‌ அங்கங்களில்‌ நூற்றுக்‌ கணக்கான கிரிப்டோ 
மோனட்கள்‌ காணப்படுகின்றன. இவை, நுண்ணிய கொடுக்‌ 
குகள்‌ கொண்ட கிரிப்டோமோனடினா வகையைச்‌ சார்ந்தது. 
சேர்ந்து வாழ, இவற்றைப்‌ பணித்தது எது? 

கிரிப்டோமோனாடின்‌ அங்கத்தில்‌ குளோரோபில்‌ காணப்‌ 
படுகிறது. பசுமையான தாவரங்களைப்‌ போன்று, இதுவும்‌ 
சுற்றுப்புறத்திலிருந்து கரியமில வாயுவைக்‌ கிரகித்து, மாவு 
பொருளை ஆக்க முடியும்‌. ஆனால்‌ இந்த ஆக்கம்‌, 
வெளிச்சத்தில்கான்‌ நடைபெற முடியும்‌. ஆகவே, இலவச 
ஒளிர்விடுகலையும்‌, நோக்டிலூகேயால்‌ வெளிவிடப்படும்‌ ௦ 
பெருமளவிலான கரியமிலவாயுவையும்‌ பயன்படுத்தி, கிரிப்‌ 
டோமோனாடுகள்‌, இரவில்கூட மாவுப்‌ பொருளை ஆக்க 
முடியும்‌. இத்தகைய கூட்டுவாழ்க்கையில்‌, நோக்டிலூகே 
யும்‌ பயன்‌ பெறுகின்றன. தீயகரியமில வாயுவை அகற்ற 
கிரிப்டோமோனாடுகள்‌ உதவுகின்றன; அதற்கு பிரதி பல 
கை, மாவுப்‌ பொருள்‌ ஆக்கத்தின்போது உருவாகும்‌ ஆக்‌ 
ஸிஜனை, அவற்றிற்கு, வழங்கு கின்றன. 

ஆம்கடல்களிலும்‌, வெப்பமண்டல அடர்ந்த காடுகளி 
லும்‌, இத்தகைய உயிர்ப்புள்ள விளக்குகள்‌ வசிக்கின்றன; 
ஆனால்‌ வடக்கத்திய காடுகளிலும்‌, சிறிய உயிர்ப்புள்ள விளக்‌ 
குகள்‌ காணப்படுகின்றன. 

ருஷ்ய நாட்டுக்‌ காடுகளில்‌, நடுவேனிற்‌ காலம்தான்‌, 
மிகவும்‌ அருமையானது. மரங்களின்‌ கீழே, பலவகையான 
ஏராளமான புற்கள்‌ வளர்ந்து பெருகுகின்றன. காடுகளில்‌, 
நல்ல சூரிய வெளிச்சம்‌ காணப்படுகிறது. பழவகைகள்‌, 
முதிர்ச்சியடைகின்றன. அந்திநேரம்‌ நெருங்கியதும்‌, காடு 
களில்‌ ரோட்டின்‌ ஓரங்களில்‌ பிரகாசமான பச்சை நிற 
விளக்குகள்‌ பளிச்சிடுகின்றன. அடர்ந்த காடு முழுவதும்‌, 
அழகும்‌ புதுமையும்‌ படர்ந்து இருக்கிறது. ஆகாயத்தில்‌ 
எங்கோ மின்னிக்‌ கொண்டிருந்த சிறிய நட்சத்திரங்கள்‌, 
அங்கிருந்து கீழே இறங்கி வந்து, புற்களுக்கிடையே 
மறைந்து கொண்டிருப்பதை, ஒருவன்‌, எளிதில்‌ கற்பனை 
செய்யலாம்‌. இவை நட்சத்திரங்களுமல்ல; அல்லது கான 
கத்திற்கு வந்த, கவனக்குறைவான ஒருவர்‌ வீசி எறிந்த 
நெருப்புத்துண்டுகளுமல்ல. 

இத்துண்டுகளில்‌ ஒன்றைக்‌ கையில்‌ எடுத்தால்‌, அது 
குளிர்ச்சியாக இருப்பது தெரியும்‌. மின்‌ மினிப்‌ பூச்சி என்ற 


206 


ஒரு சிறிய பிரீர்ணியிடமிருந்த்‌ ஒளி, வெளிப்படுவது தெரி 
யும்‌. அது, ஒரு இரவு நேர ஐந்தாகும்‌; பகலில்‌ காணப்படாது 
பகலில்‌ அடர்ந்த புல்லில்‌ மறைந்து கிடக்கும்‌. ஆனால்‌, 
இரவு துவங்கியதும்‌, அது தனது வேட்டையை ஆரம்பிக்‌ 
கிறது. மின்‌ மினிப்‌ பூச்சி, நத்தைகள்‌, மற்றும்‌ சிறியசிலந்‌ 
திப்‌ பூச்சிகள்‌, பலசிறிய ஜந்துக்கள்‌ போன்றவற்றைக்‌ தின்று 
உயிர்‌ வாழ்கிறது. 

ஆணும்‌ மெண்ணும்‌ தோற்றத்தில்‌ வேறுபட்டிருக்கும்‌. 
பெண்‌, பெரிதாகவும்‌ 2-2 செ.மீ. நீளமாகவும்‌ இருக்கும்‌. 
ஒரு சிறியதலையும்‌, மார்பு துணுக்குகளுடன்‌ கூடி, மூன்று 
ஜோடி கால்களுடன்‌ காணப்படுகிறது. வெள்ளையாக இருக்‌ 
கும்‌ வயிற்றின்‌ இறுதி மூன்று துண்டங்களைத்‌ தவிர, எஞ்சிய 
உடல்பூராவும்‌ கபிலநிறத்துடன்‌ இருக்கும்‌. அதன்‌ வயிறு 
பெரிதாகவும்‌, சதைப்‌ பிடிப்புடனும்‌ இருக்கிறது. மேற்‌ 
கூறிய துண்டங்கள்‌ தான்‌, ஒளி விடுகின்றன. வயிற்றின்‌ 
கடினமான உறைவழியாக, ஒளி, எளிதில்‌ பரவுகிறது. முது 
கிலுள்ள கடினமான உறையில்‌ மிகையாக நிறமிகள்‌ காணப்‌ 
படுவதால்‌, அவை, ஒளியை அனுமதிப்பதில்லை. 

பகல்‌ நேரத்தில்‌, பெண்‌, தனது வயிற்‌ றை,தரையை 
ஓட்டி அமுக்கி இருப்பதால்‌, அது இருப்பது, வெளியே 
தெரிவதில்லை. காட்டில்‌ இருள்‌ சூழ்ந்த உடன்‌, தங்களது 
மறைவிடங்களைவிட்டு வெளிவந்து, உயர்ந்த புல்லின்‌ மீது 
ஏறி, வயிற்றின்கழ்‌ பகுதி, உயரத்தில்‌ காணும்‌ படியாகத்‌ 
தொங்குகிறது. மேற்புறத்திலிருந்து அதன்வெளிச்சம்‌ நன்‌ 
ருகத்‌ தெரிந்தால்‌ தான்‌, ஆண்‌ பூச்சியை ஆகர்ஷிக்க முடி 
யும்‌. மின்‌ மினிப்‌ பூச்சிகளிலிருந்து வெளிவரும்‌ வெளிச்‌ 
சம்‌ மிகவும்‌ பிரகாசமாக இருக்கிறது; வெகுதூரத்திலிருந்தே 
அதைப்‌ பார்க்க முடியும்‌. ஒரு மின்மினிப்‌ பூச்சியை கையில்‌ 
வைத்துக்‌ கொண்டால்‌, ஒரு புத்தகத்தின்‌ வரிகளை: எளிதில்‌ 
படிக்க முடியும்‌. 

ஆண்‌ மின்மினிப்‌ பூச்சி பெண்ணைவிட சிறிதாக இருக்‌ 
கும்‌. அது நன்றாகப்‌ பறக்கிறது; ஆனால்‌, வெளிவிடும்‌ ஒளி, 
பலவீனமாக இருக்கும்‌. 

ஒளிர்விடும்‌ ஐந்துக்களில்‌ ஒரேஒரு வகை தான்‌, ஐரோப்‌ 
பிய ரஷ்யாவின்‌ காடுகளில்‌ காணப்படுகிறது. மற்றொருவகை 
காகஸஸில்‌ காணப்படுகிறது. சிவப்பு ஒளிக்கீற்று போன்று, 
அங்குமிங்கும்‌ பறக்கும்‌ போது, அது பிரகாசிக்கிறது. தென்‌ 


207 


பகுதியின்‌ இருண்ட இரவுகளில்‌ அது பார்வையாளர்களை 
மயக்குகிறது. 

ஒளிர்விடுதல்‌, ஒரு பரவலான நிகழ்வாகும்‌. அது. ஒரு 
புதிராகத்‌ கதோன்றினாலும்‌, அவை உற்பத்தி செய்யும்‌ 
ஒளியை, ஐந்துக்கள்‌ எவ்விதம்‌ பயன்படுத்துகின்றன என்பது 
பற்றி நமக்கு இன்னும்‌ தெரியாது. இது, கானகத்தில்‌ வாழ்‌ 
கின்ற நெருப்புப்‌ பூச்சிகளுக்குப்‌ பொருந்தாது. புணரும்‌ 
காலத்தின்போது, ஆண்‌, தனதுஜோடியைக்‌ கண்டுகொள்ள 
இந்த ஒளி, உதவுகிறது. பலவகையான மின்மினிப்‌ பூச்சிகள்‌ 
காணப்படும்‌ வெப்ப மண்டலத்தில்‌, அவை, அழகிய ஒளிக்‌ 
கற்றைகளை வெளிவிடுகின்றன. பெண்‌ பூச்சிகள்‌ ஒளிர்விட 
மட்டும்‌ செய்தால்‌, அதன்‌ ஆண்கள்‌ தவறான பாதையில்‌ 
சென்றுவிடுவதால்‌, நெருப்புப்‌ பூச்சிகள்‌ அறவே இல்லாமல்‌ 
போய்விடும்‌, ஏனெனில்‌ ஆணின்‌ ஒவ்வொரு தவறும்‌ அதன்‌ 
மரணத்தில்‌ முடியும்‌; ஒரு அன்னிய ““காதலனைக்‌'' கண்ட 
பெண்பூச்சி, நிச்சயமாக அதை விழுங்கிவிடும்‌. 

குழப்பத்கைத்‌ தவிர்க்க, நெருப்புப்‌ பூச்சிகள்‌ ஒரு 
சிறந்த, நுணுக்கம்‌ செறிந்த சமிக்ஞை மண்டலத்தைக்‌ 
கொண்டுள்ளன. காடுகளினிடையே பறந்து செல்லும்‌ ஆண்‌ 
கள்‌, ஒளிக்கற்றைகளை லயத்துடன்‌ அனுப்பி, தங்களது 
ஜோடிகளை அகர்ஷிக்கின்றன. தரையிலோ, ஒரு மரத்தின்‌ 
கிளைகளிலோ இருக்கும்‌ பெண்‌, பதில்‌ சமிக்ஞைகளை அனுப்‌ 
புகிறது. ஒழுங்கான இடைவெளிகளுடன்‌, அந்த சமிக்ஞை 
கள்‌ இருக்கும்‌; ஆகவே, ஆணுக்கும்‌, பெண்ணுக்கும்‌ இடை 
யில்‌, பல்வகை ஒளி அமைப்புகளுடன்‌ சமிக்ஞைகள்‌ இருக்‌ 
கும்‌. அமைப்பிற்கும்‌, அதற்கான பதிலுக்கும்‌ இடையே 
யுள்ள இடைவெளியின்‌ மூலம்‌, ஆண்‌, தனது இனவகையைச்‌ 
சார்ந்த பெண்ணை, மற்ற வகைகளிலிருந்து, இனங்கண்டு 
கொள்ள முடியும்‌. தனது பதிலை, சிறிது அவசரமாகவோ, 
காலந்தாழ்த்தியோ, பெண்‌, தவறாக, அனுப்பினால்‌, சிறகு 
கொண்ட அதன்‌ “காதலன்‌”, ஆபத்தில்‌ சிக்க நேரலாம்‌. 

எனினும்‌, இந்த சமிக்ஞகைமுறை, எல்லா இடங்களி 
லும்‌, பின்பற்றப்படுவதில்லை. சுயமரியாதையுள்ள **கன 
வான்கள்‌”” ஒழுங்கற்ற பெண்களைச்‌ சார்ந்து இருப்பதில்லை. 
தென்கிழக்கு ஆசியாவிலுள்ள நெருப்புப்‌ பூச்சிகள்‌, கடு 
மையான இருளின்போது, பெண்தோழியைத்‌ தேடி அலை 
வதில்லை. அதற்குப்‌ பதிலாக, காட்டு மரத்தின்‌ கிளைகளில்‌ 


206 


வசதியாக இருந்துகொண்டு, இருளில்‌, ஒளிமூலம்‌ செய்தி 
களை அனுப்புகின்றன. எத்தகைய பெரிய கூட்டமாக இருந் 
தாலும்‌, அனைவரும்‌ ஒரேசமயத்தில்‌ ஒளிவிடுவதால்‌, கான 
கம்‌ பூராவுமே, லயத்துடன்‌ கூடிய ஒளிக்கற்றைகள்‌ கெரி 
கின்றன. இது, பொதுவிடுமுறைகளின்போது, நகரங்களில்‌ 
காணப்படும்‌, ஒளி நாடாவைப்‌ போன்று இருக்கும்‌. தங்‌ 
களுக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கும்‌ காதலர்களை, பெண்‌ 
பூச்சிகள்‌, கண்டுபிடிக்க வேண்டும்‌. இதற்கு, ஒளிக்கற்றை 
களின்‌ லயத்தில்‌ கவனம்‌ செலுத்தி, அன்னியர்களை அணு 
கிவிடாமல்‌, ஒவ்வொரு பெண்பூச்சியும்‌, தனது ஜோடியைத்‌ 
கேர்ந்கெடுக்கிறது. 

எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக்‌ கொள்ளவும்‌ ஒளிர்விடு 
விடுதல்‌ பயன்படுகிறது. சமுத்திரத்தின்‌ ஆழத்தில்‌ ராசஸ 
நத்தைகளும்‌, குட்டில்‌ மீன்களும்‌ காணப்படுகின்றன. வடி 
வத்திலும்‌, அளவிலும்‌ தங்களைப்‌ போன்றே இருக்கும்‌ திரவ 
நெருப்பு மேகத்தை வெளிவிடுவகன்‌ மூலம்‌, அவை, தங்‌ 
களை, எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக்‌ கொள்கின்றன. 
இரத்த வெறிகொண்ட எதிரி, இந்த பொய்‌ நிழலைத்‌ தாக்‌ 
கிக்‌ கொண்டிருக்கும்‌ போது, ஜந்துக்கள்‌ தப்பி ஓடிவிடுகின்‌ 
றன. 

பல கடல்‌ நண்டு மீன்களும்‌, இத்தகைய ஏமாற்று வித்‌ 
தையைப்‌ பின்பற்றுகின்றன. ஆழ்கடல்‌ மீன்களுக்கு வாயி 
னருகே சிறப்புச்சுரப்பிகள்‌ உள்ளன; எதிரியால்‌ ஆபத்து 
நெருங்கும்போது, இதிலிருந்து ஒளி, வெளிவருகிறது. இந்த 
வகையில்‌, ஒரு மீன்களின்‌ கூட்டம்‌ தாக்கப்படும்‌ போது, 
எதிரியைச்‌ சுற்றி எண்ண முடியாத பயங்கர ஒளிக்கற்றை 
கள்‌ தோன்றுகின்றன. இதன்போது மீன்கள்‌ (ஷிரிம்ப்‌) பல்‌ 
வேறு திசைகளில்‌ மறைந்து விடுகின்றன. 

பல விலங்கினங்கள்‌, எதிரியின்‌, பற்களுக்கிடையே மாட்‌ 
டிக்‌ கொண்ட பின்தான்‌ ““ஒளிர்விடத்‌'” துவங்குகின்றன. 
இதுவும்‌ ஒரு பாதுகாப்புத்‌ தந்திரமே; எப்படியெனில்‌, 
எதிரி, பயத்தாலோ அல்லது ஆச்சரியத்தாலோ, வாயைத்‌ 
திறந்தவுடன்‌ அவைதப்பி ஓடிவிடுகின்றன. சில புழுக்கள்‌, 
இந்த வகையில்‌, மிகவும்‌ சாமர்த்தியமாகச்‌ செயல்படுகின்‌ 
றன. இரண்டு துண்டாக வெட்டப்பட்ட பின்னர்‌, பின்‌ 
பகுதி மட்டும்‌ ஒளிர்விடுகிறது. முன்பகுதி இருளுடன்‌ இருந்து 
தப்பித்து விடுகிறது. 


14-1508 209 


ஆழ்கடல்‌ ஆராய்ச்சியின்‌ முன்னோடியான வில்லியம்‌ பீப்‌, 
கடலின்‌ ஆழ்ந்த அடியில்‌ இறங்கியவுடன்‌, தனது கண்ணாடி 
மூலம்‌, சிறிதே ஒளிர்விடும்‌, ஒரு பெரிய புழுவைக்கண்டார்‌. 
விஞ்ஞானியால்‌ இனம்‌ கண்டுகொள்ள முடியாத, கவனக்‌ 
குறைவான ஒரு புழு, அவரின்‌ கண்ணெதிரிலேயே, இரண்டு 
பகுதியாக துண்டிக்கப்படுவதைக்‌ கண்டார்‌. வால்பகுதி, 
ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை வெளியிட்டவுடனேயே, 
விமுங்கப்பட்டது. ஆனால்‌, தலைப்பகுதி, தனது வெளிச்சத்தை 
அணை த்துவிட்டு, இருளில்‌ மறைந்து ஓடிவிட்டது. தாங்கள்‌ 
இழந்த பகுதிகளைப்‌ புதிப்பிப்பதில்‌, பெரும்பாலான புழுக்‌ 
கள்‌, திறன்‌ கொண்டிருந்தன. ஆகவே இந்தப்‌ புழுவும்‌, 
விரை விலேயே, தனது வாலை திரும்ப புதுப்பித்துவிடும்‌. 
எதிரியின்‌ கவனத்தைத்‌ திசை திருப்பி, உடலின்‌ முக்கிய 
பகுதியைப்‌ பாதுகாத்து, முக்கியம்‌ குறைந்த பகுதியை இழக்‌ 
கும்‌ இந்த ஒரு பணியை, ஒளிர்விடுதல்‌ ஆற்றுகிறது என 
நினைக்கலாம்‌. பல்லிகள்‌ விட்டுச்‌ செல்லும்‌ துடிதுடிக்கும்‌ 
கால்‌, இதே பணியை ஆற்றுகிறது. 

உயிர்ப்புள்ள வெளிச்சத்தின்‌ உதவியால்‌ தங்களைப்‌ பாது 
காத்துக்‌ கொள்ளும்‌ மற்றும்பல வழிகளையும்‌ தெதரிந்து, 
விலங்கினங்கள்‌ பயன்படுத்துகின்றன. ஓளி சமிக்ஞை சாத 
னம்‌ ஓன்றும்‌ இருக்கலாம்‌. சார்டின்‌ மீனின்‌ வாயில்‌ சிக்கிய 
சிறிய மீன்‌ வெளிவிடும்‌ பிரகாசமான வெளிச்சம்‌, தனது 
கூட்டத்தாருக்கு ஆபத்துபற்றி தெரிவிக்கும்‌ ஒரு அபாய 
அறிவிப்பு சமிக்ஞை ஆகும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அலையின்‌ 
உச்சியில்‌ மிதந்து கொண்டிருக்கும்‌ சிறிய நோக்டிலூகே 
யால்‌ அனுப்பப்படும்‌ ஒளி, தனது மற்ற கூட்டத்தாரை 
கடலுக்கு அடியில்‌ சென்று விடுமாறு எச்சரிக்கும்‌ அபாய 
சமிக்ஞை ஆகும்‌. அனால்‌ இவையனைத்தும்‌ ஊகங்களே 
யாகும்‌. இதில்‌ எவ்வளவு உண்மையிருக்கிறது என்று கூற 
முடியாது. உதாரணமாக, ஒளிர்விடும்‌ குணத்தால்‌ நோக்‌ 
டிலூகேக்கு என்ன பயன்‌ என்பது யாருக்கும்‌ தெரியாது. 

ஒளிர்விடும்‌ உயிரினங்கள்‌ பெரும்பாலும்‌, முழுமையான 
இருளிலேயே வசிக்கின்றன; கூர்ந்து ஆராய்ந்தால்‌, பெரும்‌ 
பாலான விலங்கினங்கள்‌, ஒருவரையொருவர்‌ கண்டுகொள்ள 
தமது உற்றாரை வண்ணத்தின்‌ மூலம்‌ தெரிந்துகொள்ள, 
தனது இரையை ஆகார்ஷிக்க, தங்களது ஒளிர்விடும்‌ உறுப்‌ 
புக்களைப்‌ பயன்படுத்துகின்றன எனக்‌ தெரிகிறது. ஆழ்கடல்‌ 


210 


ஆங்கிலர்‌ மீன்‌, ஒரு ஜனரஞ்சகமான உறுப்பைக்‌ கொண் 
டுள்ளது. முதுகுப்புற துடுப்பின்‌ கதிர்களில்‌ ஒன்று, நீள 
மாக இருக்கிறது; இது, மற்றதைப்போல அல்லாமல்‌, பின்‌ 
னோக்கி இருப்பதற்குப்‌ பதிலாக முன்னோக்கி இருக்கிறது. 
ராட்சத வாய்க்கு முன்னே, ஒருவகையான கம்பில்‌ தொங் 
கிக்‌ கொண்டு, பேரிக்காய்‌ வடிவம்‌ கொண்ட தூண்டில்‌ 
இருக்கிறது. அது, அனேகமாக ஓஒளிர்விட்டுக்‌ கொண்டேயி 
ருக்கிறது. நீர்மூழ்கி வாழும்‌ உயிரினங்களின்‌ எச்சரிக்கை 
உணர்வினைக்‌ காட்டிலும்‌, அவற்றினுடைய ஆர்வம்‌ மிகும்‌ 
போது, அவை, மிகமிகக்‌ குறுகிய காலத்தில்‌, அந்த பிர 
மாண்டமான மீனின்‌ வாயில்‌ அகப்பட்டுக்கொள்ளும்‌ என்‌ 
பது கூறாமலே விளங்கும்‌. 


நெருப்புப்‌ பறவை 
மனிதனுக்கு சேவை செய்கறது 


ருஷ்ய நாட்டின்‌ பிரசித்தி பெற்ற கற்பனைக்‌ கதைகளில்‌ 
வரும்‌ ஜார்‌ பெரண்டி, நெருப்புப்‌ பறவையைப்‌ பற்றி அறிந்‌ 
ததும்‌, தனது சமஸ்தானத்தில்‌, இத்தகைய அற்புதத்தை 
வைத்துக்கொள்ள விரும்பினான்‌. அவன்‌, ஒருவனுக்கு, மட்‌ 
டும்‌, இத்தகைய ஆசை உண்டாகவில்லை. முற்காலத்தவர்‌ 
கள்‌ கூட, தங்கள்‌ வீடுகளில்‌, உயிருள்ள விளக்கை கொண் 
டிருந்தனர்‌. 

பிரேசில்‌ நாட்டு வெப்ப மண்டலக்காடுகளில்‌, ஒளிர்வி 
டும்‌ குல்லாய்கொண்ட காளான்கள்‌ காணப்பட்டன. சுதேசி 
கள்‌, அதை, டார்ச்‌ விளக்காக உபயோகித்தனர்‌. அதிலிருந்து 
வரும்‌ வெளிச்சம்‌ பிரகாசமாக இல்லாவிடினும்‌, சுதேசிக 
ளுக்கு, அடர்ந்த காடுகளிலிருந்து வீடுகளுக்குச்‌ செல்ல, 
உறுதுணேயாக இருந்தது. 

யுத்தத்தின்போது ஜப்பானிய ராணுவம்‌, ஒளிர்விடும்‌ 
கடல்‌ மீன்களைக்‌ கையாண்டது. ஒவ்வொரு ராணுவ அதிகா 
ரியும்‌, இத்தகைய்‌ மீன்கள்‌ கொண்ட ஒரு பெட்டியைக்‌ 
கொண்டிருந்தனர்‌. உலர்ந்த நிலையில்‌ இந்த கிரேமீன்கள்‌ 
ஒளிர்வதில்லை, ஆனால்‌ ஈரநிலையை அடைந்ததும்‌, அவை 
ஒரு ஒளி விளக்காகத்‌ திகழ்கின்றன. ஒரு போர்வீரன்‌ எங்‌ 
கிருந்தாலும்‌ சரி, இரவில்‌ கடலின்‌ பரப்பிற்கு சப்தமின்றி 
வரும்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பலில்‌ இருந்தாலும்‌ அல்லது வெப்ப 


14* 


211 


ல்‌ | 


இ Z 

டு 
பத்‌ 2 ட 1 
மா OSA 


மண்டல அடர்ந்த காடுகளில்‌ இருந்தாலும்‌ அல்லது எல்‌ 
லையில்லாகு சமவெளியில்‌ இருந்தாலும்‌ சரி, நிலப்படத்தை 
ஆராய்வதற்கோ அன்றி அவசரமாக ஒரு குறிப்பு எழுது 
வகுற்கோ, ஒரு விளக்கு தேவைப்படுகிறது. இரவில்‌, அவன்‌ 
ஒரு மின்‌ விளக்கை உபயோகிக்க முடியாது. ஏன்‌, நெருப்புக்‌ 
குச்சியைக்‌ கூட பயன்படுத்த முடியாது; ஏனெனில்‌, அது, 
எளிதில்‌ தெரிந்துவிடும்‌. இத்தகைய விளக்குகளைப்‌ போல 
அல்லாமல்‌, கிரேமீனின்‌ பலவீனமான ஓளிர்வை, ஒருசில 
அடிகள்‌ தூரத்திலிருந்துகூட, காண முடியாது. இத்தகைய 
ஒளிர்வு மிகவும்‌ வசதியானது; ஏனெனில்‌ இந்த ஒளியை 
உபயோகிப்பவரை யாரும்‌ காண முடியாது. 

இத்தகைய ஒளிர்விடும்‌ உயிரினங்களைக்‌ கொண்டு, நமது 
வீடுகளை ஒளிரச்‌ செய்யலாம்‌. எளிய முறையில்‌ அமைக்கப்‌ 
பட்ட சிறப்பான நுண்ணுயிர்‌ விளக்குகள்‌ கையாளலாம்‌. 
அவ்விளக்குகளில்‌, நுண்கிருமிகள்‌ நிறைந்த கடல்‌ தண்ணீர்‌ 
கொண்ட ஒரு கண்ணாடி பல்ப்‌ மட்டுமே இருக்கும்‌. 

ஒவ்வொரு தனித்தனியான நுண்ணுயிரும்‌ வெளிவிடும்‌ 
வெளிச்சம்‌ மிகவும்‌ குறைந்த அளவிலேயே இருக்கும்‌. ஒரு 


212 


மெழுகுவர்த்தி சக்தி ஒளியை உண்டாக்க, அந்த விளக்கின்‌ 
பல்பில்‌, குறைந்த பட்சம்‌ 50,0 0,00 00,0 0,00 000 
நுண்கிருமிகளாவது இருக்க வேண்டும்‌. எனினும்‌, நுண்கி 
ருமிகள்‌ மிகவும்‌ சிறிதாக இருப்பதால்‌, அவற்றிலிருந்து 
மிகவும்‌ பிரகாசமான விளக்குகளைக்‌ கூட அமைக்கலாம்‌. 
1935ல்‌ பாரிசில்‌, அகில உலகமாநாடு நடைபெற்ற சமுத்‌ 
திர ஆராய்ச்சிக்‌ கழகத்தின்‌ பிரமாண்டமான அறைகளில்‌: 
இத்தகைய விளக்குகள்‌ பயன்படுத்தப்பட்டன. 

ராட்சஸ மின்‌ நிலையங்கள்‌ கொண்ட இந்த அணுசக்தி 
யுகத்தில்‌, இத்தகைய ஓளிர்விடும்‌ நுண்கிருமிகளை மனிதன்‌ 
பயன்படுத்துவானா? ஒருவேளை, பயன்படுத்தலாம்‌. சமீபகா 
லத்தில்‌, ஆழ்கடல்‌ ஆராய்ச்சி பெரிதும்‌ முன்னேறியுள்ளது. 
கடல்களின்‌ அடியிலே கட்டப்பட்டுள்ள வீடுகளில்‌, மனிகன்‌ 
வசித்து, நீண்ட நேரம்‌ பணிபுரிகிறான்‌. கண்ணீருக்கு அடி 
யிலான ஆராய்ச்சிகளின்‌, இயற்கை வெளிச்சத்தை---கடல்‌ 
வாழ்‌ நுண்கிருமிகளின்‌ வெளிச்சம்‌-- பயன்படுத்துவது ஒரு 
சுவையான கருத்தாகும்‌. விஞ்ஞானிகளிடையே, இதற்கான 
ஆதரவு, பெருகி வருகிறது. 

இரசாயன சக்தியை, செயற்கை சூழ்நிலையில்‌, ஒளி சக்‌ 
தியாக மாற்றும்‌ கருத்து, வரவேற்கத்தக்கது. இத்தத்து 
வத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்த விளக்குகள்‌, பொரு 
ளாதார ரீதியில்‌, வழக்கமான வெண்சுடர்‌ விடும்‌ குழல்‌ 
விளக்குகளைவிட, நல்லதாகும்‌. நுண்கிருமிகளின்‌ ஒளிர்வி 
டும்‌ சக்தி அனைத்தும்‌ வெளிச்சமாக மாற்றப்படுகிறது; அதே 
போது, குழல்‌ விளக்குகள்‌ கிரகித்த சக்தியில்‌ 12%, ஓளி 
யாக மாறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில்‌ மற்‌ 
றுமொரு நலன்‌ என்னவெனில்‌ இத்தகைய விளக்குகளுக்கு 
அதிக தூரமான மின்சக்தி கேபிள்கள்‌ (கம்பிகள்‌) தேவை 
யில்லை. இக்கருத்தை செயலாக்குவதில்‌ முனையலாம்‌. இரசா 
யனத்‌ துறையின்‌ அதிதுரித வளர்ச்சி, இதைவிட இன்னும்‌ 
சிறப்பான கண்டுபிடிப்புகளை, உருவாக்கலாம்‌. 


விலங்கீன மின்சாரம்‌ 


14-2 

NAT 

A777 
உ ஷர 


௫ 


சரித்திரபூர்வ சிறப்புகள்‌ 


மிகையான வோல்டேஜ்‌ கம்பிகளும்‌; பிரமாண்டமான 
மின்சக்தி நிலையங்களும்‌ சூழ்ந்த இவ்வுலகில்‌, மின்‌ சக்தி 
யின்‌ துவக்கமே எளிய விலங்கினங்களிடமிருந்துகான்‌ என்‌ 
பகை, இக்கால மக்கள்‌ மறந்து விடுகின்றனர்‌. 41/, ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்னரே, எகிப்து நாட்டவர்கள்‌, மின்‌ சக்‌ 
தியைப்‌ பற்றித்‌ தெரிந்திருந்தனர்‌; நைல்‌ நதியின்‌ வட பகுதி 
யில்‌ வசிக்கும்‌ மின்‌ சக்தி கொண்ட கேட்‌ மீன்களின்‌ பொம்‌ 
மைகள்‌, சொக்காராவில்‌ உள்ள கல்லறைகளில்‌ காணப்ப 
டுகன் றன. 

கி.மு.ஏழாவது நூற்றாண்டில்‌, மிலிடசின்‌, கிரேக்க நாட்டு 
மேதை தேல்ஸ்‌, மின்‌ சக்தியைக்‌ கண்டுபிடித்தார்‌. ஆம்‌ 
பரின்‌ ஒரு துணுக்கை உரசினால்‌, பல்வேறு சிறிய பொருட்‌ 
களை ஆகார்ஷிக்கும்‌, ஒதுக்கித்தள்ளும்‌, சக்தியைப்‌ பெறுகி 
றது என அவர்‌ கண்டார்‌. 

வில்லியம்‌ கில்பர்ட்‌ என்பவர்‌, கண்ணாடிக்‌ துண்டுகள்‌ மற்‌ 
றும்‌ முத்திரை அரக்கு, கந்தகம்‌ போன்ற பல பொருட்களை 
உரசினால்‌ விளைவகை ஆராய்ந்தார்‌. இதுவரை, அதாவது 
அடுத்த இருபது நூற்றாண்டுகள்வரை, தேல்சின்‌ கண்டுபி 
டிப்பு பற்றி எவரும்‌ அக்கரை காட்டவில்லை. 1600-ல்‌ வில்‌ 
லியம்‌ கிர்பார்ட்‌ “டீ மாக்னெட்டே”” என்ற புத்தகத்தில்‌ 
தனது ஆராய்ச்சிகள்‌ பற்றிய முழு விபரங்களையும்‌ குறிப்‌ 
பிட்டார்‌. அவர்தான்‌ ““எலக்ட்ரிசிடி'* (மின்‌ சக்தி) என்‌ 
றபதத்தை கிரேக்க சொல்‌ அம்பர்‌ என்ற எலக்ட்ரானிலி 
ருந்து, உருவாக்கினார்‌. 

கில்பர்ட்டின்‌ புத்தகம்‌, இந்த நிகழ்வில்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட ஆர்வத்தைக்‌ தூண்டியது. ஆனால்‌ ஒருசில மேல்‌ 
குடிமக்கள்‌ மட்டுமே, மின்‌ சக்தியைப்‌ பற்றி தொடர்ந்து 
ஆராய்ந்து கொண்டிருந்தனர்‌; மனித வர்க்கத்திற்கு எந்தப்‌ 
பலனும்‌ கிடைப்பதாக, அப்போது, தெரியவில்லை. 


215 


<i 
xe 


4 
1 
! ச 
‘ALI 
ச்‌ [| 
ப்‌ | 
1 4 
ந 
ப 


போலோனாவின்‌ உடற்கூறு இயல்‌ பேராசிரியரின்‌ மனைவி 
சிக்னோரா கால்வானி, கசாப்புக்‌ கடைக்குச்‌ சென்று மாட்டி 
ரைச்சியையும்‌, தவளைகளின்‌ கால்களையும்‌ (இத்தாலிய நாட்‌ 
டவர்‌, இதை விரும்பி உண்டனர்‌)வாங்காமலிருந்திருந்தால்‌ 
மின்‌ சக்தியைப்‌ பற்றி மக்கள்‌ ஆர்வம்‌, கொள்ளுவது இன்‌ 
னும்‌ காலம்‌ கடந்திருக்கும்‌. 

இதுதான்‌ கதை: இரும்புக்‌ கம்பிகளில்‌ பொருத்திய 
செம்பு வளையங்களில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த தவளைக 
ளின்‌ கால்கள்‌, சிக்னோரா கால்வானியின்‌ கற்பனையைத்‌ 
தூண்டின. தவளையின்‌ உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட கால்‌ 
கள்‌, இரும்புக்‌ கம்பியைத்‌ கொட்டபோடெதல்லாம்‌. உயி 
ரோடிருப்பது போன்று, அது, துடித்தது. இதைக்‌ கண்ட 
சிக்னோரா கால்வானிக்கு ஆச்சரியமும்‌, அதிர்ச்சியும்‌ உண்‌ 
டாயிற்று. இத்தகைய திகிலூட்டும்‌ நிகழ்வைப்‌ பற்றி, தனது 
கணவனிடம்‌ அடிக்கடி கூறிக்கொண்டேயிருந்தார்‌. ஆவிக 
ளுடன்‌, கசாப்புக்‌ கடைக்‌ காரரின்‌ தொடர்பு, ஒருவேளை 
காரணமாக இருக்குமோ எனக்‌ கருதினார்‌. இறுதியாக, 


216 


பேராசிரியரே, நேரில்‌ கசாப்புக்‌ கடைக்குச்‌ சென்று, நடப்‌ 
பதை நேரில்‌ காண முடிவு செய்தார்‌. 

லெய்டன்‌ ஜாடிகளில்‌ வைக்கப்பட்டிருந்த மனிதப்‌ 
பிரேதத்தின்‌ தசைகள்‌ துடிப்பதை 30 ஆண்டுகளுக்கு முன்‌ 
னரே, லுயிஜி கால்வானி, கண்டிருந்தார்‌. ஆகவே, கசாப்‌ 
புக்‌ கடையிலுள்ள தவளையின்‌ கால்களின்‌ துடிப்புக்குக்‌ 
காரணம்‌, ஆகாய வளியிலிருந்து தோன்றும்‌ மின்‌ சக்தியின்‌ 
விளைவேயாகும்‌ என கால்வானி கருதினார்‌. ஆகவே, தனது 
மனைவியைத்‌ திருப்தி செய்ய, விஞ்ஞானி, தனது வீட்டி 
லேயே, தவளைகள்‌ மீதான ஆராய்ச்சியை நடத்தினார்‌. புயல்‌ 
சூழ்ந்த ஒரு இரவில்‌ நடத்தப்பட்ட இந்தப்‌ பரிசோதனை, 
ஒரு பிரமாத வெற்றியில்‌ முடிந்தது. மாடி முகப்பின்‌ இரும்‌ 
புக்‌ கம்பியின்‌ செம்பு வளையத்தில்‌ மாட்டப்பட்டிருந்த 
இறந்த தவளையின்‌ கால்கள்‌, அடிக்கடி, உயிரோடு இருப்‌ 
பது போன்று, துடித்துக்‌ கொண்டிருந்தன. 

இடியுடன்‌ கூடிய புயலுக்கும்‌ அல்லது இய ஆவிகளுக் 
கும்‌, தசைத்துடிப்பிற்கும்‌ எந்தவித உறவும்‌ இல்லை. காற்‌ 
இன்போது, குவளையின்‌ உடல்‌ அசையும்‌ போது, மாடி 
முகப்பின்‌ இரும்புக்‌ கம்பியைத்‌ தொட்டதும்‌, இரும்பிற்‌ 
கும்‌, தாமிரத்திற்கும்‌ இடையேயோன மின்னோட்ட சுழற்சி 
முடிவுற்றது. ஒரே மாதிரியாக இல்லாக உலோகங்களின்‌ 
மின்னோட்ட மண்டலத்தில்‌ மின்‌ சக்தி உண்டாவதால்‌, 
குசைதுடித்தது. இத்தாலிய நாட்டு உடல்‌ இயங்கியல்‌, மற்‌ 
றும்‌ பெளதிகம்‌ ஆகியவற்றின்‌ வல்லுநரான அலெசாண்ட்‌ 
ரோ வோல்டா என்பவர்தான்‌, இந்த நிகழ்வை முதலில்‌ 
புரிந்துகொண்டார்‌. எனினும்‌ கால்வானியின்‌ ஆராய்ச்சியும்‌ 
போற்றத்‌ தகுந்ததே. 

கால்வானி, மின்‌ சக்தி பற்றிய ஆராய்ச்சியில்‌, இறுதி 
வரை, குன்னை ஈடுபடுத்திக்‌ கொண்டார்‌. 1791-ல்‌ தனது 
ஆராய்ச்சிகளின்‌ முடிவுகளை வெளியிட்டார்‌. இந்த வெளி 
யீட்டுகளின்‌ விளைவாலும்‌, சின்னோராகால்வானியின்‌ செய்தி 
தொடர்பு கொள்ளும்‌ தன்மையாலும்‌, இத்தாலியிலும்‌ 
அதற்கு அப்பாலும்‌ ““மின்‌ சக்தியின்‌ மூலம்‌, இறந்த பிரா 
ணிக்கு உயிர்‌ மீட்டுத்‌ தரமுடியும்‌” என்ற பரபரப்பான வத 
ந்தி, கற்பனையாளர்களுக்கு தீனி கரும்‌ வகையில்‌ பரவியது. 

பின்வந்த ஆராய்ச்சிகள்‌ மூலம்‌, வாழ்க்கைக்கும்‌, மின்‌ 
சக்திக்கும்‌ இடையிலான தெருங்கிய உறவு பற்றி, கால்வானி 


217 


உறுதி செய்தார்‌. உயிரினத்தின்‌ எல்லா வெளிப்பாடுகளுமே 
மின்சக்தியைச்‌ சார்திருந்தது எனத்‌ தெரிந்தது. இந்த உறு 
தியான கொள்கை, அவரை, வோல்டாவின்‌ யூகங்களை நம்ப 
தடை செய்தது. கால்வானி இறந்த தவளைகளை, செம்பு: 
இரும்புப்‌ பொருட்களால்‌ தொட்டார்‌. மின்சக்தி, ஆகாய 
வளியிலிருந்து பெறப்படவில்லை என்பதைக்‌ கண்டார்‌. 
வோல்டா கூறியதுபோல்‌, மின்சக்தி, செம்பிற்கும்‌, இரும்‌ 
பிற்கும்‌ இடையில்‌ தோன்றியதா அல்லது தவளையின்‌ உள்ளி 
லிருந்து கோன்றியதா? வாழ்வுடன்‌ நெருக்கமாக இணைந்‌ 
திருந்த நிகழ்வு, உயிரற்ற பொருட்களிலிருந்து தோன்ற 
முடியும்‌ என கால்வானியால்‌ நம்ப முடியவில்லை. 

அந்தக்‌ காலத்திய விஞ்ஞானத்திற்கு மின்சக்திக்கான 
இரண்டு மூலங்கள்‌ தான்‌ கெரிந்திருந்தன. ஒன்று: உராய்வு. 
மற்றொன்று: டார்பிடோரே, அல்லது ஸ்கேட்‌ எனப்படும்‌ 
மின்சார மீன்‌. அனால்‌, உலோகங்களில்கூட உராய்வால்‌ 
மின்சக்தி உண்டாகவில்லை. பின்னர்‌, உயிரினத்‌ திலேயே மின்‌ 
சக்தி உருவாக முடியும்‌ என கால்வானி உறுதி செய்கார்‌. 

இதுபற்றிய பரிசோதனை மிகவும்‌ எளிதாக இருந்தது; 
தவளையின்‌ கால்களுக்கான நரம்பு துண்டிக்கப்பட்டு, வில்‌ 
போன்று வளைக்கப்பட்டது. மற்றொரு தவளையின்‌ கால்‌ 
நரம்பும்‌, அத்துடன்‌ சார்ந்த தசையும்‌ துண்டித்து எடுக்‌ 
கப்பட்டு, முதல்‌ நரம்பின்‌ இரண்டு நுனிகளையும்‌ தொடும்‌ 
படி, பொருத்தப்பட்டது. இந்த இணைப்பு அமைக்கப்பட 
டவுடன்‌, தசை சுருங்கியது. இதன்மூலம்‌, உயிரினத்தில்‌, 
மின்‌ சக்தி இருப்பது நிரூபிக்கப்பட்டது. 

இத்தகைய பரிசோதனைகள்‌, பல்வேறு ஆய்வகங்களில்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ செய்யப்பட்டன. உயிரியலாளார்கள்‌, 
பெளதீக நிபுணர்கள்‌, கணித மேதைகள்‌, டாக்டர்கள்‌ 
போன்ற பலரும்‌, தவளைகளால்‌ கவரப்பட்டனர்‌. பெளதி 
கார்களில்‌, உயிரியல்‌ பரிசோதனைகளுக்குப்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட தவளைகள்‌, விரைவிலேயே மின்சக்தியின்‌, 
மூலாதாரமாக விளங்கியது; மேலும்‌ தவளை, ஒரு துல்லிய 
மாக அளவிடும்‌ கருவியாகவும்‌ விளங்கியது. இத்தகைய 
கருவியைக்‌ கையில்‌ கொண்டு, தினமும்‌ ““விலங்கின”?? மின்‌ 
சக்தியைப்‌ பயன்படுத்தும்‌ பெளதிகர்கள்‌, இதையே உண்‌ 
மையான மின்‌ சக்தி என நினைத்தது விந்தையல்ல; எனி 
னும்‌, ஒரேமாதிரியாக இல்லாத: உலோகங்களிடையே உரு 


+ 


219 


வாகும்‌. மின்‌ இயக்க சக்தி, ஒரு புதிரான நிகழ்வாகக்‌ 
கருதப்பட்டது. கால்வானிக்‌ மின்கலத்தை, உருவாக்கிய 
வோல்டா, அதை ஒரு செயற்கையான மின்‌ உறுப்பு எனக்‌ 
கூறியது, தற்செயலான ஒன்றல்ல. 

பொறிநுட்பத்துறையிலுமல்ல, மின்‌ சக்தி பற்றிய அறிவு 
வளர்ச்சியடைந்தது. கீழ்வருவன. அதற்கு ஒரு உதாரண 
மாகும்‌. 1838-ல்‌, ருஷ்ய அறிஞர்‌, பி.எஸ்‌. ஜேகோபி, 
அவரே உருவாக்கிய ஒரு குதிரை சக்திகொண்ட மோட்‌ 
டாரின்‌ உதவியால்‌ நிவாவில்‌, ஒரு படகைச்‌ செலுத்தியதை 
பார்த்த, செயிண்ட்‌ பிடர்ஸ்பர்கில்‌ நடமாடிக்‌ கொண்டி 
ருந்த பார்வையாளர்கள்‌, ஆச்சரியமடைந்தனர்‌. முதல்‌ முதலி 
லான நீராவி என்ஜின்‌, ஒரு குதிரை சக்தி கொண்ட மோட்‌ 
டாரால்‌ இயக்கப்பட்டது உங்களுக்கு நினைவிலிருக்கலாம்‌. 
20 ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்தான்‌, கொழிற்துறையில்‌ மின்‌ 
சக்தி மோட்டாரைப்‌ பயன்படுத்த முயற்சிக்கப்பட்டது. 

அன்றிலிருந்து துவங்கிய மின்‌ சக்தி பொறி இயல்‌ வளர்ச்‌ 
சியால்‌, மின்‌ சக்தி உடல்‌ இயங்கியலின்‌ வளர்ச்சி பின்குங்‌ 
கியது. எனினும்‌, இந்தத்‌ துறையில்‌ ஏற்பட்ட முன்னேற்‌ 
றம்‌, முழுவதுமாக தடைப்டவில்லை. நூறு ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ மின்சக்திநிகழ்வு, புற நரம்பு கடத்திகளில்‌ மட்டும்‌ 
தோன்றாமல்‌, மூளையாலும்‌ உற்பத்தி செய்யப்பட்டது என 
நிரூபிக்கப்பட்டது. அந்தக்‌ காலத்தில்‌, இத்தகைய பலவீ 
னமான மின்சக்தி நிகழ்வுகளை ஆராயப்‌ போதிய வசதிகள்‌ 
இல்லை; எனினும்‌, விஞ்ஞானிகள்‌ மனம்‌ தளர்ந்து விடவில்லை. 
பிரசித்திபெற்ற உடலியங்கியல்‌ வல்லுநரான, ருஷ்ய நாட்டு 
நிகோலய்‌ வெடென்ஸ்கி, புறநரம்புகளால்‌ கடத்தப்பட்ட 
தகவலைத்‌ தெரிந்து கொள்ள, தொலைபேசியை (டெலிஃ 
போனை)ப்‌ பயன்படுத்தினார்‌. 1930க்குப்‌ பின்னர்தான்‌, 
ஆராய்ச்சிக்குரிய போதிய கருவிகள்‌ உருவாயின. அதன்‌ 
போது, மின்‌-உடல்‌ இயங்கியல்‌ ஆராய்ச்சிகளும்‌ துரிதமாக 
விருத்தியடைந்தன. 


உலோகக்‌ கடத்தியும்‌ நரம்பும்‌ 


உலகில்‌ வாழும்‌ பல லட்சக்‌ கணக்கான இடைவிடாது 
முன்னேறிக்‌ -கொண்டிருக்கும்‌ உயிர்‌ ஜீவிகளைப்‌ படைத்த. 


219 


கன்‌ மூலம்‌, இயற்கை, மற்றும்‌ இட்டமிடுவோர்‌, நுண்கலைச்‌ 
சிற்பிகள்‌, அரிய சாதனையை ஆற்றியுள்ளனர்‌. இந்த நிகழ்‌ 
வின்போது, அரிய சாதனைகளும்‌, புதிய கண்டுபிடிப்புகளும்‌ 
தோன்றின. கட்டுப்பாட்டிலோ, அமைப்பிலோ, வளித்திட்‌ 
அமைப்பிலோ, விஞ்ஞானிகள்‌ புதிய உத்திகளைக்‌ கையாண்‌ 
போதிலும்‌, இவைகளை, ஏற்கனவே, பல்லாயிரம்‌ ஆண்டுக 
ளுக்கு முன்னரே இயற்கை கையாண்டுள்ளது எனத்‌ கெரி 
கிறது. இயற்கை, கண்டுபிடிக்கத்‌ தவறியது, சக்கரம்‌ ஒன்‌ 
றுதான்‌. இந்த ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று தான்மனிதனைச்‌ 
சாரும்‌. 

இயற்கையின்‌ அற்புத படைப்புகளுடன்‌, எளிய, எளி 
தில்‌ புரிந்துக்‌ கொள்ளக்கூடிய, மனிதனின்‌ கண்டுபிடிப்பு 
களை ஒப்பிடுவது வழக்கமாகிவிட்டது ஒன்றும்‌ அபூர்வமல்ல. 
அத்தகைய ஒப்பீடுகள்‌, பல உள்ளடங்கிய நிகழ்வுகளைக்‌ 
கற்பனை செய்ய, விஞ்ஞானிகளுக்கு உதவியது; ஏனெனில்‌ 
ஒருவனது சொந்த மொழியிலேயே பேசுவது, எப்போதுமே 
இலகுவாக இருக்கும்‌. 

சென்ற நூற்றாண்டில்‌, மூளையின்‌ அமைப்பைத்‌ திட்ட 
வட்டமாகப்‌ புரிந்து கொள்வதில்‌ நடைபெற்ற ஆராய்ச்சி 
யின்போது, மத்திய நரம்பு மண்டலத்திற்கும்‌, ஒரு பெரிய 
நகரத்தின்‌ தொலைபேசி அமைப்பிற்கும்‌ இடையிலான ஒரு 
ஒற்றுமை தெரிய வந்தது. இத்தகைய ஒற்றுமையை மறக்க 
முடியாது. தொலை பேசி அமைப்பான மூளை, வெளிப்புறத்‌ 
திலிருந்து, அதாவது, உடலின்‌ எல்லா உறுப்புகளிலிருந் 
தும்‌, கம்பிகளில்‌ செல்வதைப்‌ போன்று, நரம்புகள்வ மியாக 
வரும்‌ எல்லாத்‌ தகவல்களையும்‌ பெறுகிறது. மூளையில்‌ உருப்‌ 
படியான தகவல்கள்‌ தேர்ந்கதெடுக்கப்பட்டு, பாகுபடுத்தப்பட்டு 
சிறப்புப்‌ பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அவை, யெறும்‌ 
தகவல்களைப்‌ பற்றி ஆய்வு செய்கின்றன. இத்தகைய துரி 
தமான ஆய்வுகள்‌ மூலம்‌, ஒரு தீர்வு கிடைக்கிறது. உட 
னடியாக, வெளிப்புறம்‌, மற்றும்‌ தசைகள்‌, சுரப்பிகள்‌, 
பல உறுப்புக்கள்‌, ஆகியவற்றிற்கு ஆணைகள்‌ அனுப்பப்படு 
கின்றன. 

இந்த ஒற்றுமை, மிகச்‌ சிறப்பான ஒன்றாகும்‌; ஏனெனில்‌ 
கொலைபேசி கம்பிகளிலும்‌, நரம்புகளிலும்‌ செல்வது மின்‌ 
சக்தியாகும்‌. கால்வானிதான்‌, இதை முதலில்‌ உறுதி 
செய்தார்‌. அன்றிலிருந்து, ஆயிரக்கணக்கான பரிசோதனை 


220 


கள்‌ மூலம்‌. ““எந்த கூருணர்வு உறுப்புக்கள்‌ தூண்டப்பட 
டாலும்‌, உருவாகும்‌ மின்‌ துடிப்புகள்‌, மூளைக்கு அனுப்பப்‌ 
படுகின்றன” என்பது ஊர்ஜிதமாயிற்று. மூளையின்‌ உள்‌ 
ளேயே, அதன்‌ பல பகுதிகளில்‌ உருவாகும்‌ தகவல்கள்‌ 
எல்லாமே, மின்‌ துடிப்புகளாக கடத்தப்படுகின்‌ றன. 

இத்தகைய இயற்கையான தொலைபேசியின்‌ செயலாற்‌ 
றலை, ஒரு பொறி இயலாளர்‌, ஆராயும்போது, நரம்புகள்‌ 
வழியாகக்‌ கடத்தப்படும்‌ துடிப்புகள்‌, நம்பமுடியாத அள 
வில்‌ மிகவும்‌ மெதுவாகச்‌ செல்வகைக்கண்டு, ஆச்சரியம 
டைந்தார்‌; விலங்கினங்களின்‌ நரம்பு மண்டலத்தில்‌, துடிப்‌ 
புகள்‌ கடத்தப்படும்‌ விசை வினாடிக்கு 0.5 முதல்‌ 100 மீட்டர்‌ 
ஆக இருக்கிறது. 

மின்னோட்டம்‌ என்பது, எலக்ட்ரான்களின்‌ ஒரு கட்டுப்‌ 
படுத்தப்பட்ட ஓட்டமாகும்‌ என்பதை மீண்டும்‌ நினைவு படுத்‌ 
துகிறோம்‌. ஒரு வினாடிக்கு ஒரு மில்லி மீட்டர்‌ என்ற விசை 
யில்‌ எலக்ட்ரான்கள்‌ நகர்ந்தாலும்‌, இத்தகைய அசைவு 
களை உற்பத்தி செய்யும்‌ மின்காந்த அமைப்பில்‌, ஒளியின்‌ 
துரிகம்‌ போன்று பரவுகிறது. மாஸ்கோவிலிருந்து, விளாடி 
வாஸ்டாக்குக்கு மின்சக்தி கடத்தப்பட்டால்‌ (10 ஆயிரம்‌ 
கிலோமீட்டர்‌ தூரம்‌) மின்‌ கம்பியின்‌ மறுமுனையில்‌ எலக்ட்‌ 
ரான்கள்‌, 1/௦ வினாடியில்‌ நகருகின்றன. 

ஒரு பெரிய நரம்பை உருவாக்கும்‌ தனிப்பட்ட நரம்பு 
இழைகளின்‌ எதிர்ப்பு சக்தியை அளவிட்ட பொறியாளர்‌, 
அதிர்ச்சியடைந்துவிடுவார்‌. ஏனெனில்‌ அந்த எதிர்ப்பு சக்தி, 
அவ்வளவு அதிகமானது; ஒரு மீட்டர்‌ நரம்பு இழையின்‌ 
எதிர்ப்பு சக்தி 16,000 மில்லியன்‌ கிலோ மீட்டர்கள்‌ நீள 
முள்ள செப்புக்‌ கம்பியின்‌ எதிர்ப்பு சக்திக்கு இணையாக 
இருக்கும்‌. சிறிது நேர சிந்தனைக்குப்‌ பின்‌, பொறியாளர்‌ 
கீழ்க்கண்ட முடிவுக்கு வரலாம்‌: கடத்தும்‌ கம்பிகளில்‌ பலப்‌ 
பல உப நிலையங்கள்‌ அமைக்கப்பட்டால்கான்‌, அத்தகைய 
அமைப்பு, செய்திகளைக்‌ கடத்த முடியும்‌. 

இது, உண்மைக்கு அப்பாற்பட்டதல்ல. கிளர்த்தலேப்‌ 
பரப்புவது கிரகிப்பியின்‌ சக்தியுமல்ல; நரம்பு கேந்திரத்‌ 
தின்‌ சக்தியுமல்ல; ஆனால்‌ நரம்பால்‌ உருவான ஆற்றலாகும்‌. 

நரம்புகளை உண்டாக்கும்‌ இழைகள்‌, நரம்பு ஸெல்களி 
லிருந்து பிரியும்‌ கிளைகளாகும்‌. அவற்றின்‌ நீளத்துடன்‌ ஓப்‌ 
பிட்டால்‌, அவற்றின்‌ விடம்‌ மிகவும்‌ குறைவாக இருக்‌ 


221 


கும்‌:—0.1 முதல்‌ 10 மைக்ரான்கள்‌ வரை. விலங்கினங்க 
ளின்‌ நரம்பு மண்டலம்‌, இரண்டு வகை, நரம்பு இழைக 
ளால்‌ ஆனது: உருப்‌ பெருக்கியினால்கூட பார்க்க முடியாத 
அளவு மெல்லிய படலத்தால்‌ சூழப்பட்ட மெல்லிய இழை 
கள்‌; பருமனான மையலீன்‌ உறையில்‌ மூடப்பட்ட, மெடுல்‌ 
லேட்டட்‌ எனப்படும்‌ இமைகள்‌. 

இந்த உறையின்‌ பயன்‌ என்னவெனில்‌ நரம்புகளுக்கு 
ஒரு பாதுகாப்பாக அமைவதுடன்‌, நரம்புக்‌ கற்றையில்‌ 
நெருக்கமாக அமைந்துள்ள இழைகளை தனித்தனியாக ஓன்‌ 
றிலிருந்து ஜன்றை பிரித்தரியவும்‌ உதவுகிறது. மையலின்‌ 
உறைவழியாக, உந்தல்‌, ஒரு நரம்பு இழையிலிருந்து மற்‌ 
றொரு இழைக்குப்‌ போக முடியாது. இதன்‌ மூலம்‌, தவிர்க்க 
முடியாத, கற்பனைக்‌ கெட்டாத குழப்பம்‌ தவிர்க்கப்படுகி 
றது. மேற்புறமாக உள்ள பாதுகாப்பு உறை, மற்ற எந்தக்‌ 
கம்பியின்‌ ஜாக்கெட்டைப்‌ போன்று, தொடர்ச்சியாக இல்லை 
ஆனால்‌ தனித்தனியான சிறிய துண்டுகளாக உள்ளன; ஒரு 
மி.மீ. இடைவெளியில்‌ அமைந்துள்ள சிறிய வளையங்களால்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளன; இதையேதான்‌, ரன்வீர்‌ கழலைகள்‌ என்‌ 
கின்றனர்‌. இதில்‌ நரம்பு இழைகள்‌ மூடப்படாது இருக்கின்‌ 
றன. இது பற்றிய முழு விபரங்களும்‌ விஞ்ஞானிகளுக்குப்‌ 
புரியவில்லை. 

நரம்பு இழைகளின்‌ மெல்லிய படலம்‌, சில பொருட்களை 
உட்புக அனுமதிக்கிறது; சிலவற்றை அனுமதிப்பதில்லை. 
பொட்டாசியம்‌, ஹைட்ரஜன்‌ கேட்யான்கள்‌, எளிதில்‌ உட்புகு 
கின்றன; அனால்‌ சோடியம்‌ போன்ற பெரிய கேடயான்க 
ளும்‌, ஏனையான்களும்‌ உட்புக முடியாது (கேடயான்கள்‌ 
நேர்‌ மின்‌ சக்தி கொண்டுள்ளதும்‌, ஏனையான்கள்‌ எதிர்‌ 
மின்‌ சக்திகொண்டுள்ளதும்‌ உங்களுக்குத்‌ தெரியும்‌). 

பொதுவாக, படலத்தின்‌ இருபக்கமுமுள்ள அயன்களின்‌ 
செறிவு, சமமாக இருப்பதில்லை. நரம்பிறையின்‌ உள்ளே, 
திசுத்‌ திரவத்தில்‌ உள்ளதில்‌ /டி பங்கு சோடியம்‌, மற்றும்‌ 
குளோரின்‌ அயன்கள்‌ காணப்படுகின்றன. அதேபோது, நரம்‌ 
பிழையின்‌ உள்ளே பொட்டாசியத்தின்‌ அளவு, வெளிப்பு 
றத்தைவிட 20 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே 
பொட்டாசிய கேட்யான்கள்‌, நரம்பிழையிலிருந்து வெளியே 
வந்து, வெளிப்பரப்பில்‌ நேர்மறை. சக்தியை உண்டாக்கி, 
அங்கு நிலைபெறுகின்றன. ஏனயான்கள்‌, பொட்டாசியம்‌ கேட 


222 


யான்களைப்‌ பின்பற்றி. நரம்பிழையின்‌ உட்பரப்பில்‌ குவிந்து 
எதிர்மறை சக்தியை உண்டுபண்ணுவதில்லை. ஓய்வு நிலை 
யின்போது, இதனால்தான்‌, படலத்தின்‌ உட்பகுதி எதிர்மின்‌ 
னேற்றத்தையும்‌, வெளிப்புறம்‌ நேர்‌ மின்னேற்றத்தையும்‌ 
பெறுகின்றன. இரண்டு மின்‌ சக்திகளுக்கும்‌ இடையிலான 
வேறுபாடு 50 முதல்‌ 70 மில்லிவோல்டாகும்‌ (ஒய்வு கால 
மின்‌ திறன்‌). 

நரம்பு ஸெல்லிலோ, நரம்பு நுனியிலோ, நரம்பு இமை 
யின்‌ எந்தப்‌ பகுதியிலேனும்‌ ஏகோ ஒரு தூண்டல்‌, கிளர்த்‌ 
குலை உண்டாக்கும்வரை, ஓய்வு கால மின்‌ திறன்‌ பேணப்படு 
கிறது. கிளர்த்தல்‌, உடனடியாக, அப்பகுதியிலுள்ள படலத்‌ 
தின்‌, ஊடுருவும்‌ தன்மையை மாற்றுகிறது. படலம்‌, சோடி 
யம்‌ அயன்களை உட்புக அனுமதிப்பதால்‌, அவை விரைந்து 
உட்புகுகின்றன. இகனால்‌, படலம்‌, மீண்டும்‌ மின்சக்தி பெறு 
கிறது. அது, வெளியே எதிர்‌ மறையாகவும்‌, உள்ளே நேர்ம 
றையாகவும்‌, ஆகிறது. இதனால்‌, நரம்பிமையின்‌ புரோடோ 
பிளாசத்தின்‌ இரண்டு அண்மைப்‌ பகுதிகள்‌ ஒன்றிலிருந்து 
ஒன்று பிரிக்கப்படாத எதிர்முகமான மின்சக்தி பெறுகின்‌ 
றன. 

இத்தகைய நிலை, நீண்டநாள்‌ நீடிக்க முடியாது; மின்‌ 
னோட்டம்‌, இரண்டு பகுதிகளுக்கு மிடையே, பாயத்தான்‌, 
செய்யும்‌, இதனால்‌ துடிப்பு உண்டாகும்‌. இந்த மின்னோட்‌ 
டம்‌, அருகேயுள்ள, எதிர்‌ மறை நிலையிலுள்ள, நரம்பிமை 
யின்‌ பகுதியைக்‌ கிளர்த்துகிறது. இதனால்‌, உடனடியாக, 
படலம்‌, சோடியத்கை உட்புக அனுமதித்து, நேர்‌ மறை 
மின்னூட்டம்‌ அடைகிறது. புதிதாக கிளர்த்தப்பட்ட இந்த 
நரம்பிழையின்‌ பகுதிக்கும்‌, அடுத்த பகுதிக்கும்‌ இடையில்‌, 
இதே நிகழ்வு உண்டாகிறது; இந்த நிகழ்வு, மீண்டும்‌ மீண்‌ 
டும்‌ நடைபெறும்‌. எண்ணற்கரிய இத்தகைய நிகழ்வுகள்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ நடைபெறுவதால்‌, நரம்பிழைகளின்‌ வழி 
யாக, நரம்பு உந்தல்‌ கடத்தப்படுகிறது. 

மமல்லிய, மெடுல்லா அற்ற நரம்பிழைகள்‌ வழியே, 
கிளர்த்தல்‌ கடத்தப்படுவது பற்றி, தெரிந்து கொண்டோம்‌. 
நரம்பிழையின்‌ மையலீன்‌ போர்த்தப்பட்ட பகுதிகளில்‌, இத்‌ 
தகைய சிறிய மின்னோட்டங்கள்‌ கோன்ற முடியாது. 
மெடுல்லா கொண்ட நரம்புகளில்‌, இத்தகைய நிகழ்வுகள்‌ 
இதற்கென . அமைக்கப்பட்ட, ரான்வியர்‌ கழலைகளில்‌ நடை 


பெறுகின்றன. மெடுல்லா கொண்ட இழைகளில்‌, கிளர்த்‌ 
தல்‌, ஒரு ரான்வியர்‌ கழலையிலிருந்து, மற்றொரு கழலைக்கு 
தாவுதல்‌ மூலம்‌, பரவுகிறது. இதன்‌ வேகமும்‌, மெல்லிய 
இழைகளிலுள்ளதைவிட அதிகமாக இருக்கிறது. 

ஒரு உலோகக்‌ கடத்தியின்‌ மூலம்‌ பாயும்‌, மின்னேட்‌ 
டம்‌, எலக்ட்ரான்களின்‌ லயமான அசைவாகும்‌; அதன்‌ முழு 
மையான நீளத்திலும்‌, உடனடியாக அது கோன்றுறெது. 
இதற்கு மாறாக, நரம்பு உந்தல்‌ என்பது, நரம்பு இழையின்‌ 
வழியாக, கிளர்த்தலின்‌ அசைவாகும்‌; இதனால்‌ உடனடி. 
யாக மின்னோட்டம்‌ தோன்றி, கிளர்த்தலை, அருகேயுள்ள 
நரம்பின்‌ பகுதிக்கு அனுப்புகிறது. 

இந்த முறையில்‌ கிளர்த்தல்‌ கடத்தப்படும்‌ உண்மை 
மூலம்‌, நரம்பு உந்தல்‌ பரவுவதின்‌ இரு தனித்தன்மைகள்‌ 
தெளிவாகின்றன. முதலில்‌, நரம்பு வழியாகச்‌ செல்லும்‌ 
உந்தல்‌, எப்போதுமே அழிவதில்லை; துவக்கத்திலிருந்து, இறு 
தவரை, ஓரேசீரான செறிவைக்‌ கொண்டுள்ளது; இரண்டா 
வதாக, இந்த நரம்பிழை வழியாகச்‌ செல்லும்‌ எல்லா உந்‌ 
குல்களும்‌, ஒரே மாதிரியாகவே இருந்தன. அவை, நரம்பு 
உந்தலின்‌ செறிவையோ, புதிரான தன்மையையோ, பிரதி 
பலிப்பதில்லை. ஆனால்‌, உந்தலைக்கடத்தும்‌ சிறப்பான நரம்பு 
இழையின்‌ குணங்களால்‌, அவை தநிர்ணயிக்கப்படுகின்றன. 

ஒரு நல்ல பரிசோதனையால்‌, இது ஊர்ஜிதம்‌ செய்யப்‌ 
பட்டது. ஜெல்லி மீனின்‌ உறையின்‌ ஓரங்களில்‌, ஒரு நரம்பு 
வளையம்‌ காணப்படுகிறது. (இதன்‌ அமைப்பு, நரம்பிலிருந்து 
முற்றிலும்‌ மாறுபட்டது. எனினும்‌ அதுபற்றி நாம்‌ இப்‌ 
போது ஆராய வேண்டாம்‌). நரம்பின்‌ வழியாகப்‌ பரவுவ 
தைப்‌ போன்றே, ஒரு உந்தல்‌, இந்த வளையம்‌ வழியாக 
இருபுறங்களிலும்‌ பரவுகிறது. இந்த வளையத்தின்‌ ஒரு பகுதி 
உந்தப்பட்டால்‌, உறையின்‌ எதிர்ப்புறத்தில்‌ சந்திக்கும்‌ வரை 
இரு உந்தல்களும்‌ இருபுறமாகச்‌ செல்லுகின்றன. இறுதியில்‌ 
ஒன்றையொன்று அழித்துக்‌ கொள்கின்றன. 

வளையத்தின்‌ ஒரு பகுதியைக்‌ கிளர்த்தும்போது, அருகி 
லுள்ள பகுதியைத்‌ தடைசெய்வதில்‌ விஞ்ஞானிகள்‌ வெற்றி 
பெற்றனர்‌. ஆகவே, கிளர்த்தல்‌, ஒரு வழியாகத்தான்‌ பரவ 
முடியும்‌. , நரம்பு உந்தல்‌, வளையத்தை முழுமையாகச்‌ சுற்‌ 
றியவுடன்‌, முந்திய தடை அகற்றப்பட்டது; உந்தல்‌, இந்தப்‌ 
பகுதி வழியாக பல தடவைகள்‌ .சுற்றி வந்தது. இந்தப்‌ 


224 


பரிசோதனை, 24 மணி நேரங்களுக்குத்‌ தொடர்ந்து செய்யப்‌ 
பட்டது. உந்தல்‌, தனது வேகத்தையோ, செறிவையோ 
குறைக்காமல்‌, சுற்றிக்‌ கொண்டே இருந்தது. பரிசோதனைக்‌ 
குட்படுத்தப்பட்ட விலங்கினம்‌ மரணமடையும்வரையோ 
அல்லது சோர்வடையும்‌ வரையோ, இந்தப்‌ பரிசோதனை 
யைத்‌ தொடர்ந்திருக்க முடியும்‌. 


தண்ணீருக்கு கழே 
ஒரு மின்‌ நிலையம்‌ 


மின்‌ சக்தியை முதன்‌ முதலாகக்‌ கண்டுபிடிக்கத்திலிருந்து 
2,500 ஆண்டுகளுக்குப்‌ பிறகுதான்‌, ஐரோப்பியர்கள்‌, மின்‌ 
சக்தியை, தொழில்‌ நுட்பமுறைகளில்‌ பயன்படுத்தத்‌ துவங்‌ 
தினர்‌. மின்‌ சக்தியைப்‌ பற்றி எதுவும்‌ தெரிந்து கொள்‌ 
வதற்கு முன்பே, மருத்துவ சிகிச்சைக்கு மின்‌ .சக்தியை 
டாக்டர்கள்‌, பயன்படுத்தினர்‌. ரோம சாம்ராஜ்யத்தின்‌ 
கிளாடியஸ்‌ கலேன்‌ போன்ற பிரசித்தி பெற்ற டாக்டர்கள்‌, 


15-1508 223 


மின்‌ சக்தியைப்‌ பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை 
அளித்தனர்‌. இந்த மின்சக்தி, உயிர்ப்புள்ள மின்‌ நிலையங்‌ 
களான, ஆழ்கடல்‌ மீன்களிலிருந்து பெறப்பட்டது. 

மத்தியதரைக்‌ கடலிலும்‌, மற்றும்‌ கடல்களிலும்‌, பெரிய 
ஸ்கேட்டுகள்‌ எனப்படும்‌ டார்பிடோ ரேய்ஸ்‌ எனப்படும்‌ மீன்‌ 
கள்‌ காணப்பட்டன. இந்த மீன்களின்‌, புதிரான வேட்டை 
யாடும்‌ முறைகளை, ரோமானியர்கள்‌ கெரிந்திருந்தனர்‌. 
மறை விடத்திலிருந்து, தனது இரையை, இந்த மீன்கள்‌, 
துரத்திப்‌ பிடிக்கவோ, தாவிக்‌ குதிக்கவோ செய்யாது எனத்‌ 
கெரிந்திருந்தனர்‌. அது, மெதுவாகவும்‌, அமைதியாகவும்‌ 
நீந்திச்‌ செல்லும்‌; ஆனால்‌ ஒரு சிறிய மீனோ, நண்டோஅல்லது 
எட்டு கை ஐந்துவோ (ஆக்டோபஸ்‌) அருகில்‌ வந்தால்‌, 
திடீரென்று ஒரு பயங்கரமான சம்பவம்‌ நிகழும்‌. இதை 
எதிர்பாராத ஐந்து, பயங்கரமான வலிப்புகளுடன்‌ இறந்‌ 
துபடும்‌. ஸ்கேட்‌ என்னும்‌ மீன்‌, அமைதியாக தனது 
இரையை எடுத்துக்‌ கொண்டு, தன்‌ வழியே போகும்‌. 

இந்தப்‌ புதிரான மீன்‌, தனது இரையைக்‌ கண்டவுடன்‌, 
ஒரு நச்சான பொருளைத்‌ கண்ணீரில்‌ சுரப்பதாக ரோமா 
னியர்கள்‌ நம்பினர்‌. இந்த நஞ்சு, சருமத்தின்‌ வழியாக மனி 
குனையும்‌ பாதிக்கலாம்‌; ஆனால்‌ உயிருக்கு ஆபத்து இல்லை. 
அந்த மீனைத்‌ தொட்டால்‌, ஏதோ ஒரு பலமான அடிவிழந்‌ 
குது போன்ற உணர்வு ஏற்படும்‌; அது தானாகவே பின்வாங்கி 
விடும்‌. ஸ்கேட்‌ மீனின்‌ நஞ்சு, நோய்‌ தீர்க்கும்‌ சக்தி கொண் 
டிருந்ததாக, ரோமானிய டாக்டர்கள்‌ நம்பினர்‌. ஸ்கேட்‌ 
கள்‌ பிடிக்கப்பட்டு, மருத்துவ ஆராய்ச்சிக்காக, கடல்‌ தண்‌ 
ணீர்கொண்ட, மீன்கள்‌ நிறைந்த குளத்தில்‌ விடப்பட்டன. 

இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌, இத்தகைய 
கருத்துக்கள்‌ நிலவின. ஸ்கேட்மீனின்‌ உண்மையான புதி 
ருக்கு சமீபத்தில்‌ விடை கிடைத்துள்ளது. இந்த பயங்கர 
மான மீன்‌, உயிர்ப்புள்ள ஒரு மின்‌ நிலையமாகக்‌ கருதப்‌ 
பட்டது. இதிலிருந்து வெளிப்படும்‌ மின்னலைகள்‌, அதன்‌ 
அருகே வரும்‌ சிறிய ஐந்துக்களைக்‌ கொல்லுவகற்கு, போது 
மானதாக இருந்தது. ரோமானியர்கள்‌, நஞ்சு எனக்‌ ௧௬ 
தியது, உண்மையில்‌ மின்‌ சக்தியாகும்‌. இதன்‌ பின்னர்‌, இன்‌ 
னும்‌ பலவகையான, மின்சக்தி, கொண்ட மீன்கள்‌ கண்‌ 
பிடிக்கப்பட்டன. இவற்றில்‌சில, --ஸ்கேட்‌ மீனைவிட்‌, ஆபத்‌ 
தாக இருந்தன. 


226 


மின்‌ சக்தி கொண்ட விலாங்குமீன்‌, இரவில்‌ நடமாடும்‌ 
ஒரு பிராணி ஆகும்‌. இருள்‌ சூழ்ந்த பின்தான்‌, அது இரை 
கேட ஆரம்பிக்கும்‌. அதன்‌ மின்‌ அலை அதிர்ச்சி, பெரிய 
விலங்கினங்களைக்‌ கூட செயலற்றதாக்கும்‌ சக்தி வாய்ந்த 
தாகும்‌. சிறிய உயிரினங்கள்‌, உடனடியாக மரித்துவிடும்‌. 
இந்த மீனைப்பற்றி, கென்‌ அமெரிக்க இந்தியர்கள்‌ தெரிந்‌ 
திருந்தனர்‌. இத்தகைய மீன்கள்‌ வசிக்கும்‌ தண்ணீருக்குள்‌ 
அவர்கள்‌ நடந்து செல்லத்‌ துணிய மாட்டார்கள்‌. 

பல  நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்னர்தான்‌, இத்தகைய 
மாபெரும்‌ மின்‌ நிலையங்கள்‌ இருப்பகை, ஐரோப்பியர்கள்‌, 
தெரிந்து கொண்டனர்‌. அமெரிக்க நாடு கண்டுபிடிக்கப்பட்‌ 
டவுடன்‌ பயங்கரமான, துணிச்சல்‌ கொண்ட வீரர்கள்‌, கங்‌ 
கத்கைத்‌ தேடி, அந்நாட்டிற்கு, கூட்டம்‌ கூட்டமாகச்‌ 
சென்றனர்‌. விலாங்கு மீன்களின்‌ மின்னலைகளின்‌ வீரியத்தை 
அவர்கள்‌, அனுபவிக்க நேர்ந்தது. 

அமெரிக்காவைக்‌ கண்ட ஸ்பெயின்‌ நாட்டு முதல்‌ ஆக்ர 
மிப்பாளர்கள்‌, எல்டோராடோ என்ற மிகவும்‌ செழிப்பான 
ஒரு நாடு, தெற்குக்‌ கண்டத்தின்‌ அடர்ந்த காடுகளில்‌ இருப்‌ 
பதாகவும்‌, அங்குள்ள தெருக்கள்கூட தங்கத்தால்‌ மூடப்‌ 
பட்டு இருப்பதாகவும்‌ ஒரு வதந்தியைக்‌ கிளப்பினர்‌. இத்‌ 
தகைய பூர்வமான நாட்டைக்‌ கண்டுபிடிக்க, கூட்டம்‌ 
கூட்டமாகப்‌ படைகள்‌ அனுப்பப்பட்டன. அத்தகைய கூட்‌ 
டத்தின்‌ தலைவரான டி-சிக்கா என்பவர்‌, நன்மைக்கோ, 
தீமைக்கோ, அமேசானின்‌ மேற்பகுதிவரை சென்றார்‌. ஸ்பெ 
யின்‌ நாட்ட வர்கள்‌, பல மாதங்கள்‌, படகுகள்‌ மூலம்‌ அந்த 
நதியில்‌ பிரயாணம்‌ செய்து, அதன்‌ துவக்க இடத்தை 
அடைந்தனர்‌. அமேசான்‌ நதியின்‌ ஒரு கிளையான பெரிய 
ஒரு நதி, அங்கு ஆழமின்‌ றி, ஒரு சிறிய நீரோட்டமாக இருந்‌ 
குது. அதற்கு மேலும்‌ அவர்களால்‌ படகுகளில்‌ போக முடி 
யாததால்‌, காடுகள்‌ வழியே நடந்து சென்றனர்‌. 

மனிகன்‌ உட்புக முடியாத புதர்க்காடுகளும்‌, சதுப்பு 
நிலங்களும்‌, அவர்களது பிரயாணத்தைத்‌ தடை செய்தன. 
ஒவ்வொரு அடியிலும்‌ ஆபத்துகள்‌ கோன்றிக்‌ கொண்டிருந்‌ 
கன; மிகப்‌ பெரிய முதலைகள்‌; நச்சுப்பாம்புகள்‌; மலைப்‌ 
பாம்புகள்‌; வெள்ளைக்கார ஆக்ரமிப்பாளர்களைக்‌ கண்டு அரு 
வருத்த இந்தியர்கள்‌; கூட்டமாகத்‌ திரியும்‌ கொசு போன்ற 


ஓல்ங்குகள்‌; மலேரியாக்‌ கொசுக்கள்‌; வெப்ப மண்டலக்‌ 
~~ 


15° 227 


காய்ச்சல்கள்‌ போன்ற. பல்‌. இடுக்கண்களால்‌- அவர்கள்‌ 
பாதிக்கப்பட்டனர்‌. அடர்த்தியான, பசுமையான காடுகளின்‌ 
வழியே செல்லும்போது, ஓவ்வொரு அடியும்‌ கவனமாகப்‌ 
பார்த்துச்‌ செல்ல வேண்டியிருந்தது. 

இந்த மனிதக்‌ கூட்டம்‌, ஒருநாள்‌, ஒரு சதுப்பு நிலத்தின்‌ 
தின்‌ ஓரமாக இருந்து ஒரு புதரிலிருந்து வெளி வந்தனர்‌. 
அது ஒரு கோடைகாலமாதலால்‌, சதுப்பு நிலம்‌ அனைத்தும்‌ 
வறண்டு கிடந்தன. இங்குமங்குமாக நடுப்பகல்‌ சூரிய 
வெளிச்சத்தில்‌ ஒரு சில குட்டைகள்‌ கென்பட்டன. இதைக்‌ 
கண்ட ஐரோப்பியர்கள்‌, ஒருசில மணி நேரங்களுக்குபிரயா 
ணம்‌ இலகுவாக இருக்கும்‌ எனப்‌ பெபருமூச்சு விட்டனர்‌. 

சதுப்பு நிலத்தின்‌ மத்தியிலுள்ள சிறியகுளம்‌, குட்டை 
களை அடையும்‌ வரை, அவர்கள்‌ நிம்மதியாக இருந்தனர்‌. 
பாரச்‌ சுமைகளைத்‌ தூக்கிச்‌ சென்ற இந்தியர்கள்‌, திக 
லடைந்த கண்களுடன்‌, அந்தத்‌ தண்ணீரில்‌ நடந்து செல்ல 
ஒரேயடியாக மறுத்துவிட்டனர்‌. இந்தியர்கள்‌ ஏன்‌ இவ்வ 
ளவு பயப்படுகிறார்கள்‌ என்று வெள்ளைக்காரருக்கு விளங்‌ 
கவில்லை. குட்டைகள்‌ மிகவும்‌. ஆழமாக இல்லாததால்‌ முத 
லைகளோ, மலைப்பாம்புகளோ, பயங்கரமான பிரான்ஹா 
மீன்களோ (கென்‌ அமெரிக்க நதிகளில்‌ வசிக்கும்‌ தீமையான 
பிராணிகள்‌) இருக்க முடியாது. 

பயத்துடன்‌ இருந்த இந்தியார்களுக்கு தைரியமூட்டும்‌ 
வகையில்‌, ஒரு வெள்ளைக்காரன்‌ முன்னேறிச்‌ சென்றான்‌. 
ஒருசில அடிகள்‌ நடந்து சென்றதும்‌, அடியோடு சாய்ந்த 
மரம்‌ போன்று, ஒரு பெரிய அவலக்‌ குரலுடன்‌ மல்லாந்து 
விழுந்தான்‌. அவனுக்கு உதவியளிக்கச்‌ சென்ற இரண்டு 
வெள்ளையார்களுக்கும்‌ இதே கதிதான்‌. ஏதோ, கண்ணுக்‌ 
குத்‌ தெரியாத ஒரு எதிரி, அவர்களைத்‌ தாக்கியது போன்று 
இருந்தது. 

பல மணி நேரங்கள்‌ கழித்து, சக பிரயாணிகள்‌ துணிந்து 
தண்ணீருக்குள்‌ இறங்கி, காயமடைந்த தங்களது நண்பர்க 
ளின்‌ உடல்களை, வெளிக்‌ கொணர்ந்தனர்‌. மூவரும்‌ உயிரு 
டன்‌ பிழைத்தனர்‌; எனினும்‌, மேற்‌ கொண்டு அவர்களால்‌ 
பிரயாணம்‌ செய்ய முடியவில்லை. பாதிக்கப்பட்ட மூவரின்‌ 
கால்கள்‌, செயலற்றுப்‌ போய்விட்டன. இரவு வந்ததும்‌, 
படிப்படியாக கால்களில்‌ இய்க்தம்‌ தோன்றியது. எனினும்‌ 
பல. நாட்கள்‌ கழித்தே அவர்கள்‌ முழுமையாக குணமடைந் 

௪ 


226 


கனர்‌. எல்லாஆக்ரமிப்பாளர்களைப்போன்றே, டி-சிக்காவும்‌ 
மூட நம்பிக்கை கொண்டிருந்ததால்‌, திரும்பிப்‌ போக ஆணை 
யிட்டார்‌. 

கண்ணீரில்‌ வாழும்‌, மின்‌ சக்தி கொண்ட விலாங்கு 
மீனின்‌ உடலில்‌ இயங்கும்‌, கண்ணீரின்‌ அடியில்‌ உள்ள மின்‌ 
நிலையத்தை, முதன்முதலாக, இங்குதான்‌, ஐரோப்பியர்கள்‌ 
கண்டனர்‌. இந்த மீன்‌, சுமார்‌ 1.52 மீட்டர்‌ நீளமும்‌, 
15-20 கிலோகிராம்‌ எடையும்‌ கொண்டது. 

இந்தியன்‌ மொழிகளில்‌ ஒன்றில்‌, இந்த விலாங்கை, 
“அரிமா?” என்பர்‌; அரிமா என்றால்‌ “செயலற்ற நிலை” 
என்று பொருள்‌. பல உள்ளுர்வாசிகள்‌ ““இந்த மீனின்‌ தசை 
யும்‌, அகன்‌ மின்‌ சக்தியும்‌ நோய்‌ தீர்க்கவல்லது”' என நம்பி 
னர்‌. ஐரோப்பாவைவிட, அமெரிக்காவில்‌ பல ஆண்டுகளுக்கு 
முன்னரே மின்சிகிச்சை கையாளப்பட்டகாகக்‌ தெரிகிறது. 
எனினும்‌ திட்டவட்டமான ஆண்டு எது என்று கூற இயலாது. 

இந்த அத்தியாயத்தின்‌ துவக்கத்தில்‌ கூறப்பட்டதிலி 
ருந்து, மீன்கள்‌ மின்சக்தியை உண்டாக்க முடியும்‌ என்ற 
உண்மை, அபூர்வமானதல்ல. பலவீனமான மின்‌ அலைகளுக் 
குப்‌ பதிலாக, ஆப்பிரிக்க நாட்டு மின்சக்தி கொண்ட கேட்‌ 
மீன்‌, மற்றும்‌ அமெரிக்க நாட்டு விலாங்கு, டார்பிடோரே 
போன்றவை மிகவும்‌ சக்தி வாய்ந்த மின்‌ அலைகளை உருவாக்‌ 
குவதுதான்‌ புரியாத ஒன்றாகும்‌. 

கேட்மீன்‌, 400 வோல்டுகள்‌ மின்‌ சக்தியை உருவாக்குக்‌ 
குகிறது; விலாங்கு மீன்‌, 600 வோல்டு வரை உண்டாக்க 
முடியும்‌. நமது வீடுகளில்‌ உள்ள்‌ மின்சக்தி 127 முதல்‌ 
220 வோல்ட்டுகள்‌ வரைதான்‌ என்பதை நினைவில்‌ கொள்ள 
வேண்டும்‌). விலாங்கு மீனின்‌ மின்நிலையத்தின்‌ வேலையளவு 
1,000 வாட்டுகள்‌ வரை இருக்கும்‌. புதிதான கண்ணீர்‌, 
மின்‌ சக்தியை மிகவும்‌ பலவீனமாகக்‌ கடத்துவதால்‌, இத்‌ 
தகைய மின்சக்தி, விலாங்கிற்குத்‌ தேவையாகிறது. இதை 
விடக்‌ குறைந்த வோல்டேஜ்‌ மின்‌ சக்தி ஆபத்தில்‌ முடியும்‌. 
கடல்‌ மீனான டார்பிடோரேக்கு 60 வோல்டுகள்‌ போதுமா 
னது; ஏனெனில்‌, கடல்‌ கண்ணீர்‌, மின்‌ சக்தியை நன்கு 
கடத்துகிறது. ஆனால்‌ மின்‌ சக்தியின்‌ செறிவு 60 ஆம்பியர்‌ 
கள்‌ வரை இருக்கும்‌. அற்புதமான ஒன்று: 

இயற்கை, எவ்விதம்‌, இத்தகைய உயிர்ப்புள் ளமின்‌ நிலை 


229 


யங்களை நிர்மாணித்தது? அது இதற்கு, எதை, முன்னோடி 
யாகக்‌ கொண்டது? 

ஒரு சாதாரணப்‌ பிராணியின்‌ உடலில்‌, மிகவும்‌ விசை 
யான தசைகளும்‌ உள்ளன. சில மீன்கள்‌ நீந்தும்போது, 
அதைச்‌ சுற்றிய பரப்பில்‌ மின்‌ சக்தியைக்‌ காணலாம்‌. இந்தப்‌ 
பரப்பு, குறிப்பாக சைக்ளோஸ்‌ டோம்களைச்‌ சுற்றி, 
(லாம்ப்ரீ ஹாக்மீன்‌) பெரிதாக இருக்கிறது. நீந்துகிற லாம்ப்‌ 
ரீயைச்‌ சுற்றி, பல நூற்றுக்‌ கணக்கான மைக்ரோ வோல்ட்‌ 
துடிப்புகளைப்‌ பதிவு செய்யலாம்‌. 

இத்தகைய நிகழ்வை, இயற்கை, பயன்படுத்தாமல்‌ 
இருந்திருந்தால்‌, அது, ஆச்சரியமாக இருக்கும்‌. நமது உல 
கில்‌ முதன்முகலாக மீன்‌ கோன்றிய நாளிலிருந்து, இயற்‌ 
கைக்கு, மின்‌ சக்தி பொறியியலின்‌ மீது ஒரு ஆர்வம்‌ உண்டு. 
அது, இப்போதுதான்‌, மூளை, மற்றும்‌ புற நரம்புகள்‌, 
மிகவும்‌ துல்லியமான மின்‌ அமைப்புகளைக்‌ கொண்டு கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கேந்திரம்‌ ஆகியவற்றின்‌ மாதிரிகளை அமைத்திருந் 
குது; மின்‌ சக்தியை, இன்னும்‌ எந்த வகையில்‌ பயன்படுத்‌ 
கலாம்‌ என சிந்தித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. இத்தகைய 
யோசனை வீண்‌ போகவில்லை. எனினும்‌, எந்த வகையான 
பிராணியைக்‌ காட்டிலும்‌ மீனுக்கு மின்‌ சக்தி மிகவும்‌ அவ 
சியமாக இருந்தது. 

மின்‌ சக்தி மீன்‌ எனப்படுவது, மிகவும்‌ சக்தி வாய்ந்த 
மின்‌ நிலையங்களைக்‌ கட்டுவதில்‌ முனைந்திருந்தது. இதற்கு, 
குசைகள்‌, மற்றும்‌, நரம்பு நுனிகள்‌, இறுதித்‌ தட்டுகள்‌ 
ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. இவை, மின்‌ உறுப்புக்‌ 
களின்‌ கட்டுகளாக மாற்றப்பட்டன. 
131மின்‌ உறுப்புக்கள்‌ மிகவும்‌ பெரியவையாக இருக்கும்‌. 
மீனின்‌ உடலில்‌ 1/--1/, பங்காக இருக்கும்‌. விலாங்கின்‌ 
மின்‌ உறுப்பு, அதன்‌ நீளத்தில்‌ */; ஆக இருக்கும்‌; 
கேட்‌ மீனின்‌ உறுப்பு, அகன்‌ உடல்‌ பூராவும்‌ வியாபித்து 
கிறது. உறுப்பில்‌, செங்குத்தாக அமைக்கப்பட்ட ஏராள 
மானதகடுகள்‌ உள்ளன. செங்குத்தில்‌ உள்ள எல்லாத்‌ தக 
டுகளும்‌ வரிசையாக இணைக்கப்பட்டுள்ளன; செங்குத்துகள்‌ 
எல்லாமே இணைவரையாக அமைக்கப்பட்டுள்ளன. 

மின்‌ அலையுடன்‌ இணைந்து வரும்‌ நரம்பு உந்தலால்‌, 
எலும்புத்‌ தசைகள்‌ (இவைகளைச்‌: சுற்றித்தான்‌ மின்‌ உறுப்பு 
கட்டப்பட்டுள்ளது) சுருங்குகன்றன்‌: சசைத்‌ திசுக்களில்‌ 


290 


உள்ள நரம்பு நுனிகளை, உந்தல்‌ அடைந்ததும்‌, மீடியேட்டர்‌ 
எனப்படும்‌ ஒரு சிறப்பு சுரப்பு உண்டாகிறது. இது, தசை 
செல்களைச்‌ சுருங்கச்‌ செய்கிறது. இந்தச்‌ சுருக்கத்துடன்‌ 
மின்‌ அலையும்‌ வருகிறது. மின்‌ உறுப்பை அமைக்கும்‌. போது 
இயற்கை இறுதித்‌ தட்டுகளையும்‌, மாற்றியமைக்கப்பட்ட 
தசை செல்களையும்‌, கையாளுகிறது. அவை, சுருங்கும்‌ தன்‌ 
மையை இழந்துவிட்டன; அனால்‌ துடிப்பு உருவாக்கிகளா 
கப்‌ பணி புரிகின்றன. 

மின்‌ உறுப்பின்‌ தட்டுகளில்‌, துடிப்பு தோன்றுவகுன்‌ 
நுட்பம்‌ மாறுபட்டாலும்‌, நரம்பு, மற்றும்‌ இறுதித்தட்டு, 
தசை இமை ஆகியவற்றில்‌ உருவாவதில்‌ எந்தவிதமாற்றமும்‌ 
இல்லை. துடிப்பின்‌ செறிவான 150 மில்லிவோல்ட்‌, நரம்‌ 
பிற்கும்‌, தசை செல்களுக்கும்‌ மிகவும்‌ சகஜமானது. ஆனால்‌ 
விலாங்கைப்‌ போன்று, இந்தத்‌ தட்டுகள்‌ வரிசையாக 
அமைக்கப்‌ பட்டு, தூண்களாக இருக்கின்றன. அவை ஓவ்‌ 
வொன்றிலும்‌ 6,000-—10,000 தட்டுகள்‌ உள்ளன; அதன்‌ 
வோல்டேஜ்‌ 600 வோல்ட்‌ வரையாகும்‌. டார்பிடோரேயில்‌ 


231 


1,000தட்டுகளுக்கு அதிகமாக இல்லை. ஆனால்‌ தூண்கள்‌ இணை 
வரையாக: 200 இணைக்கப்பட்டுள்ளன. மின்சக்தி அதிகமாக 
இருந்தாலும்‌, டார்பிடோரேயின்‌ மின்‌ உறுப்பின்‌ வோல்‌ 
டேஜ்‌ ஏன்‌ அதிகமாக இல்லை என்பதை இது விளக்குகிறது. 

இத்தகைய சிக்கலான உறுப்பைக்‌ கட்டுப்படுத்த, மூளை 
யில்‌, ஒரு சிறப்பான கேந்திரம்‌ இருக்க வேண்டும்‌; மின்‌ 
மீன்‌, தனது முகுளத்தில்‌ மின்‌ கோளங்களையும்‌, வட்ட நூக்‌ 
ளியையையும்‌ கொண்டிருந்தது. வட்ட நூக்ளியைதான்‌, 
தலைமைச்‌ செயலகமாக பணிபுரிந்தது; இத்தகைய பயங்‌ 
கரமான, திறமையான ஆயுதத்தைப்‌ பயன்படுத்துவதா 
வேண்டாமா என்ற முடிவு, இங்குதான்‌, எடுக்கப்படுகிறது. 
அங்கிருந்து, தேவையான அணைகள்‌, மின்‌ கோளங்களுக்கு 
அனுப்பப்படுகின்றன. இவைதான்‌, மின்னோட்டத்தை ஒரு 
இணைக்கும்‌ சிக்கலான பணிக்கு, பொறுப்பாக இருக்கின்‌ 
றன. மின்‌ உறுப்பின்‌ எல்லாத்‌ தட்டுகளும்‌, ஒரே சமயத்தில்‌ 
மின்‌ சக்தியை அனுப்ப வேண்டும்‌; மின்‌ கோளங்கள்‌, இதை 
கண்காணிக்கின்‌ றன. 

ஒரே சமயத்தில்‌ மின்‌ சக்தியை உற்பத்தி செய்ய, மின்‌ 
உறுப்பின்‌ எல்லாத்‌ தட்டுகளும்‌, அதற்குரிய ஆணையையோ, 
நரம்பு உந்தலையோ, ஒரே சமயத்தில்‌ பெற வேண்டும்‌. 
இதுதான்‌, பிரச்சினையின்‌ சிக்கலான பகுதியாகும்‌. நரம்பு 
உந்தல்கள்‌ மிகவும்‌ மெதுவாகவே நகருகின்றன. மீனின்‌ 
தண்டுவடத்தில்‌, ஒரு வினாடிக்கு 30 மீட்டர்கள்‌ என்ற விகி 
தத்தில்‌ நகருகின்றன. தலைக்கு அருகே, முன்புறப்‌ பகுதிக 
ளிலுள்ள மின்‌ உறுப்பின்தகடுகள்‌ பக்கமாக, 11/ மீட்டர்‌ 
தூரத்தில்‌ அமைந்துள்ள பின்புறப்‌ பகுதிகளைவிட, ஆணையை 
விரைவில்‌ பெறுகின்றன. 

மின்மீன்‌, ஆணைகள்‌ ஒரே சமயத்தில்‌ பெறப்படுவதை 
எவ்விதம்‌ உறுதி செய்கிறது? முன்புறப்‌ பகுதிகளுக்குள்ள 
அணைகளைவிட, பின்புறப்‌ பகுதிக்களுக்கான ஆணை ஒருவேளை 
நரம்பு உந்தல்கள்‌ பரவும்‌ துரிதத்தை, மீன்களால்‌ கட்டுப்‌ 
படுத்த முடியலாம்‌. மேலும்‌, மீன்கள்‌ வளரவளர, அதன்‌ 
மின்‌ உறுப்புக்களும்‌ பெரிதாகின்றன; ஆணைகளும்‌ திருத்‌ 
கம்‌ செய்யப்படுகின்றன; ஆதலால்‌, மீனின்‌ ஆயுள்‌ பூரா 
வும்‌, கட்டுப்பாட்டு மாற்றங்களின்‌ அமைப்பு மாறிக்‌ 
கொண்டே இருக்கிறது. 


232 


லொகேட்டார்களும்‌ ஆஸ்ல்லோகீராப்களும்‌ 


விலாங்கு, மற்றும்‌ டாரிபிடோரே, கேட்மீன்‌ ஆகியவை 
மட்டும்‌, மின்‌ உறுப்புக்கள்‌ கொண்டாதாக இல்லை. தற்‌ 
போது, நமக்குத்‌ தெரிய, சுமார்‌ 300 வகையான மீன்கள்‌, 
0.2---2 வால்ட்கள்‌ வரை பலவீனமான மின்சாரத்தை ௨ரு 
வாக்கும்‌ சக்தி கொண்டுள்ளன. இத்தகைய மீன்கள்‌, மிகச்‌ 
சிறியபிராணிகளைக்‌ கொன்றன என ஒருகாலத்தில்‌ விஞ்‌ 
ஞானிகள்‌ கருதினர்‌. ஆனால்‌, முழுமையான ஆராய்ச்சி மூலம்‌ 
இந்த கோட்பாடு ஊர்ஜிதமாகவில்லை. சமீபகாலத்தில்கான்‌ 
மின்‌ உறுப்புக்கள்‌ மிகப்‌ பலவீனமான மின்‌ சக்தியை உண்‌ 
டாக்கும்‌ காரணத்தை அறிந்தனர்‌. 

இத்தகைய மீன்களின்‌ மின்‌ சக்தி சாகனங்கள்‌, மிகை 
யாக மின்சக்தி உருவாக்குவதற்காக அன்றி, மின்‌ சக்திக்‌ 
கான கூருணர்வை அதிகரிக்கத்‌ தோன்றின. இந்த இனங்‌ 
களில்‌ பல, இரவுக்குரிய பிராணிகளாக இருந்து, சகதித்‌ 
குண்ணீரில்‌ வாழ்கின்றன எனக்‌ தெரிந்தது. இவற்றில்‌ நைல்‌ 
மார்மைரஸ்‌ போன்றவை, உணவைத்‌ தேடி, எப்போதும்‌ 
சேற்றில்‌, தலைகீழாகத்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கின்றன. சக 
தித்‌ தண்ணீரிலும்‌, இரவிலும்‌, பயங்கரமான எதிரியைக்‌ 
காண்பது கடினமாகும்‌. கடுமையான இருளில்கூட, தன்னை 
நோக்கிவரும்‌ எதிரியைக்‌ கண்டுபிடிக்க, அற்புதமான ஒரு 
சாகனத்கை, மின்மீன்‌ கொண்டுள்ளது. 

இரைகேடுவதற்காக, மின்‌ சக்தியைப்‌ பயன்படுத்தும்‌ 
மீன்களைப்‌ போல அல்லாமல்‌, நைல்‌ மார்மைரஸ்‌ மின்‌ நிலை 
யத்தைக்‌ கொண்டுள்ள தன்றி, மின்‌ சக்திக்கு கூருணர்வு 
கொண்ட சிறப்பான, மிகவும்‌ துல்லியமான ஒரு உறுப்‌ 
பையும்‌ கொண்டுள்ளது. அகன்‌ மின்‌ நிலையம்‌, ஒரு வினா 
டிக்கு 500 மின்‌ வீச்சுகளை உற்பத்தி செய்கிறது. இதனால்‌ 
மீனைச்‌ சுற்றி ஒரு பலவீனமான மின்‌ தளம்‌, எப்போது 
ஓரே சீராக அமைக்கப்படுகிறது. அதில்‌, அதன்‌ தலையின்‌ 
மட்டத்தில்‌ சக்திக்கோடுகள்குவிகின்றன. மற்ற மீன்களைப்‌ 
போல அல்லாமல்‌, நீந்தும்போது, மின்‌ மீன்‌, தனது உடலை 
வளைப்பதில்லை; இதனால்‌ தன்னைச்‌ சுற்றியுள்ள மின்களம்‌, 
பாதிக்கப்படு வதில்லை. ஆனால்‌ ஒரு பெரிய மீன்‌, அருகில்‌ 
வந்தால்‌, மீன்‌ தளத்தின்‌, ஒரே சீரான தன்மை சீர்‌ குலைகிறது 
சுற்றுப்‌ புறத்தின்‌ தண்ணீரைவிட, மீனின்‌ உடல்‌, மின்சாரத்தை 


294 


நன்கு கடத்துகிறது. ஆகவே, சக்திக்கோடுகள்‌, நெருங்கி 
வரும்‌ மீனை நோக்கி, இடம்‌ பெயார்கின்றன. மார்மைர 
சின்‌, மின்‌ கூருணர்வு சாதனங்கள்‌, எதிரியின்‌ வருகையைப்‌ 
பற்றி அறிவிப்பதால்‌, அது, தப்பி ஓடிவிடுகிறது. 

இத்தகைய வினோதமான அமைப்பின்‌ உதவியால்‌, 
மார்மைரஸ்‌, எதிரிகளிடமிருந்து தப்பித்துக்‌ கொள்வதோ 
டல்லாமல்‌ வெளவால்‌ எதிரொலி சப்த சாதனத்தை உப 
யோகிப்பதுபோல்‌ தடைகளிலிருந்தும்‌ தப்பித்துக்‌ கொள்‌ 
கிறது. தண்ணீரில்‌ மீன்களை வந்து இடிக்கும்‌ பல பொருட்‌ 
கள்‌, மின்‌ சக்தியைக்‌ கடத்துவதில்‌ பலவீனமாகவே இருக்‌ 
கின்றன. அத்தகைய பொருட்கள்‌, சக்திக்‌ கோடுகளைக்‌ கள்‌ 
ளிவிடுவகால்‌, மார்மைரஸ்‌, உயிருள்ள பொருட்களிலிருந்து 
உயிரற்ற பொருட்களை எளிதில்‌ இனம்‌ கண்டு கொள்கி றது. 

கடலிலும்‌, புதிய தண்ணீரிலும்‌ வசிக்கும்‌ லாம்ப்ரீ என்ற 
மீன்கள்‌ இது விலாங்கு போன்று, உறிஞ்சிகள்‌ கொண்டது) 
குங்களது இரையைக்‌ கண்டுபிடிக்க மின்சக்தி சாதனத்தைப்‌ 
பயன்படுத்துகிறது. இது, குறிப்பாக சேற்றிலும்‌, புதிய 
குண்ணீர்‌ கொண்ட வடு நிலங்களிலும்‌ பயன்படுகிறது. 
அமெரிக்க கடற்கரைக்கு அருகே அட்லாண்டிக்கின்‌ வெப்ப 
மண்டலப்பகுதிகளில்‌ வசிக்கும்‌ கத்தி மீன்‌ எனப்படுவகுற்கு, 
லோகேடார்‌ எனப்படும்‌ சாதனம்‌, அதன்‌ வாலில்‌ அமைந்‌ 
துள்ளது. இது பின்புறமாக அசைந்து, தனது வாலை உள்ளே 
விட்டு பாறைப்‌ பிளவுகளையும்‌, நீருக்கடியிலுள்ள காடுகளின்‌ 
புதர்களையும்‌; துழாவி ஆராய்கிறது. மறைவிடத்தில்‌ ஒரு 
எதிரி காணப்பட்டால்‌, மீன்‌, எளிதில்‌ தப்பிவிடும்‌. 

மார்மைரஸின்‌ உறவான ஜீம்னார்கஸ்‌, தான்‌ துரத்தும்‌ 
இரையைப்‌ பிடிக்க ராடார்‌ போன்ற சாதனக்கைக்கையா 
ளுகிறது. மார்மைரஸ்‌ மற்றும்‌ இதர மீன்களின்‌ ராடார்‌ 
அமைப்பு திறம்பட செயல்பட, சருமத்திலுள்ள மின்‌ 
சக்தியை உணரும்‌, கிரகிப்பிகள்‌, மிகவும்‌ கூருணர்வு கொண் 
டிருக்க வேண்டும்‌. மின்‌ சக்தியின்‌ செறிவில்‌, 0,000,000, 
000, 000, 003 ஆம்பியர்‌ மாற்றத்தைக்கூட, ஜிம்னார்கஸ்‌, 
கண்டுபிடிக்க முடியும்‌. இத்தகைய கூருணர்வால்‌, சிறு மீனி 
லிருந்து, ஈரம்பு வளையத்தில்‌, பொருத்தப்பட்டுள்ள முள்‌ 
கொண்ட தூண்டிலை கண்டுபிடிக்க முடியும்‌. இத்தகைய, 
ஆபத்தான தூண்டிலை, ஜிம்னூர்க-ஸ்‌, எக்காரணம்‌ கொண் 
டும்‌: நெருங்காது என்பதில்‌: ஐய1சில்லை.. 


234 


பல்வகை மீன்களும்‌, நீர்‌-நிலம்‌ வாழ்‌ பிராணிகளும்‌, 
மின்‌ சக்திக்கு மிகுந்த கூருணர்வு கொண்டுள்ளன. மின்‌ சக்‌ 
தியை உணரும்‌ உறுப்பு வெளிப்புறக்‌ கோடாகும்‌; டார்பி 
டோரேக்கு, அதற்கான உறுப்பு லொரென்சினியின்‌ ஆம்பு 
லாவாகும்‌. 

எல்லாவித சாதாரண ஸ்கேட்களும்‌, ஜிம்னார்கசுகளும்‌, 
தங்களுக்கென, சாதாரண மின்‌ நிலையங்களைக்‌ கொண்டுள்‌ 
ளன: இதுவரை, இத்தகைய மின்‌ நிலையங்களின்‌ நோக்கம்‌ 
என்ன என்பது நமக்குத்‌ தெரியாது. மின்‌ சக்திக்கான, 
ஸ்கேட்களின்‌ கூருணர்வைப்‌ பற்றி, ஒருசில விவரங்களே 
கிட்டியுள்ளன. 

1678லிருந்தே லொழரென்சினியின்‌ ஆம்புலாவைப்‌ பற்‌ 
றித்‌ தெரியும்‌; இத்தாலியின்‌ ஆராய்வாளரான லொரென்‌ 
சினியின்‌ பெயரே, அதற்கு, இடப்பட்டது. ஆம்புலா, ஒரு 
வகையான சளி சுரப்பி என லொரென்ஸி கருதினார்‌. இவை 
மீனின்‌ சருமத்தில்‌ மிகையாகக்‌ காணப்படுகின்றன. எனி 
னும்‌ சுரப்பியின்‌ நாளத்திலுள்ள ஜிலேடின்‌ உறைகட்டிக 
ளும்‌, ஆம்புலாவிலுள்ள குறைந்த அடர்த்திகொண்ட 
பொருளும்‌; அத்தகைய உறுப்புக்கள்‌, இளக்கிகளைச்‌ சுரப்‌ 
பதற்குப்‌ பதிலாக, வேறு ஏதோ ஒரு சிறப்புப்‌ பணிக்காக 
அமைந்துள்ளன என்பதைக்‌ தெரிவிக்கிறது. இரண்டரை 
நூற்றாண்டுகளாக, லெொலொரென்சினியின்‌ கருத்துக்கள்‌ நிலை 
பெற்றன; ஏனெனில்‌ வேறு யாரும்‌, இந்த உறுப்புக்களைப்‌ 
பற்றி எத்தகைய ஆராய்ச்சியும்‌ செய்யவில்லை. 

எனினும்‌, சென்ற பதினைந்து ஆண்டுகளில்‌, லொரேன்‌ 
சினியின்‌ ஆம்புலா, பலவீனமான மின்‌ சக்திக்கு பெரிதும்‌ 
கூருணர்வு கொண்டிருந்ததாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 
கார்ண்பைக்ரே, ஒரு சென்டி மீட்டருக்கு 0.02-—0.01 
மைக்ரோவோல்ட்‌ போன்ற மிகக்‌ குறைந்த மின்‌ தளத்‌ 
தைக்கண்டு பிடிக்க முடியும்‌. அதன்‌ இருதயத்‌ தசையின்‌ 
சுருக்கங்களைத்‌ களர்த்துவதன்‌ மூலம்‌ பிரதிவினை புரிகிறது. 
அதாவது, டார்பிடோரே, ஜிம்னார்கசைவிட 50-50 மடங்கு 
கூருணர்வு கொண்டுள்ளது என்று தெரிந்து கொள்ள வேண்‌ 
டும்‌. 

இதன்‌ மூலம்‌, லொரேன்சினியின்‌ ஆம்புலாவின்‌ அமைப்பு 
பற்றி தெளிவு கிடைத்தது. சருமத்தின்‌ மின்‌ சக்தி கடத்‌ 
தும்‌ தன்மை," மிகையாக இருந்தது. அதன்‌ பருமனான 


235 


அமைப்பில்‌ காணப்படும்‌, மின்‌ சக்தி கிரகிப்பி, அத்தகைய 
கூருணர்வு. கொண்டிருக்க வேண்டுமெனில்‌, ஒரு சிறப்பான 
கடத்தி மூலம்‌, சுற்றுப்புத்துடன்‌ இணைக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. பெரிதும்‌ கடத்தும்‌ தன்மை கொண்ட பொரு 
ளால்‌ நிறைந்திருக்கும்‌ நாளத்தின்‌ பணி, இதுவேயாகும்‌. 
மீனின்‌ தசைகளில்‌ உருவாகும்‌ மின்‌ சக்தி கிரகிப்பை, 
நாளம்‌, மற்றும்‌ ஆம்புலாவின்‌ சுவர்கள்‌, சுற்றியுள்ளன. 
ஆம்புலாவின்‌ எபிதீலியத்தில்‌, நரம்பு இமைகள்‌ கொண்ட 
செல்களின்‌ உச்சி, ஆம்புலாவின்‌ துவாரத்தினும்‌ துருத்தி 
இருக்கிறது. சிலியாதான்‌, கிரகிப்பியின்‌ கூருணர்வு கொண்ட 
பகுதியாகும்‌. 

தார்ண்பேக்‌, மின்‌ சக்தி கரகப்பியைப்‌ பயன்படுத்தி, 
மற்ற மீன்களின்‌ உடல்களில்‌ உருவாகும்‌ உயிர்ப்புள்ள மின்‌ 
னோட்டங்களை, கண்டுபிடிக்கிறது. இதன்மூலம்‌, டார்பி 
டோரே, ஒளிந்துகொண்டு ஏமாற்றுகிற தட்டையான மீன்‌ 
களைக்‌ கண்டுபிடித்து, தாக்குகிறது. மூச்சு விடுதலின்‌ போ 
தான அசைவுகளின்போது, தட்டை மீன்களில்‌ உருவாகும்‌. 
மின்‌ டிஸ்சார்ஜாகளைக்கொண்டு, அவை, கண்டுபிடிக்கப்ப 
டுகின்றன. 

நீர்மூழ்கி ஆஸில்லோகிராஃப்‌, பாராசைகாலஜி நிபுணர்‌ 
களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும்‌. ஸ்காம்ப்ராய்டு மீன்கள்‌ 
போன்ற (குதிரை மாக்காரல்கள்‌, மாக்ரேல்கள்‌ அல்லது 
கூரிய பற்கள்‌ கொண்டவை) ஷோல்‌ மீன்களின்‌ நடவடிக்கை 
களைக்‌ கண்டிருந்தால்‌, நீங்கள்‌, ஷோல்களின்‌ ஒருங்கிணைந்த 
செய்கைகளைக்‌ கண்டு பிரமித்துவிடுவீர்கள்‌. ஏதாவது ஒரு 
ஆணை கிடைத்கதுதுபோன்று, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்க 
ணக்கான மீன்கள்‌, உடனுக்குடன்‌ தங்களது திசையை மாற்‌ 
றிக்‌ கொள்கின்றன. இத்தகைய ஆணையை பிறப்பிப்பது 
யார்‌; அது எவ்விதம்‌ கடத்தப்படுகிறது என, நமக்கு இன்‌ 
னும்‌ தெரியாது. ஒருவேளை, இது, பலவீனமான மின்‌ சக்தி 
சமிக்ஞைகளால்‌ இருக்கலாம்‌. எல்லா தசைகளிலும்‌, நரம்‌ 
புகளிலும்‌, உயிர்ப்புள்ள மின்னோட்டங்கள்‌ உருவாகின்றன. 
முதலில்‌ உருவாகி, அங்கிருந்து, மற்ற உறுப்புக்களுக்கு 
ஆணைகள்‌ அனுப்பப்படுகின்றன. இத்தகைய ஆணைகள்‌, மீன்‌ 
களின்‌ உடலின்‌ வெளிப்புறத்தில்‌ கடத்தப்படுகிறது. ஏனெ 
னில்‌ கடல்‌ தண்ணீர்‌, மின்‌ சக்தியை, நன்றாகக்‌ கடத்துகிறது. 


தகவல்‌ துறை 


சி்‌ 
hd 
[ர சி 
i} 


( 


(2 


Wi, 


[J 
வதி, 
மஹ கரம்‌: 


45: 
\} TT 


ட 


டல்‌ 
அப a; 


29 [// 
I. 


க 


ச்‌, 


0) 
aL 


பன்னோக்கு உணர்‌ ரோமம்‌ 
(ஆண்டினே) 


காலையிலிருந்து இரவுவரை, எண்ணற்கரிய தகவல்‌ பாதை 
கள்‌ மூலம்‌, இடைவிடாது, தகவல்கள்‌ மூளைக்கு வந்து கொண் 
டேனிருக்கின்றன. செவி நரம்பில்‌ (அக்கூஸ்டிக்‌ நரம்பு) 
30, 000 கடத்தும்‌ இழைகள்‌ உள்ளன; பார்வை நரம்பில்‌ 
(ஆப்டிக்‌ நரம்பு) 900,000 இழைகள்‌ உள்ளன. செவி 
நரம்பு வழியாக மட்டும்‌ வரும்‌ தகவல்கள்‌, வினாடிக்கு பத்தா 
யிரங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றன; அகேபோது கண்‌ 
ணிலிருந்துவரும்‌ தகவல்‌, ஒரு வினாடிக்கு பல லட்சங்களுக் 
கும்‌ அதிகமாக இருக்கிறது. மூளை, இந்தக்‌ தகவல்களைப்‌ 
பாகுபடுத்தி, முக்கியமானவற்றைப்‌ பகுத்தறிந்து, அவசி 
யமற்றதை அகற்ற வேண்டும்‌. மனித மூளையால்‌, ஒரு வினா 
டிக்கு 50 தகவலுக்கு மேல்‌, சமாளிக்க முடியாது. 

அதிகாலையில்‌, விழுத்தெழுவதற்கு முன்பே, மூளை தனது 
பணியைக்‌ துவங்குகிறது. செய்திகளைப்‌ பெறும்‌ சாதனத்தைத்‌ 
தயார்‌ நிலையில்‌ வைக்க வேண்டியிருக்கிறது. இது எளிதா 
னதகல்ல, ஏனெனில்‌ மனிதனுக்கும்‌, விலங்கினங்களுக்கும்‌ பல்‌ 
வகைப்பட்ட ரிசீவர்கள்‌ உண்டு; ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு 
வகையான குகவலைப்‌ பெறுகிறது. 

ஒரு உயிரினத்திற்கு, எத்தனை தகவல்‌ பாகைகள்‌ 
உள்ளன? எத்தனை வழிகளில்‌, அது, குகவலைப்‌ பெற முடி 
யும்‌? 

குகவலைப்‌ பெறும்‌ கிரகிப்பிகளை, நாம்‌ உணர்வு உறுப்‌ 
புகள்‌ என்கிறோம்‌. விஞ்ஞானிகள்‌ ஆறு உணர்வு உறுப்புக 
ளையே பிரதானமாகக்‌ கருதுகின்றனர்‌, பார்வை; கேட்பது; 
சமநிலை; ருசி, நுகர்வு, சருமம்‌. 

பிரதானமற்ற உணர்வுகள்‌ எண்ணிக்கையிலடங்காது. 
சான்றாக, சருமத்தில்‌, ஏராளமான கிரகிப்பிகள்‌ உள்ளன; 
சில, மெதுவாகத்‌ தொட்டால்‌ பிரதிவினை புரிகின்றன (இவை 
“தொடுகின்ற” உணர்வுக்குப்‌ யொறுப்பாகும்‌); சில, பல 


மாகத்‌ தொட்டால்‌, பிரதிவினை புரியும்‌; இந்தத்‌ தூண்டல்‌, 
வலியாகக்‌ கருதப்படுகிறது. 3வது வகை குளிருக்கும்‌, 4வது 
வகை வெப்பத்திற்கும்‌ மறுகலிக்கிறது. சரும கிரப்பிகளின்‌ 
பலவற்றில்‌, இவை ஒருசிலவே. 

உள்ளுறுப்புகளும்‌, கிரகிப்பிகளைக்‌ கொண்டுள்ளன. 
இரைப்பைக்குள்‌ செல்லும்‌ உணவின்‌ தரத்தை, சில கிரகிப்‌ 
பிகள்‌ நிர்ணயிக்கின்றன; சில இரத்த அழுத்தத்தை அளவிட 
உதவுகின்றன; சில, இரத்தத்தில்‌ கலந்துள்ள கரியமில 
வாயுவை அளவிட உதவுகின்றன; அவை பணிபுரிவகைப்‌ 
பற்றி, நாம்‌ உணருவகே இல்லை. உள்ளுறுப்புக்களிலிருந்து, 
மூளைக்கு இடைவிடாது சென்று கொண்டிருக்கும்‌ தகவலைப்‌ 
பற்றி, நாம்‌ அறிவதேயில்லை. 

உணர்வு உறுப்புக்களின்‌ அமைப்பையும்‌, பணிகளையும்‌ 
பற்றித்‌ தெரிந்து கொள்வதில்‌ விஞ்ஞானிகள்‌ ஆர்வம்‌ கொண் 
டிருந்தனர்‌. எலக்ட்ரான்‌ உருப்பெருக்கி வந்ததிலிருந்து, 
சென்ற சில ஆண்டுகளாக, இந்தத்‌ துறையில்‌ ஆராய்ச்சி 
துரிதமாக இருக்கிறது. சாதாரண உருப்பெருக்கி, ஒருபொ 
ருளை 10-15 நூறு தடவை பெபரிதாக்கிக்‌ காட்டுகிறது 
அனால்‌ எலக்ட்ரான்‌ உருப்பெருக்கியோ, 20, 40, 60, 100 
ஆயிரம்‌ மடங்கு பெருக்கிக்காட்டுகிறது. நிச்சயமாக, பல 
நுணுக்கமான ரகசியங்களைப்‌ பற்றித்‌ கெரிந்துகொள்வதில்‌, 
விஞ்ஞானிகளுக்குப்‌ பேருதவியாக உள்ளது. 

பூமியிலுள்ள எல்லா உயிரினங்களின்‌ உணர்வு உறுப்புக்‌ 
களின்‌ கிரகிப்பி செல்கள்‌ (கூண்டலைப்‌ பெறுபவை), அமைப்‌ 
பில்‌ ஒரேமாதிரியாகவே இருக்கின்றன என்பதைக்‌ கண்டுபி 
டித்தனர்‌. ஒவ்வொன்றிலும்‌, சிறிய, அசையக்‌ கூடிய மயி 
ரிழை போன்ற ஃபிளஜெல்லா இருக்கிறது. பல்வேறு கிரகிப்‌ 
பிஸெல்களிலும்‌ உள்ள ஃபிளஜெல்லாக்கள்‌ ஓரே மாதிரி 
யாகவே இருந்தன. ஒவ்வொரு ஃபிளஜெல்லாவிலும்‌ இரண்டு 
மத்திய இழைகள்‌ இருந்தன; இவற்றைச்‌ சுற்றி, அசையும்‌ 
இமைகள்‌ கொண்ட 9 ஜோடிகள்‌ கொண்ட ஒரு வளையம்‌ 
இருந்தது. 

ரேடியோவிலுள்ள ஆண்டினாவைப்போன்றே கிரகிப்பி 
செல்லிலுள்ள ௦பிளெல்லா, பணியாற்றிவருறெது. 
ஆகவே, அதை கிரகிப்பி ஆண்டினே என்கிறோம்‌. இந்த 
ஆண்டினாக்கள்‌ வழியாக, நாம்‌ வெளியுலகைக்‌ காண்கிறோம்‌ 
உதார்ணமா.க, கண்ணின்‌-“ரெூப்பி செல்களின்‌ ஆண்டினே, 


239 


ஃபோடான்கள்‌ எனப்படும்‌ ஓளி சக்திக்கு பிரதிவினை புரி 
இறது. நுகர்வு உறுப்பின்‌ அண்டினே, நறுமணப்‌ பொருட்‌ 
களின்‌ மூலக்‌ கூறுகளின்‌ சக்தியை, உணருகின்றன. செவி 
செல்களின்‌ ஆண்டினே, ஒலி அதிர்வுகளின்‌ சக்திக்கு மறு 
தலிக்றெது. 

ஆண்டினேயின்‌ கூருணர்ச்சி அபரிமிதமானது. ஒளியின்‌ 
மிகக்‌ குறைந்த அலகான ஒரு ஃபோட்டானின்‌ சக்தி, பார்வை 
செல்லைக்‌ தாண்டப்போதுமானது. நறுமணப்‌ பொருளின்‌ 
ஒரு மூலக்கூறை, நுகர்வு செல்கள்‌ உணருகின்றன. காது 
களின்‌ செல்லைக்‌ கிளர்த்த 0.000,000,0006 மி.மீ. வீச்‌ 
சுடன்கூடிய செவிப்பறையின்‌ அதிர்வே போதுமானது. இந்த 
வீச்சு, மிகச்‌ சிறிய அணுவான ஹைட்ரஜனின்‌ விட்டத்தில்‌ 
1/௦ பங்காகும்‌. 

வெளிப்புறத்திலிருந்து வரும்‌ தூண்டல்களை எடுக்க, 
ஆண்டினே, இடைவிடாது இங்குமங்கும்‌ அசைந்து கொண்டே 
இருக்கிறது. அசைந்து கொண்டிருக்கும்‌ அண்டினே, 
வெளிப்புறத்‌ தாண்டல்களைக்‌ தேடுகின்றன. 

பல்வேறு உறுப்புக்களின்‌ உணர்வு கிரகப்பி செல்கள்‌, 
ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அவற்றில்‌ உள்ளார்ந்த 
பல்வேறு வேறுபாடுகள்‌ உள்ளன. உதாரணமாக, பார்வை 
செல்களில்‌, பார்வை ஊதா என்ற ஒரு சிறப்பு ரசாயனப்‌ 
பொருள்‌ உண்டு. இது, ஒளிபட்டவுடன்‌ மாற்ற மடைகி 
றது. இந்த ஒளி ரசாயன பிரதிவினை, ஒளியைப்‌ பார்க்க உதவு 
கிறது. மற்ற உணர்வு உறுப்புக்களின்‌ ரெகிப்பி ஸெல்களில்‌, 
பார்வை பர்ப்பிள்‌ கிடையாது. அவை, தூண்டல்களை உணர 
உதவும்‌ பொருள்களைப்‌ பற்றி, இதுவரை தெதரியவில்லை. 

பல்வேறு கிரகிப்பி ஸெல்களின்‌ அமைப்பிலுள்ள ஒற்‌ 
றுமை பற்றி விளக்குவது சிரமமே. மொத்தமான அமைப்பு, 
செயல்‌ முறையில்‌ எளிதாக இருப்பதால்‌, இயற்கை, ஒரு 
வேளை, பல்வேறு உணர்வு உறுப்புக்களை அமைப்பதில்‌, ஒரு 
மாடலைப்‌ பயன்படுத்தியிருக்கலாம்‌. 

பலலட்ச ஆண்டுகளாக, நமது பூமியிலுள்ள விலங்கி 
னங்கள்‌ பரிணாம வளர்ச்சியடைந்தன. வெளிப்புறத்தூண்‌ 
டலை உணரவே முடியாத ஒரு ஸெல்‌ பிராணிகளிலிருந்து, 
துல்லியமான, சிறப்பான, கிரகிக்கும்‌ தன்மை வாய்ந்த பல்‌ 
வேறு உணர்வு உறுப்புக்களைக்‌ கொண்ட மனித இனம்‌ 
வரை, பரிணாம வளர்ச்சி நிகழ்ந்தது. மனிதனுக்கும்‌, 


240 


புரோடோசோவ்ர்‌ பேர்ன்ற கீழ்‌ மட்ட. ஜந்துக்களுக்கும்‌ 
பொதுவானது எதுவும்‌ இல்லை என சிலர்‌ கருதலாம்‌. ஆனால்‌ 
அது தவறு. மனிதன்‌, மற்றும்‌ பறவை, மீன்‌, புழு, 
நத்தை, மற்றும்‌ பல பிராணிகளின்‌ கிரகிப்பி ஸெல்கள்‌, 
வெளிப்புற உலகை உணர்கின்றன. சுற்றுப்புறத்திலிருந்து 
வரும்‌ எந்தத்‌ தூண்டலுக்கும்‌, அசையும்‌ ஆண்டினாவின்‌ 
உதவியால்‌, பிரதிவினை புரிகின்றன. இந்த ஆண்டினா, அமைப்‌ 
பில்‌ ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. யூக்ளினாபோன்ற ஒரு 
செல்‌ பிராணிகள்கூட, அசையும்‌ அண்டினாவைப்‌ பயன்ப 
டுத்துகின்றன. இந்த ஆண்டினாக்கள்‌, மிகவும்‌ சிறப்பாக 
அமைந்திருப்பதால்‌, பல லட்சம்‌ ஆண்டுகளாக அவை 
நிலைத்திருக்கின்றன. பூமியின்‌ உயிரினங்கள்‌. தங்களது வாழ்‌ 
வின்‌ துவக்கத்திலிருந்து இன்றுவரை, தங்களது அசையும்‌ 
ஆண்டினாக்களைப்‌ பேணிக்காத்து வந்துள்ளன. 


அவை எல்லாம்‌ 
எங்கருந்து வந்தன? 


ஆறு பிரதானமான கூருணர்வு உறுப்புக்களில்‌, மூன்‌ 
றுதான்‌ நமக்கு மிகவும்‌ முக்கியமானது. ருசி உணர்வையும்‌, 
நுகரும்‌ உணர்வையும்‌, நாம்‌ இழந்துவிடலாம்‌, அதனால்‌ எது 
வும்‌ நிகழ்ந்துவிடாது. கொடும்‌ உணர்வைக்‌ கூட இழந்து, 
ஒருவன்‌ அனுசரித்து வாழ்ந்துவிடலாம்‌, ஆனால்‌ பார்வை, 
மற்றும்‌ கேட்பது, சமநிலை போன்ற மூன்று உணர்வுகளை 
இழந்து விட்டால்‌, ஒருவன்‌, பெருமளவில்‌ பாதிக்கப்படு 
வான்‌. நமது உலகில்‌, இந்த மூன்று உணர்ச்சிகள்தான்‌ 
பிரதானமாகும்‌. விலங்கினங்களில்‌ காணப்படும்‌ பிராதான 
பகுப்பிகளுடன்‌ ஒப்பிட்டால்‌, மனிதனது பிரதான உணர்வு 
உறுப்புக்கள்‌ அத்துணை முக்கியம்‌ வாய்ந்ததல்ல. விலங்கின 
உலகின்‌ பலவற்றின்‌ பார்வை பலவீனமாகவே இருக்கும்‌; 
சில முழுமையாகக்‌ குருடாகவும்‌ இருக்கலாம்‌. சில, செவி 
டாக இருக்கின்றன. அல்லது கேட்கும்‌ சக்தி குறைவாகவே 
கொண்டுள்ளன. இருந்தபோதிலும்‌, அவை நன்கு சமா 
ளித்து விடுகின்றன. 

சமநிலை உறுப்பைப்‌ பொருத்த மட்டில்‌, இது ஒரு 
மிகவும்‌ முக்கியமான பகுப்பியாகும்‌. பலசெல்பிராணிகள்‌ 
அனைத்தும்‌, இந்த உறுப்பைக்‌ கொண்டுள்ளன. ஒருசெல்‌ 


16-1508 241 


பிராணிகளில்கூட, உயர்மட்ட பிராணிகளில்‌ காணப்படுவ 
கைப்‌ போன்ற, ஒரு சம நிலை உறுப்பை, விலங்கியலாளர்‌ 
கள்‌ கண்டுபிடித்துள்ளனர்‌. புரோடோசோவா ஒட்டுண்ணி 
கள்‌, இதைப்போன்ற ஒன்றைக்‌ கொண்டுள்ளன. சிறப்பான 
ஒரு குமிமும்‌, பளிங்கு போன்ற பொருள்‌ கொண்ட சிறிய 
வெளிப்புற பை ஒன்றும்‌, அவை கொண்டுள்ளன. இவை, 
பலசெல்‌ பிராணிகளில்‌ காணப்படும்‌ ஸ்டே டோசிஸ்ட்‌ 
(சமநிலையைப்‌ பேணும்‌ லேபிரின்தின்‌ பையாகும்‌) போன்ற 
அமைப்பைக்‌ கொண்டுள்ளன. எப்போதாவது, குமிழ்தான்‌ 
சமநிலை உறுப்பாகப்‌ பணிபுரிகிறது என எவராவது கண்‌ 
டுபிடித்கால்‌ ஆச்சிரியமில்லை. நமது பூமிக்‌ கோளத்தில்‌, 
வெகு தொலைவிலுள்ள பல பகுதிகள்‌ அடர்ந்த இருளில்‌ 
மூழ்கியுள்ளன; சில பகுதிகளில்‌ ஒலிகூட உட்புகு முடியாது; 
ஆனால்‌ புவி ஈர்ப்பு மட்டும்‌ தவிர்க்க முடியாகுதும்‌, சர்வ 
வியாபகமாகவும்‌ இருக்கிறது. 

உயிரின்‌ பிறப்பில்‌, ஒளி, மிகப்‌ பிரதான பங்கு வகித்துள்‌ 
ளது என நம்ப பல சான்றுகள்‌ உள்ளன. எனினும்‌, துவக்‌ 
ககால உயிரினங்கள்‌ கொண்டிருந்த ஒளி உணர்வு, விரைவி 
லேயே பார்வைக்கான ஒரு சிறப்பு உறுப்பாக மாறியது. 
சமகால ஒரு செல்‌ஃபிளஜெல்லா கொண்ட உயிரினங்கள்‌ கூட 
ஒளியை அறிகன்றன. ஒரு செல்‌ பிராணிகள்‌, குறிப்பாக 
பெரிடினியா, (இவற்றில்‌ பல, தாமே ஒளிர்கின்றன) பெரிய 
கண்களைக்‌ கொண்டுள்ளன. சிவப்பான, கொழுப்புப்‌ 
போன்ற, ஒளி உணர்வு நிறமி நிறைந்து, குவளை போன்ற 
அமைப்பு கொண்ட, அவற்றின்‌ கண்கள்‌, ஃபிளெஜெல்லா 
வின்‌ அடியில்‌, பெரிடினியாவின்‌ முன்புறத்தில்‌, அமைந்துள்‌ 
ளன. நிறமியில்‌ காணப்படும்‌, ஒளிபுகும்‌ தன்மைவாய்ந்த 
மாவுப்பொருள்‌, ஒளியை விலக்கவும்‌, குவியச்‌ செய்யவும்‌ 
உதவுகிறது. 

மனிதனுக்கு மிகப்‌ பிரதானமான மூன்று உணர்வு உறுப்‌ 
புக்களில்‌, பார்வை மற்றும்‌ சமநிலைக்கான உறுப்புக்கள்‌ 
தான்‌ மிகவும்‌ தொன்மை வாய்ந்ததாகும்‌. மொத்தத்தில்‌ 
இந்த உறுப்புக்கள்‌ ஒரேசீராக இல்லாமல்‌ இருந்தாலும்‌, 
யொதுவான ஒரு தனித்தன்மை கொண்டுள்ளன. பார்வை, 
மற்றும்‌ சமநிலை உறுப்புக்கள்‌, பரிணாம வளர்ச்சியின்போ து, 
பெருமளவு மாறுபாடடைந்து முழுமை பெற்றாலும்‌ பல்‌ 
வேறு விலங்கினங்களில்‌ காணப்படும்‌ செவிப்பறைப்‌ பகுப்‌ 


242 


பிகள்‌, ஓளி இரகிப்பிகள்‌ ஆகியவற்றைவிட, அமைப்பிலும்‌, 
சிறப்பான பணியிலும்‌ சிறிதளவே, அவை மாறுபடுகின்றன. 
ஏனெனில்‌, பார்வை மற்றும்‌ சமநிலை உறுப்புக்கள்‌ இரண்‌ 
டும்‌, ஒருநிலையான, முழு உலகுக்குரிய அம்சத்தின்‌ பாதிப்‌ 
பால்‌, அமைந்துள்ளன; சமநிலை உணர்வு புவி ஈர்ப்பின்‌ 
விளைவால்‌ உருவானது; பார்வை உணர்வு சூரிய ஒளியின்‌ 
விளைவால்‌ உருவாயிற்று. ஆனால்‌ உலகில்‌, ஒலியின்‌ மூலப்‌ 
பொருளாக இணையற்றதாகவோ, குரமானதாகவோ எது 
வுமே இருந்ததில்லை. 

நமது கோளத்தில்‌ வாழ்வு துவங்கியதும்‌, ஆழ்ந்த நிசப்‌ 
குமே எங்கும்‌ நிலவியிருந்தது. இடி முழக்கங்களும்‌, துவக்‌ 
ககால கடல்களின்‌ பெரிய அலைகள்‌, எழுச்சியற்ற குனிமை 
யான செங்குத்துப்‌ பாறைகளின்‌ மீது மோதுவதாலான ஓசை 
களும்‌ மட்டுமே கேட்டன; இந்த ஓசைகளால்‌, மிருகங்‌ 
கள்‌ எதுவுமே பாதிக்கப்படவில்லை. விலங்கினங்கள்‌, பரி 
மாண வளர்ச்சி அடைந்து, அங்கு மிங்கும்‌ அலைந்து திரிந்து, 
ஒன்றையொன்று கொன்று தின்னத்‌ துவங்கியதும்‌ தான்‌, 
உலகில்‌ பலவீனமான ஓசைகள்‌ கேட்கத்‌ துவங்கின. விலங்‌ 
கனங்களால்‌ உண்டாக்கப்பட்ட ஓலிகளே அவையாகும்‌. 
செவிப்பறைப்‌ பகுப்பியும்‌, ஒலி சமிக்ஞையும்‌ வளர்ச்சிய 
டைய, இது, தூண்டியது. 

பரந்த கோணம்‌ கொண்ட சாதனங்களிலிருந்து, மிகச்‌ 
சிறிய ஓலியலைகளைக்‌ கண்டுபிடிக்கும்‌ சாதனங்கள்‌ வரை, 
பல்வேறு கிரகிப்பி சாதனங்கள்‌ உருவாயின. இவை, ஒலி 
மூலங்களின்‌ சுதிவரிசையைச்‌ சமாளிக்க உதவின. 

ஒருசில வெளவால்கள்‌, 300 கிலோசைக்கிள்‌ வரையி 
லான உயர்‌ அதிர்வு ஓலியினை நன்கு கேட்க முடியும்‌; அதே 
போது, மிகக்‌ குறைந்த சுருதி கொண்ட சப்தங்களையும்‌ 
கேட்க முடிந்தது. அவற்றின்‌ செவியுறுப்பு, 15 சுருதி வீச்சு 
வரை, கேட்கும்‌ தன்மை கொண்டது. இந்த வெளவால்‌ 
கள்‌ புசிக்கும்‌, இரவில்‌ நடமாடும்‌ பூச்சிகளுக்கு இத்தகைய 
எண்மம்‌ தேவையற்றது. அவற்றின்‌ சிறகுகளின்‌ சவ்வுறுப்பு, 
வெளவால்களின்‌, செவியுரை (அல்ட்ராசோனிக்‌) சமிக்‌ 
ஞைகளை உணர முடியும்‌. இத்தகைய பணிக்கான உறுப்பு, 
அமைப்பில்‌ எளிதாக இருந்தது. அதில்‌, ஒரு படலம்‌, மற்‌ 
றும்‌ காற்றுப்‌ பைகள்‌, இரண்டு உணர்வு நரம்பு செல்கள்‌ 
காணப்படுகின்றன. வெல லால்‌ உண்டாக்கப்படும்‌ சப்‌ 


16* 243 


குத்தைத்‌ தெரிந்து, பூச்சிகள்‌ துரிதமாக தாங்கள்‌ பறக்கும்‌ 
திசையை மாற்றியமைக்க அணேயிடுவதுதான்‌, அவற்றின்‌ 
பிரதான பணியாகும்‌. 

சூரிய ஒளியின்‌ விளைவால்‌, பார்வைப்‌ பகுப்பி, வளர்ச்‌ 
சியடைந்தது. ஆகவே, அது, அவ்வளவு சிக்கல்‌ வாய்ந்‌ 
குதல்ல. பல்வேறு விலங்கினங்களின்‌ கண்கள்‌, மூன்று எண்‌ 
மதத்திற்கு மேலான ஒளிப்‌ பெயர்ச்சியை உணரமுடியாது. 
ஆகவே, ஒளியை உணரும்‌ அளவு, ஒலியை உணரும்‌ அள 
வில்‌ கீல்‌ 1 ஆகும்‌. 

நமது கோளத்தின்‌ ஒருசில விலங்கினங்கள்‌, ஓளியைக்‌ 
கண்டு பாதிக்கப்‌ படுவதில்லை. கண்ணில்லா புரோடே சே 
வாகூட இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தறிய முடியும்‌. 
ஒளிக்கான கூருணர்வு, ஒளியின்போது துரிதமடையும்‌ சில 
இரசாயன பிரதிவினைகளின்‌ எந்த ஒரு செல்லின்‌ புரோட்டா 
பிளாசமும்‌ ஒளியை உணர முடியும்‌ இதற்கு அவற்றிற்கு 
கண்கள்‌ தேவையில்லை. 

உயிரினத்தின்‌ மற்ற செல்களைவிட பலவீனமான ஒளிக்கு 
பிரதிவினை புரியும்‌ ஒளிக்கு கூருணர்வு கொண்ட. செல்களே 
பார்வை உறுப்புக்கு முன்னோடியாகும்‌. .சில ஐந்துக்களில்‌ 


244 


ஒளிக்கான கூருணர்வு கொண்ட இத்தகைய ஸெல்கள்‌ இன்‌ 
னும்‌ இருக்கின்றன. அதில்‌ ஒன்றுதான்‌ நமக்குத்‌ தெரிந்த 
மண்‌ புழுவாகும்‌. அதற்கு கண்கள்‌ கிடையாது. ஆனால்‌ 
ஒளிக்கான கூருணர்வு கொண்ட பலஸெல்கள்‌ அதன்‌ சர 
மத்தில்‌ இருக்கின்றன. இந்த ஸெல்களின்‌ உதவியால்‌ மனி 
கனால்கூட உணர முடியாத, ஒளியில்‌ ஏற்படும்‌ மிகக்‌ குறைந்த 
மாற்றங்களை, மண்புழு உணர முடியும்‌. உடலெங்கும்‌ வியா 
பித்துள்ள ஒளிக்கான கூருணர்வுகொண்ட இத்தகைய ஸெல்‌ 
களிலிருந்துதான்‌, பரிணாம வளர்ச்சியின்போது, படிப்படியாக 
கண்கள்‌ தோன்றின. முதலில்‌, ஒரு புள்ளியில்‌ (இடத்தில்‌), 
ஒளிக்கான கூருணர்வு கொண்ட ஸெல்கள்‌ நிறைந்திருந்தன. 
இத்தகையவை, இருளிலிருந்து வெளிச்சத்தை எளிதில்‌ பிரித்‌ 
தறிய முடிந்தது. ஆனால்‌, எங்கிருந்து வெளிச்சம்‌ வருகிறது 
என்பதை அவற்றால்‌ தெரிந்து கொள்ள முடியாது. 

கீழ்க்கண்ட வழியில்‌, கண்‌, கோன்றியது. ஒளிக்கூரு 
ணர்வு செல்கள்‌, படிப்படியாக ஒளிபுகும்‌ உணர்வையும்‌, 
நிறமி ஸெல்களின்‌ திரையையும்‌, பெற்றன; இவை, எல்‌ 
லாத்‌ திசைகளிலிருந்தும்‌ கண்ணுக்குள்‌ வெளிச்சம்‌ புகுவதை 
தடை செய்தது. பின்னர்‌ ஒளிக்‌ கூருணர்வுப்‌ புள்ளிகள்‌, 
குழிவுகளாகவேோ, பைகளாகவோ மாறின. இவைகான்முத 
லில்‌ தோன்றிய கண்களாகும்‌. ஒரு குறிப்பிட்ட திசையி 
லிருந்து வரும்‌ ஒளியை, கண்கள்‌, தெரிந்து கொண்டன; 
இதனால்‌ ஒளிக்‌ கதிர்கள்‌ வரும்‌ திசையையும்‌ நிர்ணயித்தன. 
இந்த, ஆதிகால கண்‌ சாதனத்திலிருந்து, உயர்மட்ட விலங்‌ 
குகளின்‌ கண்கள்‌ தோன்ற ஒரே ஒரு படிதான்‌ இருந்தது; 
ஒளி விலக்க எண்‌ சீரமைக்கப்பட, தக அமைவு மண்டலத்‌ 
தையும்‌, ஒலி விலக்கும்‌ தன்மையையும்‌, கண்‌, பெறவேண்டி 
இருந்தது. கடைசியாக; பார்வை பற்றிய தகவல்களைப்‌ 
பெற நடந்த ஆராய்ச்சிகள்‌, ஆகுலோமோட்டார்‌ சாதனத்‌ 
தால்‌, சாத்தியமாயிற்று, 

முதுகெலும்பற்ற பிராணிகளில்‌, கெஃப்லோபோடாதா 
சிறந்த கண்களைக்‌ கொண்டிருந்தது. மேல்மட்ட முதுகெ 
லும்புப்‌ பிராணிகளின்‌ பார்வை சக்தியைவிட, இது, எந்த 
வகையிலும்‌ குறைந்ததல்ல. ஆர்த்ரோபோடுகள்‌ எனப்ப 
டும்‌ முதுகெலும்பற்ற ஒரு பிரிவு, உயர்மட்டத்தில்‌ பரிணாம 
வளர்ச்சியடைந்திருந்தது. இருந்தபோதிலும்‌, எந்த கார 
ணத்தினாலோ, கண்களை அவை பாதிக்கவில்லை. இத்தகைய 


243 


குறைபாட்டை ஈடுசெய்ய, அவை எண்ணிக்கையில்‌ பல 
ஓசில்லையை (தலைகீழாக இருக்கும்‌ கோபுரம்‌ போன்றவை. 
கடினமான பளிங்கு போன்ற லென்ஸால்‌ மூடப்பட்டிருக்‌ 
கும்‌) ஒரு சில பெரிய கண்களுடன்‌ இணைத்தன; ஓவ்வொரு 
கண்ணிலும்‌ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோபு 
ரங்கள்‌ உள்ளன. கிட்டப்பார்வை கொண்ட ஓசில்லையின்‌ 
இணைந்த முயற்சியால்‌, ஐந்துக்களும்‌, நத்தைகளும்‌, பொருட்‌ 
களின்‌ அமைப்பையும்‌, வடிவத்தையும்‌ உணர முடிந்தன. 

முதுகெலும்புப்‌ பிராணிகளின்‌ கண்களின்‌ வரலாறு, 
வேறுவிதமாகத்‌ துவங்கியது. பல கடல்களின்‌, சமுத்திரங்‌ 
களின்‌ கடற்கரைகளில்‌, லேன்ஸலட்கள்‌ எனப்படும்‌ புதிரான 
சிறிய பிராணிகள்‌ காணப்படுகின்றன. அவை, சிறிய மீன்‌ 
கள்‌ போன்று தோற்றமளிக்கின்றன; அவை, சர்ஜனின்‌ அறு 
வைக்‌ கத்தி போன்று (லேன்சட்‌) இருப்பதால்‌, அவற்றிற்கு 
அந்தப்‌ பெயர்‌ (லேன்ஸலட்‌) இடப்பட்டது. லேன்ஸலட்டின்‌ 
பார்வை உறுப்பு, மூளையாகும்‌. ஒளிபுகும்‌ தன்மையுள்ள உடலை 
கொண்ட லேன்ஸலட்டின்‌ நரம்பு முழுவதும்‌, ஒளிக்‌ கூரு 
ணர்வு ஸெல்கள்‌, பரவிக்‌ கிடக்கின்றன. அதன்‌ வாழ்க்கை 


246 


யின்‌ தன்மைக்குக்‌ தேவையானபடி, அது இருளிலிருந்து 
வெளிச்சத்தைப்‌ பிரித்தறிய முடியும்‌. 

முதுகெலும்புப்‌ பிராணிகளின்‌ மூதாகையர்‌, லேன்ஸலட்‌ 
டுகள்‌ போன்றே, மூளையின்‌ உதவியால்‌ பார்த்தனர்‌ என்‌ 
பது கெளிவு. அனால்‌, அவர்களது உடல்கள்‌ எப்போது, 
ஒளி உட்புகும்‌ தன்மையை இழந்தனவோ, அப்போது 
ஒளிக்கூருணர்வு நரம்பு ஸெல்கள்‌ ஒட்டுமொத்தமாக, மூளையை 
விட்டு அப்பால்‌, நகர்ந்தன. எல்லா முதுகெலும்புப்‌ பிராணி 
களிலும்‌, கண்களின்‌ பரிணாம வளர்ச்சி, இதுபோன்றே 
இருந்தது. கருவளர்ச்சியின்‌ ஒருகட்டத்தில்‌ மூளையிலிருந்து 
இரண்டு துணுக்குள்‌ பிரிந்து, படிப்படியாக கண்களாக 
மாறின. ஆகவே, நமது கண்கள்‌, சூரிய சுற்றிப்‌ பாதையி 
லிருந்து விலகிச்‌ சென்ற, மூளையின்‌ துணுக்குகளாகும்‌. 

முதுகெலும்புப்‌ பிராணிகளில்‌, கண்களின்‌ வளர்ச்சி, 
ஒரேமாதிரியாக இருந்தது. அவை, ஒளிவிலக்கல்‌, மற்றும்‌ 
குக அமைவு மண்டலங்கள்‌, கண்ணை இயக்கும்‌ தசைகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பெற்றன. இந்த அமைப்பு மேலும்‌ மேலும்‌ 
துல்லியமடைந்து, தற்போதைய கண்களாக மாறியது. 
உலகிலுள்ள கிறுக்கலான கோணலான எழுத்துக்களைத்‌ காண 
வும்‌ வண்ணத்தில்‌ ஏற்படும்‌ மிகச்‌ சிறிய மாற்றத்தை உணர 
வும்‌, கண்களால்‌ முடிந்தது. அதேசமயத்தில்‌ பிராணிகளின்‌ 
மூளையும்‌ மிகவும்‌ சிக்கலடைந்தது. ஒரு கேமராவைப்போல்‌, 
கண்ணும்‌, ஒளியைப்‌ பெறும்‌ ஒரு சாதனமாக இருந்தது. 
நாம்‌, மூளையின்‌ உதவியால்‌ தான்‌ பார்க்கிறோம்‌. கண்ணில்‌ 
உள்ள, பல லட்சக்‌ கணக்கான ஒளி கூருணர்வு ஸெல்களி 
லிருந்து பெறும்‌ தகவலை, மூளை ஒன்று சேர்த்து, ஒரு தனிப்‌ 
படமாகக்‌ காட்டுறெது. கண்களால்‌ எடுக்கப்பட்ட நொடிப்‌ 
படப்பிடிப்பு, மூளை எனும்‌ ஆய்வகத்தில்‌ முழுமையாக்கப்‌ 
படுகிறது. 

செவிப்பறைப்‌ பகுப்பி அல்லது காது, பரிணாம வளர்ச்‌ 
சியில்‌, சிறிது தாமதமாகவே தோன்றியது. கீழ்மட்ட முது 
கெலும்பற்ற பிராணிகளில்‌, அது, காணப்படுவதில்லை. முது 
கெலும்புப்‌ பிராணிகளில்‌, மீன்தான்‌, முதன்முதலில்‌ கேட்‌ 
பதற்கான உறுப்பைப்‌ பெற்றது. சமநிலை உறுப்பான லேபி 
ரின்திலிருந்து பிரிந்த, சிறிய பகுதியிலிருந்து, அது, உரு 
வாயிறறு. உயர்மட்ட விலங்குகளில்‌, கார்டியின்‌ உறுப்பு 
எனப்படும்‌ நன்கு வளர்ச்சியடைந்த ஒரு உறுப்பாகவும்‌ காக்‌ 


247 


ளியாகவும்‌ மாறியது. இவைகான்‌ கேட்கும்‌ சாகுனத்தில்‌ 
மிகவும்‌ பிராதானமாகும்‌. 

கார்ட்டியின்‌ உறுப்பு, பிரதானமாக, ஒரு நரெகிப்பியா 
கும்‌. அது, சுற்றுப்புற அழுத்தத்தில்‌ ஏற்படும்‌ துரிதமான 
மாற்றங்களை உணர முடியும்‌. சுற்றுப்புறத்தில்‌ நிகழும்‌ துரி 
குமான அழுத்த வேறுபாடுகள்‌, செவிப்பறையைப்‌ பாதிக்‌ 
கும்‌. செவிப்பறையின்‌ அகிர்வுகள்‌, உட்காதில்‌ உள்ள சைக்‌ 
கிள்கள்‌ வழியாகக்‌ கடத்தப்பட்டு, முட்டை வடிவ சாளரத்‌ 
கையும்‌, லேபிரின்த்‌ திரவத்தையும்‌ அடைகின்றன. இதனால்‌ 
கார்ட்டியின்‌ உறுப்பை அடைந்து, கார்டியின்‌ இழைகள்‌ 
அதிர்ந்து, ஒலி நரம்பின்‌ கிரகிப்பிகளைத்‌ தூண்டுகிறது. 

காதின்‌ கூருணர்வு மிகவும்‌ அற்புதமானது. 0.0001 
மைக்ரோபார்‌ அழுத்தக்கை உண்டாக்கும்‌ ஓலியைக்கூட, 
மனிகக்காது உணர முடியும்‌ (ஒரு சதுர சென்டி மீட்டருக்கு 
0.0001மில்லிகிராம்‌ ஆகும்‌.) இத்தகைய அழுத்தம்‌, காக்ளியா 
வின்‌ படலத்தை, மிகக்குறைந்த அளவில்‌ (ஒரு சென்டிமீட்‌ 
டரின்‌ 1/10,00,00,000,000 பங்கு) அசைக்கிறது. இந்த 
தூரம்‌, அணுக்களிலேயே மிகச்‌ சிறிய ஹைட்ரஜன்‌ அணு 
விட்டத்தில்‌ ஆயிரத்தில்‌ ஒன்றுக்குச்‌ சமமாகும்‌. 

ஒலியை உணருவதில்‌, மனிதன்‌ உலக சாம்பியன்‌ அல்ல. 
இதைவிட மிகவும்‌ பலவீனமான சப்தங்களை, பல விலங்கி 
னங்கள்‌ கேட்க முடியும்‌. எனினும்‌, மனிதன்‌, சப்தம்‌ மிகை 
யான சூழ்நிலையில்‌ இருப்பதால்‌, விதிகமாகக்‌ கேட்கத்‌ தவ 
றுவது, ஒரு வசதியாகும்‌. 2,000 பார்கள்‌ வரையிலான மிை 
கயான சப்தத்தை, தனக்கு ஒரு தீங்கும்‌ நேராமல்‌, மனித 
னால்‌ கேட்க முடிவதுதான்‌ மிகவும்‌ முக்கியமாகும்‌. சில 
வகையான அல்பினோ எலிகளிலும்‌, மற்றும்‌ பல விலங்‌ 
கினங்களிலும்‌, மிகவும்‌ பலமான சப்தங்கள்‌, பாதிப்பை 
உண்டாக்கி, உயிருக்குக்கூட ஆப்த்கை உண்டாக்கலாம்‌. 

பலமான சப்தங்களை, மனிதக்‌ காதால்‌ தாங்க முடி 
யாவிடில்‌, மனித இனத்திற்கு என்ன நேரும்‌? எனினும்‌, அதில்‌ 
ஒரு பலனும்‌ இருக்கிறது; பயங்கரமான யுத்தங்கள்‌ நிகழ்ந்‌ 
திருக்காது; ஏனெனில்‌, கூருணரவு காதுகளைக்‌ கொண்ட 
போர்வீரர்கள்‌, எதிரியின்‌ குண்டுகளால்‌ அல்லாமல்‌, தங்‌ 
களது துப்பாக்கிகளின்‌ சப்தத்தாலேயே, மரணமடைந்து 
விடுவர்‌. பீரங்கிப்‌ படை, கண்டுபிடிப்பே நிகழ்ந்திராது. 

பலத்த சத்தங்கள்‌, மனிதனுக்கு இங்கு, விளைவிப்பதில்லை 


248. 


ஆனால்‌ நாட்பட்ட, தொடர்ந்த சப்தம்‌, பலவித காது 
நோய்களையும்‌, மத்திய நரம்பு மண்டல நோய்களையும்‌ உண்‌ 
டாக்குகிறது. ஆகவே சப்த எதிர்ப்பு இயக்கங்கள்‌ எங்கும்‌ 
வர வேற்க்கப்பட்டு, ஆதரிக்கப்பட வேண்டும்‌. ஊர்களி 
லும்‌, மாநகரங்களிலும்‌, மரங்கள்தான்‌, இந்த இயக்கத்திற்கு 
நமது சகாக்கள்‌ ஆகும்‌. ஒங்கி வளர்ந்த பசுமையான மேப்‌ 
பிள்‌ மரங்களின்‌ கிளைகளும்‌, எலுமிச்சை மரங்களின்‌ சுருள்‌ 
சுருளான உச்சிகளும்‌, பார்ப்ளார்‌ மரத்தின்‌ அடர்ந்த இலை 
குழைகளும்‌, சப்தங்களை மட்டுப்படுத்தும்‌, முதல்‌ தரமான 
சாதனங்களாகும்‌. 

மனிதனின்‌ காது, விலங்கினங்களினகைவிட, துல்லியத்‌ 
தில்‌, சக்தி குறைந்தே இருக்கிறது. முதலில்‌, ஓலி அலைக 
ளின்‌ குறுகிய பரப்பையே, மனிதக்காதால்‌ உணர முடியும்‌. 
ஒரு வினாடிக்கு 16-18 வட்டங்கள்‌ ஒலி அதிர்வு ஏற்பட்‌ 
டால்‌, நம்மால்‌, ஒலியைத்‌ தொடர்ந்து கேட்க முடியாது. 
அதேபோது, ஒரு வினாடிக்கு 20,000 வட்டங்கள்‌ ஒலி 
அதிர்வு ஏற்பட்டால்‌, ஓலி அடியோடு மறைந்து விடுகிறது. 
இவ்விதம்‌ அழுத்தத்தில்‌ ஏற்படும்‌ ஏற்றத்‌ தாழ்வுகளை, 
காதால்‌ உணர முடியாது. மூளைக்கு, தகவல்‌ அனுப்புவது 
நின்று விடுகிறது, ஒரு நிசப்தம்‌ நிலவுவதாக நமக்குத்‌ 
தோன்றுகிறது. 

ஒரு வினாடிக்கு 20,000 வட்டங்கள்‌ என்பது ஒரு பெரிய 
எண்ணிக்கையல்ல. நமது உண்மையான நண்பனான நாய்‌, 
ஒரு வினாடிக்கு 38,000 வட்டங்கள்‌ ஒலியை உணர முடி 
யும்‌. திமிங்கிலமும்‌ டால்‌ஃபினும்‌ 1 லட்சம்‌ முதல்‌ 1!/, லட்‌ 
சம்‌ வரையிலான அதிர்வு ஓலிகளை உணர முடியும்‌. வெள 
வால்‌ 3 லட்சம்‌ வரை உணர முடியும்‌. அல்ட்ராஓலியை 
உணரும்‌ காதுகள்‌ கொண்ட விலங்கினங்கள்‌, அத்தகைய 
ஒலிகளை உருவாக்க முடியும்‌. துரதிருஷ்டவசமாக அத்தகைய 
ஒலிகளை நம்மால்‌ கேட்க முடியாது. ஆகவே, “மீனைப்‌ 
போன்று செவிடு என்ற பழமொழி; தற்கால விஞ்ஞான 
அறிவின்படி, அர்த்தமாகும்‌. நம்மைப்போல்‌, மீன்களும்‌ 
நம்மிடம்‌ தவறுகளைக்‌ கண்டுபிடிப்பதாக இருந்தால்‌, அவை 
'“மனிகனைப்‌ போன்ற செவிடு: என்ற பழமொழியை உரு 
வாக்கியிருக்கும்‌. எனினும்‌, பலத்த சப்தங்களைக்‌ கேட்க 
முடியாத ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும்போது, இயற்கை புத்‌ 
திசாலியாகவே -இருந்திருக்கிறது. வேட்டையாடும்‌ வெள 


249 


வால்களின்‌ கீச்சொலியை நம்மால்‌ கேட்க முடியாது; அது 
போன்றே மீன்களின்‌ இரகசியப்‌ பேச்சுக்களை ஒட்டுக்‌ கேட்க 
முடியாது என்பதைத்‌ தவிர இதனால்‌, நாம்‌ ஒன்றையும்‌ 
இமந்துவிடவில்லை. 500 முதல்‌ 2,000 வட்டங்கள்‌ (சைக்கிள்‌ 
கள்‌) பரப்பைக்‌ கொண்ட ஓலி அதிர்வுகளை, நாம்‌ நன்கு 
கேட்டு, சமாளிக்க முடிகிறது. 

மனிதனும்‌, மற்ற உயர்மட்ட விலங்கினங்களும்‌ இரண்டு 
காதுகள்‌ கொண்டவை. சப்தம்‌ வரும்‌ திசையை, இதனால்‌, 
தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒலி அலைகள்‌, ஆகாயத்தில்‌ 
ஒரு வினாடிக்கு 340 மீட்டர்கள்‌ என்ற வேகத்தில்‌ பரவுகின்‌ 
றன. பொதுவாக ஒலி, இரண்டு காதுகளையும்‌, ஒரே சமயத்‌ 
தில்‌ அடைவதில்லை. ஒரு காதில்‌ ஒலி வந்தடைவதற்கும்‌, 
மற்றொரு காதை அடைவகுற்குமான இடையில்‌ 0.0001 
வினாடி காலதாமதமாகிறது. 

இத்தனை மிகச்‌ சிறிய வேறுபாட்டைகூட மூளை உணருகி 
றது. என்பகை எண்ணிப்‌ பாருங்கள்‌. மனிதனைவிட மிகத்‌ 
துல்லியமாக, நரி, ஒலிவரும்‌ திசையை எளிதில்‌ உணர முடி 
யும்‌. அதன்‌ இரு காதுகளுக்குமிடையிலான இடைவெளி 
சுமார்‌ 10. செ.மீ. ஆகும்‌. அதாவது, ஒலி ஒரு காதை 
அடைவதற்கும்‌, மற்ற காதை அடைவதற்குமான இடை 
வேளை 0.0003 வினாடியாகும்‌. சப்தம்‌ உருவாகும்‌ திசை 
யைக்‌ கண்டுபிடிக்க, நரி, ஒரேசமயத்தில்‌ இரண்டு காதுக 
ளிலும்‌ ஒலி வந்தடையும்‌ அளவுக்குத்‌ தலையைத்‌ திருப்பு 
கிறது. 

பொதுவாக, தனிப்பட்ட ஒலிகளை உணருவதில்‌ உள்ள 
நேர இடைவெளியை, அளந்து, நினைவிலிறுத்துவதில்‌ விலங்‌ 
கினங்கள்‌ திறமை கொண்டுள்ளன. ஒரு நிமிடத்திறகு நூறு 
அடிகள்‌ ஒலிக்கும்‌ மெட்ரோனோமையும்‌ 98 அடிகள்‌ ஒலிக்‌ 
கும்‌ மெட்ரோனோமையும்‌, ஒருநாய்‌ எளிதில்‌ பிரித்தறிய 
முடியும்‌. நன்கு பயிற்சி பெற்ற சங்கீத விஞ்ஞானியின்‌ 
காதுகளும்‌, இகே அளவில்தான்‌ பணிபுரிகிறது. 

பல அம்சங்களில்‌, மனிதனுடைய காது விலங்கினங்க 
ளைவிட தரம்‌ குறைந்து இருக்கிறது. ஆனால்‌, ஓரே ஒரு 
அம்சத்தில்‌ அதற்கு ஈடு, இணை கிடையாது. துரிதமாக 
மாறி மாறி வரும்‌ சப்த அலைகளை எந்த விலங்கினமும்‌ பகுத்‌ 
குறிய முடியாது. நம்மால்‌ இதைச்‌ செய்ய முடியும்‌. ஏனெ 
னில்‌, இதில்லாமல்‌ மனிதனால்‌ பேச முடியாது. 


200 


மூன்றாவது கண்‌ 


விடுமுறையை அனுபவித்த குழந்தைகள்‌ நிறைந்த ஒரு 
ரயில்‌, மெதுவாக ரயிலடியை வந்தடைந்தது. மிகப்‌ பெரிய, 
சிவப்பு நிற முடைய மின்சார என்ஜின்‌, பிரேக்குகளின்‌ கீச்‌ 
சொலியுடன்‌, மெதுவாக நின்றது. அதன்பின்னால்‌, ஒருட 
ஐன்‌ பெரிய, அழகான பச்சை நிற ரயில்‌ பெட்டிகள்‌, சுத்த 
மான அகன்ற சாளரங்களுடன்‌, பாம்பு போல்‌ நெளிந்து 
வந்தடைந்தன. கண்ணாடியை உரசினாற்போல்‌ வெள்ளை மூக்‌ 
குகள்‌ தெரிந்தன; பலஜோடிக்‌ கண்கள்‌-கருப்பு, கபிலம்‌, 
நீலம்‌, பச்சை-மூன்ருகவோ, நான்காகவோ எங்கு நோக்கி 
னும்‌ தெரிந்தன. ஒரு பிரமாண்டமான ராட்சகனைப்‌ போல்‌, 
வருகின்ற ரயில்‌, ஆயிரக்‌ கணக்கான ஆவல்‌ நிறைந்த கண்‌ 
களுடன்‌, நகரத்தை நோக்கி நின்றது. 

ரயிலைப்‌ பார்க்க வந்த, கூட்டத்திலுள்ள ஒரு குரல்‌, 
“ஆயிரம்‌ கண்‌ கொண்ட ராட்சகுன்‌'* எனக்‌ கூவியது. 
இது, நன்கு தெரிந்தெடுக்கப்பட்ட, ஒரு உருவகமாகும்‌. 
உண்மையாக, ரயில்‌, டர்பலேரியாவைப்‌ போன்று இருந்தது. 
இந்தப்‌ புழுவின்‌ உடலின்முன்‌ பகுதியில்‌, சங்கிலித்‌ தொடர்‌ 
போன்ற நுண்ணிய, மிகச்‌ சிறிய கண்கள்‌ காணப்பட்டன. 
அதுவும்‌, ஒரு புழுப்போல்‌ வளைந்து, நெளிந்து மிகவும்‌ மெது 
வாக நகர்ந்து கொண்டிருந்தது. 

கண்‌, ஒரு மிக முக்கியமான கூருணர்வு உறுப்பாகும்‌. 
பல விலங்கினங்கள்‌, டஜன்‌ கணக்கில்‌, சிலபோது நூற்றுக்‌ 
கணக்கில்‌ கண்கள்‌ கொண்டிருந்தது ஆச்சிரியமல்ல. ஒரு 
விலங்கினத்தின்‌ கண்கள்‌, துவக்க காலத்தைச்‌ சார்ந்ததாக 
இருந்தால்‌, அது, உயிர்வாழ பலகண்கள்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. அதுபோன்றே, பார்வை கிரகிப்பிகள்‌ முழு 
வளர்ச்சியடைந்திருந்தால்‌, அவை குறைவாகவே தேவைப்‌ 
பட்டன. ஒரு கண்கொண்ட பிராணிகூட உயிர்வாழ்கிறது. 
அதுதான்‌ கோபெபோடா. கிரேக்க நாட்டு புராணக்‌ கதை 
யின்‌, ஒரு கண்கொண்ட ராட்சகு ““சைக்ளாப்ஸ்‌'' எனக்‌ 
கூட அது அழைக்கப்படுகிறது. தங்களது முன்புறத்திலுள்ள 
இணையற்ற ஒருகண்‌, அதற்குப்‌ போதுமானதாக இருந்தது. 

அத்தியாவசியமாக கண்கள்‌ எத்தனை இருக்க வேண்டும்‌? 
இந்த வினாவு நீங்கள்‌ நினைப்பதுபோல்‌ அவ்வளவு எளிதல்ல. 
ஒரு பிராணிக்கு இருக்க வேண்டிய கண்களின்‌ எண்ணிக்கை, 


201. 


அதன்‌ தரத்தையும்‌, அதன்‌ வாழும்‌ வகையையும்‌ பொறுத்‌ 
குது. முற்காலத்தில்‌ வாழ்ந்துவரும்‌ ஒரு சில பிராணிக 
ளுக்கு, மிகவும்‌ சிறந்த கண்கள்‌ இருந்தன; ஆனால்‌ பின்னர்‌; 
மிகவும்‌ இருண்ட சூழ்நிலையில்‌ வாழ்ந்தன; படிப்படியாக 
அவற்றின்‌ கண்கள்‌ மறைந்தன. மெக்ஸிகோவில்‌, குகையில்‌ 
வசிக்கும்‌ மீன்களுக்கு இதுபோன்று நிகழ்ந்தது. 

இதனால்‌ ஒருவன்‌, இயற்கையைச்‌ சார்ந்து இருப்பது 
நலம்‌ எனத்‌ தெரிகிறது. இந்த பரிணாமத்தின்போது, ஒவ்‌ 
வொரு விலங்கின வகைகளும்‌, தாங்கள்‌ உயிர்வாழத்‌ தேவை 
யான கண்களைப்‌ பெற்றன. குறிப்பாக, மனிதன்‌ உட்பட 
முதுகெலும்புப்‌ பிராணிகள்‌, முழுவதும்‌ வளர்ச்சியடைந்த, 
சிக்கலான, சிறந்த கண்களையும்‌ மூளையையும்‌ கொண்டுள்ளன 
இவற்றிற்கு மூன்று.... கண்கள்‌ தேவைப்பட்டன. இது 
குவறல்ல; உண்மையாகவே மூன்று கண்கள்தான்‌! 

மீன்கள்‌, மற்றும்‌ நீர்‌-நிலவாழ்பவை, ஊர்வன, பற 
வைகள்‌, பாலூட்டிகள்‌ நம்மில்‌ ஒவ்வொருவர்‌ ஆகிய அனை 
வருக்கும்‌ மூன்று கண்கள்‌ உள்ளன. பொதுவாக, மூன்றாவது 
கண்ணைப்‌ பற்றி மறந்துவிடுகிறோம்‌. அல்லது அது இருப்‌ 
பகைப்‌ பற்றி சந்தேகம்‌ கொள்ளக்கூட செய்கிறோம்‌. 
ஏனெனில்‌, வெளியிலிருந்து தெரியாதபடி, மூளையின்‌ உள்ளே 
இந்த மூன்றாவது கண்‌, புதைந்து கிடக்கிறது. அதைக்கண்‌ 
எனப்படாமல்‌ பீனியல்‌ சுரப்பி எனப்படுகிறது. முதுகெ 
லும்புப்‌ பிராணிகளின்‌ பரிணாம வளர்ச்சியின்‌ போது, முந்‌ 
தைய கண்ணான இது, ஒரு சுரப்பியாக மாறியது. 

இந்தப்‌ புதிரான கண்‌, பெரிதாக இல்லை. மனிகனில்‌, 
இதன்‌ எடை 0.10.2 கிராம்தான்‌. சமகால முதலைகளி 
லும்‌, அல்லது மறைந்துபட்ட, எறும்பு திண்ணி பேங்கோ 
லின்களிலும்‌, பீனியல்‌ சுரப்பியின்‌ எடை ஓரளவு அதிக 
மாகவே இருக்கும்‌. கீழ்மட்ட முதுகெலும்பு பிராணிகளில்‌, 
இந்த உறுப்பின்‌ அமைப்பு, சகஜமான கண்ணைப்‌ போன்றே 
இருக்கிறது. வெளிப்புறத்தில்‌, அதற்கு ஒரு பளிங்கு 
லென்ஸ்‌ உண்டு. அதனுள்ளே, விட்ரியஸ்‌ அங்கம்‌ எனப்ப 
டும்‌, ஒளிபுகும்‌ தன்மை வாய்ந்த ஒரு ஜெல்லி, நிறைந்துள்‌ 
ளது. ஒளிக்கூருணர்வு கொண்ட செல்கள்‌ நிறைந்த விழித்‌ 
திரையும்‌, இரத்த நாளப்படலத்தின்‌ எஞ்சியதும்‌ காணப்‌ 
படுகின்றன. சகஜமான மற்ற கண்களைப்‌ போல்‌, இதற்கென 
குனி நரம்பு உண்டு. 


நூறு ஆண்டுகளுக்கு முன்‌, முதன்முதலாக 3வது கண்‌. 
கண்டு பிடிக்கப்பட்டபோது, விஞ்ஞானிகளுக்கு ஏற்பட்ட 
ஆச்சரியத்தை, கற்பனை செய்து பாருங்கள்‌? பல்வேறு 
அசாதாரண கோட்பாடுகள்‌, முன்வைக்கப்பட்டன. இந்தச்‌ 
கண்மூளையில்‌, எதை வேவு பார்க்கிறது? தனது கருத்துக்களை 
யும்‌, உணர்ச்சிகளையும்‌ தெரிந்து உருவாக்க, ஒருவேளை, 
மனிதன்‌ இந்த 3வது கண்ணைப்‌ பயன்படுத்தலாம்‌! நம்பமு 
டியாத பல கருத்துக்கள்‌ வெளியிடப்பட்டன. 

எல்லா முதுகெலும்புப்‌ பிராணிகளிலும்‌, இந்த 3வது 
கண்‌ இருக்கிறது எனக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட பின்தான்‌, 
அகன்‌ பணிகள்‌ வரையறுக்கப்பட்டன. பல முதுகெலும்புப்‌ 
பிராணிகளில்‌, குறிப்பாக தவளையில்‌, கபாலத்தின்‌ உச்சி 
யில்‌ சின்சிபிடல்‌ பகுதியில்‌ சருமத்தினடியில்‌, இது காணப்‌ 
படுகிறது. பல்லிகளில்‌, சருமத்தின்‌ அடியில்‌ இருக்கும்‌ சீவது 
கண்‌ செதிள்களால்‌ மூடப்பட்டு இருக்கிறது. தென்‌ அமெ 
ரிக்கப்‌ பல்லியான மிகப்பெரிய இகுவானாவில்‌, இந்த செதிள்‌ 
கள்‌ ஒளிபுகும்‌ தன்மை வாய்ந்தவை; நியூஜீலாந்து பல்லி 
யான டாடாராவில்‌ இந்தக்‌ கண்‌, ஒளிபுகும்‌ படலத்தால்‌ 
மூடப்பட்டுள்ளது, ஆகவே, அதனால்‌ பார்க்க முடியும்‌. 

இந்த வெளிப்புறக்‌ கண்ணின்‌ பணியைக்‌ கண்டுபிடிப்‌ 
பதில்‌, விஞ்ஞானிகள்‌, ஆர்வம்‌ கொண்டிருந்தனர்‌. பரிசோ 
குனைகள்‌ மூலம்‌, அது ஒளிக்கு பிரதிவினை புரிவதும்‌, வண்‌ 
ணங்களைக்‌ கண்டறிவதும்‌, தெரிய வந்தது. இது, மிகச்‌ 
சாதாரணமல்ல; ஏனெனில்‌ இரண்டு கண்கள்‌ கொண்ட 
பல விலங்னெங்களால்‌, வண்ணங்களைப்‌ பிரித்தறிய முடி 
யாது. 

டாடாரா, ஒரு புராதன இன வகையைச்‌ சார்ந்ததா 
கும்‌, சந்ததியற்ற புதையுண்ட பொருளாகும்‌; ராட்சஸ 
பாங்கோலின்‌ வசித்த அந்த புராகன காலத்தில்‌ இந்தப்‌ 
பல்லிகள்‌ வாழ்ந்துவந்தன; அதிலிருந்து, இன்று வரை, 
எந்த மாற்றமும்‌ அடையவில்லை. அந்தக்‌ காலத்தில்‌, ஒரு 
வேளை, எல்லா ஓந்தினங்களும்‌, சகஜமாக மூன்றாவது கண்ணை 
உபயோகித்து வந்தன போலும்‌. இந்தக்‌ கோட்பாடு, ஊர்ஜி 
கம்‌ செய்யப்பட்டது. 

அழிந்துபோன விலங்கினங்களை ஆராயும்‌ பேலியண்டா 
லஜிஸ்ட்‌ எனப்படும்‌ விஞ்ஞானிகள்‌, மறைந்துபோன ராட்சஸ 
பாங்கோலின்களின்‌ கீபால்த்தின்‌ உச்சியில்‌ காணப்பட்ட, 


253 


ஒரு புதிரான துளையைக்‌ கண்டு, என்னவென்று விளங்கா 
மல்‌, தங்கள்‌ மூளையைக்‌ குழம்பிக்‌ கொண்டிருந்தனர்‌. நடு 
விலகிய இரண்டு குழிவுகளை விட சிறியதான மூன்றாவது 
கண்குழிவுதான்‌ இந்த துளை என இப்போது தெளிவாகி 
யுள்ளது. என்னவாக இருந்த போதிலும்‌, முற்காலத்திய 
விலங்கினங்கள்‌, மூன்று கண்களையும்‌ பெரிதும்‌ பயன்படுத்‌ 
தின என்பதில்‌ ஐயமிருக்க முடியாது. தண்ணீரிலிருந்து 
வெளிராமலேயே, இலேசாக 3வது கண்‌ வெளிவரும்‌ வரை 
கலையைத்‌ தூக்கி, உலகில்‌ நடப்பகைக்‌ காண்பது எவ்வ 
ளவு எளிது எனக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. பலம்‌ வாய்ந்த 
எதிரிகளுக்கு எதிராக, இந்த 3வது கண்‌ பாதுகாப்பாக 
இருக்க முடியாது; ஏன்‌எனில்‌ இது, அதன்‌ இரைகளுக்கும்‌ 
பொருந்துமே. 

மூன்றாவது கண்ணின்‌ தோற்றத்தை பற்றியும்‌, புராத 
னப்‌ பணிகள்‌ பற்றியும்‌ விளக்கம்‌ கிடைத்தது. எனினும்‌ 
தற்காலத்திய பிராணிகள்‌ மூன்றாவது கண்ணை ஏன்‌ கொண் 
டுள்ளன என்பது புதிராகவே இருக்கிறது. பெரும்பாலான 
ஊர்வன, செதிள்கள்‌ மூடியிருப்பதால்‌ இந்தக்‌ கண்ணால்‌ 
பார்க்க முடியாது. மற்றொரு புறத்தில்‌, முழுமையாகப்‌ 
பயனற்றதாக இருந்திருந்தால்‌, அவை காப்பாற்றப்படுவ 
குற்கான சந்தர்ப்பமே இருந்திராது. பழக்கப்படுத்தப்படாத 
உறுப்புக்கள்‌, விரைவிலேயே மறைந்துவிடுகின்றன என விஞ்‌ 
ஞானிகள்‌ அறிந்திருந்தனர்‌. ஆகவே, மூன்றாவது கண்‌ இன்‌ 
றும்‌ நீடித்து நிலைத்திருப்பகனால்‌, சமகால விலங்கினங்களில்‌, 
அகுற்கென ஏதோ ஒரு பணி இருந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
எந்த வகையான பணி? விஞ்ஞானிகள்‌, தங்களது ஆராய்‌ 
ச்சிகளைக்‌ தொடர வேண்டும்‌. 

சீதள இரத்தமுடைய விலங்கினங்கள்‌ அதை வெப்பமா 
னியாக பயன்படுத்தின என விஞ்ஞானிகள்‌ கண்டுபிடித்தனர்‌ 
இந்த விலங்கினங்கள்‌, குங்களது உடலை ஓரேசீரான தட்ப 
வெப்பநிலையில்‌ வைத்துக்‌ கொள்ள முடியாது. தட்பவெப்‌ 
பத்தகைக்‌ கட்டுப்படுத்த, பகலில்‌ கொளுத்தும்‌ வெயிலிலி 
ருந்து ஒளியவும்‌, குளிர்ந்த இரவுகளில்‌ உறைபனியிலிருந்து 
ஒளிந்து கொள்ளவும்‌ தவிர, வேறு ஒன்றும்‌ செய்ய முடி 
யாது. ஆனால்‌ உடல்‌ மிகுந்த வெப்பமடைந்தாலோ, அதி 
கமாக தட்பமடைந்துவிட்டாலோ, அவை, ஒளிந்தும்‌ பயன்‌ 
கிடையாது. பிராணி வெப்பத்தாக்குதலரா லோ: அல்லது குளி 


294 


பனியாலோ, மரணமடைய நேரிடும்‌. சுற்றுப்புற வெப்ப 
நிலையை, மூன்றாவது கண்‌ அளவிடுகிறது; இதனால்‌, வெப்‌ 
பத்திலிருந்தும்‌ குளிரிலிருந்தும்‌ தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ள, மூன்றாவது கண்‌, எச்சரிக்கிறது. எனினும்‌ விலங்‌ 
கினத்தின்‌ சருமம்‌, வெப்பக்‌ கிரணங்களுக்கு தடையாக 
இருப்பதில்லை. 

எனினும்‌, மூன்றாவது கண்ணின்‌ பணி, இதுமட்டுமல்ல. 
நீர்‌-நிலம்வாழ்‌ பிராணிகளில்‌, அது சருமத்தின்‌ வண்ணத்தைக்‌ 
கட்டுப்படுத்துகிறது. முட்டைப்‌ புழுத்‌ தவளையை (தலப்‌ 
பிரட்டை) ஒரு இருண்ட அறையில்‌ அரைமணி நேரம்‌ வைத்‌ 
திருந்தால்‌, அதன்‌ சருமத்தின்‌ வண்ணம்‌ குறைகிறது. 
அனால்‌, மூன்றாவது கண்‌ அகற்றப்பட்ட முட்டைய்புழுத்‌ 
தவளையால்‌. இவ்விதம்‌ வண்ணத்தை மாற்ற இயலாது. 
மூன்றுவது கண்‌, மெலடோனின்‌ என்ற ஒரு சிறப்பு ஹார்‌ 
மோனை, உற்பத்தி செய்கிறது எனக்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்‌ 
ளது. இந்த ஹார்மோன்‌, சருமத்தின்‌ வண்ண மாற்றங்க 
ளுக்கு காரணமாக இருக்கிறது. வெளிச்சம்‌ (ஒளி), இந்த 
ஹார்மோன்‌ உற்பத்தியை மட்டுப்படுத்துகிறது. 

பாலூட்டிகளில்‌, மூன்றாவது கண்‌, கபாலத்தின்‌ அடி 
ஆழத்தில்‌ வைக்கப்பட்டபோதிலும்‌, வெளிப்புறத்தில்‌ நடை 
பெறும்‌ அனைத்தையும்‌ அது தெதரிந்து கொள்கிறது. 
அது; இரவா, பகலா எனக்கூடத்‌ தெரிந்து கொள்கிறது. 
தகவல்களை முதன்‌ முதலிலேயே பெறுவதாகத்‌ தெரிகிறது. 
பாலூட்டிகளின்‌ மூன்றாவது கண்ணுக்கு வரும்‌ நரம்புகள்‌, 
மேல்‌ கழுத்து பிரிவு நரம்பு முடிச்சின்‌ களைகளாகும்‌. இவை, 
கண்பார்வையை விரியச்‌ செய்ய உதவும்‌ தசைகளுக்கு நரம்‌ 
பூட்டம்‌ அளிக்கின்றன. கண்பார்வைகள்‌ இரவில்‌ விரிகின்‌ 
றன என்பதை நாம்‌ அறிவோம்‌. இரவு, பகல்‌ மாறிமாறி 
வருவதும்‌, வெளிச்சத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களும்‌, பீனியல்‌ 
சுரப்பியின்‌ நடவடிக்கைகளை பாதிக்கிறது. நிரந்தரமாக, 
வெளிச்சத்திலேயே நீண்டகாலம்‌ வைக்கப்பட்ட எலிகளின்‌ 
பீனியல்‌ சுரப்பியின்‌ எடை, பெரிதும்‌ குறைந்தது. அதே 
போது, இருளில்‌ நீண்டகாலம்‌ இருந்தால்‌, மூன்றாவது, கண்‌ 
பாதிக்கப்படுவதில்லை. 

சரும வண்ண மாற்றமும்‌, தட்ப வெப்பக்கட்டுப்பாடும்‌ 
மட்டும்‌ மூன்றாவது கண்ணின்‌ பணிகளல்ல. மனிதனில்‌ 
மூன்றாவது கண்‌, ஒரு சிறப்பான சுரப்பியாக விளங்கினா 


ஆ 


235 


லும்‌, அது அபூர்வமாக நிகழும்‌ ஒன்றாகும்‌. பீனியல்‌ சுரப்‌ 
பியைத்தவிர வேறு எந்த சுரப்பியிலும்‌ அஸ்ட்ரோசைட்டு 
கள்‌ இல்லை. அஸ்ட்ரோசைட்டுகள்‌ என்பது, பெருமூளை 
அரைக்கோளங்களில்‌ நிறைந்து காணப்படும்‌ சாதாரண 
நரம்பு ஸெல்களாகும்‌. சுரப்பிக்கும்‌, நரம்பு ஸெல்களுக்கு 
மிடையிலான நெருங்கிய உறவு பற்றி முழுமையாகத்‌ தெரிய 
வில்லை. 

உலகெங்கும்‌ உள்ள பல ஆய்வகங்களில்‌, பீனியல்‌ சுரப்பி 
பற்றிய ஆராய்ச்சி, தற்போது, நடைபெற்று வருகிறது. 
உயர்மட்ட விலங்குகளில்‌, மூன்றாவது கண்‌, ஹார்மோன்‌ 
களையும்‌ உற்பத்தி செய்யலாம்‌ என தகலைப்பிரட்டை (டட்‌ 
போல்‌ எனப்படும்‌ தலைப்பிரட்டை எனப்படுவது தவளையின்‌ 
முழு வளர்ச்சிக்கு முந்தைய ஒருநிலை.-—மொ-ர்‌.)யின்‌ ஆராய்‌ 
சியின்‌ போது, விஞ்ஞானிகளுக்குத்‌ தெரியவந்தது. இந்த 
கோட்பாடு ஊர்ஜிதம்‌ செய்யப்பட்டது. உற்பத்தி செய்‌ 
யப்படும்‌ ஹார்மோன்கள்‌, பெரும்பாலும்‌ மூளையின்‌ ஒரு 
பகுதியான ஹைப்போதலாமஸ்‌-—ஹறைப்போபிசிஸ்‌ கூட்டு 
அமைப்பின்‌ மீது வினைபுரிகிறது. இது, கீழ்க்கண்டவாறு 
துரித வினைபுரிகிறது; நீர்‌-உப்பு சமநிலை; இரத்தத்தின்‌ 
அமைப்பு, செரிமானம்‌, பால்‌ முதிர்ச்சி, பால்‌ நடவடிக்கை 
ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக உணர்ச்சிவய நிலைகளையும்‌ கட்டுப்படுத்துகிறது. 
ஆகவே, நமது மனநடவடிக்கைகளின்‌ முழுமையான தன்‌ 
மையை, அது, நிர்ணயிக்கிறது. விலங்குகளின்‌ மீதான பரி 
சோதனைகள்‌ மூலம்‌, சகஜமான விலங்கினங்களைவிட, மூன்‌ 
ரூவது கண்‌ அகற்றப்பட்ட இளம்‌ எலிகள்‌ துரிதமாகவும்‌, 
பெரிதாகவும்‌ வளர்கின்றன எனத்‌ தெதரிகிறது. அவை, 
விரைவில்‌ முதிர்ச்சி அடைந்து, அடிக்கடி குட்டிகளை ஈன்‌ 
றுகின்றன. மூன்றாவது கண்‌ இல்லாத கோழிக்குஞ்சுகளுக்கும்‌ 
மேற்கூறியது பொருந்தும்‌. அவை துரிதமாக வளர்ச்சியடை 
கின்றன; கோழிகளும்‌ நிறைய முட்டையிடுகின்றன. 

முழுமையாக நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அல்லது 
நோயால்‌ அடியோடு அழிந்து பட்ட பீனியல்‌ சுரப்பிகளைக்‌ 
கொண்ட மனிதக்‌ குழந்தைகள்‌, விரைவிலேயே பருவமடை 
கின்றன; அவற்றின்‌ பிறப்புறுப்புக்கள்‌ துரிதமாக வளர்ச்சி 
யடைகின்றன; அவை, அளவில்‌ பெரிதாகவும்‌ இருக்கின்‌ 
றன? அதேபோது, பீனியல்‌ சுரப்புநீரை, வழக்கமாக விலங்‌ 


.256 


கனங்களுக்குக்‌ கொடுத்தால்‌, பால்‌ முதிர்ச்சி மட்டுப்படு 
கிறது. முதிர்ந்த பிராணிகளின்‌, பாலின சுரப்பிகள்‌ சுருங்கி 
விடுகின்றன; அத்தகைய பிராணிகள்‌, குட்டிபோடுவது குறை 
வாகவே இருக்கிறது; பாலின்‌ நடவடிக்கைகள்‌ மந்தமாகவே 
இருக்கின்றன. 

பின்வரும்‌ ஆராய்ச்சிகள்‌ மூலம்‌, மேலும்‌ பல உண்மை 
கள்‌ தெரிய வந்தன. பிட்யூடரி சுரப்பி மூலமாகவோ, அல்‌ 
லது கணையத்தின்‌ மீது நேரடியாக வினை புரிவதாலோ, 
பீனியல்‌ சுரப்பி, இரத்தத்தின்‌ சர்க்கரை அளவை கட்டுப்‌ 
படுத்துகிறது எனக்‌ தெரிகிறது. பீனியல்‌ சுரப்பியின்‌ பிழி 
சாற்றை உயிரினங்களுக்குள்‌ செலுத்தினால்‌, கண்ணீர்‌ வளர்‌ 
சிதை மாற்றத்தில்‌, குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள்‌ உண்‌ 
டாகின்றன. அட்ரினல்கள்‌, மற்றும்‌ தைராய்டு சுரப்பியின்‌ 
பணிகளை, மூன்றாவது கண்‌, பாதுகாக்கிறது என சில விஞ்‌ 
ஞானிகள்‌ கருதுகின்றனர்‌. 

நாளடைவில்‌ பீனியல்‌ சுரப்பியின்‌ பணிகள்‌ மாற்றம 
டைந்தபோதிலும்‌, பிறப்பிலிருந்து இறப்புவரை, பீனியல்‌ 
சுரப்பி சுறுசுறுப்பாகச்‌ செயல்படுகிறது என மனிதன்‌, மற்‌ 
றும்‌ விலங்குகள்‌ மீது செய்யப்பட்ட ஆராய்ச்சி மூலம்‌ 
தெரிய வருகிறது: கால்சியம்‌, மற்றும்‌ மக்னீசியம்‌, பாஸ்‌ 
வரம்‌, அயம்‌ போன்றவற்றின்‌ துகள்கள்‌ மூன்றாவது கண்‌ 
ணின்‌ திசுக்களில்‌ தோன்றுவதால்‌ மேற்கூறியவாறு எண்‌ 
ணத்தோன்றுகிறது. பிறந்த சிசுக்களில்‌, இத்தகைய புதி 
ரான்‌ மூளை “துகள்கள்‌?” காணப்படுவதில்லை. இது 15 வய 
துக்குட்பட்ட குழந்தைகளில்‌ ஆபூர்வமாகக்‌ காணப்படுகி 
றது; ஆனால்‌ ஓவ்வொரு அண்டும்‌, வயது அதிகரிக்கும்‌ 
போது, மேற்கூறியதன்‌ அளவும்‌ அதிகரிக்கிறது. சிறிதளவு 
மணல்‌, வெளிக்‌ கண்களின்‌ உட்புகுந்தால்‌, எவ்வளவு சிரமம்‌ 
உண்டாகிறது என அனுபவம்‌ மூலம்‌ நமக்குத்‌ தெரியும்‌. 
மூன்றாவது கண்ணினுள்‌, பெருமளவு மணல்‌ உட்புகுந்தால்‌ 
கூட, அதன்‌ பணிகள்‌ பாதிக்கப்படுவதில்லை என நம்புவது 
கடினமாக இருக்கிறது. 

மூன்றாவது கண்‌ கண்டுபிடிக்கப்பட்ட திலிருந்து, நமது 
மூன்றாவது கண்ணைப்‌ பற்றி, நாம்‌ பல விபரங்களைத்‌ தெரிந்‌ 
துள்ளோம்‌. இப்போதுகூட, மூன்றாவது கண்ணைப்‌ பற்றிய 
அனைத்தையும்‌ அறிந்திருக்கிறோமா என்பது சந்தேகமே. 
ஆராய்ச்சிகள்‌ தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன; நாள 


17-1508 257 


வட்டத்தில்‌ புதிரான, முழுமையாக ஆராயப்படாத இந்த 
உறுப்பு, பல அபூர்வ அச்சரியங்களைத்‌ தோற்றுவிக்கலாம்‌. 


அற்புதமான ஒளி உலகம்‌ 


பெளதிகம்‌, ஒரு புராதன விஞ்ஞானமாகும்‌. பார்வைக்‌ 
குரிய சாதனமான, தட்டையான கண்ணாடிபற்றி, பழங்‌ 
காலத்திலேயே அறிந்திருந்தனர்‌. ஒளிக்கதிர்களை ஒரே இடத்‌ 
தில்‌ குவிய வைக்கவும்‌, பரவலாகச்‌ சிதறவைக்கவும்‌ கூடிய 
கோளவில்லைகள்‌, பின்னர்தான்‌ கோன்றின. முதன்‌ முத 
லான கண்ணாடிகள்‌, உலோகத்தாலானவை. கண்ணாடி கண்‌ 
டுபிடிக்கப்பட்டது பார்வை இயலில்‌, புதிய திருப்பங்க 
ளைத்‌ தோற்றுவித்தது. ஆனால்‌ பல காலத்திற்குப்‌ பின்னரே, 
கண்ணாடி லென்சுகளை பளபளக்கச்‌ செய்வதுபற்றி மக்கள்‌ 
சிந்தித்தனர்‌. 

அந்தக்‌ காலத்திய படித்த மனிதர்களின்‌ கற்பனையை, 
உருப்பெருக்கிக்‌ கண்ணாடி, ஊக்குவித்தது. அவர்களில்‌ 
பலர்‌, சிறிய பொருட்களை உருப்‌ பெருக்கிக்‌ கண்ணாடி 
மூலம்‌ பார்த்து மகிழ்ந்தனர்‌; அதேபோது சில அறிவாளி 
கள்‌, அதை கொப்பியிலோ, தலைக்கவசத்திலோ பொருத்தி, 
பார்வைக்‌ கண்ணாடியபோல்‌ பயன்படுத்தினர்‌. அப்போதைக்கு 
அவை ஒரு விளையாட்டுப்‌ பொருளாகவே விளங்னெ. இத்‌ 
தகைய கண்ணாடிகள்‌, தற்காலத்திய நவீன பைனாகுலர்க 
ளாகவும்‌, டெலஸ்கோப்புகளாகவும்‌, மைக்ரோஸ்கோப்புக 
ளாகவும்‌, மாற பெருமளவிலான பிரயாசை மேற்கொள்ளப்‌ 
பட்டது (முறையே இருகண்‌ நோக்கி, தொலை நோக்கி, 
உருப்பெருக்கி, புகைப்படக்‌ கருவி மொ-ர்‌.). மேற்கூறி 
யவற்றைப்‌ புனைந்தவர்கள்‌, இயற்கைக்கு எவ்வளவு கடன்‌ 
பட்டுள்ளார்கள்‌ என்று கெரியாமலிருந்தனர்‌. உண்மையாக 
வே, நமது கண்‌, தற்காலத்திய புகைப்பட, தொலைக்‌ 
காட்சி கேமராக்களுக்கு, எந்தவகையிலும்‌ சளைத்ததகல்ல. 
நமது கண்கள்‌ ஒளிக்‌ கதிர்களை விலக்கிட, கண்ணின்‌ பின்‌ 
புறச்‌ சுவரின்‌ உட்பகுதியில்‌ குவியவைக்கும்‌, சாதனங்களைக்‌ 
கொண்டிருந்தன. கண்ணின்‌ உட்புகும்‌ ஒளியின்‌ அளவைக்‌ 
கட்டுப்படுத்தத்‌ தேவையான இடைத்திரையையும்‌, இன்‌ 
னும்‌ பல துல்லியமான சாதனங்களையும்‌ மனிதக்‌ கண்கள்‌, 
கொண்டிருந்தன. இந்தச்‌ சாதனங்களின்‌ தூண்டல்‌, பார்வை 


2௦0 


நரம்பு வழியாக, பிடரியில்‌ உள்ள மூளைப்‌ பகுதிக்குச்‌ செல்‌ 
கின்றன; அங்கு, அதன்‌ சமிக்ஞைகள்‌, தொலைக்காட்சி 
போன்று, பகுத்தாயப்பட்டு பார்வை உணர்வுகளாகவும்‌, 
காட்சிகளாகவும்‌ தோன்றின. 

ஒரு பொருளைக்‌ துல்லியமாகப்‌ பார்ப்பதற்கு, அதன்‌ 
உருவம்‌, கூருணர்வுச்‌ சாதனங்கள்‌ மீது, குவிய வைக்கப்பட 
வேண்டும்‌. தற்கால புகைப்படக்‌ கருவிகளில்‌, லென்சுகளின்‌ 
இடமாற்றத்தால்‌, மேற்கூறியது சாதிக்கப்படுகிறது. முதன்‌ 
முதல்‌ முதுகெலும்புப்‌ பிராணிகளின்‌ கண்களுக்கு, இந்தப்‌ 
புனைவுக்‌ கொள்கையையே, இயற்கை, தேர்ந்தெடுத்தது. 
மீன்களும்‌, நீர்‌.-நிலம்‌ வாழ்வனவும்‌, கண்ணுக்கு பிரதான 
மான ஒளிவிலக்கு சாதனமான பளிங்கு லென்சைக்‌ கொண் 
டிருந்தன. கண்களின்‌ பார்வை இருசில்‌ அசையும்படியாக, 
சிறப்பான வட்டமான ஒருதசையும்‌ இருந்தது. 

ஊர்வன, மற்றும்‌ பறவைகள்‌, பாலூட்டிகள்‌ கொண் 
டிருந்த வேறுபட்ட சாதனம்‌, இதுவரை நவீன பொறியி 
யல்‌ நுட்பங்களால்‌ கண்டுபிடிக்கப்படவில்லை. லென்சின்‌ 
வளைவை மாற்றியமைப்பதால்‌ அதன்‌, ஒளிவிலக்கும்‌ தன்‌ 
மையும்‌ மாறுபடுவதால்‌, இந்தசாதனம்‌, ஒளியைக்‌ குவிய 
வைக்கிறது. இந்தப்‌ பணி, பளிங்கு லென்சைச்‌ சுற்றியுள்ள 
வட்டத்தசை ஒன்றின்‌ மூலம்‌ சாதிக்கப்படுகிறது. 

பறவைகளும்‌, ஊர்வனவும்‌, பளிங்கு லென்ஸின்‌ 
அமைப்பை, தசையை சுருக்குவகன்‌ மூலம்‌ மாற்றியமைக்‌ 
கின்றன. சுருக்கப்படும்‌ தசை லென்சை அழுத்துவதால்‌, 
அது, மேலும்‌ கோளமடைகிறது. அதேபோது, பாலூட்டி 
களில்‌ காணப்படும்‌ வட்டத்தசை, பளிங்கு லென்சை வீங்‌ 
கச்‌ செய்வகன்‌ மூலம்‌, அதைக்‌ தட்டையாக்குறெது. அது, 
களர்ந்தவுடன்‌, லென்ஸ்‌, தனது முந்தைய வளைவைப்‌ பெறு 
கிறது. லென்சின்‌ முன்பரப்பின்‌ வளைவிற்கே, இது பொருந் 
தும்‌. இதன்‌ அரை விட்டம்‌, 6-10 மி.மீ. ஆகும்‌. பின்பரப்‌ 
பின்‌ அரைவிட்டம்‌, 0,5 மி. மீக்கு மேல்‌ வேறுபடாது. 

பாலூட்டிகளின்‌ கண்களுக்கான ஒளிவிலக்கும்‌ சாகனத்‌ 
தைப்‌ புனையும்‌ போது, இயற்கை, மாபெரும்‌ தவறைச்‌ 
செய்துவிட்டது. தகவல்‌ பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்‌ 
படும்‌ எழுத்துக்கள்‌ எனப்படும்‌. பலவித சிறிய கிறுக்கல்களை, 
விலங்கினங்களின்‌ தனிப்பெரும்‌ பிரதிநிதியான மனிதன்‌, 
கண்டுபிடிப்பான்‌ என இயற்கை எதிர்ப்பார்க்கவில்லை. தான்‌ 


17° 259 


எழுதிய இிறுக்கல்களையே தெரிந்து கொள்ள முடியாதபடி 
அவன்‌, கிட்டப்பார்வை கொண்டவனாகிறான்‌. வயது ஏற, 
ஏற, நமது பளிங்கு லென்ஸின்‌ நெகிழ்வுத்‌ தன்மை குறைந்து 
விடுகிறது; எனினும்‌ இன்னும்‌ விரிவடைய முடிந்தபோது 
லும்‌, முந்தைய வடிவம்‌, ஒருபோதும்‌ கிடைக்காது. வயது 
அதிகமானதும்‌, மக்கள்‌ தூரப்பார்வை அடைவதால்‌ கண்‌ 
ணாடிகள்‌ அணிய வேண்டியதாகிறது. 

கண்ணின்‌ ஒளி விலக்கும்‌ தன்மை, அடிப்படையில்‌ விழி 
வெண்படலம்‌, மற்றும்‌ பளிங்கு லென்ஸ்‌ ஆகியவற்றின்‌ 
ஒளிவிலக்கும்‌ சக்தியைப்‌ பொறுத்தது. விழிவெண்படலம்‌, 
மற்றும்‌ அதன்‌ பின்புறம்‌ உள்ள திரவம்‌ ஆயெவற்றின்‌ ஒளி 
விலக்க எண்‌, குண்ணீரைப்போன்றே இருக்கிறது. இதனால்‌ 
தான்‌, குண்ணீருக்கடியில்‌, நமது பார்வை, பெரிதும்‌ பாதிக்‌ 
கப்படுகிறது. கண்களை அடையும்‌ ஒளிக்கதிர்கள்‌, ஒளி விலக்‌ 
கப்படாது விழிவெண்படலத்தை ஊடுருவிச்‌ செல்கின்றன. 
பளிங்கு லென்ஸ்‌, தானாகவே, ஒளியை விழித்திரையில்‌ குவி 
யச்‌ செய்ய முடியாது. தண்ணீருக்கடியில்‌ இருக்கும்போது, 
மக்கள்‌, தூரப்பார்வை உள்ளவார்களாகிறார்கள்‌, ஆகவே, 
ஒவ்வொரு பொருளும்‌, எவ்வளவு தூரத்தில்‌ இருந்தாலும்‌, 
அருகிலிருப்பதுபோல்‌ தோன்றுகிறது. மிகப்‌ பெரிய பொருட்‌ 
களைக்கூட மங்கலாகவே அவர்களால்‌ பார்க்க முடியும்‌; 
குலைக்கவசங்களும்‌, தண்ணீருக்கடியில்‌ மூச்சு விடுவதற்கான 
சாதனங்களும்‌ அணிந்த நீர்மூழ்கிகள்‌, சுத்தமான தண்ணீ 
ரில்‌, தெளிவாகப்‌ பார்க்க முடியும்‌; ஏனெனில்‌ அவர்களின்‌ 
கண்கள்‌, தண்ணீரை, நேரடியாகப்‌ பார்ப்பதில்லை. அவர்‌ 
களது கண்கள்‌, கண்ணாடியாலும்‌, ஒரு மெல்லிய காற்று 
அடுக்காலும்‌ தண்ணீரிலிருந்து பிரிக்கப்பட்டிருப்பதால்‌, 
பளிங்கு லென்சும்‌, விழி வெண்படலமும்‌, ஒளியைக்‌ குவி 
யச்‌ செய்வதில்‌ பங்கு கொள்கின்றன. உருவங்கள்‌ தெளி 
வாக இருக்கின்றன. ஆனால்‌ ஒவ்வொன்றும்‌, உண்மை வடி. 
வத்தைவிட மூன்றில்‌ 1 பங்கு, பெரிதாகக்‌ காணப்படுகின்‌ 
றன. குண்ணீருக்கடியில்‌ மூச்சுவிடுவதற்கான சாதனங்களைக்‌ 
கொண்ட நீர்மூழ்கி வேட்டைக்காரர்கள்‌, தங்களது துணிச்‌ 
சல்‌ செயல்களை விவரிக்கும்‌ போது, மேற்கூறிய விபரங்களை 
நாம்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. 

கண்ணின்‌ ஒளிச்சிதறல்‌, பளிங்கு லென்ஸ்‌, மற்றும்‌ விழி 
வெண்படலத்தின்‌ வளைவு ஆகியவற்றை மட்டும்‌: சார்ந்திரா 


200 


மல்‌, அவை ஆக்கப்பட்ட நிலைமையையும்‌ சார்ந்துள்ளது. 
தண்ணீரில்‌, மீனினது விழிவெண்படலத்தின்‌ ஒளிச்சிதறல்‌ 
கன்மை, மனிதனைக்‌ காட்டிலும்‌ சிறந்ததல்ல. ஆகவே, மீன்‌ 
கள்‌, விழிகளை இதற்காக பயன்படுத்துவதே இல்லை. அவற்‌ 
றின்‌ விழிவெண்படலம்‌ தட்டையாக இருக்கிறது, ஆனால்‌ 
லென்ஸின்‌ பந்துபோன்ற அமைப்பு அதற்கு ஈடுசெய்கிறது. 
திமிங்கிலத்தின்‌ விழிவெண்படலம்‌ குவிந்துள்ளது; அதன்‌ 
ஒளிச்‌ சிதறல்‌ குறியீடு, மிகவும்‌ கூடுதலாக இருக்கிறது. 
ஆகவே, அதன்‌ விழி வெண்படலமும்‌, லென்சும்‌ ஒளிக்குவி 
யத்தில்‌ பங்கு கொள்கின்றன. 

ஒவ்வொரு விலங்கின வகையின்‌ கண்களும்‌, அதன்‌ சூழ்‌ 
நிலைக்கேற்ப, வளர்ச்சியடைந்துள்ளன. கண்ணீருக்கடியிலும்‌ 
நிலத்தின்‌ மேலும்‌ பார்க்க வேண்டிய சூழ்நிலைகொண்ட, 
பிராணிகளுக்கு, இது ஒரு பெரிய பிரச்சினையாகும்‌. அவை, 
இருதலைக்‌ கொள்ளி எறும்பு நிலையில்‌ உள்ளன; தண்ணீருக்கு 
அடியிலிருந்து பார்க்கும்‌ சக்தி அல்லது நிலத்திற்கு மேல்‌ 
பார்க்கும்‌ சக்தி ஆகிய இரண்டில்‌ ஏதாவது ஒன்றை, அவை 
தேர்ந்தெடுக்க வேண்டும்‌. அல்லது அவற்றின்‌ கண்கள்‌, 
முழுமையாக மாற்றியமைக்கப்பட வேண்டும்‌. மட்ஸிகிப்ப 
எனப்படும்‌ மீன்‌, நிலத்தில்‌ வாமும்‌ பிராணியைப்போன்று, 
கண்கள்‌ கொண்டுள்ளன. கடற்கரைக்கு அருகேயுள்ள மரங்‌ 
களின்‌ மீது ஏறிக்‌ கொண்டு, தண்ணீருக்கு வெளியே பல 
மணி நேரங்கள்‌ செலவழிப்பது, இந்த மீனின்‌ பழக்கமாகும்‌. 
கண்ணீருக்கடியில்‌ எதையும்‌ பார்க்க முடியாகுது, இதற்கு 
ஒரு பொருட்டல்ல. ஏனெனில்‌, இந்த மீன்‌ வசிக்கும்‌ 
குட்டைகள்‌, அதிகமாகச்‌ சகதிகொண்டிருப்பதால்‌, அங்கும்‌. 
இந்த மீனால்‌ பார்க்க முடியாது. 

விரைவாகச்‌ சுழலும்‌ வண்டு, தெளிவான கண்ணீரில்‌ 
வசிக்கிறது. இயற்கை, அதற்கு, இரண்டு ஜோடிக்‌ கண்‌ 
களை அளித்தது; ஒன்று குண்ணீருக்குள்ளிருந்து பார்ப்பதற்‌ 
கும்‌, மற்றொன்று தண்ணீருக்கு வெளியே இருந்து பார்ப்‌ 
பதற்கும்‌ உதவின. மத்திய, தெற்கு அமெரிக்க ஏரிகளில்‌ 
வசிக்கும்‌ இருஜோடி கண்கள்‌ கொண்ட மீன்களிடத்திலும்‌ 
இயற்கை தாராளமாக நடந்து கொண்டுள்ளது. இந்த மீன்‌, 
ஐந்துக்களைப்‌ புசிக்கிறது. தண்ணீரை விட்டு விரைவாகக்‌ 
குதிக்கிறது; அப்போது மேலே பறக்கும்‌ ஜந்துக்களை பிடித்‌ 
துக்‌ /்கொள்றெது..: 


261 


ப்‌ 
ன 
3 3 ௧ மன்ற 


யப்‌ டிஸ்‌ வ்‌ 1 
ன்‌ த ப 
= பாலில்‌ HEN யி 
SR ப்பி டம்‌! 


்‌ 
ஆ 


ப்‌ 
ய்‌ 


உண்மையில்‌, இந்த நான்கு கண்கொண்ட மீனுக்கு, இரண்டு 
சாதாரணக்‌ கண்கள்தான்‌ உண்டு. அகன்‌ பாவைகள்‌ (கண்‌ 
மணிகள்‌) செங்குத்தாக இழுக்கப்பட்டு, ஒரு சிறப்பு தடுப்‌ 
புச்சுவரால்‌ இரண்டு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன; 
கண்ணின்‌ ஒளிபுகும்‌ சாதனத்தின்‌ மேற்பகுதியின்‌ ஒளிவிலக்கு 
அமைப்பு, காற்றில்‌ பார்க்கும்படியாக குகவமைந்துள்ளது. 
கீழ்ப்பகுதி, கண்ணீரில்‌ பார்க்கும்‌ சக்தி கொண்டு அமைந்‌ 
துள்ளது. 

துரிதமாக இயங்கும்‌ பிராணிகளுக்கு, கண்களை அமைப்‌ 
பது, இயற்கைக்கு மற்றுமொரு தலைவலியாகும்‌. மற்ற எந்‌ 
குப்‌ பறவையையும்‌ போலவே கடற்‌ பறவைக்கும்‌, தூரப்‌ 
பார்வை தேவையாக இருக்கிறது; ஆனால்‌, கண்ணீரில்‌ மீன்‌ 
களைப்‌ பிடிக்கும்போது, அதற்கு கிட்டப்பார்வை தேவையாக 
இருக்கிறது. ஆகவே, அது, தனது பளிங்கு லென்சின்‌ 
வளைவை, எப்படி வேண்டுமானாலும்‌ மாற்றி அமைத்துக்‌ 
கொள்ளலாம்‌ என அமைந்துள்ளது ஒரு இளம்‌ வாலிபனது 
கண்களின்‌ ஒளி விலக்கும்‌ சக்தி 15 டையாப்டருக்கு மேல்‌ 
இருக்காது; ஆனால்‌ கடற்‌ பற்வையினதோ, 40—50 
டையாப்டர்‌ ஆகும்‌. ஆகவே புற்கள்‌ அடர்ந்த கடல்‌ நீருக்‌ 


402 


குள்‌ வேகமாகச்‌ செல்லும்‌ சிறிய மீனையும்‌ பார்க்க 
மூடியும்‌; அதேபோது; வெகு உயரத்தில்‌ ஆகாயத்தில்‌ 
பறந்து வட்டமிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு கழுகையும்‌ 
பார்க்க முடியும்‌. 

பெரும்பாலான கடல்‌ நாய்களும்‌, கடற்பாம்புகளும்‌ 
நீரினுள்ளும்‌, நிலத்திலும்‌ நன்கு பார்க்க முடியும்‌; பென்கு 
வின்‌ பறவைகளைப்‌ பொறுத்த மட்டில்‌, கண்ணீரைவிட்டு 
வெளியே வந்தால்‌, பார்வை குறைந்துவிடுகிறது. 

சமகால விலங்கினங்களின்‌ கண்கள்‌, ஒளிக்‌ கூருணர்வில்‌ 
பெரிதும்‌ மாறுபடுகின்றன. இகன்‌ காரணம்‌ தெளிவானது) 
நமது பூமியின்‌ கோளத்தில்‌, 'ஒளிபரவல்‌, பெரிதும்மாறு 
படுகிறது; ஒரு சமயத்தில்‌ பிரகாசமான சூரிய வெளிச்சம்‌ 
இருக்கிறது; சிலபோது, மேகங்கள்‌ சூழ்ந்து இருண்டிருக்கி 
றது; சில வேளை இருண்ட இரவாக இருக்கிறது. பல விலங்‌ 
கினங்கள்‌ நிரந்தரமாகவே இருளிலேயே வசிக்கின்றன; சில 
நிலத்திற்கு அடியில்‌; சில குகைகளில்‌, சில கடலின்‌ அடி 
யில்‌; பல, பகல்‌ முழுவதும்‌ தூங்கி, இரவில்‌ இடம்‌ பெயரு 
கின்றன; அத்தகைய எல்லா விலங்கினங்களுக்கும்‌, சகஜ 
மாக, மிகப்‌ பெரிய கூருணர்வு கொண்ட கண்கள்‌ இருக்கின்‌ 
றன; அல்லது அவற்றின்‌ கண்கள்‌ முழுமையாகச்‌ சிகைந்து 
பட்டு, கண்கள்‌ இல்லாமலேயே இருக்கின்றன. 

சிலபோது, கண்கள்‌ மிகவும்‌ பெரிதாகிவிடுகின்றன. ஆழ்‌ 
கடல்‌ நத்தைகளின்‌ கண்கள்‌ 20 செ. மீ. விட்டம்‌ கொண்‌ 
டிருக்கும்‌; அதேபோது நிலம்‌ நீர்‌ வாழ்வனவற்றின்‌ கண்‌ 
கள்‌, அகன்‌ உடல்‌ நீளத்தில்‌ ஒரு பங்கு ஆகும்‌. ஆழ்கடல்‌ 
மீன்கள்‌, நத்தைகள்‌ ஆகியவற்றின்‌ கண்கள்‌, மிகப்பெரிய 
பாவையுடன்‌ டெலஸ்கோப்‌ அமைப்பில்‌ இருக்கும்‌. இத 
னால்‌ கண்ணுக்குள்‌, நிறைய ஒளிக்‌ கதிர்களைக்குவியச்‌ செய்ய 
முடியும்‌; அவை, விழித்திரைக்கு அனுப்பப்படுகின்றன. ஒரு 
ஆந்தை கெளிவாகப்‌ பார்க்க வேண்டுமெனில்‌, மனிதனுக்‌ 
குத்‌ தேவையான வெளிச்சத்தில்‌ 1/௦ பங்கு தேவைப்படு 
கிறது. 

ஆழ்கடல்‌ மீன்கள்‌ மற்றும்‌ நிலத்தில்‌ இரைகேடும்‌ விலங்‌ 
தினங்கள்‌ ஆகியவற்றின்‌ கண்களுக்கு, மற்றுகொரு விசேஷ 
மான அம்சம்‌ உண்டு. அவற்றின்‌ கண்களின்‌ உட்புறம்‌, 
டெபீடம்‌ லூசிடம்‌ என்ற ஒளிரும்‌ மடிப்பால்‌, மூடப்‌ 
பட்டுள்ளது. அது, ஓளிக்கிரணங்களை நன்கு பிரதிபலிக்க 


263 


றது. இதனால்‌ தான்‌, பூனையின்‌ கண்கள்‌ இரவில்‌ பிரகாசிக்‌ 
கின்றன. ஓநாய்கள்‌, மற்றும்‌ பூனைகள்‌, முதலைகள்‌ ஆகிய 
வற்றின்‌ கண்கள்‌ ஒளியை தயார்‌ செய்வதில்லை. சந்திரன்‌, மற்‌ 
றும்‌ நட்சத்திரங்கள்‌ ஆகியவற்றிலிருந்தும்‌, வெகுதூரத்தி 
லிருந்தும்‌, வரும்‌ ஒளிக்கிரணங்களை, அவை பிரதிபலிக்கின்‌ 
றன. முழுமையான இருளில்‌, அவற்றின்‌ கண்கள்‌ பிரகாசிப்‌ 
பதில்லை. 

ஆழ்ந்த இரவுகளின்‌ போது வனாந்திரங்களில்‌ அலைந்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு பிரயாணி, கருமையான எரியும்‌ நிலக்‌ 
கரியிலிருந்து வருவதுபோல்‌, பிரகாசிக்கும்‌ கண்கள்‌, தன்‌ 
னையே கவனிப்பது போன்று அனுபவிக்கிறான்‌. எனினும்‌, 
கண்ணீன்‌ டேபீடம்‌ லூசிடத்திற்கு, இருளில்‌ மக்களைப்‌ பய 
முறுத்துவகைத்‌ தவிர மற்றுமொரு பணியும்‌ உண்டு. ஒளிக்‌ 
கிரணங்களை மீண்டும்‌ விழித்திரைக்கு அனுப்பிப்‌ பிரதிப 
லிக்கச்‌ செய்வதே, அதன்‌ பணியாகும்‌. இந்த டேபீடம்‌ 
லூசிடம்‌ கொண்ட ஒரு கண்‌, அதை எப்போதாவது வந்‌ 
குடையும்‌ ஒளிக்கதிர்களை, முழுமையாகப்‌ பயன்படுத்துக 
றது. மனிதர்களாயெ நமக்கு, இத்தகைய சாதனம்‌ இல்‌ 
லாகுது வருந்தத்‌ தக்கதே. இரவில்‌ நமது சகாக்களைத்‌ 
தேடிப்‌ பிடிக்கும்போது, நமது கண்கள்‌ நம்மைக்‌ காட்டிக்‌ 
காட்டிக்‌ கொடுப்பதில்லை. 

கூம்புகளும்‌, குச்சிகளும்தான்‌, கண்ணின்‌ கூருணர்வுப்‌ 
பகுதிகளாகும்‌. மனிதன்‌ கண்ணில்‌ சுமார்‌ 70 லட்சம்‌ கூம்‌ 
புகள்‌ உள்ளன, குச்சிகள்‌ சுமார்‌ 18 கோடியாகும்‌. ஒளி 
உணர்வு செல்கள்‌, இங்குமங்குமாகப்‌ பரவிக்கிடக்கின்றன; 
பார்வைப்‌ பகுதியின்‌ மத்தியில்‌ கூம்புகள்‌ அடர்ந்து காணப்‌ 
படுகின்றன. சுற்றியுள்ள பொருட்களை கூர்ந்து நோக்கும்‌ 
போது நாம்பயன்படுத்தும்‌ மஞ்சள்‌ புள்ளியில்‌, அவை மிக 
வும்‌ செறிந்து காணப்படுகின்றன. 

கூம்புகளின்‌ மற்றொரு பணி, வண்ணப்‌ பார்வையாகும்‌. 
எல்லா மிருகங்களுமல்ல, வண்ணங்களை அறிய முடியும்‌. உயர்‌ 
மட்ட முதுகெலும்பற்றவைக்குக்கான்‌ வண்ணங்களை அறியும்‌ 
உணரா்முதலில்‌: கிடைத்தது. கெஃப்லோயபோடா, கிரஸ்டே 
சியா மற்றும்பல ஜந்துக்கள்‌, வண்ணங்களை உணர்வதில்‌ நிபு 
ணத்துவம்‌ கொண்டவை. மற்ற எல்லா விலங்கினங்களையும்‌ 


விட, ஜந்துக்கள்‌, இத்த . வகையில்‌, சிறந்து விளங்கின, 
204 


மனிதக்‌ கண்களுக்குத்‌ தெரியாத புற ஊதாக்கதிர்களைக்‌ 
கூட, அவை, கண்டறிய முடியும்‌. அவை அற்புதமான உல 
கைக்‌ காண்கின்றன. அவற்றை நாம்‌ சமீபகாலத்தில்‌ தான்‌, 
புற ஊதாக்கதிர்‌ கொண்ட புகைப்படங்களால்‌ காண்கி 
றோம்‌. 

பகலில்‌ சுறுசுறுப்பாக இருக்கும்‌ பலமுதுகெலும்புப்‌ 
பிராணிகள்‌, வண்ணங்களைத்‌ தெளிவாக உணருகின்றன. பல 
மீன்கள்‌, மற்றும்‌ நீர்‌-நிலம்‌ வாழ்வன, ஊர்வன, பறவை 
கள்‌ ஆகியவையும்‌, வண்ணங்களை உணர முடியும்‌. இந்தத்‌ 
துறையில்‌ இயற்கைதான்‌ பாலூட்டிகளை மட்டும்‌, பாரபட்‌ 
சமாக நடத்தியுள்ளது. அவற்றின்‌ மூதாதையர்‌ இரவுப்‌ 
பிராணிகளாக இருந்ததால்‌ ஓரு வேளை இருக்கலாம்‌. நமது 
உண்மை நண்பனான, நாய்‌, மனிதனிடமிருந்து பலவற்றைக்‌ 
கற்ற நாய்‌, வண்ணத்தை உணர முடியாது. குளம்புகள்‌ 
கொண்டவையும்‌, இந்த வகையில்‌,பாலூட்டிகளைப்‌ போன்றே 
இருந்தன. அவற்றினாலும்‌ வண்ணங்களைப்‌ பிரித்தறிய முடி 
யாது. காளைமாடுகள்‌ சிவப்பு வண்ணத்தை வெறுக்கின்றன 
என நம்பப்பட்டாலும்‌, அவற்றால்‌, அதேசெறிவுள்ள பச்சை 
நீலம்‌, கருப்பு ஆகிய வண்ணங்களைப்‌ பிரித்தறிய முடியாது 
என்பதைக்‌ குறிப்பிட்டுத்தான்‌ ஆக வேண்டும்‌. பாலூட்‌ 
டிகளில்‌ மனிதனும்‌, குரங்கும்கான்‌, பல வண்ணங்களை அனு 
பவிக்க முடியும்‌ எனத்‌ தெரிகிறது. ஒரு பொருளைப்‌ பற்றிய 
முழு விபரத்தையும்‌ மூளைக்கு அனுப்பும்‌ மஞ்சள்‌ புள்ளியின்‌ 
திறமைக்குக்‌ காரணம்‌, அந்தப்‌ புள்ளியில்‌ மிகையாக 
செறிவடைந்து கிடக்கும்‌ கூருணர்வுப்‌ பொருட்களேயாகும்‌. 
மேலும்‌, ஒவ்வொரு கூம்பும்‌, தனிப்பட்ட நியூரானுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது. குச்சிகளுக்கு, இத்தகைய தனிப்பட்ட 
நியூரான்கள்‌ கிடையாது. அவை, ஓரே நரம்பு செல்லில்‌ கூட்ட 
மாகக்‌ காணப்பகின்றன. 

மஞ்சள்‌ புள்ளியின்‌ வேறுபட்ட இரண்டு கூம்புகளின்‌ 
மீது, இரண்டு புள்ளிகளின்‌ உருவம்பட்டால்‌, நாம்‌ இரண்டு 
புள்ளிகளையும்‌ கனிக்கனியாகக்‌ காண்கிறோம்‌. பார்வைப்‌ 
பகுதியின்‌ வெளிப்‌ பகுதியைப்‌ பயன்படுத்தி, அகன்‌ உரு 
வங்கள்‌, குச்சிகளின்‌ இருவேறுபட்ட கொகுதியினுள்‌ படிந்‌ 
தால்தான்‌, நாம்‌ அந்த இரு புள்ளிகளையும்‌ வேறுபடுத்திப்‌ 
பார்க்க முடியும்‌. அந்த: இருபுள்ளிகளும்‌, குச்சிகளின்‌ ஒரே 
தொகுதியில்‌, படிந்தால்‌, கண்‌, அதை ஒரு புள்ளி யாகவே 


209 


பார்க்கும்‌. ஆகாயத்தின்‌ உயரத்திலிருந்து இரைகளைத்‌ 
கேடும்‌ கமுகுகளுக்கும்‌, கிரிஃபான்களுக்கும்‌ (கிரிஃபான்‌ என்‌ 
பது கழுகுக்‌ தலையும்‌, சிங்கத்தின்‌ உடலும்‌ கொண்ட ஒரு 
அபூர்வ பிராணி-—மொ-ர்‌.). இரண்டு அல்லது மூன்று மஞ்‌ 
சள்‌ புள்ளிகள்‌ இருந்தால்‌ ஆச்சரியமல்ல. 

மஞ்சள்‌ புள்ளியைத்‌ தவிர, பார்வைப்‌ பகுதியின்‌ மத்தி 
யில்‌ கூம்புகள்‌ காணப்படுகின்றன. இவை, குறைந்த செறி 
வுடன்‌ இருக்கின்றன. கண்ணின்‌ வெளிப்பகுதியில்‌ குச்சிகள்‌ 
மட்டுமே காணப்படுகின்றன. கூம்புகள்‌ காணப்படாது. குச்‌ 
சிகள்‌ மிகவும்‌ கூருணர்வு கொண்டவை. பலகுச்சிகள்‌, தமது 
சமிக்ஞைகளை ஓரே ஒரு நரம்பு செல்லுக்கு அனுப்புவதால்‌, 
குச்சிகளின்‌ கூட்டு முயற்்‌சஅந்தி நேரத்தில்‌ சிறிதளவே 
தூண்டப்பட்டாலும்‌- பொதுவான நியூரானைக்‌ கிளர்த்தப்‌ 
போதுமானது. தனித்தனி நியூரான்கள்‌ கொண்ட கூம்பு 
கள்‌ பயனற்று இருக்கும்‌ நிலையில்‌, கண்கள்‌ ஓரளவு பார்க்க 
முடிகிறது. 

அந்தி வேளைகளில்‌ கூம்புகள்‌ பார்வைக்கு இடையூறாக 
இருக்கும்‌ போது நாம்‌ நமது கண்களின்‌ குச்சிகளைப்‌ பயன்‌ 
படுத்துகிறோம்‌, மஞ்சள்‌ புள்ளியில்‌ உருவத்தை குவியச்‌ 
செய்ய நாம்‌ பழகியிராவிடில்‌, நம்மால்‌, இரவில்‌ நன்கு 
பார்க்க முடியும்‌. இந்தக்‌ காரணத்தினால்தான்‌ இருளில்‌, 
விழித்திரையின்‌ ஓரப்பகுதிகளில்‌ படியும்‌ உருவங்களை நம்‌ 
மால்‌ நன்கு பார்க்க முடிகிறது. நாம்‌ பார்க்க விரும்பும்‌ 
பொருளை நேரடியாகப்‌ பார்க்கா விடில்‌ இத்தகையது நிக 
மும்‌. 

பகல்‌ வேளையில்‌, நாம்‌ திறமையுடன்‌ பயன்படுத்தும்‌ 
விழித்திரையின்‌ பெரும்பகுதி, இரவில்‌ முழுமையாகவோ, 
ஒரளவோேோ, பயனற்றதாகிவிடுகிறது பகலில்கூட, விழித்து 
ரையை முழுமையாக, நாம்‌ பயன்படுத்துவதில்லை, பார்வை 
நரம்பின்‌ இழைகள்‌ வெளிப்பரப்பிற்கு வரும்‌ இடமான 
குருட்டுப்‌ புள்ளி, மஞ்சள்‌ புள்ளியின்‌ பக்கத்தில்‌ இருக்கி 
றது. இந்தப்‌ புள்ளியில்‌ கூருணர்வுப்‌ பொருட்கள்‌ எதுவும்‌ 
இல்லாததால்‌, இது, இரவுப்‌ பார்வையிலோ, பகல்‌ பார்வை 
யிலோ பங்கு கொள்வதில்லை. 

நமது பார்வைப்‌ பகுதியில்‌, இந்தக்‌ குருட்டுப்‌ புள்ளி 
இருப்பதை நாம்‌ அறிவதில்லை என்பது புதிராகவே இருக்‌ 
கிறது. உலகத்தை, நாம்‌ நமது இரண்டு கண்களாலும்‌ 


206 


பார்ப்பதால்‌, உருவத்தின்‌ பல்வேறு பகுதிகள்‌, ஒவ்வொருக் 
கண்ணின்‌ குருட்டுப்‌ புள்ளியாலும்‌ தவிர்க்கப்படுகின்றன. 
ஒருபொருளை கூர்ந்து நோக்கும்போது, கண்‌, சலனமற்று 
இருப்பதில்லை; அது உருவத்தின்‌ முக்கிய நுணுக்கங்களையும்‌, 
எல்லைக்‌ கோட்டையும்‌ கணிக்கிறது. மேலும்‌, எப்போதும்‌ 
ஒரளவு, கண்‌ துடித்துக்‌ கொண்டே இருக்கிறது. பொருளின்‌ 
உருவம்‌, திடீரென்று விழித்திரைக்குக்‌ குறுக்கே செல்லும்‌ 
போது, நம்மால்‌, முழுமையாகப்‌ பார்க்க முடிகிறது. 

கூருணர்வுப்‌ பொருட்களின்‌ பல்வேறு செறிவுகளால்‌, 
நாம்‌ கூர்ந்து நோக்கும்‌ பொருளை, கெளிவாகப்‌ பார்க்கி 
றோம்‌. இது ஓரளவு நல்லதாகும்‌, ஏனெனில்‌ முக்கியமான 
பொருட்களின்‌ மீது நமது கவனத்தைச்‌ செலுத்த இது 
உதவுகிறது. இரைகேடும்‌ மிருகங்களிலும்‌, பறவைகளிலும்‌ 
இது வேறுபடுகிறது. தங்களது இரையைக்‌ தேடும்போது, 
அவற்றிற்கு பரந்த பார்வைப்‌ பகுதி தேவைப்படுகிறது. 
எப்போதையும்‌ போல இயற்கை இதற்கு ஒரு வழியைக்‌ 
கண்டுபிடித்துள்ளது. 

கடற்கரைக்கு அப்பாலுள்ள, கெளிந்த கடலுக்குள்‌, நீங்‌ 
கள்‌ எப்போதாவது, மூச்சு சாதனங்களுடன்‌, குதித்திருக்கி 
றீர்களா? நீங்கள்‌ தனிமை உணர்வை அங்கு அனுபவித்து 
தில்லையா? எங்கு நோக்கினும்‌, ஒரே நீலநீறமாக இருக்கும்‌. 
இந்த வெறுமை அளவிட முடியாகது. கண்‌, எதையுமே 
குவியச்‌ செய்ய முடியாது. வெளிவளிகூட, இவ்வளவு தனி 
மையாக இராது. வளியில்‌ பிரகாசமான சூரியனும்‌, ஒளிர்‌ 
விடும்‌ நட்சத்திரங்களும்‌ காணப்படும்‌. 

இதுபோன்றே, கடலில்‌ வசிக்கும்‌ மீன்களும்‌ தனிமையை 
உணர்கின்றன. தங்கள்‌ இனத்தவருடன்‌ சேருவது தவறல்ல. 
இத்தகைய அளவிடமுடியாத வெறுமையில்‌, எந்தப்‌ பொரு, 
ளும்‌, நமது கவனத்தை ஈர்க்கிறது. ஒருவன்‌ தனது கண்ணை 
அதிலிருந்து நகர்த்த முடியாது. நெருங்கிப்‌ போவதையும்‌ 
தவிர்க்க முடியாது. தூண்டில்‌ போட்டு மீன்‌ பிடிக்கும்‌ தக்‌ 
துவம்‌, இந்தத்‌ தத்துவத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்‌ 
ளது. 

மீன்‌ பிடிக்கும்‌ எளிய சாதனத்தில்‌, ஒரு புறத்தில்‌ ஆழம்‌ 
பார்க்கும்‌ குண்டு அமைந்துள்ளது; மேலும்‌ அரை டன்‌ 
மீன்‌ கொக்கிகள்‌, சிறிய கயிறுகளால்‌ இணைக்கப்பட்டுள்‌ 
ளன; இதற்கு தூண்டில்‌ இரை தேவையில்லை. இந்த சாத 


207 


னத்தை 30-50 மீட்டர்‌ ஆழத்தில்‌ இடவேண்டும்‌; அடிக்‌ 
கடி அசைத்துக்‌ கொண்டே இருக்க வேண்டும்‌; விரைவி 
லேயே, சாதனத்தில்‌ ஒரு அசைவு காணப்படும்‌. இதன்‌ 
மூலம்‌ ஒரு மீன்பிடிபட்டு விட்டது எனத்‌ தெரிந்து கொள்‌ 
ளலாம்‌. உடனே, அகை வெளியே இழுத்து, படகினுள்‌ 
வைத்துவிடலாம்‌. 

ஒருமீன்‌ ஒன்றுமே இல்லாத கொக்கியை விழுங்க முடி 
யும்‌ அல்லது சில சமயங்களில்‌ மீன்‌, தனது வயிறு மற்றும்‌ 
வால்‌, முதுகு ஆகியவற்றால்‌ கொக்கியைப்‌ பற்றிக்‌ கொள்‌ 
ளலாம்‌ என்ற உண்மையைக்‌ கண்டு, புதிதாக மீன்‌ பிடிப்‌ 
பவர்கள்‌, ஆச்சரியப்படலாம்‌. இதில்‌ ஆச்சரியப்பட எது 
வும்‌ இல்லை. சுற்றியுள்ள வெறுமையால்‌ சோர்வடைந்த 
மீன்‌, ஒரு புதிய, தெரியாத பொருளைக்‌ கண்டவுடன்‌, அதன்‌ 
மீது, தன்‌ பார்வையைச்‌ செலுத்துகிறது; அதை ருசிபார்க்‌ 
கிறது; அதைச்‌ சுற்றி வருகிறது; மீன்‌ பிடிப்பவன்‌ தூண்டிலை 
இங்குமங்குமாக அசைக்கும்‌ போது, மீன்‌ அதில்‌ அகப்பட்‌ 
டுக்‌ கொள்கிறது. ஆழ்ந்த கடலின்‌ அடியில்‌, வெறுமை, 
யான சூழ்நிலையில்‌ ஒரு மனிதன்‌ இருந்தால்‌, அவனும்‌ 
மீன்தூண்டில்‌ கொக்கியை விழுங்கிவிடுவான்‌. 

குங்களது வாழ்நாள்‌ பூராவும்‌ நீலநிறமான கடலிலேயே 
அலைந்து கொண்டிருக்கும்‌ மீன்‌, தங்கள்‌ முன்தோன்றும்‌ 
எந்தப்‌ பொருளையும்‌ பார்க்காமல்‌ விடுவதில்லை. அது, அவற்‌ 
றின்‌ கவனத்தை ஈர்க்கிறது. நிலத்தில்‌ வாழும்‌ சில மாமி 
சபட்சிணிகள்‌- அந்த நிலம்‌ வறண்ட பெரிய பாலைவன 
மாகவும்‌, பல வண்ணங்களைக்‌ கொண்டதாகவும்‌ இருக்கி 
றத---தங்களது இரைகளை எளிதில்‌ கண்டுபிடிக்க இயற்கை 
வசதிசெய்துள்ளது. 

கண்ணில்‌ காணப்படும்‌ கூருணர்வுப்‌ பொருட்கள்‌, மூளைக்‌ 
குத்‌ தகவல்களை அனுப்புவது, அதன்மேல்‌ விழும்‌ வெளிச்‌ 
சத்தின்‌ செறிவைப்‌ பொருத்தல்லாமல்‌, வெளிச்சத்தில்‌ ஏற்‌ 
படும்‌ மாற்றங்களைப்‌ பொறுத்துள்ளன; வெளிச்சத்தில்‌ ஏற்‌ 
படும்‌ மிகச்‌ சிறிய மாற்றங்களைப்‌ பற்றி, கூம்புகளும்‌, குச்‌ 
சிகளும்‌, மூளைக்கு சமிக்ஞை அனுப்புகின்றன. மீண்டும்‌ 
சமிக்ஞை அனுப்ப, அடுத்த மாற்றத்திற்காகக்‌ காத்திருக்‌ 
கின்றன. இவ்விதமே, அவை, பணி புரிகின்றன. 

கண்ணின்‌ கூருணர்வு.பொருட்களின்‌, இத்தகைய ருசிகர 
மானதன்மை, கண்ணில்‌ ஒளிபட்ட கன்‌ மின்சார பிரதிவினையாக 


208 


நிகழும்‌ மின்‌ மாற்றங்களை ஆராயும்‌ போது, கண்டுபிடிக்‌ 
கப்பட்டது. இந்த ஆராய்ச்சிகளைப்‌ பகுத்து ஆயும்போது, 
நிலையான ஒரு கண்‌, நிலையான ஒரு பொருளை கூர்ந்து 
நோக்கும்போது, அப்பொருளை குறைந்த நேரமே நோக்க 
முடியும்‌ என்ற கோட்பாடு உருவாயிற்று. இத்தகைய கோட்‌ 
பாட்டை, கெளிவுபடுத்திச்‌ செய்ய முடியாது. ஏனெனில்‌, 
மனிதக்‌ கண்ணின்‌ இடைவிடாகு அசைவுகளைக்‌ தவிர, எப்‌ 
போதுமே அது, துடித்துக்கொண்டே இருக்கிறது. இந்தக்‌ 
கோட்பாட்டை, பரிசோதனை மூலமாக நிச்சயிக்க, விஞ்‌ 
ஞானிகள்‌ ஒரு புதிய வழியைக்‌ கண்டுபிடித்தனர்‌. கண்ணிர்‌ 
அசைவுகளை நம்மால்‌ கட்டுப்படுத்த முடியாவிடில்‌, நாம்‌ 
உருவத்தை நேரடியாக கண்கோளத்தில்‌ பொருத்துவோம்‌. 
கண்‌, எப்படி அசைந்தாலும்‌ உருவம்‌ நிலையாக இருந்து, 
விழித்திரையின்‌ ஒரே பொருளில்‌, குவியும்‌ அசையாது இருக்‌ 
கும்‌ உருவகத்தை, கண்ணால்‌ பார்க்க முடியாது என்று பரி 
சோதனை ஊர்ஜிதம்‌ செய்தது. 

பரிணாம வளர்ச்சியின்‌ சமீபகால கட்டத்தில்தான்‌, முது 
கெலும்ப்பு பிராணிகள்‌, கண்களை அசைக்கும்‌ திறனைப்‌ பெற்‌ 
றன. பல மீன்களின்‌ கண்கள்‌, அசைவற்று இருக்கின்றன. 
தண்ணீர்‌ முறப்பாக இல்லாததாலும்‌, அவற்றின்‌ உடலும்‌ 
அசைவற்று இருப்பதில்லையாதலாலும்‌, மீன்களுக்கு சிரமம்‌ 
எதுவும்‌ இல்லை. அவற்றின்‌ கண்கள்‌ அவற்றின்‌ உடலுட 
னேயே அசைகின்றன. 

முன்காலத்தில்‌, மீன்கள்‌, நீர்‌-நிலம்வாழ்‌ பிராணியாக 
மாறியபோது நிலத்தில்‌ துள்ளிக்‌ குதித்து, தங்களுக்கு 
நிரந்தரமான நிலையைப்‌ பெறும்‌ போது, தங்களைச்‌ சுற்றி 
யுள்ள உலகை, இடைவிடாது பார்க்கும்‌ திறனை இழந்தன. 
இந்த இழப்பு, நீர்‌. நிலம்‌ வாழ்‌ பிராணிகளுக்கு இடைஞ்‌ 
சலாக இருந்தது. இதனால்‌ பார்வைக்‌ தகவல்கள்‌ தொடர்ந்து 
கிடைப்பது இல்லாமல்‌ போயிற்று; இதனால்‌, தங்களது 
மூதாதையர்களை ஒப்பிடும்போது இவை புத்தியற்றதாகக்‌ 
கருதப்பட்டன. ஜீரணிக்க ஒரு தகவலும்‌ மூளைக்குக்‌ கிடைக்‌ 
காததால்‌, மூளை சோம்பிக்‌ கிடந்து, வளர்ச்சியடையாது 
இருக்கிறது. 

நீர்‌-நிலம்‌ வாழ்‌ ஒரு பிராணி, ஒரு அசாதாரண உலகை 
நோக்குகிறது. ஆழமில்லாத குளத்தின்‌ பக்கத்தில்‌ இருந்‌ 
துகொண்டு, நடுப்பகல்‌ சூரிய வெளிச்சத்தில்‌ குளிர்காய்ந்து 


269 


கொண்டிருக்கும்‌ தவளையையேோ, தலைப்பிரட்டையையோ, 
பாருங்கள்‌. பொழாமைப்‌ படக்கூடிய, தத்துவவாதியின்‌ 
அமைதியுடன்‌, அது உலகை நோக்கிக்‌ கொண்டிருக்கிறது! 
அதற்கு, என்ன கவலை இருக்க முடியும்‌? சதுப்புறிலத்தில்‌ 
வெப்பமான காற்று அடித்துக்‌ கொண்டிருக்கும்போதோ, 
அல்லது காற்றே இல்லாது, புற்‌ பூண்டுகள்‌ சலனமற்று 
இருக்கும்போதோ, தன்னைச்சுற்றியுள்ள பகட்டான வண்‌ 
ணங்களைப்‌ பார்ப்பதேயில்லை. அகன்‌ கண்களின்‌ முன்பு, ஒரு 
திரைபோன்று நீல-சாம்பல்நிற மங்கல்‌ தான்‌ தோன்றுகி 
மது; ஆழ்ந்த சமுத்திரத்தில்‌ நீந்திக்‌ கொண்டிருப்பது 
போன்றே அல்லது உடைந்த ரிசீவர்‌ கொண்ட கொலை 
காட்சித்திரையின்‌ முன்‌ உட்கார்ந்து கொண்டு இருப்பது 
போன்றோ இருக்கிறது. 

நீர்‌-நிலம்வாழ்‌ பிராணியின்‌ பார்வை உலகம்‌, சோர்வை 
கருகின்ற, சலிப்பைத்‌ தருகின்றபோதிலும்‌, அதன்‌ கண்‌ 
கள்‌ அவற்றிற்கு உறுதுணையாக இருக்கின்றன. அதன்‌ கண்‌ 
களின்‌ பார்வையிலிருந்து, எந்த உயிரினமும்‌ தப்பிக்க முடி 
யாது. குவளையின்‌ முன்‌ ஒரு ஈ பறந்து செல்லும்போது, 
அகன்‌ உருவம்‌ வெறுமையான கொலை காட்சித்‌ திரையில்‌ 
உடனே தோன்றுகிறது. இப்போது, கோரைப்புல்லின்‌ காம்‌ 
பில்‌, ஈ உட்காருகிறது; காம்பு அசைகிறது; சிறிதுநேரம்‌, 
திரையில்‌ தோன்றுகிறது; உலகத்தில்‌, நீல-சாம்பல்‌ நிற 
சூழ்நிலையில்‌ ஊர்ந்து செல்லும்‌ ஈயைத்‌ தவிர, வேறு எதை 
யும்‌ தவளை பார்ப்பதில்லை. தவளை, எவ்விதம்‌ இதில்‌ தவற 
முடியும்‌? அத்தகைய கூர்மையான பார்வையிலிருந்து, எந்த 
இரையும்‌ தப்ப முடியாது. 

இத்தகயை தற்காலிக குருட்டுத்‌ தன்மை, நீர்‌-நிலம்‌ 
வாழ்வனவற்றின்‌ சகஜவாழ்வையும்‌, ஒழுங்கமைவையும்‌ பா 
இக்காது. மற்றபொருட்களோடு மோதிக்‌ கொள்வதில்லை. அது 
நகர்ந்தவுடன்‌, வெறுமையான கொலைகாட்சித்‌ திரையில்‌ 
உலகம்‌ தோன்றுகிறது. 

எனினும்‌, மொத்தத்தில்‌, நீர்‌-நிலம்‌ வாழ்வனவற்றிற்கு, 
குறிப்பாக அவற்றின்‌ பகுப்பிகளைப்‌ பொறுத்தமட்டில்‌, அதி 
ருஷ்டம்‌ இல்லை. ஒலி மற்றும்‌ மணம்‌ (வாசனை) பற்றிய தக 
வல்களைப்‌ பெறுவதற்கான சூழ்நிலைகள்‌, காற்றிலும்‌, நீரி 
லும்‌ அடிப்படையில்‌ மாறுபட்டு இருக்கின்றன. நீர்‌-நிலம்‌ 
வாழ்வனவற்றில்‌ இந்த இரண்டு உணர்வு உறுப்புக்களும்‌, 


270 


நிலத்திலுள்ள சூழ்நிலைகளுக்குத்‌ தக அமையவில்லை; ஆகவே 
நீர்‌- நிலம்‌ வாழ்பிராணி, தனது உணவைகத்தேட, தனது 
கண்களையே சார்ந்திருக்க வேண்டியுள்ளது; அதுவும்‌ வேக 
மாக நகரும்போதுதான்‌ சாத்தியமாகிறது. 

வீட்டில்‌ எப்போதாவது நீங்கள்‌, ஒரு தவளையையோ, 
ஒரு தலைப்பரட்டையயோ வைத்திருந்தால்‌, அவை அசை 
வற்று இருக்கும்‌ உணவை, அருந்துவதில்லை என்பதைக்‌ கண்‌ 
டிருப்பீர்கள்‌. இது, தவளையின்‌ ஒரு வருந்தத்தக்க அசாதார 
ணத்தன்மையாகும்‌. தீங்கற்றதும்‌, பொறுமை கொண்டது 
மான குவளை, எல்லாவகையான மருத்துவம்‌, மற்றும்‌ உயிரி 
யல்‌ ஆராய்ச்சிகளுக்கும்‌ பொருத்தமான பிராணியாகும்‌. 
மேலும்‌ தவளைகள்‌ மலிந்த விலையில்‌ கிடைக்கின்றன; குளிர்‌ 
காலத்தில்‌ ஒருசாதாரண அறையிலேயே வைத்திருக்கலாம்‌; 
ஆகாரமே இன்றி, குளிர்காலம்பூராவும்‌, அவை, செயலற்‌ 
றிருக்கின்றன. 

கோடைகாலத்திற்குள்‌ ஆராய்ச்சியை முடித்துவிட வேண்‌ 
டும்‌ என்ற ஒரு குறைபாடைக்‌ தவிர, தவளை, ஆராய்ச்சிக்கு 
மிகப்‌ பொருத்தமான பிராணியாகும்‌. ஏனெனில்‌ கோடை 
காலம்‌ வந்தவுடன்‌, அதன்‌ செயலற்ற வாழ்வு முடிந்து, 
அது சுறுசுறுப்புடன்‌ இயங்க போஷாக்கான உணவு அதற்‌ 
குத்‌ தேவைப்படுகிறது. அப்போது, அவற்றிற்கு நிறைய 
உணவு தேவைப்படுகிறது; அதுவும்‌, உணவு உயிருள்ளதாக 
இருக்க வேண்டும்‌. நூற்றுக்‌ கணக்கான, ஆயிரக்கணக்கான 
குவளைகளுக்கு, ஆய்வகத்தில்‌ உணவளிப்பது என்பது சாத்‌ 
தியமல்ல. உண்மையில்‌, தவளைகளைவிட அவற்றுக்கு வழங்‌ 
கப்படும்‌ உணவின்‌ விலை அதிகமாக உள்ளது. ஒரு உணவுக்‌ 
தொட்டியில்‌ வைத்து வழங்கப்படும்‌ மாமிசத்‌ துண்டுகளை 
சாப்பிட வைக்க தவளைக்குக்‌ கற்றுகொடுத்த முயற்சிகள்‌ 
வீணாயின. இது, ஏனெனில்‌, குவளை உணவைப்‌ பார்ப்பதில்லை 
நெடு நாளாக, இது, ஒரு பெருந்தடையாக இருந்தது. திடீ 
ரென்று ஒருவருக்கு, ஒரு கருத்துத்‌ தோன்றியது. குடைராட்‌ 
டினம்‌ போன்று சுற்றிக்கொண்டே இருக்கும்‌ ஒரு கொட்டி 
யின்‌ விளம்பில்‌ மாமிசத்‌ துண்டுகள்‌ வைக்கப்பட்டன. தவ 
ளைகள்‌, விரைவிலேயே இந்தக்‌ காட்சிக்குப்‌ பழக்கமாகிவிட்‌ 
டன; மாமிசத்துண்டுகளை பிடித்து உண்ணக்‌ கொடங்னெை. 

துவக்கத்திலிருந்தே அசையாக கண்ணின்‌ வழக்கத்திற்கு 
மாறான பண்புகளின்‌ விளைவால்‌, கண்ணின்‌ கூருணர்ச்சி அதி 


கரிக்கப்பட வேண்டும்‌ என இயற்கை கருதியது என்பது 
நம்ப முடியாத ஒன்றாகும்‌. அசையும்‌ கண்களைக்‌ கொண்ட 
உயர்மட்ட விலங்குகளில்‌ இது நிகழவில்லை. 

கூருணர்வுப்‌ பொருட்களின்‌ கூருணர்வுத்‌ தன்மையை 
அதிகரிப்பதின்‌ மூலம்‌, பார்வை சக்தி சிறப்படைந்தது. கண்‌ 
களின்‌ பனிகளில்‌, இதனால்‌, பல புதிய பிரச்சினைகள்‌ தோன்‌ 
றின; அந்திநேரத்தில்‌ நன்கு பணிபுரியும்‌ மிகுந்த கூருணர்‌ 
வுடைய கிரகிப்பிகள்‌, பிரகாசமான ஒளியைச்‌ சமாளிக்க 
முடியாது. ஆகவே துவக்கத்திலிருந்தே. பார்வை கிரகப்‌ 
பிகளுடன்‌, ஒரு டையஃபிரம்‌ எனப்படும்‌ திரை பொருக்தப்‌ 
பட்டது. இதன்‌ மூலம்‌, பார்வை சக்தி நன்கு சிறப்ப 
டைந்தது. 

இருட்டில்‌ தக அமைந்த, மனிதக்‌ கண்‌ பாவையின்‌ 
விட்டம்‌, 8 மி. மீ. ஆகும்‌. இது பிரகாசமான ஒளியில்‌ இருப்‌ 
பதகைவிட பன்மடங்கு பெரிதாகும்‌. பாவையின்‌ சுருக்கம்‌, 
ஒளி உட்புகுவகைத்‌ கடுப்பதோடல்லாமல்‌, உருவத்தின்‌ துல்‌ 
லியத்தை அதிகரிக்கிறது. ஏனெனில்‌ ஒளிக்கதிர்கள்‌, பளிங்கு 
லென்ஸ்‌, மற்றும்‌ விழித்திரையின்‌ நடுவே, செல்கின்றன. 
இவைதான்‌, ஒளி விலக்கு அமைப்பின்‌ ஓரேசீரான பகுதி 
களாகும்‌. 

எல்லா பகுப்பிகளுக்குமுள்ள ஒரு அசாதாரணக்‌ தன்மை 
என்னவெனில்‌ ஒரு குறிப்பிட்ட தூண்டலால்‌ உருவான 
உணர்வு, அதன்‌ பணிமுடிந்தவுடன்‌ மறைந்துவிடுவதில்லை. 
அழுத்தத்தில்‌ மாறிமாறிவரும்‌ மாற்றங்களுக்குப்‌ பதிலாக 
இடைவிடாத தொனியை நாம்‌ கேட்க முடிகிறது. இது 
போன்றே, அடிக்கடி அணைந்து ஒளிரும்‌ வெளிச்சத்தை, 
இடைவிடாத வெளிச்சமாக நாம்‌ உணருகிறோம்‌. ஒளிக்‌ 
கதிர்களின்‌ அதிர்வு, ஒருவினாடிக்கு 1618 என்றதை 
அடைந்ததும்‌, மனிதனால்‌ தனித்தனியான ஒளிக்‌ கற்றைக 
ளைப்‌ பார்க்க முடியாது. நமது பார்வையின்‌ தன்மையிலிருந்து 
தோன்றியதுதான்‌, புதிய கலையான சினிமாவாகும்‌. திரைப்‌ 
படக்‌ காட்சியின்போது, ஒருவினாடிக்கு 24 ஃப்ரேம்கள்‌ என்ற 
விகிதத்தில்‌ தனித்தனியான சிலைடுகள்‌ திரையில்‌ காட்டப்‌ 
படுகின்றன. இதனால்‌ இடைவிடாத உருவத்தை, நாம்‌ பார்க்‌ 
கிறோம்‌, உண்மையான அசைவைப்‌ பார்த்ததுபோன்ற ஒரு 
பிரமையும்‌ உண்டாகிறது. 

மனிதர்கள்‌, மந்தமான பிராணிகளாகும்‌. இடைவிடாத 


979 


SS 


N 
RS உ VO Ny 


SINS 2 


உணர்வுகளின்‌ காலவரை, நமது உணர்வுகளைப் பாதிப்பதில்லை. 
இது, பறவைகளிலும்‌, பறக்கும்‌ ஐந்துக்களிலும்‌ வேறுபடு 
கிறது. நம்மைப்போன்று அவையும்‌ தங்கள்‌ உணர்வுகளைத்‌ 
தேக்கிவைத்திருந்தால்‌, துரிதமாகப்‌ பறக்கும்போது, உல 
கத்தைப்‌ பார்ப்பது அவைகளுக்கு சிரமமாக இருக்கும்‌ ஆனால்‌ 
அவற்றால்‌ நமது சினிமாப்‌ படங்களை ரசிக்க முடியாது. ஒரு 
ஐந்துவுக்கு, இடைவிடாது பார்க்கும்‌ சுகத்தை அளிக்க 
வேண்டுமானால்‌, ஒரு வினாடிக்கு 200 ஃபிரேம்களை சினிமா 
வில்‌ ஓட்ட வேண்டி இருக்கும்‌. 

உயர்மட்ட விலங்குகளில்‌, அறை கண்‌, மிகவும்‌ சிக்கல்‌ 
வாய்ந்த ஒரு சாதனமாகும்‌. இதை எவ்விதம்‌ பயன்படுத்‌ 
துவகதென ஒவ்வொருவரும்‌ முதலில்‌ கற்றுக்கொள்ள வேண்‌ 
டும்‌. மூளைதான்‌, இந்தப்‌ பணிக்குப்‌ பொறுப்பாகும்‌. கண்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ முன்னர்‌, தாங்கள்‌ அனுப்பும்‌ தகவலை, 
ஒருவனின்‌ மூளைக்குப்‌. புரியவைக்க வேண்டும்‌, உதாரண 
மாக ஒருஜோடிப்‌ பொருட்களில்‌ எது பக்கத்தில்‌ இருக்கின்‌ 
-றது எனத்‌ தீர்மானிப்பது, விழித்திரையில்‌, இரு பொருட்‌ 


18--1508 


213 


களின்‌ உருவங்கள்‌, ஒரேமாதிரி வடிவம்‌ கொண்டிருக்கலாம்‌ 
அல்லது அருகேயுள்ள பொருளைவிட அப்பாலுள்ள பொருள்‌ 
பெரிதாக இருக்கலாம்‌. 

பொதுவாக விழித்திரையில்‌ விழும்‌ ஒரு பொருளின்‌ 
உருவம்‌ மட்டும்‌, அந்தப்‌ பொருளின்‌ அளவை நிர்ணயிக்கப்‌ 
போதுமானதல்ல. ஒருபொருளின்‌ வடிவத்தை நிர்ணயிக்க 
ஒவ்வொரு கண்ணின்‌ நிலையைப்‌ பற்றியும்‌, (தெளிவாகக்‌ 
கூறினால்‌, பார்வை இருசுகள்‌ குறுக்கிடும்‌ கோணம்‌) பளிங்கு 
லென்சின்‌ வளைவிலுள்ள மாற்றத்தின்‌ தன்மையான தக 
அமைவின்‌ கரத்தையும்‌, மூளைக்கு அறிவிக்கும்‌ தசைகளி 
லுள்ள கிரகிப்பிகளிலிருந்து வருவகையும்‌, கூருணர்வுப்‌ 
பொருட்களிலிருந்து வரும்‌ தகவலையும்‌ ஒருமுகப்படுத்திப்‌ 
பார்க்க வேண்டும்‌. நாம்‌ ஒரு பொருளை ஒரு கண்ணால்‌ 
பார்க்கும்‌ போது, குக அமைவின்‌ தன்மை நன்றாக இருந்‌ 
தால்‌, நாம்‌ நன்றாக வடிவத்தையும்‌, தூரத்தையும்‌ கணக்‌ 
கிட முடியும்‌. முயல்கள்‌, மற்றும்‌ காட்டுப்‌ பறவைகள்‌, 
மீன்கள்‌ போன்ற பல பிராணிகளிலும்‌, இத்தகைய தத்‌ 
துவத்தைக்‌ காணலாம்‌. இரண்டு கண்களாலும்‌ ஒரு யொரு 
ளைப்‌ பார்க்க முடியாதபடி, அவற்றின்‌ கபாலத்தின்‌ முகப்‌ 
பகுதி அமைந்திருக்கிறது. 

பார்வை, மற்றும்‌ அசைவு பற்றிய தகவலை ஒருமுகப்ப 
டுத்தி தெளிவாகக்‌ அறியும்‌ திறன்‌, மூளையில்‌ உள்ளார்ந்திருக்‌ 
கிறது. ஒருவன்‌ தனது கால்களையும்‌ கைகளையும்‌ அசைப்பதை 
கட்டுப்படுத்தக்‌ கற்றுக்‌ கொள்கிறானே அதுபோன்றே இந்த 
திறனையும்‌ ஒருவன்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 

ஜந்துக்கள்‌, தங்களது சிக்கல்‌ நிறைந்த கண்களால்‌, 
உலகம்‌ ஒரு மொசைக்‌ அமைப்பாக இருப்பதுபோல்‌, காண்‌ 
கின்றன; ஆனால்‌, பொருட்களின்‌ உருவத்தை நேரடியாகப்‌ 
பார்க்கும்‌ வசதி அவற்றிற்கு உண்டு. முது கெலும்புப்‌ 
பிராணிகளுக்கு அவற்றின்‌ அறை கண்களால்‌; பல பிரச்சி 
னைகள்‌ எழுந்துள்ளன. நமது கண்ணில்‌ உட்புகும்‌ ஒளிக்‌ 
கதிர்கள்‌, சிறிய இரு குவிலென்சுகள்‌ வழியாகச்‌ செல்க 
றது; அங்கு ஒளிவிலக்கப்படுவதால்‌, கண்ணின்‌ பின்புறச்‌ 
சுவரில்‌ குவியும்‌ உருவம்‌, தலைகீழாக இருக்கிறது. பின்னர்‌, 
நாம்‌ ஏன்‌ உலகைத்‌ தலைகீழாகப்‌ பார்ப்பதில்லை? இதற்கு, 
நாம்‌ மூளைக்குக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌; ஏனெனில்‌, குழந்‌ 
தைப்‌ பருவத்திலிருந்தே. கண்ணிலிருந்துவரும்‌ தகவலையும்த 


474 


மற்றபல உணர்வுகளையும்‌ குறிப்பாக்‌ சருமம்‌, தசை கிரகப்‌ 
பிகளிலிருந்து வரும்‌ தகவல்களையும்‌ ஒருமுகப்படுத்த, மூளை 
தெரிந்திருக்கிறது. 

கண்ணின்‌ பின்புறச்‌ சுவரில்‌ விழும்‌ உருவம்‌, சரியாக 
உணரப்பட்டால்‌ என்னவாகும்‌? அப்போது, நாம்‌ எதைப்‌ 
பார்ப்போம்‌? 

இதைப்பற்றி, பல ஆராய்ச்சிகள்‌ நடத்தப்பட்டன. 
விழித்திரையின்‌ மீது, ஒரு உருவத்தை சரியாக விழச்‌ செய்ய 
நாம்‌ சிறப்புக்‌ கண்ணாடிகள்‌ அணிய வேண்டும்‌. முதலில்‌, 
உலகம்‌ தலைகீழாகத்‌ கெரியும்‌. நாம்‌ கண்ணாடிகளை அகற்‌ 
முமலே இருந்தால்‌, நான்கு நாட்களில்‌ மூளை தன்னை தக 
அமைத்துக்‌ கொள்ளும்‌, அப்போது, உலகை, நாம்‌ நேராகக்‌ 
காண முடியும்‌. பார்வை உணர்வு சகஜ நிலையை அடைவ 
தால்‌, ஒருவன்‌, தனது காரைக்‌ கூட ஓட்ட முடியும்‌. அனால்‌, 
கண்ணாடியை அகற்றிவிட்டால்‌ உலகம்‌ தலைகீழாகத்‌ கெரி 
யும்‌ என்பதில்‌ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌. இங்கு 
கூட, கீழ்‌ படிகுலுள்ள மூளை, படிப்படியாகத்‌ தன்னைத்‌ தக 
அமைத்துக்‌ கொள்ளும்‌. தகவலைக்‌ கடத்தும்‌ பழைய ஒழுங்‌ 
குமுறை நிலவுறெது. இத்தகைய சூழ்நிலையில்‌, மூளையில்‌ 
நடைபெபறும்‌ நிகழ்வுகள்‌ பற்றி நமக்குத்‌ தெளிவாகக்‌ கெரி 
யாது; ஆனால்‌, அது மூளையின்‌ செயலாற்றத்துடன்‌ இணைந்‌ 
துள்ளது என்பது மட்டும்‌ தெரியும்‌. 


முணுமுணுக்கும்‌ ரகம்‌ 


ஒலி மற்றும்‌ ஒளிப்‌ பகுப்பிகள்‌, ஒன்றிலிருந்து மற்றொன்று 
அடிப்படையில்‌ வேறுபடுகின்றன; ஒருசில விலங்கினங்களே, 
ஒலியை வெளிவிட முடியும்‌; கேட்கும்‌ சக்தி கொண்ட, 
அவற்றில்‌ பெரும்பாலானவை, ஓலிகளால்‌ உலகத்தை நிரம்‌ 
பும்‌ பல சாதனங்களைக்‌ கொண்டுள்ளன. விலங்கினங்களில்‌, 
ஒலி சமிக்ஞைக்கான திறன்‌, எவ்விதம்‌ வளர்ச்சியடைந்தது 
என நம்மால்‌ கூற முடியாது. ஆனால்‌ ஒலிப்‌ பகுப்பிதான்‌ 
முதலில்‌ தோன்றியது என நாம்‌ அனுமானிக்கலாம்‌; ஏனெ 
னில்‌ பகைவர்களாலோ, இரைகளாலோ வெளியிடப்படும்‌ 
ஒலியைக்‌ கேட்க வேண்டியது அவசியமாகிறது. 

விலங்கினங்கள்‌ காதுகளைப்‌ பெற்றதும்‌, தங்களது இனத்‌ 
தவரிடமிருந்து சிறிது சிரமம்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌— மிக 


ப 275 


முக்கியமான செய்திகளைப்‌ பெற முடியும்‌ என அவை, கண்‌ 
டுபிடித்தன. தமது குடும்பத்தினரும்‌, கூட்டத்தினரும்‌ எவ்‌ 
விதம்‌ இருக்கின்றனர்‌ என இந்தச்‌ சமிக்ஞைகள்‌ மூலம்‌ 
விலங்கினங்கள்‌ தெரிந்துகொண்டதுடன்‌, உலகத்தில்‌ என்ன 
நடைபெறுகிறது எனவும்‌ தெரிந்தது. அடுத்தபடியாக நடை 
பெற வேண்டியது, தங்களது இனத்தவருக்கு சமிக்ஞைகள்‌ 
அனுப்புவதே. 

ஒன்றுடன்‌ ஒன்று தகவல்‌ பரிமாறிக்கொள்ள, ஒலிகளை 
உருவாக்கும்‌ திறனை, விலங்கினங்கள்‌ பெற்றன. ஒலிகளை 
போதிய அளவு துல்லியமாக, உருவாக்க ஒரு பிராணி, 
ஒலியை நன்றாகக்‌ கேட்கும்‌ திறன்‌ கொண்டிருக்க வேண்‌ 
டும்‌. ஆகவே ஓலியை உருவாக்கவும்‌, உணரவும்‌, தேவை 
யான உறுப்புகள்‌ ஒரேசமயத்தில்‌, வளர்ச்சியடைய வேண்‌ 
டும்‌. 

கும்‌ இனத்தின்‌ பிரதிநிதிகள்‌ வெளியிடும்‌ ஒலியையும்‌, 
தமது ஒலியையும்‌, விலங்கினங்கள்‌ உணர, வேண்டும்‌. தாங்‌ 
கீள்‌ வெளியிடும்‌ ஒலிகள்‌, எதிரொலிகளை உண்டாக்குவதை 
யும்‌, அதே ஓலி வேறுபட்ட சூழ்நிலைகளில்‌ வேறு பட்ட 
எதிரொலிகளை உண்டாக்குவதையும்‌, அவை, உணர்ந்தன. 


276 


இத்தகைய வேறுபாடுகளுக்கான காரணத்தை, இயற்கை, 
தெரிந்து கொண்டதும்‌, பரிசோதனைகள்‌ துவங்கின. இதன்‌ 
விளைவாக ஒலியை உருவாக்கும்‌ ஒலியை” உணரும்‌ சாதனங்‌ 
கள்‌ அமைந்தன; இதன்‌ மூலம்‌, ' பல்வேறு காரணங்களுக்கான 
ஒலியை, விலங்கினங்களால்‌ உண்டாக்க. முடிந்தது. 
பறவைகளும்‌, பாலூட்டிகளும்தான்‌ மிகச்‌ சிறந்த ஓலி 
சாதனத்கைக்‌ கொண்டுள்ளன. அவற்றின்‌ ஒலி உறுப்புக்‌ 
கள்‌, பல்வேறு ஒலிகளை உருவாக்க, காற்றின்‌ இயக்கத்தைப்‌ 
பயன்படுத்துகின்றன. எனினும்‌, இயற்கை, ஒவ்வொரு 
இனத்திற்கும்‌ ஒரேமாதிரியான ஒலி உறுப்புக்களைப்‌ படைக்‌ 
கவில்லை. சில இனங்களைப்‌ பொருத்தமட்டில்‌, இயற்கை, 
கருணை காட்டவில்லை. அவற்றை சப்தமே இல்லாதவாறு, 
படைத்தது. பல ஓஒலிகளுக்கான தங்கள்‌ பங்கை ஆற்ற 
குங்கள்‌ இசைக்‌ களஞ்சியத்கை செம்மைபடுத்த இந்தப்‌ 
பிராணிகள்‌, தங்களுக்கெனத்‌ தனியான வழிகளைக்‌ கண்‌ 
டுபிடித்து, தங்களது உணர்ச்சிகளை வெளிப்புடுத்தும்‌ சாத 
னங்களைக்‌ கையாண்டன. 
ஹட்சன்‌ ஆந்தையின்‌ சிறப்பான ஓலி, அலகைப்‌ பல 
மாக அடிப்பதன்‌ மூலம்‌ உண்டாகிறது. அலகை ஓசைப்ப 
டுத்துவகன்மூலம்‌, ஒரு இசைவிருந்தே உண்டாக முடியும்‌. 
நாரையால்‌ எழுப்பப்படும்‌ ஒலிகள்‌, சங்கின்‌ ஒலிபோன்று 
இருக்கின்றன. லயத்தையும்‌, ஒலியின்‌ செறிவையும்‌ மாற்று 
வதன்‌ மூலம்‌, ஒரு நாரை, ஸ்பெயின்‌ நாட்டு இனிமையான--- 
திறந்தவெளி இராக்கால இசையை மீட்ட முடியும்‌. 
கவர்ச்சியான மரங்கொத்தி, தனது அலகு மட்டும்‌, 
தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தப்‌ போதாது என நினைக்‌ 
கிறது. உலர்ந்த மரக்கட்டைகளின்மீது கொத்துவதன்‌ மூலம்‌ 
கனது இனியவளைப்‌ பரவசமூட்டுகிறது. ஆண்‌ கொளதாரி, 
தனது சிறகுகளை விசிறியடிப்பதுன்மூலம்‌ உண்டாகும்‌ ஒலி, 
ஒரு நிமிடத்திற்கு 40 முறை என்ற விகிதத்தில்‌ இருக்கிறது 
ஐந்துக்களுக்கு ஒலி உறுப்புக்கள்‌ கிடையாது அவை, 
உராய்வகன்‌ மூலம்‌ ஒலியை உண்டாக்குகின்றன. வெட்டுக்‌ 
கிளி, தனது பாதத்தை, இறுக்கமான சிறகுகளின்‌ மீது உரா 
வதால்‌, ஒலியை உண்டாக்குகிறது. தத்துக்கிளி, தனது 
சிறகுகளின்‌ சில பகுதிகள்‌ உராய்கிறது. சுவர்கோழியின்‌ 
சிறகுகளின்‌ உராயும்‌ .பகுதிகளில்‌, சுமார்‌ 150 முக்கோண 
வடிவப்பட்டகங்கள்‌ காணப்படுகின் றன்‌; அதில்‌ காணப்படும்‌ 


277 


4 படலங்களின்‌ அதிர்வால்‌, ஒலி மிகையாகிறது. ஐந்துக்‌ 
களின்‌ காதுகள்‌ அவற்றின்‌ தலையில்‌ இல்லாகுது ஆச்சரிய 
மல்ல சுவார்‌ கோழியின்‌ காது, அதன்‌ முழங்காலிலும்‌, வெட்டுக்‌ 
கிளியின்‌ காது அதன்‌ பாதத்தின்‌ அடியிலும்‌ காணப்படுகிறது. 

மீன்கள்‌ தங்கள்‌ கழுத்துப்பட்டைகளை ஒருங்கே உராய்‌ 
வகன்மூலம்‌ ஒலியை எழுப்புகின்றன. கார்ப்‌ எனப்படும்‌ 
மீன்கள்‌, தங்களது தொண்டையினுள்‌ பற்களை நெெறிக்கின்‌ 
றன. பெர்காய்டுகள்‌, ஒரு புதுமையான ஓலி சாதனத்தைக்‌ 
கொண்டுள்ளன. இவை, இசைக்கும்‌ மீன்களிலும்‌, கர்னார்டு 
என்னும்‌ கடல்‌ ராபினிலும்‌, நன்கு வளர்ச்சியடைந்து 
காணப்படுகின்றன. நீந்தும்‌ பையின்‌ தசைகளை அவை சுருக்‌ 
குவதால்‌ ஏற்படும்‌ அதிர்வால்‌, ஒலி எழுப்பப்படுகிறது. 

விலங்கினங்கள்‌ நகர்ந்து கொண்டிருக்கும்போது பல ஒலி 
களை எழுப்புகின்றன. ஆகாயத்திலிருந்து வரும்‌, ன்னைப்‌ 
என்னும்‌ பறவையின்‌ கத்தல்‌, அதன்‌ வாலிலுள்ள இறகுக 
ளின்‌ அதிர்வால்‌-— அதுவும்‌ பெண்ணினத்கை நாடிப்‌ பறக்‌ 
கும்போது-உண்டாகிறது. ஒலுங்கின்‌ பரிதாபமான ““உஷ்‌ 
என்ற சப்தம்‌, நம்மைத்‌ திகைக்க வைத்து, நாம்‌ அதனால்‌ 
கடிக்கப்படுகின்றோம்‌. இத்தகைய மிகையான சப்தம்‌, ஒலுங்‌ 
கின்‌ சிறகுகளின்‌ அசைவால்‌ உண்டாகிறது; சில வேளைக 
ளில்‌, ஒலுங்கு, நிசப்தமாக இருக்க நினைத்தாலும்‌, அதனால்‌ 
முடியாது. 

மனித இனம்‌ தோன்றியதிலிருந்து, விலங்கினங்களின்‌ 
மொழியைப்பற்றித்‌ தெரிந்துகொள்வதில்‌, மனிதன்‌ ஆர்வம்‌ 
கொண்டிருந்தான்‌. மதக்‌ குருக்கள்‌, மற்றும்‌ விஞ்ஞானிகள்‌ 
கலைஞர்கள்‌, கவிஞர்கள்‌ இதைப்பற்றியே மீண்டும்‌, மீண்‌ 
டும்‌ சிந்தித்துக்‌ கொண்டிந்தனர்‌. பிரசித்திபெற்ற பல ஆசி 
ரியர்களால்‌, இதுபற்றி, நிறைய எழுதப்பட்டது. ஆனால்‌ இத்‌ 
தகைய புத்தகங்கள்‌ (மிகச்‌ சிறந்த எழுத்தாளர்களால்‌ ஆக்‌ 
கப்பட்டவை உள்ளிட்டு) மறைந்துபட்டன. 

விலங்கினங்கள்‌, தகவல்‌ பரிமாறிக்‌ கொள்ள பயன்ப 
டுத்திய சமிக்ஞைகளை பூரணமாகக்‌ தெரிந்துகொள்ள செய்‌ 
யப்பட்ட ஆராய்ச்சிகள்‌ அனைத்தும்‌ தோல்வியடைந்தன. 
ஒலிகளைப்‌ பதிவு செய்ய, மற்றும்‌ விலங்னெங்களின்‌ பேச்‌ 
சைப்பகுத்து அறியப்‌ போதுமான நவீன சாதனங்கள்‌ தோன்‌ 
றிய பின்தான்‌, விஞ்ஞானிகள்‌ ஓரளவு இந்தப்‌ புதிரான 
பிரச்சினைக்கு வழிகாண முடிந்தது. 


2/6 


சமிக்ஞைகள்‌ பல்வேறு வழிகளில்‌, பயன்படுகின்றன. 
சில வந்துபோனதற்கான சமிக்ஞை; சில அபாய அறிவிப்பு; 
மூன்றாவது உணவு கண்டுபிடிக்கப்‌ பட்டதற்கானது; நான்‌ 
காவது சமிக்ஞை தனது கூட்டாளியுடன்‌ புணர்வதற்கான 
காதல்‌ குரல்கள்‌, நமது பறவைகளின்‌ இனிய மென்மை 
யான கீச்சொலி, கூடு கட்டுவதற்கான இடம்‌ கிடைத்து 
விட்டது என்பதை அறிவிப்பதாகும்‌. 

பறவைகள்‌, மற்றும்‌ தவளைகளின்‌ பாடல்களில்‌ உருப்ப 
டியாக எதுவும்இல்லாவிடினும்‌, மிகச்சிறந்த இசையாக இல்லா 
விடினும்‌, ஜனரஞ்சகமாக உள்ளது. பாடுவதற்கானதிறன்‌ 
உள்ளார்ந்தது, அனால்‌ ஒரு பறவை, நன்றாகப்‌ பாடக்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. தனது சகபறவைகளின்‌ குரலையே கேட்‌ 
டறியாத பறவைக்‌ குஞ்சு, ஒரு நல்ல “பாடகியாக?” ஆக 
முடியாது. ஒரு பறவை கற்றுக்‌ கொள்ள முடியும்‌ என்ற 
உண்மை, பறவைக்கு ரசிக்கும்‌ உணர்வு உண்டு என்பதை 
விட அதிசயமாக இருக்க முடியாது. ஒரு நல்ல பாடகி, ஒரு 
மோசமான பாடகியின்‌ முறையைப்‌ பின்பற்றுவதில்லை. ஆனால்‌ 
மோசமான ஒன்று ஒரு நல்ல பாடகியிடமிருந்து கற்றுக்‌ 
கொள்கிறது. நல்ல பாடகிகள்‌ மட்டுமே சில பகுதிகளில்‌ 
இருப்பதும்‌ மற்றும்‌ பல பகுதிகளிலுள்ள பாடகிகள்‌ எல்‌ 
லாமே தரக்குறைவாக இருப்பதும்‌, இதன்மூலம்‌ தெரிகிறது 

முன்னர்‌ கருதப்பட்ட துபோலல்லாமல்‌, விலங்கினங்களின்‌ 
மொழி, மிகவும்‌ செறிவுவாய்ந்தது. குறிப்பாக, பெருங்‌ 
கூட்டமாக வாழும்‌ விலங்கினங்களிடையே மேற்கூறியது 
சிறப்பாகக்‌ காணப்படுகிறது. கோழிகளின்‌ மடத்தனம்‌ உல 
கறிந்த ஒன்றாகும்‌; எனினும்‌ அவற்றின்‌ மொழியில்‌ கூட, 
சுமார்‌ 30 சொல்‌ சமிக்ஞைகள்‌ உள்ளன. 

ஒவ்வொரு இனத்திற்குமென சமிக்ஞைகளின்‌ சுயமான 
பட்டியல்‌ உண்டு. உலகெங்கும்‌ பரவிக்கிடக்கும்‌ பிராணி 
கள்‌ இரண்டு தனியான இனமாக, தெளிவாக கூறினால்‌, 
மொழிவாரி பகுதிகளாக உள்ளன. அமெரிக்காவில்‌ வசிக்கும்‌ 
பறவைகள்‌, குங்களது பிரான்சு நாட்டு சகோதர சகோதரி 
களின்‌ மொழியை முழுமையாக உணர முடியாது. கருங்‌ 
கடலின்‌ டால்‌ஃபின்கள்‌, மத்தியதரைக்‌ கடலிலுள்ள தனது 
உறவினரின்‌ மொழியைப்‌ பேச முடியாது. 

மற்றொரு புறத்தில்‌, பல்வேறுவகையான பறவைகளும்‌, 
விலங்கினங்களும்‌ ஒன்றுகூடி வாழும்‌ போது ஓரளவு தங்‌ 


279 


களது அருகாமையில்‌ உள்ளவர்களின்‌ சமிக்ஞைகளை, குறிப்‌ 
பாக எச்சரிக்கை ஒலிகளைக்‌ தெரிந்துகொள்கின்றன. மேக்‌ 
பைகளால்‌ எழுப்பப்பட்ட அபாய சமிக்ஞையை அருகிலுள்ள 
காடுகளில்‌, வயல்களில்‌ உள்ள அனைத்து விலங்கினங்களும்‌ 
தெரிந்துகொள்ள முடியும்‌. டைகாவின்‌ எஜமானனான அகேர 
மான கரடியும்‌ நெடுந்தூர கிழக்குக்‌ காடுகளில்‌ வசிக்கும்‌, 
வரிக்‌ கோடுகள்‌ கொண்ட அபாயமான புலியும்‌, அத்தகைய 
ஒலியை புறக்கணிக்க முடியாது. பன்மொழிப்‌ பறவைகளும்‌ 
உண்டு. நாடோடிவாழ்க்கை நடத்தும்‌ பறவைகள்கூட, அங்‌ 
குகங்கியுள்ள தங்களது உறவினர்களின்‌ பல்வேறு மொழி 
களைத்‌ தெரிந்துகொள்கின்றன. 

பல்வேறு இனங்களின்‌ குரல்கள்‌ பெரிதும்‌ வேறுபடுவ 
தால்‌, சிலவேளைகளில்‌, ஒலியைக்‌ கொண்டே ஒரு இனத்தை 
அடையாளம்‌ காண முடியும்‌. இசைக்கும்‌ ஒரு பறவையின்‌ 
வகையை, பறவை நிபுணர்கள்‌, ஐயத்திற்கு இடமின்றி, 
கூறிவிடுவார்‌; ஆனால்‌ அதேபறவை, அவரது கைகளில்‌ இருக்‌ 
கும்‌ போது, தவறு இழைத்துவிடலாம்‌. குரல்களின்‌ இத்‌ 
தகைய பல்வகைத்‌ தன்மை மிகவும்‌ முக்கியமாகும்‌. இசைக்‌ 
கும்‌ பலவகைப்‌ பறவைகள்‌ கலப்பு இனத்தை உருவாக்குவ 
தில்லை. ஏனெனில்‌ ஒலி சமிக்ஞைகளின்‌ மூலம்‌, தங்களது 
துணைவிகளைக்‌ கண்டுகொள்ள முடியும்‌. பல்வேறு ஐந்துக்‌ 
களின்‌ பாடல்கள்‌, அதேபணியை ஆற்றுகின்றன. ஒலுங்கு 
கள்‌, தங்களது துணைவியார்களை, அவற்றால்‌ எழுப்பப்படும்‌ 
கீச்சொலி மூலம்‌ தெரிந்து கொள்கின்றன. இந்த ஓலி, 
சிறகுகள்‌ அடித்துக்‌ கொள்ளும்‌ ஒலியின்‌ அதிர்வைப்‌ பொ 
றுத்து இருக்கிறது. 

விலங்கினங்களிலிருந்து வரும்‌ சமிக்ஞைகள்‌, நேரக்கூறு 
மற்றும்‌ வீச்சு அதிர்வு மாற்றங்கள்‌; தனிப்பட்ட ஒலிச்‌ 
செய்திகளுக்கிடையிலான இடைவேளை; ஒளிக்கதிர்‌ வீச்சி 
அகிலம்‌; சமிக்ஞையின்‌ ஏறி இறங்கும்‌ தன்மை; மற்றும்‌ 
இது போன்ற பலதன்மைகளில்‌ மாறுபடுகிறது. எனினும்‌ 
கூர்ந்து ஆராய்ந்தால்‌, எத்தனை வேறுபாடுகள்‌ இருந்தபோ 
திலும்‌, விலங்கினங்கள்‌ எழுப்பும்‌ ஒலிகளில்‌: ஒரு அடிப்ப 
டையான ஓற்றுமை இருப்பது தெரிகிறது... 

உதாரணமாக, பல பறவைகளின்‌ மற்றும்‌ சிறிய விலங்‌ 
கினங்களின்‌ அபாயகாற்றுசமிக்ஞை நீண்ட நேரத்திற்கும்‌, 
மெதுவாக அதிகரித்துக்‌ கொண்டே இருக்கும்‌ ஒலியாகும்‌. 


260 


இத்தகைய மிகப்‌ பலவீனமான அதிகரித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
ஒலிசமிக்ஞையை வளியில்‌ கண்டறிவது சிரமமாகும்‌. ஆனால்‌ 
ஆதனால்‌ ஒன்றும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 

மேலிருந்து ஒரு எதிரி பயமுறுத்தும்போது, மேலே ஒரு 
கழுகோ, பருந்தோ வட்டமிட்டுக்கொண்டிருக்கும்போது, 
பயத்துடன்‌ ஓடிவிடுவதால்‌ யாதொருபலனும்‌ கிடையாது. 
காற்று அபாய அறிவிப்பின்மூலம்‌, அபாயம்‌ எங்கிருந்து 
வருகிறதென்றோ, எங்கு தப்பி ஓடுவது என்றோ தெரிய 
முடியாது. பாதிக்கப்படும்‌ இனம்‌, செய்யக்‌ கூடிய ஒன்று, 
என்னவெனில்‌, மூச்சைப்‌ பிடித்துக்கொண்டு, தன்னையாரும்‌ 
கவனிக்கமாட்டார்கள்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ இருப்பது 
தான்‌; அல்லது அருகில்‌ எங்காவது சரணடையலாம்‌. ஆகார 
யத்திருந்து தாக்குதல்‌ நடைபெறும்போது, மேற்கூறியவா 
றுதான்‌ தப்பிக்க முடியும்‌. 

நில அபாய சமிக்ஞைகள்‌, பல்வேறு வகையானவை. 
இங்கு அபாயம்‌ எங்கிருந்து வருகிறது எனக்‌ கட்டாயம்‌ 
தெரிந்தாக வேண்டும்‌; ஆகவே சமிக்ஞையை இடம்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. ஆகவே நில அபாய சமிக்ஞை, குறிப்‌ 
பிட்ட இடத்தைச்‌ சுட்டிக்காட்டுவதாக இருக்க வேண்டும்‌. 
இதற்காக, கோழிகள்‌, துவக்கத்தில்‌ துரிதமாக எழும்பி, 
இறுதியில்‌ குறைந்துவிடும்‌ சிறிய உந்தல்களைக்‌ கையாளு 
கின்றன. நில அபாய சமிக்ஞைகள்‌ மூலம்‌, சமிக்ஞை வந்த 
திசைக்கு எதிராக பறவைகள்‌ சிறகடித்துக்கொண்டு ஓடுகின்‌ 
றன; விலங்கினங்கள்‌ பாய்ந்தோடுகின்றன. 

விலங்கின மொழியின்‌, இத்தகைய போற்றத்‌ தகுந்த 
சிறப்புகள்‌ இருந்தபோதிலும்‌, நாம்‌ அதற்குரிய சிறப்பை 
அளிப்பதில்லை. உண்மையென்னவெனில்‌, பறவைகளும்‌, 
விலங்கினங்களும்‌, தங்களது மொழியின்‌ எல்லா “சொற்‌ 
களையும்‌?” பரம்பரையாகப்‌ பெறுகின்றன; மனிதக்‌ குழந்தை 
களைப்‌ போன்று, அவற்றைக்‌ கற்றுக்கொள்வதில்லை. விலங்‌ 
குகளால்‌ எழுப்பப்படும்‌ சமிக்ஞைகள்‌--குறிப்பிட்ட உணர்‌ 
நிலையில்‌ உண்டாவன---கானியங்கிக்‌ தன்மைவாய்ந்தவையா 
கும்‌. தன்னை நோக்கி பாய்ந்துவரும்‌ பருந்தைக்‌ கண்டவு 
டன்‌, பயத்தால்‌ அலறும்‌ கோழி, வரப்போகும்‌ அபாயத்‌ 
தைப்‌ பற்றி தனது சகாக்களுக்குத்‌ தெரிவிக்க முயலவில்லை; 
கோழியின்‌ அலறல்‌, தானாகவே உருவாகும்‌ ஒரு இயல்பு 
உணர்ச்சியாகும்‌. (ஒருசூடான இரும்புக்‌ கம்பியைத்‌ தொட்ட 


261. 


மனிதனின்‌ பிரதிவினை போன்றது). விலங்கினங்களின்‌ மொழி 
உள்ளார்ந்ததாகும்‌. அவைகளின்‌ தகவல்‌ பரிமாற்றமும்‌, 
தானாகவே இயங்கும்‌ தன்மைகொண்டதாகும்‌. மனித மொ 
மிகளை ஒப்படும்போது, விலங்கினங்களின்‌ மொழி ஏன்‌ இத்‌ 
துணை மெதுவாக வளர்ச்சியடைகிறது என்பதற்கான பல 
காரணங்களில்‌ ஓன்று: அவை தனிமைப்படுவதும்‌ விலங்‌ 
சனங்களின்‌ கூட்டம்‌ நீண்டகாலம்‌ கூடிவாழ்ந்தால்‌, தங்‌ 
களது கூட்டாளிகளின்‌ ஒலி சமிக்ஞைகளிலிருந்து, அவை 
வாழும்‌ சுற்றுப்‌ புறத்தைப்‌ பற்றித்‌ தெரிய முடியும்‌. ஒரு 
வீட்டில்‌ வசிக்கும்‌ ஒரு ஜோடி நாய்களில்‌ ஒன்று, ஜன்னல்‌ 
வழியாக வெளியே பார்க்கும்போது தனது குடும்ப நபர்‌ 
ஒருவரைக்‌ கண்டால்‌, அது குழைவதிலிருந்தும்‌, யொது 
வான நடத்தையிலிருந்தும்‌, மற்ற நாய்‌, வெளியே இருப்‌ 
பது யார்‌ என்பதைத்‌ கெரிந்து கொள்ளும்‌. 

ஒலி சமிக்ஞைகளை த்‌ திறமையாகப்‌ பயன்படுத்த, விலங்‌ 
னெங்கள்‌ தெரிந்து கொள்ள முடியும்‌. தாகத்துடன்‌ இருக்‌ 
கும்போது நாய்க்கு ஏப்ப மிடத்‌ தெரியும்‌; பசியுடன்‌ இருக்‌ 
கும்‌ போது பலமாகவும்‌, அடிக்கடியும்‌ குரைக்க முடியும்‌; 
வெளியே செல்லும்‌ நேரம்‌ வந்தவுடன்‌ சிணுங்கவும்‌, நாய்க்‌ 
குத்‌ தெரியும்‌. மனிதனைப்‌ போன்ற குரல்‌ நாண்களைக்‌ கொண்ட 
கிளிக்கு, எந்த வார்த்தைகளையும்‌, எந்த மொழியிலும்‌, 
சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு, பயன்படுத்தக்கற்றுத்தர முடி 
முடியும்‌. இங்கிலாந்து நாட்டுக்குக்‌ கொண்டு வரப்பட்ட 
ஆப்பிரிக்கநாட்டு காதல்‌ பறவைக்கு, தொட்டியில்‌ தண்ணீர்‌ 
இல்லாதபோது, தண்ணீர்‌ என்று கூறவும்‌, உண்ணக்‌ காய்‌ 
கறிகள்‌ தேவைப்பட்டபோது “முட்டைக்கோஸ்‌” என்று 
கூறவும்‌ தெரிந்திருந்தது. இந்தப்‌ பறவை, ஒரு வணிகக்‌ 
கப்பலின்‌, ஓய்வு பெற்ற படகோட்டியால்‌, இங்கிலாந்துக்கு 
கொண்டுவரப்பட்டது. தான்‌ துங்குவதற்கு முன்பு **நல்‌ 
லிரவு” என்று சொல்லவும்‌, இந்தப்‌ பறவை, மறந்ததில்லை. 
அந்த அறையில்‌ அப்போது யாருமே இல்லாமலிருந்தால்‌ கூட 
““நல்லிரவு'' சொல்ல அது மறக்காது. 

மேலேகூறப்பட்ட உள்ளாந்த சமிக்ஞை மண்டலத்தை 
ஒப்பிடும்‌ போது, அத்தகைய மறுதலிப்புகள்‌, மனிதப்‌ பேச்‌ 
சைவிட தரம்குறைந்திருந்தாலும்‌, போற்றத்தகுந்தவையே 
உலோகப்‌ பாத்திரம்‌ தட்டப்‌ படுவதைக்‌ கேட்டதும்‌, தனது 
எஜமானன்‌ அப்பாத்திரத்தில்‌ கூழை விடுவகைப்‌ பார்த்‌ 


202 


ததும்‌, நாய்க்கு உமிழ்நீர்‌ சுரப்பதைப்‌ போன்றதுதான்‌, 
மேற்கூறிய கட்டுப்பட்ட அனிச்சைகள்‌. 

விலங்கினங்களிடையே, தகவல்கள்‌ பரிமாறிக்கொள்ள 
இதைவிடச்‌ சிறந்த சாதனங்கள்‌ இனிமேலும்‌ உண்டா? 

சமீபத்தில்‌ அமெரிக்க விஞ்ஞானிகள்‌, டால்‌ஃபின்களின்‌ 
நடத்தையைப்‌ பற்றித்‌ தெரிந்து குழப்பமடைந்தனர்‌. ஒரே 
குளத்தில்‌ வசித்த இரண்டு டால்‌ஃபின்களும்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட வடிவம்‌ காட்டப்‌ பட்டவுடன்‌ இடது லீவரையும்‌, 
மற்றொரு வடிவம்‌ காட்டப்பட்டவுடன்‌, வலது லீவரையும்‌ 
கள்ளக்‌ கற்றுத்தரப்பட்டன. பின்னர்‌, அந்தக்‌ குளத்தில்‌, 
ஒரு தடுப்புப்‌ போடப்பட்டது. இந்தத்‌ தடுப்பால்‌ இரண்‌ 
டாகப்‌ பிரிக்கப்பட்ட குளத்தின்‌ வலது பகுதியிலுள்ள டால்‌ஃ. 
பின்‌ குறிப்பிட்ட வடிவங்களைக்‌ கண்டன. ஆனால்‌ அவற்றால்‌ 
நெம்புகோலை அடைய முடியவில்லை. இடதுபுறத்திலுள்ள 
டால்‌ஃபின்‌, நெம்புகோல்களை (லீவார்கள்‌) தனக்கு வேண்டிய 
மட்டும்‌ தள்ளிக்‌ கொண்டேயிருந்தது; ஆனால்‌ நெம்புகோல்‌ 
களைத்‌ கள்ளுவதற்காக காட்டப்பட்ட குரண்டல்களைக்‌ காண 
முடியவில்லை. 

குளத்கை இரு பிரிவாக்கி, கடுப்புப்‌ போட்டவுடன்‌, 
செய்யப்பட்‌ பரிசோதனை ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரி 
யத்தில்‌ ஆழ்த்தியது. இடது புறமுள்ள டால்‌ஃபின்‌, சமிக்ஞை 
வடிவத்தைப்‌ பார்க்காவிடினும்‌, சரியான நெம்புகோலையே 
தள்ளியது, மற்ற டால்‌ஃபின்‌, தனது தோழனுக்கு எப்‌ 
போது, எந்த வடிவங்கள்‌ காட்டப்பட்டன என்பதைக்‌ 
தெரிவித்தது. 

டால்‌ஃபின்கள்‌, ஒலி சமிக்ஞைகளைப்‌ பயன்படுத்தின. 
இந்த சமிக்ஞைகள்‌, காந்த சக்தி கொண்ட டேப்பில்‌ பதிவு 
செய்யப்பட்டது. எனினும்‌, இத்தகைய கேள்வித்‌ தகவலின்‌ 
குன்மை, தெளிவற்று இருக்கிறது. பலகணியின்‌ மூலம்‌ தனது 
எஜமானனைக்‌ கண்ட நாய்போல்‌, வலதுபுற டால்‌ஃபின்‌, 
தானாகவே, ஒலிபிரதியலிப்புகளை எழுப்புகிறதா? அல்லது 
தங்களது சுற்றுப்புறங்களைப்‌ பற்றி ஒன்றுக்கொன்று டால்‌ 
பின்கள்‌ கருத்துப்‌ பரிமாறிக்‌ கொள்கின்றனவா? பின்னர்‌ 
கூறியது உண்மையானால்‌, டால்‌ஃபின்களின்‌ சமிக்ஞை பிரதி 
வினைகள்‌, மற்ற எந்த விலங்னெத்தையும்விட, மனித பேச்‌ 
சுடன்‌ நெருங்கியுள்ளது. 

ஒலி சமிக்ஞைகளின்‌ பல்வேறு தன்மையும்‌, கண்டிப்பான 


209 


தெளிவும்‌ இயற்கையாகவே நகல்களுக்கு (போலிகளுக்கு) 
வழிவகுத்தன. பல்வகை விலங்கினங்களின்‌ குரல்களிடையே 
காணப்படும்‌ ஒற்றுமை, சிலசமயங்களில்‌, தற்செயலாக 
நிகழ்ந்ததாகும்‌. தீங்கற்ற அழகான ஆண்மான்‌, தனது திரு 
மணத்கைச்‌ சிறப்பாக கொண்டாடிக்‌ கொண்டிருக்கும்போது 
அத்தகைய காட்டினுள்‌, அனுபவமில்லா பட்டணவாசி 
செல்ல நேர்ந்தால்‌, அவன்‌ நடு நடுங்கிவிடுவான்‌. பூரிப்ப 
டைந்த ஆண்மானின்‌ எதிர்பாராத பலத்த குரல்‌, இரை 
தேடும்‌ ஒருமிகப்‌ பெரிய மிருகத்தை ஒத்திருக்கும்‌. இந்த 
ஒற்றுமை முழுவதும்‌ தற்செயல்தானா, ஆண்மானின்‌ குரலை, 
பெண்மானுக்கு இனிமையாகவும்‌, மற்ற விலங்கினங்களுக் 
குக்‌ கொடூரமாகவும்‌, இருக்கும்படி படைத்த இயற்கை, 
குறைவாக இருந்து விடவில்லை. தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ள எந்த சாதகமும்‌ இல்லாத, மிகவும்‌ கூச்சம்‌, 
கொண்ட இந்தப்‌ பிராணிகளுக்கு வேறு எந்த வகையில்‌ 
இயற்கை பாதுகாப்பளிக்க முடியும்‌? 

“கருத்துடன்‌ கூடிய?” தூண்டலை, அடிக்கடி சந்திக்க 
நேருகிறது.குளவிகள்‌, தாக்கப்படுவகுற்கு, பயங்கரமானவை. 
ஆகவே, அவற்றைப்‌ போல்‌ நடித்துபாசாங்கு செய்வது, 
மற்ற ஐந்துக்களுக்கு நல்லதாகும்‌. அத்தகைய திறமை 
வாய்ந்த நடிகர்களும்‌ உண்டு. குளவிகள்‌ வசிக்கும்‌ இடங்‌ 
களில்‌, ஈக்களையும்‌ அடிக்கடி பார்க்கலாம்‌. பறக்கும்போது 
ஒரு குளவி, தனது சிறகுகளை வினாடிக்கு 150 தடவை அடிக்‌ 
கிறது. இது எதிரிகளைக்‌ குழப்பமடையச்‌ செய்ய போது 
மானது. ஆனால்‌ ஈக்களின்‌ திறமையான காதுகள்‌, ஏமாறு 
வதில்லை; ஆகவே அவை தவராக குளவிகளை அணுகுவதில்லை. 

ஒரு தேன்கூடு, தாக்கப்பட முடியாத ஓரு கோட்டையா 
கும்‌. ஒரு திறந்த வெளி சண்டையில்‌ தேனீக்களைத்‌ தாக்‌ 
கும்‌ துணிவுகொண்ட கரடி கூட, தேனீக்களின்‌ கூட்டான 
எதிர்தாக்குதலால்‌, ஓடிவிடுகிறது. 

கேன்‌ கூட்டின்‌ நுழைவாயிலில்‌ இரவு, மற்றும்‌ பகல்‌ 
காவலாளிகள்‌, அத்துமீறி உள்ளே நுழைபவனை விரட்டி 
யடிக்க, எப்போதும்‌ தயாராகவே இருக்கின்றன. உஷாரான 
இத்தகைய காவலர்கள்‌ இருக்கும்போது, அவர்களறியாமல்‌ 
உள்ளே நுழைவது அசாத்தியமாகும்‌. தேனின்‌ மணம்‌ மயக்‌ 
கும்படி இருப்பினும்‌ கேன்கூடு மூடப்பட்டுள்ளது. 

ஸ்பீன்க்ஸ்‌ (ஸ்பீன்க்ஸ்‌ என்பது. ஒரு பெண்ணின்‌ குலையும்‌ 


204 


சிங்கத்தின்‌ உடலையும்‌ கொண்ட, சிறகுகள்‌ கொண்ட ஓரு 
ராட்சப்‌ பறவையாகும்‌. (இது பற்றி எகிப்திய புராணங்க 
ளில்‌ கூறப்பட்டுள்ளது.--மொ-ர்‌.), எவ்விதம்‌ தேன்கூட்டிற்‌ 
குள்‌ சென்றுவிடுகிறது என்பது பற்றி இயற்கையாளர்கள்‌ 
எப்போதுமே அஆச்சரியமடைந்தனர்‌. ஸ்பின்க்ஸின்‌ வயிறும்‌, 
சிறகுகளும்‌ கருப்பு, மஞ்சள்‌ வண்ணம்‌ கொண்டவை. ஒரு 
கபாலத்தையும்‌, குறுக்கு எலும்புகளையும்‌ ஒத்திருக்கும்படி, 
மஞ்சள்‌ கலந்த வெள்ளைப்‌ புள்ளிகளை, அதன்‌ முதுகு கொண்‌ 
டிருக்கும்‌. தேன்கூட்டினுள்‌, ஸ்பின்க்ஸ்‌ பெருமளவில்‌ தேனை 
உண்டு, ஒரு பயமுமின்றி வெளிவருகிறது. தேனை நிறையப்‌ 
பருகியதால்‌, கனமடைந்த அவைகளால்‌ திரும்பப்‌ பறந்து 
போக முடியாது. ஸ்பின்க்ஸ்கள்‌ எழுப்பும்‌ இனிய குரல்‌, 
தேன்கூட்டின்‌ காவலாளிகளை மயங்கச்‌ செய்கிறது. தேனீக்‌ 
களின்‌ காதுகளில்‌, இது ஒரு இனிய இசை போன்று ஒலிக்‌ 
கிறது. இத்தகைய அபூர்வசக்தியின்‌ உண்மையான இரக 
சியம்‌ சமீபத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட து; ஸ்பின்க்ஸ்‌, இளம்‌ 
ராணி ஈயைப்போன்று குரலெழுப்புவதாகத்‌ கெரிகிறது. 

இராணி இல்லாவிடில்‌, தேனீக்கள்‌ தங்களை அனாதை 
களாகக்‌ கருதுகின்றன. தேனீக்களின்‌ ஒரு பகுதி, வயத 
டைந்த ராணியுடன்‌ தங்கள்‌ இருப்பிடத்தையும்‌, கூட்டை 
யும்‌ விட்டுச்‌ செல்லும்போது, கேன்கூடு ஒரு சுடுகாட்டு 
அமைதியில்‌ மூழ்கிவிடுகிறது. ஆனால்‌ சிலநாட்களில்‌, புழுக்‌ 
கூட்டிலிருந்து இளம்‌ ராணி வெளிவரும்போது, முந்தைய 
அமைதி மறைகிறது. தேனீக்களின்‌ குடும்பத்தில்‌ எல்லாமே 
மாறுகிறது. இளைய ராணி, உடனடியாகவே, தேதன்கூட்‌ 
டைச்‌ சுற்றிப்‌ பார்க்கப்‌ புறப்படுகிறது. மிகத்‌ துரிதமாக, 
அவள்‌, தேன்கூடுக்களை புராவும்‌ பாடிக்கொண்டே, சுற்றிப்‌ 
பார்த்து, தனது அரசாட்சியை மற்றக்‌ கூட்டத்தினருக்கு 
அறிவிக்கிறது. ஸ்‌ஃபின்க்ஸ்‌, கூட்டிலிருந்து புதிதாக 
வெளிவந்த இளம்‌ ராணியின்‌ இசையை காப்பியடிக்கிறது 
மற்ற தேனீக்களுக்கு, இது ஒரு மாயவித்கையகைத்‌ தோன்றி 
அவை இதில்‌ மயங்கிவிடுகின்றன. இந்த தற்காலிக சூழ்நி 
லையைப்‌ பயன்படுத்தி, ஸ்‌ஃபின்க்ஸ்‌ தேன்‌ கூட்டிற்குள்‌ 
சென்று, தன்னால்‌ முடிந்தவரை தேனை உண்டுவிட்டு, மயக்க 
நிலையிலுள்ள தேனீக்கள்‌ சுயநினையடைவதற்கு முன்னர்‌, 
கேன்கூட்டைவிட்டு துரிதமாக வெளியேறுகிறது. 

இயற்கை ஒலிகளைக்‌ காப்பியடிப்பது (அனோமடோ பீயா) 


285 


மற்ற விலங்கினங்களாலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. இந்த 
நிகழ்வுகள்‌, போதிய அளவில்‌, இன்னும்‌ ஆராயப்படவில்லை. 
இயற்கை ஒலிகளைக்‌ காப்பியடிப்பது, நீர்வாழ்‌ இனங்களில்‌ 
அதிகமாகக்‌ காணப்படுகிறது என்பது நமக்குத்‌ தெரியும்‌. 
ஏனெனில்‌, அவற்றிற்கு, நிலம்வாழ்‌ பிராணிகளை விட, ஓலி 
கள்‌ மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை. இரைதேடி அலை 
யும்‌ விலங்குகள்‌, இயற்கை ஒலிகளை காப்பியடிப்பகன்‌ மூலம்‌ 
கவனக்குறைவாக இருக்கும்‌ தங்கள்‌ இரைகளைத்‌ திருடுகின்‌ 
றன. இவை, இதுபோன்றே, தங்களைவிட பெரிய விலங்கி 
னங்களின்‌ சப்தங்களை காப்பியடித்து, தங்களது எதிரிகளைத்‌ 
துரத்துகின்றன. இதற்கு, மனிதக்காதுக்குப்‌ பிடிபடாத 
அல்ட்ரா ஒலிகள்‌, பயன்படுத்தப்படுகன்றன. இதனால்‌, இத்‌ 
குகைய புதிராக நிகழ்வதை ஆராய்வதில்‌, மனிதனுக்கு 
மேலும்‌ இடையூறுகள்‌ உண்டாகின்றன. 

இரவுப்‌ பிராணிகள்‌, மற்ற எந்த ஒலி சமிக்ஞையைப்‌ 
போன்று, எதிரொலிகளை பெருமளவில்‌ பயன்படுத்‌ துகின்‌ 
றன. இதன்‌ தத்துவம்‌ மிகவும்‌ எளிது: விலங்கினத்தால்‌ எழுப்‌ 
பப்படும்‌ ஒலி அலை, தனது போக்கில்‌ எதிர்ப்படும்‌ பொருட்‌ 
களால்‌ பிரதிபலிக்கப்பட்டு, மீண்டும்‌ விலங்கினத்தையே 
அடைகிறது. ஒலி அலை திரும்பிவர ஆகும்‌ நேரத்தைக்‌ 
கொண்டு, அந்தப்‌ பொருளுக்கும்‌, விலங்கினத்திற்குமிடை 
யிலான தூரம்‌ தெரியவருகிறது; எதிரொலியின்‌ வகையி 
லிருந்து, பொருளின்‌ குன்மைகள்‌ ஒரளவு தெரிகிறது. 

உயர்மட்ட விலங்குகள்‌ அனைத்துமே, எதிரொலிக்கும்‌ 
திறன்‌ கொண்டவை. கண்கள்‌ மூடப்பட்ட ஒருநாய்‌, சுவர்‌ 
களின்‌ மீதும்‌ மற்ற பெரிய பொருட்களின்‌ மீதும்‌ மோதாம 
லிருக்க ஒருசில நாட்களில்‌ தெரிந்துகொள்கிறது. பயிற்சி 
பெற்ற அதன்‌ காது, கடினமான பரப்புகளிலிருந்து பிரதி 
பலிக்கும்‌ தனது பாத ஓசைகளை எளிதில்‌ உணருகிறது. 
நீண்ட கால பயிற்சியின்‌ மூலம்‌, சிறிய பொருட்களைக்கூட 
கவிர்க்க முடிகிறது. 

மனிதனாலும்‌, எதிரொலியை பயன்படுத்த முடியும்‌. பிற 
விக்குருடர்களுக்கு, நன்கு பயிற்சியடைந்து காதுகள்‌ உள்‌ 
ளன, அவர்கள்‌, தங்களது பாத ஓசைகளினாலோ அல்லது 
ஊன்றுகோலின்‌ உதவியாலோ, மிகவும்‌ மெல்லிய செடி 
கொடிகளைக்கூட, தவிர்க்க முடியும்‌. டால்‌ஃபின்களுடனும்‌, 
வெளவால்களுடனும்‌ .ஓப்பிடும்‌ போது, இது ஒரு முரட்டு 


200 


வகையாகும்‌. ஆனால்‌ மனிதன்‌ பயன்படுத்தக்‌ கூடிய ஒலி 
களின்‌ தன்மை, பிரதிவினையின்‌ துல்லியத்தைக்‌ கட்டுப்படுத்‌ 
துகிறது. 

மீன்களும்‌ இத்தகைய ஓழுங்கமைவு முறையைப்‌ பின்‌ 
பற்றுகன்றன. அவற்றின்‌ அசைவுகள்‌, ஸ்தல நெருக்கத்தை 
உண்டாக்குவதால்‌, அலைகள்‌ போன்று எல்லாத்‌ திசைகளி 
லும்‌ பரவுகின்றன. அருகிலுள்ள பொருட்களிலிருந்தான்‌ 
பிரதிபலிப்புகள்‌, ஒரு சிறப்பு உறுப்பால்‌ கண்டுபிடிக்கப்ப 
டுகின்றன. இந்த உறுப்பு, மூளையின்‌ நடுவிலகிய கோட்டில்‌, 
எல்லா மீன்களிலும்‌, நீர்‌ நிலம்‌ வாழ்‌ இனங்களிலும்‌ காணப்‌ 
படுகிறது. அத்தகைய அதிர்வு அமைப்புக்களால்‌ (மீன்களால்‌ 
உண்டாக்கப்படும்‌ அலைகள்‌, ஒலிகளை உண்டாக்குவதில்லை). 
இரவிலும்கூட, நீருக்கடியிலுள்ள தடங்கல்களைச்‌ சமாளிக்க 
முடியும்‌. 

பொருட்களின்‌ இருப்பிடத்தைக்‌ கண்டுபிடிக்கும்‌ திறனை 
அதிகரிக்கச்செய்ய, இயற்கை, விலங்கினங்களில்‌, ஒலி உரு 
வாக்கும்‌ உறுப்புக்களை மறுசீரமைக்க வேண்டும்‌. முதலில்‌, 
விலங்கனங்களுக்கிடையான ஓலிசமிக்ஞைகளைப்‌ போல அல்‌ 
லாமல்‌, ஒலிகள்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ அனுப்பப்பட 
வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட இசையில்‌ ஒலி அலைக்கற்‌ 
றைகளை அனுப்புவது சூழ்நிலைக்‌ கேற்ப நல்லதாகும்‌. இரண்‌ 
டாவதாக, ஒவ்வொரு ஒலியும்‌, அமைப்புகாணலுக்கு ஏற்‌ 
றல்ல. ஒரு குடங்கலிலிருந்து நன்கு பிரதிபலிக்க, ஒலி அலை, 
தடங்கலின்‌ அமைப்பில்‌ 1/, முதல்‌ 1/; இருக்க வேண்டும்‌. இத 
னால்கான்‌, குறுகிய அலைவரிசைகள்‌, அமைப்புக்‌ காணலுக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 

லத்தீன்‌ அமெரிக்காவிலும்‌, கரீபியன்கடலின்‌ தீவுகளி 
லும்‌ வசிக்கும்‌ குவாகாரோ பறவைதான்‌, எதிரொலியைப்‌ 
பயன்படுத்தும்‌ பறவைகளில்‌, மிகவும்‌ பிரசித்திபெற்றதா 
கும்‌. அது, வெண்மையான புள்ளிகள்‌ கொண்ட சாக்லேட்‌ 
நிறம்கொண்ட மிகப்‌ பெரிய பறவையாகும்‌. அது, தனது 
சிறகை விரித்தால்‌ ஒரு மீட்டர்‌ நீளமிருக்கும்‌. ஒரு மிகப்‌ 
பெரிய பருந்தைப்போன்று அது இருக்கும்‌. 

குவாகாரோ இரவில்‌ நடமாடும்‌ ஒரு பறயைகும்‌. எவர்‌ 
கண்ணுக்கும்‌ புலப்படாத புதர்களில்‌ தனது கூட்டைக்கட்டி 
அந்த இருண்ட குகையில்‌ பகல்‌ முழுவதும்‌ தங்கிவிட்டு, 
இரவில்‌ வெளியில்‌ பறந்துசென்று வெப்பமண்டல பனம்‌ 


287 


பழத்தைத்‌ தின்றுவிட்டு, அதிகாலைக்‌ கறுக்கலில்‌ கூட்டை 
அடைகிறது. ஆம்ந்த இருளில்‌, அது, திறம்பட செயல்படு 
கிறது. நீரடியின்‌ பாகாளக்குகைகளில்‌ வளைந்து சென்று, 
ஒரு சுவார்மீதோ அல்லது பாறையின்‌ மீதோ மோதாமல்‌, 
பத்திரமாக இருக்கிறது. 

பறக்கும்போது, ஒரு வினாடிக்கு 7,000 வட்டங்கள்‌ என்ற 
அதிர்வு விகிதத்தில்‌, சிறிய ஓலி அலைகளை எழுப்புகிறது. 
இதை, மனிதக்காதுகளாலும்‌ கேட்க முடியும்‌. காற்றில்‌, 
ஒலிகடக்கும்‌ வேகம்‌, ஒரு வினாடிக்கு 340 மீட்டராகும்‌. 
அதாவது பறக்கும்‌ பறவையின்‌ வேகத்தைப்‌ போன்று 
12-15 மடங்காகும்‌. அப்போதுதான்‌, ஒலித்‌ தகவல்‌, தடங்‌ 
கல்களை அடைந்து, குவாகாரோவுக்கு திரும்பிவரச்சரியாக 
இருக்கும்‌. பறவைக்கு, கன்முன்னுள்ள பாதையைப்‌ பற்றிய 
தகவல்‌, முழுமையாகவும்‌, உரிய நேரத்திலும்‌ கிடைக்க 
கிறது. சலாங்கனே போன்ற மற்றும்‌ பல இரவுப்‌ பறவைக 
ளும்‌, இந்த விதமாக எதிரொலியைப்‌ பயன்படுத்துகின்றன. 
வெளவால்களும்‌, டால்‌ஃபின்களும்‌, எதிரொலியை, 
குடங்கல்களைத்‌ தவிர்க்க மட்டும்‌ பயன்படுத்தாமல்‌, உண 
வைக்‌ கண்டுபிடிக்கவும்‌ பயன்படுத்துகின்றன. ஆகவே, 
1-3 மி.மீ. அலை நீளமும்‌, வினாடிக்கு 40,000-—30,000 
வட்டங்கள்‌ என்ற விகிதத்தில்‌ உள்ள அதிர்வு அலைகள்‌ 
கொண்ட மிகத்‌ துல்லியமான ஒலிகளையும்‌ அவை பயன்‌ 
படுத்த வேண்டியுள்ளது. 

பழங்கள்‌ மற்றும்‌ கொட்டைகளையும்‌, மரங்களிலும்‌ இலை 
களிலும்‌ உள்ள பெரிய புழுக்களையும்‌ தின்னும்‌ வெளவால்‌ 
களும்‌, மிகப்‌ பெரிய விலங்கினங்களின்‌ இரத்தத்தை உறிஞ்‌ 
சிக்குடிக்கும்‌ வேம்பயர்‌ என்னும்‌ வெளவால்களும்‌, ஒரு 
வினாடிக்கு 1,50,000 வட்டங்கள்‌ கொண்ட, பலவீனச்‌ செறி 
வுகொண்ட அதிர்வலைகளுடன்‌ கூடிய ஓலிகொண்ட உணவு 
களையே (இரைகளையே) கண்டுபிடிக்கன்றன இத்தகைய 
விலங்குகளின்‌ பணி, மிகவும்‌ எளிதாகிறது; மிகச்‌ சிறிய 
ஆனால்‌ பெரிதும்‌ அசைவற்ற பொருட்களை அவை காண 
வேண்டும்‌. ஆகவே நிரந்தரமான அதிர்வலைகள்‌ கொண்ட 
ஒலிகளையே பயன்படுத்த வேண்டும்‌. 

பறந்துகொண்டிருக்கும்‌ இரைகளைப்‌ பிடிக்கும்‌ டால்‌ஃபின்‌ 
களும்‌, வெளவால்களும்‌, இதைவிட மிகச்‌ சிரமமான முறை 
யில்‌ பணியாற்ற வேண்டும்‌. இரைகள்‌ எங்கேயிருக்கின்றன 


288 


என்பது மட்டுமல்லாமல்‌, அவை பறக்கும்‌ வேகம்‌ பற்றிய 
தகவலும்‌ அவைகளுக்குத்‌ தேவை. ஒருவேளை, இதனால்தானோ 
என்னமோ வெளவால்கள்‌, வேறுபடும்‌ அதிர்வலைக்‌ கொண்ட 
ஒலிச்‌ செய்திகளைப்பயன்‌ படுத்துகின்றன. 

உதாரணமாக, புழுக்களைக்‌ தின்னும்‌ வெளவால்கள்‌ மரக்கி 
ளை களிலிருந்து தலைகீழாகத்‌ தொங்குகின்றன; ஈபிடிப்பான்‌ 
போன்று, தங்களது மூஞ்சிகளை எல்லாத்‌ திசைகளிலும்‌ 
திருப்பி, ஒரு வினாடிக்கு 10-80 சமிக்ஞைகளை அனுப்பி, 
தங்களது இரைகளைப்‌ பெறுகின்றன. ஒவ்வொரு சமிக்ஞை 
யிலும்‌ சுமார்‌ 50 செவி ஊசலாட்டங்கள்‌ உண்டு. இது 
90,000 வட்ட அதிர்வலையில்‌ துவங்கி 45,000 அதிர்வலை 
யில்‌ முடிவதால்‌, ஒரு தகவலுக்குள்‌ ஒரேமாதிரியான இரண்டு 
அதிர்வலைகள்‌ இருக்க முடியாது. தகுதியுடைய ஒரு இரை 
யைக்‌ கண்டுபிடித்ததும்‌, வெளவால்‌, உந்தல்களின்‌ அதிர்‌ 
வலைகளை வினாடிக்கு 200 வட்டங்களாக்கி, உந்தலின்‌ நேரத்‌ 
கையும்‌ 0,001 வினாடியாகக்‌ குறைக்கிறது. 

இரை பறந்து போகும்‌ திசையை நிர்ணயிக்க, வெளவால்‌ 
திசைப்படுத்தும்‌ சமிக்ஞையின்‌ அலை நீளத்தைப்‌ பொறுத்து, 
எதிரொலி அலை ஒலியின்‌ மாற்றத்தை அளவிடுகிறது. இரை 
வெளவாலை நோக்கி நகர்ந்துகொண்டிருந்தால்‌, பிரதிபலிக்‌ 
கப்படும்‌ ஒலி அலைகள்‌ குறுகிவிடும்‌. பறந்துவரும்‌ இரையால்‌, 
அவை, அமுக்கப்படுவதுபோன்று தோன்றும்‌. அதன்‌ வேகம்‌ 
அதிகரிக்கும்போது, பிரதிபலிக்கப்படும்‌ அலைகளும்‌ அதிக 
மாக அமுக்கப்படுகின்றன. எதிரொலியில்‌ அதிர்வலைகளும்‌ 
அதிகமாக உள்ளன. இரை, வெளவாலைவிட்டு விலகிப்‌ பறந்‌ 
துகொண்டிருந்தால்‌, எதிரொலியின்‌ ஓலி அலைகளும்‌, நீண்‌ 
டிருக்கும்‌; அது வேகமாகப்‌ பறக்கும்போது, வேட்டையாடி 
யின்‌ காதை வந்தடையும்‌ ஒலி குறைவாகவே இருக்கும்‌. 

வெளவாலின்‌ எதிரொலி அமைப்பு மிகவும்‌ துல்லியமாக 
அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்‌ வெல்வெட்‌, மற்றும்‌ 
காகிதம்‌, கார்டன்காகிதம்‌, பிளைவுட்‌ போன்றவற்றின்‌ சம 
மான துண்டுகளைப்‌ பிரித்தறிய முடியும்‌. ஒவ்வொரு பொரு 
ளும்‌ தனக்கென உரிய முறையில்‌, சப்தங்களைப்‌ பிரதிபலிக்‌ 
கின்றன; மழமழப்பான பரப்புகள்‌, சப்தங்களை நன்கு பிரதி 
பலிக்கின்றன; அதேபோது கரடுமுரடான பரப்புகள்‌, ஒலிகளை 
மட்டுப்படுத்துகன்றன. சிலவேளைகளில்‌, வெளவால்கள்‌, 
பெண்களின்‌ ரோமத்தில்‌ சிக்கிக்கொள்வது ஏன்‌ என்பதை 


19-1508 289 


இது விளக்குகிறது. இதனால்‌, அலறிப்புடைத்த அந்தப்‌ பெண்‌ 
ணுக்கு எந்தவிதத்‌ இமையும்‌ கிடையாது; ஆனால்‌ பெண்‌ 
ணின்‌ ரோமத்திலிருந்து எந்து எதிரொலியையும்‌ அவை 
பெருகுதால்‌, அவை, நெருக்கமான கூந்தலின்‌ சடையில்‌ 
சிக்கிக்‌ கொள்கின்றன. 

வெளவால்கள்‌ தின்னும்‌ புழுக்கள்‌, புத்திசாலியாக இருப்‌ 
பதால்‌, ஒலிபிரதிபலிப்பின்‌ சிறப்புக்‌ குணங்களை உரியகாலத்‌ 
தில்‌ தெரிந்துகொள்கின்றன. பார்வையில்‌ சிக்காமல்‌ எவ்‌ 
விதம்‌ தப்பித்துக்‌ கொள்வது என்பது அவற்றிற்குத்‌ தெரி 
யும்‌. இரவில்‌ திரியும்‌ அந்துப்பூச்சிகள்‌, மற்றும்‌ சில வண்‌ 
டுகள்‌ ஆகியவற்றின்‌ உடல்‌, அடர்ந்த மெல்லிய பஞ்சுபோன்ற 
பொருளால்‌ மூடப்பட்டிருப்பது, குளிர்ந்த இரவு காற்றால்‌ 
அல்ல. அவை எழுப்பும்‌ எதிரொலி மிகவும்‌ பலவீனமாக 
வும்‌, தெளிவற்றும்‌ இருப்பதால்‌, வெளவால்‌ தனது இரை 
யைக்‌ கண்டுபிடிக்காமல்‌, கடந்துசென்றுவிடுகிறது. மேலும்‌ 
இரவுக்‌ கொள்ளைக்‌ காரனின்‌ ஒலி அலைக்குத்‌ திருப்பப்படும்‌ 
ஒரு ஒலி கிரகிப்பியை, அந்தப்‌ பூச்சி, கொண்டிருப்பதால்‌, 
அவை உயிர்‌ பிழைப்பதுற்கான சந்தர்ப்பங்கள்‌ ஏராளமா 
கும்‌. இந்தப்‌ பூச்சி, தனது இறகுகளை மடித்து, ஒரு கல்லைப்‌ 
போன்று, புற்களுக்குள்‌ விழுந்துவிட வேண்டும்‌. 

வெளவாலின்‌ அற்புதமான சாதனங்கள்‌, காற்றில்‌ சூழ்நி 
லையைத்‌ தெரிவதோடல்லாமல்‌, செறிந்த ஊடகத்தை 
““ஊடுருவவும்‌'” செய்கிறது. சில வெளவால்கள்‌, மீன்களை 
விரும்பிக்‌ தின்கின்றன. அவை, தண்ணீரின்‌ பரப்பை ஓட்டிப்‌ 
பறந்து, தங்களது ஒலி சமிக்ஞைகளை கீழ்நோக்கி அனுப்பு 
கின்றன; போதிய பிரதிவினை கிடைத்தவுடன்‌, அவை, குங்‌ 
களது பாதங்களைக்‌ தண்ணீருக்குள்‌ செலுத்தி இரையை 
வெளியே இழுக்கின்றன. 

இகதை எவ்விதம்‌ ஒரு வெளவால்‌ செய்கிறது என்பதைத்‌ 
தெரிந்துகொள்ள, விஞ்ஞானிகள்‌ பெருமளவு சிந்திக்க 
வேண்டியிருந்தது. முதலில்‌, ஒலி சமிக்ஞை, தண்ணீர்‌ பரப்‌ 
பிலிருந்து ஒரளவு பிரதிபலிக்கிறது; இதனால்‌ விளையும்‌ எதி 
சொலி, காற்றால்‌ பரவலாக்கப்படுகிறது. மேலும்‌, தண்ணீ 
ரின்‌ ஒலிக்கும்‌ தன்மைகளும்‌, 80% தண்ணீரைக்‌ கொண்ட 
மீனின்‌ உடலின்‌ தன்மையும்‌ ஒரேமாதிரியாக இருக்கிறது; 
இதனால்‌ வெளவாலால்‌ எழுப்பப்படும்‌ ஓலிகள்‌, மீனின்‌ உட 
லிலிருந்து பிரதிபலிக்கப்படுவதில்லை. ஆகவே, வெளவாலின்‌ 


290. 


கண்ணுக்கு, மீன்‌, தெரிவதில்லை. ஆனால்‌ நீந்துவதற்கான 
பையில்‌, ஒரு வாயு நிறைந்திருக்கிறது. இது, மீனைக்காட்டிக்‌ 
கொடுத்துவிடுகிறது. வெளவால்‌ தனது சாதனத்தின்‌ மூலம்‌, 
குண்ணீரில்‌ ஒலியை எழுப்பி, எளிதில்‌ மீனைக்‌ கண்டுபிடிக்‌ 
கிறது. 

துருவத்‌ திமிங்கிலங்களும்‌, கடல்‌ நாய்களும்‌, எதிரொலி 
யில்‌, பிரசித்தி பெற்றவை. வருடத்தில்‌ பெரும்பாலும்‌, 
கடினமான பனிக்கட்டியால்‌ மூடப்பட்ட பனிக்கட்டிக்கு அடி 
யிலிருந்து; அவை, மீன்களைப்‌ பெறவேண்டியுள்ளது. நீண்ட 
துருவ இரவுகளில்‌ கண்ணீரின்‌ அடிப்பகுதி, வட துருவ 
ஒளியால்கூட (ஆரோரா பொரியாலிஸால்கூட) வெளிச்ச 
மாக்கப்படுவதில்லை. எனவே, தங்கள்‌ காதுகளையே முழு 
வதும்‌ நம்பியிருப்பது இயற்கையே. (ஆரோரா பொரியா 
லிஸ்‌ என்பது அதிகாலை வெளிச்சத்திற்குப்‌ பொறுப்பான 
ரோமானிய கேவகையாகும்‌. வட, கென்‌ துருவத்தின்‌, 
காந்த சக்திகொண்ட ஒளிரும்‌ தன்மை கொண்டது மொ-ர்‌) 

மரச்சுண்டெலி மற்றும்‌ மூஞ்சுறு போன்ற பல பிராணி 
கள்‌, எதிரொலி ஒலியைப்‌ பயன்படுத்துகின்றன. ஆனால்‌ 
நம்மால்‌, அந்த ஒலிகளைக்‌ கேட்க முடியாது. 

கூண்டில்‌ அடைபட்டுக்‌ கிடக்கும்‌ ஒரு வெளவாலை நீங்‌ 
கள்‌ பார்த்ததுண்டா? ஒரு வெளவால்‌ திடீரென்று மேலே 
பறக்காது என்பதைக்‌ கவனித்திருக்கிறீர்களா? சிறகை விரிப்‌ 
பதற்குமுன்‌, தனது உதடுகளைப்‌ பிதுக்கி, தனது மூக்கை, 
காற்றில்‌ அசைக்கிறது. ஒவ்வொரு தடவையும்‌. பெரிய 
அரைவிட்டம்‌ கொண்ட வட்டத்தை சுமற்றுகிறது. 

பல வெளவால்கள்‌, தங்களது சமிக்ஞைகளை வாயினால்‌ 
அல்லாமல்‌, மூக்குத்‌ துவாரங்களின்‌ வழியாக அனுப்புகின்‌ 
றன. முந்தைய காலத்தில்‌, இயற்கையாளர்கள்‌, ஒருவெ 
ளவால்‌ ஒலிகளை உண்டாக்க முடியும்‌ என நினைக்கவேயில்லை. 
நாயைப்‌ போன்று நமது காதுகள்‌ இருந்தால்‌, நாம்‌ அந்த 
ஒலிகளைக்‌ கேட்க முடியும்‌. மனிதன்‌, மற்றும்‌ குதிரைகள்‌, 
ஆடுமாடுகள்‌ போன்றவற்றைத்‌ தாக்கும்‌ ராட்சத வெள 
வால்கள்‌, ஒரு நாயின்‌ இரத்தத்தைப்‌ பருக முடியாது. 
ஏனெனில்‌, வெளவால்களின்‌ சமிக்ஞையால்‌ நாய்‌ உஷாராகி 
தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளத்‌ தயாராகி விடுகிறது. 


19* 


சொந்த குளிர்‌ சாதனப்‌ 
பெட்டி 


நப 

(ததக 
gr 

uf; A 


/ 
7 
[ஆ] 


774 


AG 


/ 


\ வவ 1 
விவி 


ANA SiN 
\ ட வடு iN வடலி வி ட ஷு 3 

வடு வலிவு வல லல்ல 
ப்‌ NN \ ப \ N\ ட்‌ % A பு 
வி ப்‌ N\ டு! ட்‌ ௫ டி NN 
NN NAN லி x RS 
மடு பட னு 

A \ AN ஸ்ர 

ல்‌ டு ல்‌ பலவ 


நூதன சுரப்பி 


புராதன அறிஞர்களின்‌ படைப்புகளை ஆராயும்போது, 
கூர்ந்து நோக்குதலாலும்‌, அனுமானத்தாலும்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளைப்பற்றித்‌ தெரியும்போது, 
ஒருவன்‌, ஆச்சரியமடையாமல்‌ இருக்க முடியாது. இரண்‌ 
டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனின்‌ பல்வேறு உறுப்‌ 
புக்கள்‌ எவ்விதம்‌ பணியாற்றுகின்றன என்பது பற்றி அறி 
ஞர்களுக்கும்‌, மருத்துவார்களுக்கும்‌ தெளிவாகக்‌ தெதரிந்தி 
ருந்தது. எனினும்‌, மூளையின்‌ உண்மையான பணிபற்றி, 
முழுமையாகத்‌ தெதரிந்திருக்கவில்லை. கி.மு. நான்காவது 
நூற்றாண்டில்‌ வாழ்ந்த கிரேக்க நாட்டு பேரறிஞர்‌ அரிஸ்‌ 
டாடில்‌, மூளை, இரத்தத்தைக்‌ குளிரவைக்கும்‌ ஒரு பெரிய 
சுரப்பி எனக்‌ கருதினார்‌. மூளை, ஒரு குளிர்‌ சாதனப்பெட்டி 
யல்ல என நமக்கு இப்போது தெரியும்‌. சுரப்பி எனப்படும்‌ 
இந்த உறுப்பின்‌ பணி என்ன என்பதை நாம்‌ அறிவோம்‌. 
ஆனால்‌, எவ்விதம்‌ அது பணியாற்றுகிறது என்பது ஒரு பெரிய 
புதிராகும்‌. 

நரம்பு மண்டலத்தின்‌ நீண்ட பரிணாம வளர்ச்சியின்‌ 
விளைவாக, மனித மூளை உருவாயிற்று. தனிப்பட்ட உயி 
ரியல்‌ மூலக்கூறுகள்‌ இறுதியாக ஒன்றுசேர்ந்து, உயிர்ப்புள்ள 
சிறிய பொருட்களை உருவாக்கின. இது, கொல்காலத்திய 
சமுத்திரங்களில்‌ துங்கியது. அத்தகைய முதன்முதலான 
உயிர்த்‌ துகள்களும்‌, பெருங்கூட்ட மாக நிலைபெற்ற பின்னர்‌ 
தோன்றிய சிக்கல்வாய்ந்த ஒருசெல்‌ உயிரினங்களும்‌, இரண்டு 
பிரகான பண்புகளைக்‌ கொண்டிருந்தன. அவை உறுத்தலும்‌, 
கடத்தலுமாகும்‌; அதாவது கிளர்க்தலை அருகிலுள்ள செல்‌ 
களுக்குக்‌ கடத்தும்‌ தன்மையாகும்‌. 

பின்னர்‌, பலஸெல்‌ பிராணிகளில்‌, மேற்கூறிய பணிக 
ளுக்கான வேறுபாடுகள்‌ தோன்றின. உறுத்தலும்‌, கடத்த 
லும்‌ பெருமளவில்‌ கொண்ட சிறப்பான நரம்பு செல்கள்‌, 


293 


முதன்‌ முதலில்‌ சலெண்டரோவில்தான்‌ தோன்றின. இத்‌ 
தகைய செல்களின்‌ பணிகளாவன:-— வெளிப்புற பாதிப்புக 
ளுக்கு அதிகமான கூருணர்வு கொள்வது; உயிரினத்திற்கு 
சாதகமாக பிரதிவினை புரியும்‌ உறுப்புகளுக்கு அல்லது செல்‌ 
களுக்கு, அத்தகைய கிளர்த்தலைக்‌ கடத்துதல்‌. 

முன்காலத்திய சீலெண்டெராடாவின்‌ நரம்பு செல்கள்‌, 
குங்களது கிளைகள்‌ மூலம்‌, ஒரு நரம்புப்‌ பின்னலை உருவாக்‌ 
கின. இது தான்‌ முதல்‌ முதலான நரம்பு மண்டலமாகும்‌. 
நரம்பு ஸெல்களின்‌ தனித்தனியான கொகுதிகள்‌ கூட்டங்‌ 
கள்‌) உருவானது. அடுத்த நிலையாகும்‌. இதைக்‌ தொடர்ந்து, 
நன்கு அமைந்த, ஒரேசீராக உள்ள நரம்பு இழைகள்‌ தோன்‌ 
றின. விரிந்து சுருங்கும்‌ தன்மைகொண்ட பலபொருட்களின்‌ 
ஒருங்கிணைத்த பணி தேவைப்படும்போது, மேற்கூறியவை 
நடைமுறைக்குவந்தன. ஜெல்லி மீனின்‌ குடையைச்‌ சுற்றி 
யுள்ள நரம்பு வளையங்கள்‌, இத்தகைய கொகுதிகளால்‌ உரு 
வாயின. இதன்‌ மூலம்‌ குடைவிரியவோ, சுருங்கவோ முடிந்‌ 
தால்‌ உயிரினம்‌ தண்ணீரில்‌ துரிதமாக இயங்க முடிந்தது. 

சீலெண்டெராடாவின்‌ வழிவந்த தட்டைப்‌ புழுக்களில்‌, 
எல்லா நரம்பு செல்களும்‌ இமைகளாக ஒருமுகமாகத்‌ 
இரண்டு உடலைச்‌ சுற்றி நுணுக்கமான அமைப்புகளுடன்கூடி 
இருந்தன. நரம்புகள்‌, நேரடியாகத்‌ தொடர்புகொள்ளும்‌ 
இடங்களிலும்‌ இழைகளுக்கிடையேயும்‌ காணப்படும்‌ பல்‌ 
வேறு சுருக்கங்கள்‌, முழுமையான நரம்பு மண்டலம்‌ ஒருங்‌ 
கிணைந்து பணிபுரிவகை, உறுதிசெய்கிறது. நரம்பு இழை 
களின்‌ பரவலான ஒரு நரம்புப்‌ பின்னல்‌, இங்குமங்குமாக 
சிதறிக்கிடக்கும்‌ நரம்பு ஸெல்களின்‌ அமைப்பை விட 
சிறந்து விளங்குகிறது என்பதில்‌ ஐயமில்லை. எனினும்‌, பீப்‌ 
பாய்போன்ற இந்த நரம்பு மண்டலம்‌, இடைஞ்சலாக 
இருந்தது; இதனால்‌, உயிரினத்தின்‌ தனித்தனியான உறுப்புக்‌ 
களின்‌ அங்கங்களின்‌ பணிகளை கட்டுப்படுத்த இயலவில்லை. 
இதன்‌ சரியான இயக்கத்திற்கு ஒரு புதிய உறுப்பு தேவைப்‌ 
பட்டது. 

தட்டைப்‌ புழுக்களின்‌ உயர்மட்ட பிரதிநிதிகளில்‌, அத்‌ 
குகைய ஒரு மத்திய உறுப்பு முதலில்‌ தோன்றியது. பல்‌ 
வேறு நரம்பு செல்கள்‌ கொண்ட நரம்பு இழைகள்‌, இதில்‌ 
காணப்பட்டன. இவை ஒரு கோளமாகத்‌ திரண்டு; நரம்பு 
முடிச்சு என அழைக்கப்பட்டன. இத்தகைய நரம்பு முடிச்‌ 


20%. 


சுகள்‌ பல்வேறு சிக்கலான பணிகளை மேற்கொண்டதோடல்‌ 
லாமல்‌, நரம்பு மண்டலத்தின்‌ மற்ற பகுதிகளையும்‌ பாதித்‌ 
குது. நரம்பு முடிச்சுகள்‌ கீழ்க்‌ கண்ட இடங்களில்‌ காணப்‌ 
பட்டன:--கூருணர்வுறுப்புக்கள்‌, கண்கள்‌, சமநிலை உறுப்பு; 
குட்டைப்புழுவின்‌ உணவுக்குழாய்‌ அருகே. (இந்த உணவுக்‌ 
குழாயின்‌ உதவியால்‌ தட்டைபுழுக்கள்‌, தங்கள்‌ இரையைப்‌ 
பிடித்து, தங்களது குடலுக்குள்‌ தள்ளுகின்றன.) 

நரம்பு முடிச்சுகள்‌ கொண்ட நரம்பு மண்டலம்‌, மிக 
வும்‌ வசதியாகக்‌ காணப்பட்டது. தட்டைப்புழுக்களின்‌ 
வழித்தோன்றலாகிய அன்னிலிடாவில்‌, நரம்பு ஸெல்கள்‌, 
எல்லாமே நரம்பு முடிச்சுகளில்‌ செறிவு கொண்டிருந்தன. 
இவைகளை இணைக்கும்‌ நரம்பிழைகள்‌, ஸெல்களின்‌ பெரிய 
களைகளை மட்டும்‌ கொண்டிருந்தன. புழுவின்‌ ஒவ்வொரு 
துணுக்கும்‌, ஒரு ஜோடி நரம்பு முடிச்சு கொண்டு இணைக்‌ 
கப்பட்டிருந்தன. மேலும்‌ ஒவ்வொரு நரம்பு முடிச்சும்‌, 
நரம்பு இழைகள்‌ வழியாக முந்திய துணுக்கின்‌ முடிச்சு 
டனும்‌, பிந்திய துணுக்கின்‌ முடிச்சுடனும்‌ இணைப்பு கொண் 
டிருந்தது. நரம்பு மண்டலம்‌ ஒரு ஏணியைப்‌ போன்று 
அமைந்திருந்தது, முன்புற நரம்பு முடிச்சு ஜோடிகள்தான்‌, 
மிகப்பெரிதாக இருந்தன. அவை, மிகப்‌ பிரதானமான பணி 
களை ஆற்றுவதுடன்‌ நரம்பு மண்டலத்தின்‌ மற்றப்பகுதிக 
ளையும்‌ கட்டுப்படுத்தி வருகின்றன. 

மேல்மட்ட புழுக்களில்‌ இந்த நரம்பு முடிச்சுகள்‌ மிக 
நெருங்கி இருந்து ஓரே அமைப்பாக அமைந்திருந்தது. 
அவற்றின்‌ நரம்பு மண்டலம்‌ சமகாலத்திய முதுகெலும்‌ 
புப்‌ பிராணிகளின்‌ நரம்பு மண்டலத்தின்‌ சிலசிறப்புப்‌ பண்‌ 
புகளைக்‌ கொண்டிருந்தது. 

முதல்முதலான முதுகெலும்புப்‌ பிராணிகளின்‌ மூளை 
எவ்விதம்‌ இருந்தது என்பது, நமக்குத்‌ கெரியாது. 
கார்டேட்டுகளின்‌ முதன்முதல்‌ பிரதிநிதியான லேன்ஸலேட்‌ 
ஒரே ஒரு நரம்புத்‌ தண்டைக்‌ கொண்டிருந்தது; ஆனால்‌ 
அதற்கு, பெருமூளை கிடையாது. மூளையின்‌ இந்தப்பகுதி, 
முதன்முதலில்‌ சைக்ளோஸ்டோம்களிலும்‌ (லாம்ப்ரீக்களும்‌ 
ஹாக்மீன்களும்‌) மீன்களிலும்‌ தோன்றியது. 

இத்தகைய துவக்கக்கால உயிரினங்களின்‌ மூளை மனிதனது 
மூளையைப்‌ போன்றே, அதேபாகங்களாகப்‌ பிரிக்கப்பட்டி 
ருந்தது. பிரிவுகள்‌ ஒன்றாக்‌ இருந்தபோதிலும்‌ அவற்றின்‌ 


2032 


அமைப்பு வேறுபட்டிருந்தது. இதற்கும்‌ மேலாக அவற்றின்‌ 
பணிகளும்‌ மாறுபட்டன. மனித இனத்தில்‌ முன்மூளைதான்‌ 
மன நிகழ்வுகளைக்‌ கட்டுப்படுத்துவதில்‌ பிரதானமாக இருந்‌ 
குது. லாம்ப்ரீக்‌ களிலும்‌ ஹாக்மீன்களிலும்‌ நுகர்வுக்‌ 
தூண்டல்களைப்‌ பகுப்பதை மட்டும்‌ முன்மூளை செய்துகொண் 
டிருந்தது. நீர்‌-நிலம்‌ வாழ்வனவற்றில்‌ முன்மூளையின்‌ பணிகள்‌ 
ஓரளவு சிக்கல்வாய்ந்தவையாக இருந்தன. 

நீர்‌-நிலம்‌ வாழ்வன நீர்ப்பகுதியை விட்டுச்‌ சென்ற 
தும்‌ அவை பலபிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டிவந்‌ 
குது. குறிப்பாக அவற்றின்‌ நுகரும்‌ தன்மை மழுங்கிவிட்‌ 
டது. மீன்கள்‌ தண்ணீரில்‌ கலந்துள்ள பொருட்களின்‌ 
மணத்தைக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌. நிலத்தில்‌ காணப்படும்‌ 
பல்வேறு வாசனைகளைப்‌ பிரித்தறிய நீர்‌-நிலம்‌ வாழ்வன 
மணமுள்ள பொருட்களை மூக்கிலுள்ள ஏதாவது ஒரு திரவத்‌ 
தில்‌ முதலில்‌ கரைக்க வேண்டும்‌. அகன்‌ நுகர்வு தெகிப்பி 
கள்‌ புதிய சூழ்நிலைக்கு உடனடியாக கக அமைத்துக்‌ கொள்ள 
முடியவில்லை. அதன்‌ முன்மூளை செரிமானத்திற்கான தகவல்‌ 
எதையும்‌ பெறாததால்‌ செயலற்று இருந்தது. இதனால்தான்‌ 
நீர்‌-நிலம்‌ வாழ்வனவற்றின்‌ முன்மூளை வேறொரு பணியை 
ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. பார்வை கேட்பது 
போன்ற பல தூண்டல்களை பகுப்பதில்‌ அது உதவி புரிந்தது. 
முதல்தடவையாக மூளையின்‌ ஒருமாதிரியான பகுதி அமைக்க 
பட்டது; இது எல்லாவித தகவல்களையும்‌ சமாளித்தது. 

குறிப்பாக பாலூட்டிகளில்‌ மூளை மிகவும்‌ துரிதமாக 
வளர்ச்சியடைந்தது. முதலில்‌ பல்வேறு பகுதிகள்‌ தோன்‌ 
றினாலும்‌ முழுமையாக வரையறுக்கப்படவில்லை. ஒவ்வொரு 
பகுதியும்‌ ஒரு குறிப்பிட்ட வகைத்‌ தூண்டலை பகுத்தாய்ந்‌ 
தது: பார்வை கேட்பது நுகர்வது சருமம்‌ உறுத்தல்‌. 
மேல்மட்ட விலங்கினங்களில்‌ இணைப்புப்‌ புறணி எனப்படும்‌ 
சிறிய பகுதிகள்‌ தோன்றின. இவை பகுத்தாயும்‌ பகுதி 
களுக்கிடையே இருந்தன. மூளையின்‌ பரிணாம வளர்ச்சியின்‌ 
போது இந்தப்‌ பகுதிகளும்‌ இடைவிடாது வளர்ந்து 
முதிர்ச்சியடைந்தன. வாலில்லாக்‌ குரங்கிலும்‌ மனிதனிலும்‌ 
அவை பெருமூளை அரைக்கோளப்‌ பரப்பின்‌ பெரும்பகுதியை 
ஆக்ரமித்துக்‌ கொண்டன. இந்தப்‌ பகுதிகள்தான்‌ மனித 
னது மிகவும்‌ முக்கியமான மனப்பணிகளை ஆற்றின. 


296 


மூளை மடிப்புகளின்‌ பணிகள்‌ 


அந்தக்‌ கோளத்தில்‌ இயற்கையின்‌ மிகப்பெரிய சாதனை 
மனித மூளைதான்‌. 20வது நூற்றாண்டுவரை மூளையின்‌ அதி 
அற்புதமான வளர்ச்சிக்கு விஞ்ஞானத்தால்‌ ஈடுகொடுக்க 
முடியவில்லை. ருஷ்ய நாட்டுமிகப்‌ பெரிய உடல்‌ இயங்கியலா 
ளரான இவான்‌ பாவ்லொவும்‌ அவரது ஏராளமான சீடர்க 
ஞம்கான்‌ மூளையைப்பற்றிய ஆராய்ச்சியில்‌ முதலில்‌ ஏற்‌ 
பட்ட சாதனைகளுக்குப்‌ பொறுப்பாக இருந்தனர்‌. பாவ்‌ 
லொவின்‌ வெற்றியை கீழ்க்கண்ட உண்மைகொண்டு விளக்‌ 
கலாம்‌:--அராய்ச்சிக்கு அவர்‌ தேர்ந்தெடுத்த நிகழ்வு ஒரு 
புறத்தில்‌ உடல்‌ இயங்கியலைச்‌ சார்ந்த ஒரு எளிய பணியாக 
இருந்தது; இதுபற்றி உடல்‌ இயங்கியல்‌ முறைப்‌ படிஆராயப்‌ 
பட்டது; மற்றொருபுறத்தில்‌ அது, ஒரு உள இயல்‌ சார்ந்த 
நிகழ்வாக இருந்தது. மேலும்‌, இந்த நிகழ்வு ஒரு அடிப்ப 
டையான உள இயல்‌ சார்ந்த நடவடிக்கை என பின்னர்‌ 
கருதப்பட்டது. பாவ்லொவின்‌ கூற்றின்படி இந்த நடவடிக்‌ 
கை, மனநடவடிக்கை மாளிகைக்கான ஒரு அடிக்கல்‌ 
லாக அமைந்தது; அதுவே, கட்டுப்பட்ட அனிச்சை எனப்‌ 
பட்டது. 

துவக்கத்திலிருந்தே, கட்டுப்பட்ட அனிச்சைகளின்‌ தத்‌ 
துவம்‌ தெரியக்‌ கிடந்தது என்பது ஒருமிகையான கூற்றா 
கும்‌. மனித மூளையின்‌ மிகச்‌ சிக்கலான பணிகளைக்‌ தெரிந்து 
கொள்ள முடியுமா எனப்பலர்‌ ஐயம்‌ கொண்டிருந்துதை, 
விஞ்ஞானிகளின்‌ முந்தையப்‌ பரம்பரையினர்‌ மறந்துவிட முடி 
யாது. அப்போதிலிருந்து, நிலமை மாறுபட்டது. ஆனால்‌ 
இப்போது கூட, மனநடவடிக்கை, கட்டுப்பட்ட அனிச்சை 
களை (அல்லது தற்காலிக இணைப்புகள்‌)--உயிரினத்தில்‌ நிக 
மும்‌ மிக எளிய பிரதி வினைகள்‌-— பொறுத்துத்தான்‌ இருக்‌ 
கிறது என்பதை இன்னும்‌ சிலர்‌ சந்தேகிக்கிறார்கள்‌. 

இதுவரை நமக்குக்‌ தெரியாத, மன நடவடிக்கைபற்றிய 
பல சூட்சுமங்களை, நமது மூளை கொண்டுள்ளது. அவை 
அனைத்துமே, கட்டுப்பட்ட அனிச்சைகளைச்‌ சார்ந்துள்ளது. 

உடலின்‌ எந்த ஸெல்லும்‌, எந்த ஒருஸெல்‌ உயிரினமும்‌, 
முந்தைய தூண்டல்களில்‌ எஞ்சியவற்றைத்‌ தக்க வைக்க 
முடியும்‌; முந்தைய அனுபவங்களுக்கு ஏற்ப அதன்‌ பிரதி 
வினைகளை மாற்றியமைக்க முடியும்‌; அதனால்‌, ஒரு நிகழ்ச்‌ 


297 


சியை மற்றொரு நிகழ்ச்சியுடன்‌ இணைக்க முடியும்‌. நரம்பு 
சாதனத்தின்‌ சிறப்புக்குரிய நரம்பு ஸெல்களில்‌, இந்தப்‌ 
பணி, குறிப்பாகச்‌ சிறந்து விளங்கியது. 

எப்போது இரண்டு சம்பவங்கள்‌--உயிரினத்திற்கு முக்‌ 
கியமான ஒன்று; தேவையில்லாத மற்றொன்று காலத்தால்‌ 
பொருந்தியிருந்ததோ, அப்போது தற்காலிக இணைப்புகள்‌ 
தோன்றின. உணவு கொடுப்பதற்கு முன்பு ஒவ்வொரு தட 
வையும்‌ பாத்திரத்தின்‌ சத்தத்தை நாய்‌ கேட்டால்‌, அது 
விரைவிலேயே, ஒரு கட்டுப்பட்ட அனிச்சையை உருவாக்‌ 
கும்‌, பாத்திரத்தின்‌ சப்தம்‌ மட்டுமே, உமிழ்நீர்‌ சுரப்பை 
யும்‌, மற்றும்‌ பல பிரதிவினைகளையும்‌ தோற்றுவிக்கும்‌. முன்பு 
இத்தகைய பிரதிவினைகள்‌, உணவைக்‌ கண்டால்‌ மட்டுமே 
கோன் றின. 

விலங்னெத்தகைச்‌ சுற்றியுள்ள உலகத்தின்‌ ஒட்டுமொத்‌ 
தமாக அறிவின்‌ சாரமே கட்டுப்பட்ட அனிச்சைகளாகும்‌. 
விலங்கினத்தின்‌ சுற்றுப்புறத்தை கட்டுப்படுத்தும்‌ அடிப்படை 
விதியை, அவை பிரதிபலிக்கின்றன. உணவூட்டுவகுற்கு 
முன்னர்‌, பாத்திரத்தின்‌ சப்தம்‌ கேட்டால்‌, அதுவும்‌ இது 
அடிக்கடி நிகழ்ந்தால்‌ நாய்‌ ஒரு கட்டுப்பட்ட அனிச்சையை 
உருவாக்கிக்‌ கொள்கிறது; அதாவது, நாய்‌, இந்த இரண்டு 
சம்பவங்களுக்குமிடையிலான இணைவை தெதரிந்து கொள்‌ 
கிறது. கட்டுப்பட்ட தூண்டல்‌ (பாத்திரத்தின்‌ சப்தம்‌) இரண்‌ 
டாவது தூண்டலுக்கான ஒரு சமிக்ஞையாக அமைகிறது. 
இதற்கு முன்னர்‌ உணவால்‌ மட்டுமே உருவாகும்‌ பிரதிவி 
னைகள்‌, அனைத்தும்‌, இப்போது நிகழ்கின்றன. 

சமிக்ஞை நடவடிக்கை (தற்காலிக இணைப்புகள்‌ உரு 
வாவது) நமது உலகின்‌ எல்லாவிலங்கினங்களுக்கும்‌ பொது 
வான ஒரு நிகழ்வாகும்‌. மேலும்‌, இந்தத்‌ தத்துவம்‌ சர்வ 
வியாகபமாகி, எந்த உயிரினத்திற்கும்‌ பொருந்தும்‌ எனவும்‌ 
நம்ப இடமுண்டு. ஆகவே, மற்றகோளங்களில்கூட, தற்‌ 
காலிக இணைப்புகள்‌ கொண்ட விலங்கினங்களை நாம்‌ காண 
லாம்‌. தற்காலிக இணைவுகள்‌ உருவாவது, இயற்கையின்‌ 
சர்வவியாபக, அடிப்படை நியதிகளில்‌ ஒன்று என நம்ப 
இடமிருக்கிறது. இது, உயர்மட்ட அங்ககப்‌ பொருட்களின்‌ 
எல்லா வகைகளிலும்‌ உள்ளார்ந்துள்ளது. தற்காலிக இணைப்‌ 
களின்‌ சிறப்புப்‌ பண்புகள்‌, ஒவ்வொரு சமயத்திலும்‌ மாறு 


படலாம்‌. 


290 


நமது கோளத்தின்‌ விலங்னெங்களுக்கு, அற்புதமான ஒரு 
தக அமையும்‌ சூட்சுமம்‌ உண்டு. இதன்‌ மூலம்‌, அவற்றின்‌ 
சூழ்நிலையைப்‌ பற்றி ஆராயவும்‌ அவற்றினது வாழ்நாள்‌ 
முழுவகன்‌ அறிவைச்‌ சேகரிக்கவும்‌ முடியும்‌. இந்த சூட்‌ 
சுமம்‌, உணர்வு உறுப்புக்களின்‌ பணிகளை ஓரளவு சார்ந்துள்‌ 
ளது. இதன்‌ சிறப்பான குணமென்னவெனில்‌, இடைவிடாத 
பணியின்‌ துண்டலுக்கு அவை விரைவிலேயே கக அமைந்து, 
அவற்றிற்கு பிரதிவினை புரிவதை நிறுத்தி விடுகின்றன; ஆனால்‌ 
அததேபோது, எல்லா புதிய கூண்டல்களுக்கும்‌ துரிதமாக 
பிரதிவினை புரிகின்றன. 

இந்த நிகழ்வு பற்றி, ஒருவேளை, எல்லோருக்கும்‌ பரிச்‌ 
சயமிருக்கலாம்‌. நீங்கள்‌ வெளியிலிருந்து வீட்டிற்குள்‌ சென்ற 
வுடன்‌ தோன்றிய ஒரு துர்வாசனை, சில நிமிடங்களில்‌, 
மறைந்து விடுகிறது. அதாவது உங்கள்‌ மூக்கு, அந்த நாற்‌ 
றத்திற்கு பழகிவிடுகிறது; அதுபற்றிய செய்திகள்‌ மூளைக்கு 
அனுப்பப்படுவது நின்றுவிடுகிறது. ஆனால்‌, அந்த அறையை 
விட்டு சிறிது நேரம்‌ வெளியே சென்றுவிட்டு, மீண்டும்‌ உள்ளே 
நுழைந்தால்‌ அந்த துரவாசனையை மீண்டும்‌ நீங்கள்‌ உணரு 
கிறீர்கள்‌. 

உணர்வு உறுப்புக்களின்‌ இந்தத்‌ தன்மையால்‌, சுற்றுப்‌ 
புறத்தில்‌ நிகழும்‌ எல்லா புதிய சம்பவங்களைப்‌ பற்றிய தக 
வல்களையும்‌ மூளைபெற்றுக்‌ கொண்டிருக்கிறது. மேலும்‌, ஒவ்‌ 
வொரு புதிய தூண்டலும்‌ ஒழுங்கு அமைவு அனிச்சையைத்‌ 
தோற்றுவிக்கிறது; இது, உயிரினத்தை, எதற்கும்‌ தயார்‌ 
நிலையில்‌ வைக்கிறது. விலங்கினத்துிற்கு தேவையில்லாக ஒரு 
புதிய தூண்டலைப்‌ பின்பற்றி சில முக்கிய சம்பவங்கள்‌ நிகழ்வ 
தால்‌, ஒருகட்டுப்பட்ட அனிச்சை உண்டாகிறது; இந்தப்‌ 
புதிய தூண்டல்‌, ஒரு முக்கிய நிகழ்ச்சி வரப்போவதை அறி 
விக்கும்‌ ஒரு சமிக்ஞையாக மாறுகிறது. 

எளிய, தற்காலிக இணைப்புகளை மட்டும்‌ உருவாக்குவதே 
மனித மூளையின்‌ ஒரே பணியாகிவிடாது. உண்ணுதல்‌ தற்‌ 
காப்பு, பாலினப்‌ பணி, போன்ற மற்றும்‌ பலகட்டுப்‌ 
பட்ட அனிச்சைகள்‌, கீழ்மட்ட விலங்குகளில்‌, சுற்றுப்‌ புற 
சூழ்நிலைக்கு உயிரினங்களின்‌ முக்கியமான பிரதிவினைகளா 
கும்‌. பரிணாமத்தின்‌ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில்‌ 
விலங்கினத்திற்கு நேரிடை முக்கியத்துவம்‌ இல்லாத 
தூண்டலின்‌ விளைவால்கூட தற்காலிக இணைப்புகள்‌ உருவாக்‌ 


299 


கும்‌ திறனை, விலங்கினங்கள்‌ பெற்றன. இந்தத்‌ திறன்‌, 
ஊர்வனவற்றில்‌ ஏற்கெனவே காணப்படுகின்றது. ஆனால்‌, 
பறவைகளிலும்‌, பாலூட்டிகளிலும்‌ இத்திறன்‌ முழுமை பெற்‌ 
றுள்ளது. மூளையின்‌ தெரிந்து நடவடிக்கைகளின்‌ எல்லைகளை, 
இது, பெரிதும்‌, விஸ்தரித்தது. ஏனெனில்‌ இத்தகைய தற்‌ 
காலிக இணைப்புகள்‌, அடிக்கடி சுற்றுப்புறத்தில்‌ நிகழும்‌ 
எந்தத்‌ தூண்டலையும்‌ பிரதிபலிக்க முடியும்‌. 

தனிப்பட்ட தூண்டலுக்கும்‌ அல்லது அவற்றின்‌ கூட்‌ 
டமைப்புகளுக்கும்‌ இடையில்‌ தற்காலிக பல இணைப்புகளை 
உருவாக்குவதால்‌ நம்மைச்‌ சுற்றியுள்ள உலகைப்பற்றி நாம்‌ 
மானசீகமான உருவங்களை உண்டாக்குகிறோம்‌. வெளிப்புற 
மறுதலிப்புகளில்‌ நேரடியாக, வெளிப்படையாகத்‌ தெரியாத 
குற்காலிக இணைப்புகளின்‌ அத்தகைய: அமைப்புகள்‌ மனித 
னின்‌ அறிவார்ந்த நடவடிக்கைக்கான அடிப்படை சேமிப்பாக 
அமையும்‌. இத்தகைய சிக்கலான அமைப்பின்‌ ஒரு பகுதி 
யான எந்தத்‌ தூண்டலும்‌, ஒன்றொடொன்று இணைந்த தற்‌ 
காலிக இணைப்புகளின்‌ நீண்ட செயல்‌ முறையைத்‌ துவக்க 
முடியும்‌. 

மனிதனும்‌, மிருகங்களும்‌ தற்காலிக இணைப்புகள்‌ உரு 
வாக்க முடியும்‌. இத்திறனில்‌ உள்ள வேறுபாடு, பண்பைப்‌ 
பொறுத்தல்லாமல்‌, அளவைப்‌ பொருத்துள்ளது. நமது 
பேசும்‌ திறனால்‌ நாம்‌ மனிதர்களானோம்‌. நேரடியான தூண்‌ 
டல்களே- நுகர்வு, சுவை, தட்பவெப்பம்‌, கேட்பது, 
பார்வை--ஒரு விலங்கினத்திற்கு சமிக்ஞைகளாக அமைய 
முடியும்‌. இது, மனிதனில்‌ மாறுபாடுகிறது; ஏனெனில்‌ இந்‌ 
தத்‌ துண்டுதல்கள்‌ தவிர, அவற்றிற்குப்‌ பதிலாக மனிதனால்‌ 
வார்த்தைகளை உபயோகிக்க முடியும்‌. வார்த்தைகள்‌ இந்த 
சமிக்ஞைகளின்‌ அறிகுறிகளாக மாறின (இதனால்தான்‌, உடல்‌ 
இயங்கியலாளர்கள்‌ பேச்சை “இரண்டாவது சமிக்ஞை மண்‌ 
டலமாக””க்‌ கருதுகின்றனர்‌). வார்த்தைகள்‌ உணரப்படும்‌ 
வடிவம்‌ முக்கியமல்ல. அவை கேட்கப்படலாம்‌; படிக்கும்‌ 
போது பார்க்கப்படலாம்‌; தொட்டுக்கூட உணரப்படலாம்‌ 
(உதாரணமாக பார்வையற்றோர்களுக்கான பிரெய்லியின்‌ 
எழுத்துக்கள்‌), உள்ளார்ந்த பேச்சின்‌ போதும்‌ உணரலாம்‌ 
(நாம்‌ பேசும்போது, நாக்கு மற்றும்‌ (தொண்டைச்‌ சதை 
களில்‌ தோன்றும்‌ உணர்வுகள்‌). 

பேசுவதால்‌ மனிதனுக்கு இரண்டு அனுகூலங்கள்‌ கிடைக்‌ 
இன்றன. முதலாவதாக புதிய முறையில்‌ தகவல்‌ பரிமாறப்‌ 


300 


பட அது அனுமதிக்கிறது. மிக எளிய கட்டுப்பட்ட அனிச்‌ 
சையில்கூட, யதார்த்தத்திலிருந்து, மிக உயார்மட்ட பொது 
மைப்படுத்தலும்‌, சாரப்படுத்தலும்‌ உள்ளார்ந்து உள்ளன. 
உதாரணமாக பாத்திரங்களின்‌ சப்தத்திற்கு மறுவினையாக 
கட்டுப்பட்ட உணவு அனிச்சையை ஒருநாய்‌ உருவாக்கிக்‌ 
கொள்ளும்போது, அது, உணவைப்‌ பொறுத்து ஓலியை ஒரு 
வகையில்‌ பொதுமைப்படுத்துவகாகும்‌. அதேதே போது, அதில்‌ 
வெளிப்படையான ஒரு சாரப்படுத்தலும்‌ இருக்கிறது. அதா 
வது ஒலி, உணவு அனிச்சையைக்‌ கரண்ட முடியும்‌; ஆனால்‌ 
அதுவே உணவாக முடியாது. 

இரண்டாவது சமிக்ஞை மண்டலத்தின்‌ தூண்டல்‌, அதா 
வது சொற்கள்‌, மேல்கட்ட பொதுப்பட அமைவையும்‌, 
தெளிவில்லாததையும்‌ உருவாக்குகிறது. இது முதல்‌ சமிக்‌ 
ஞை மண்டலத்தைவிட செறிவாக உள்ளது. பேச்சின்‌ மூலம்‌ 
மனிதன்‌, உருவங்களையும்‌, தூண்டல்களையும்விட தத்துவங்‌ 
களை திறமையுடன்‌ கையாள முடியும்‌. இது தெரிந்து கொள்‌ 
ளும்‌ நிகழ்வை, எளிதாக்கவும்‌, ஊக்குவிக்கவும்‌ செய்கிறது. 

இரண்டாவதாக, மனிதனின்‌ பேச்சு, புதிய தற்காலிக 
இணைப்புகளை உருவாக்க உதவுகிறது. மேலும்‌, வழக்கமான 
தூண்டலின்‌ பங்கில்லாமலேயே, மனிதனின்‌ தற்காலிக 
இணைப்புகளில்‌ பெரும்பாலானது உருவாவதற்கு இரண்டா 
வது சமிக்ஞை மண்டலம்‌ பொறுப்பாகிறது. விலங்கினங்க 
ளைப்போல அல்லாமல்‌, ஓவ்வொரு சமயமும்‌ ஒரு கூட்ட 
மைப்பு மனதிற்குவர, மனிதன்‌ எதாவது ஒரு நிகழ்வுடன்‌ 
ஒவ்வொரு தடவையும்‌ நன்கு பழகியிருக்க வேண்டும்‌ என்‌ 
பது தேவையில்லை. பேச்சின்‌ மூலம்‌, நாம்‌ தொடர்ந்து 
தற்காலிக இணைப்புகளை உருவாக்குகிறோம்‌. மக்களுடன்‌ கருத்‌ 
துப்‌ பரிமாறிக்கொள்ள, இது, ஒரு சாதகமான சூழ்நிலையை 
உருவாக்கியுள்ளது. இதன்மூலம்‌, நம்மைச்‌ சுற்றியுள்ள உல 
கின்‌ அடிப்படை நியதிகளைத்‌ தெரிந்துகொள்வகுற்கான கால 
மும்‌ குறைகிறது. எழுதுவது கண்டுபிடிக்கப்பட்ட திலிருந்து, 
நேரடித்‌ தொடர்புகள்‌ தேவையற்றது என்ற நிலை உரு 
வாகி, இந்த நிகழ்வை மேலும்‌ எளிதாக்கியது. நீண்டகாலத்‌ 
திற்கு திரண்ட அறிவைச்‌ சேமித்து வைக்க, இது மக்களை 
ஊக்குவித்தது. அந்த அறிவை, மனிதனிலிருந்து மனிதனுக்‌ 
குமட்டுமின்றி, ஒருபரம்பரையிலிருந்து மற்றொரு பரம்ப 
ரைக்கு கடத்த முடிந்தது. 


301 


காலதாமதம்‌ மரணத்தில்‌ முடியும்‌ 


சுமார்‌ முப்பது நூற்றாண்டுக்கு முன்னர்‌ கற்கால கிரேக்க 
நாட்டின்‌ தெற்குப்‌ பகுதியான பிலோபொன்னேசியனில்‌, 
ஸ்பார்டா எனப்படும்‌ சக்தி வாய்ந்த, வீரமிக்க ஒரு நாடு 
இருந்தது. மற்ற இயங்களைப்போல்‌, இதையும்‌ ஒரு அரசர்‌ 
ஆண்டு வந்தார்‌. ஒருசமயத்தில்‌, ஸ்பார்டாவின்‌ சிம்மாச 
னத்திற்கு வாரீசாக, காரில்லாஸ்‌ என்பவன்‌ நியமிக்கப்‌ பட்‌ 
டான்‌. இவன்‌ மிகவும்‌ சிறியவனாக இருந்ததால்‌, போதிய 
அளவில்‌ அதிகாரம்‌ செலுத்த முடியவில்லை. அவனது மாம 
னை லைகர்கஸ்‌, இவனுக்குப்‌ பதிலாக ரீஜண்ட்‌ ஆகி, மரு 
மகனுக்கு பாதுகாவலனாகி, நாட்டை ஆண்டுவந்தான்‌. இத்‌ 
தகைய உயர்ந்த பதவியில்‌ இருந்த லைகர்கஸ்‌, பல எதிரி 
களை உண்டாக்கிக்‌ கொண்டதால்‌ நாட்டை விட்டு விலக 
வேண்டிய நிலை உண்டாயிற்று. 

நாடுகடத்தப்பட்ட போது, அவன்‌, காலத்தை வீணைக்‌ 
கவில்லை. பல பொருட்களைப்‌ பார்க்கவும்‌, அவற்றைப்‌ பற்றி 
சிந்திக்கவும்‌, அவனுக்கு நிறைய நேரம்‌ இருந்தது. ஆசியா 
மைனர்‌, எகிப்து போன்ற பல நாடுகளில்‌ சுற்றி அலைந்தான்‌. 
கிரீட்டுக்கும்‌ வருகை தந்தான்‌. பின்னர்‌, ஒரு புதிய அரசி 
யல்‌ சட்டத்துடன்‌ தனது நாட்டுக்கே மீண்டும்‌ திரும்பி 
வந்தான்‌. லைகர்கஸின்‌ திட்டப்படி சமமான அந்தஸ்து 
கொண்ட, பரம்பரையில்‌ வந்த இரண்டு அரசர்கள்‌ நாட்டை 
ஆள வேண்டும்‌. அவர்களுக்கு உதவியான ஒரு குழுவில்‌, 
ஸ்பார்டா நகரத்தைச்‌ சார்ந்த வயது முதிர்ந்த 28 பிரஜை 
கள்‌ இருப்பர்‌. மேலும்‌, மிகவும்‌ முக்கியமான பிரச்சினைகள்‌ 
பற்றி, நாட்டு மக்களின்‌ கூட்டத்தில்‌ விவாதிக்கப்பட வேண்‌ 
டும்‌. 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும்‌ வாக்குரிமை 
உண்டு. நாட்டின்‌ சொத்தை சமத்துவத்தின்‌ அடிப்படை 
யில்‌ அனைவருக்கும்‌ பங்கிட்டுக்‌ கொடுக்கவும்‌ மற்றும்‌ பல 
புதினங்களை உருவாக்கவும்‌ லைகர்கஸின்‌ சட்டதிட்டங்கள்‌ 
வழிவகுத்தன. 

புராணக்ககையின்படி, தனது பிரயாணத்தை முடித்து 
விட்டுத்‌ திரும்பிவரும்‌ வரை, சட்டதிட்டங்களில்‌ எந்த மாறு 
தலும்‌. செய்யப்பட மாட்டாது என்ற உறுதிமொழியை மக்‌ 
களிடமிருந்து லைகர்கஸ்‌ பெற்றுக்‌ கொண்டான்‌. அவன்‌ 
ஸ்பார்டாவை விட்டு சென்றான்‌? தானாகவே நாடு .கடத்திக்‌ 

ஆஃ 


302 


கொண்ட நிலையில்‌, பட்டினியிருந்தே மரணமடையத்‌ தீர்மா 
னித்தான்‌. மரணத்திற்கு முன்னரே; தனது உடல்‌ எரிக்கப்‌ 
பட வேண்டுமென்றும்‌, அகன்‌ சாம்பல்‌ கடலில்‌ கலக்கப்பட 
வேண்டும்‌ என கேட்டும்‌ கொண்டான்‌. ஸ்பார்டன்கள்‌, 
அவருடைய எஞ்சியவற்றை எடுத்துச்‌ சென்று, தாங்கள்‌ 
கொடுத்த வாக்குறுதியைக்‌ காப்பாற்றி, தனது அரசியல்‌ 
சட்டம்‌ மீறக்கூடாத ஒன்று என்ற நிலை உருவாவகுற்கே, 
இவ்வாறு ஏற்பாடு செய்தான்‌. 

லைகர்கஸின்‌ நியதிகள்‌ பல, மனித அறிவின்‌ மாதிரிக 
ளாகும்‌. இதில்‌ நமக்கு மிகவும்‌ முக்கியமானது என்ன 
வெனில்‌, சட்டதிட்டங்களில்‌, மக்களின்‌ உடல்நலத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டது. இதைத்‌ தொடர்ந்து, 
ஸ்பார்டாவில்‌ மக்களின்‌ வாழ்வு நியதி துல்லியமாக வரை 
யறுக்கப்பட்டது. லைகர்கஸின்‌ ஒரு அவசரச்‌ சட்டம்‌ 
மூலம்‌, தனியார்‌ சொத்து, அவசரச்‌ சட்டம்‌ மூலம்‌, 
மட்டுப்படுத்தப்பட்ட து; நாட்டு மக்கள்‌ சுகாதார 
மான நடுத்தரமான வாழ்வைப்‌ பின்பற்ற ஊக்குவிக்‌ 
கப்பட்டனர்‌. அவர்கள்‌, இறக்கும்‌ வரை, ராணுவ 
சேவைக்கு ஸ்பார்டன்கள்‌ தயாராக இருக்க வேண்டும்‌. 
நாட்டின்‌ சார்பில்‌ நடைபெறும்‌ யுத்தங்களில்‌ அவர்கள்‌ 
ஆக்கபூர்வமாக பங்காற்ற வேண்டும்‌. தங்களது வீட்டு 
வாழ்வைப்‌ பற்றி கவலைப்படக்கூடாது என கட்டாயப்படுத்‌ 
தப்பட்டனர்‌. அவர்கள்‌ உணவறைகளிலோ, பொது இடங்‌ 
களிலோதான்‌ உணவருந்த வேண்டும்‌. தங்களது ஏழாவது 
வயதுவரை, ஸ்பார்டா குழந்தைகள்‌, அனுபவமிக்க ஆசான்‌ 
களின்‌ மேற்பார்வையில்‌, அரசினர்‌ பள்ளிகளில்‌, கற்றுத்‌ 
கரப்பட்டனர்‌. ஸ்பார்டாவின்‌ கடுமையான பயிற்சி முறை, 
மிகவும்‌ பிரசித்தமடைந்தது. 

கல்வி பற்றிய கோட்பாட்டை உருவாக்கி, நியாயப்படுத்‌ 
தியது மட்டுமின்றி, லைகர்கஸ்‌, தனது கருத்துக்களை, மக்‌ 
களிடையே பரப்பினான்‌. புராணம்‌ கூறுவதாவது; “ஒரு 
சமயத்தில்‌ ஒரு நாயிடமிருந்து இரண்டு குட்டிகளை அகற்றி, 
ஒரு ஆழமான குழியில்வைக்தான்‌. குழிக்குள்‌ யாரும்‌ நுழைய 
முடியாது. ஒரு கயிற்றின்‌ மூலம்‌ உணவு குழிக்குள்‌ அனுப்‌ 
ப்பட்டது. அதேநாயின்‌ மற்றும்‌ இரண்டு குட்டிகள்‌, லைகர்‌ 
கஸால்‌, சுதந்திரமாக வளர்க்கப்பட்டன. மற்ற மக்களுட 
னும்‌, விலங்னெங்க்ளுடனும்‌ பழக; அனுமதிக்கப்பட்டன. 

2 
303 


நாய்க்‌ குட்டிகள்‌ வளர்ந்து பெரிதான உடன்‌, லைகர்கஸ்‌ 
மக்களின்‌ கூட்டத்தைத்திரட்டி, ஒரு சுவையான பரிசோ 
குனையைச்‌ செய்துகாட்டினான்‌. இந்த நாய்களின்‌ முன்னே, 
மானைக்‌ கொண்டு நிறுத்தினான்‌. லைகர்கஸ்‌ எதிர்பார்த்த 
படி, சுதந்திரமாக வளர்ந்த நாய்கள்‌ மானைத்‌ துரத்தி, 
பிடித்து, கொன்றுவிட்டன. குழியினுள்‌ வளர்ந்த மற்ற 
நாய்கள்‌, வேறுவிதமாக இருந்தன. தனது சகாவுக்கு உதவி 
செய்வதற்குப்‌ பதிலாக, மானைவிட்டு விட்டு அவை ஓடிப்‌ 
போய்‌ விட்டன. முன்மாதிரியான குணத்தை உருவாக்குவ 
தில்‌ கல்வி அறிவின்‌ பங்கு பற்றி, இதைவிடச்‌ சிறந்த உதார 
ணம்‌ இருக்க முடியுமா? இந்தப்‌ புராணக்கதை உண்மையா 
னால்‌, லைகர்கஸை, பரீட்சார்த்தமான ஆசான்களின்‌ ஸ்தா 
பகர்‌ எனக்‌ கருதுகிறோம்‌. 

லைகர்கஸிக்கும்‌ சீடர்கள்‌ இருந்தனர்‌; விஞ்ஞானிகளும்‌ 
படிப்பாளிகளும்‌ வருங்காலத்தில்‌ தனிமனிதப்‌ பண்பு ௨ரு 
வாவதில்‌, குழந்தைப்‌ பருவத்தின்‌ முக்கியத்துவத்தை, பல 
காலத்திற்கு முன்பே, கெரிந்திருந்தனர்‌. லைகர்கசின்‌ சீடர்‌ 
களை, நமது சமகாலத்தவரிடையேயும்‌ காணலாம்‌; ஆனால்‌ 
துரதிருஷ்டவசமாக, ஒரு நாடுகூட, இளங்‌ குழந்தைகளுக்கு 
கல்வி அறிவு கட்டாயம்‌ எனக்கூறி ஒரு சட்டத்தை கொள்‌ 
ளவில்லை. 

பெற்றோர்கள்‌ அனைவரும்‌, தங்களது குழந்தைகளை 
நேசிக்கின்றனர்‌. தங்கள்‌ குழந்தைகளை, வாழ்க்கையின்‌ இன்‌ 
னல்கள்‌ மற்றும்‌ ஆபத்துக்கள்‌, தீங்குகள்‌, எல்லா வகை 
யான நோய்கள்‌, சோர்வு ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க 
பெற்றோர்கள்‌ எதையும்‌ செய்ய தயாராக இருக்கிறார்கள்‌. 
பெற்றோர்கள்‌ மாறுபட்டு செயல்‌ படுவார்கள்‌ என்று உண்‌ 
மையாக நாம்‌ எதிர்பார்க்க முடியுமா? ஒருவனின்‌ குழந்‌ 
கையை நேசிப்பது இயற்கையானதும்‌, புரிந்துகொள்ளக்‌ 
கூடியதுமாகும்‌. பெற்றோர்கள்‌ இதற்கு மாறாகச்‌ செயல்ப 
டுவார்கள்‌ எனக்‌ கருதுவது சிரமமாகும்‌. எனினும்‌, பெற்‌ 
றோர்கள்‌, அடிக்கடி இந்த அளவுக்கு செயல்பட்டு, தங்க 
ளது உயிரினும்‌ இனிய குழந்தைக்கு தீராத இமையை விளை 
விக்கின்றனர்‌. 

எலிகளை யாந்திரீக, மின்சாரத்‌ தூண்டல்களுக்கு உட்‌ 
படுத்தினால்‌; அல்லது இளமையின்போகே அடிக்கடி குளிரான 
சூழ்நிலைக்கு உட்படுத்தினால்‌, எலிகள்‌, பசியையும்‌ தாகத்தை 


304 20%. 


யும்‌ குளிரையும்‌ பொறுத்துக்கொள்ள முடியும்‌ எனப்‌ பரி 
சோதனைகள்‌ மூலம்‌ தெரிகிறது. பண்ணை விலங்குகளின்‌ குட்‌ 
படிகளை பழக்குவதின்‌ மூலம்‌, அவற்றின்‌ ஒருசில பணிகளை 
மாற்றுவது சாத்தியமே. 

புதிதாகப்‌ பிறந்த கன்றுகள்‌, மற்றும்‌ ஆட்டுக்‌ குட்டி 
கள்‌,பன்றிக்குட்டிகள்‌ ஆகியவற்றை ஒரு குளிர்ந்த சூழ்நி 
லையில்‌ வைத்திருப்பது விவசாயத்‌ துறையில்‌ ஒரு பொது 
வான பழக்கமாகும்‌. இதனால்‌, வளர்ச்சியடைந்த பின்‌ விலங்‌ 
கினங்களில்‌ குளிருக்கான எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதுடன்‌, 
நிரந்தரமான வெப்பக்கட்டுப்பாடும்‌ உருவாகிறது. 

இவ்விதம்‌ பழக்குவகனால்‌, நமது குழந்தைகளும்‌ பயன்‌ 
பெறுகின்றனர்‌. ஆனால்‌ குழந்தைகளை கடினமான சூழ்நி 
லைக்கு உட்படுத்துவதை விடுத்து, நாம்‌ குழந்தைகளை வாழ்க்‌ 
கையின்‌ மிகச்‌ சிறிய இன்னல்களைக்கூட சந்திக்கவிடாமல்‌, 
அனுபவப்படவிடாமல்‌, தடை செய்கிறோம்‌. பெற்றோர்கள்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ எதிராக தங்கள்‌ குழந்தைகளை பாதுகாக்‌ 
கின்றனர்‌. அவர்கள்‌ வளர்ச்சியடைந்து, புத்திசாலியானவு 
டன்‌ அத்தகைய பிரச்சினைகளை சமாளித்துவிடுவர்‌ எனப்‌ 
பெற்றோர்கள்‌ நம்புகின்றனர்‌. இது உண்மையாகவே தமை 
பயன்தர தக்க ஒன்றாகும்‌. ““நல்ல மனிதர்கள்‌, பாட்டிமார்‌ 
கள்‌, தாத்தாக்கள்‌, பெற்றோர்களே! உங்கள்‌ குழந்தைக 
ளுக்கு நீங்கள்‌ என்ன செய்கிறீர்கள்‌? அவர்களின்‌ சகஜ 
வளர்ச்சிக்கு ஏன்‌ இடையூராக இருக்கிறீர்கள்‌” என்று கூக்‌ 
குரலிடத்‌ தோன்றுகிறது. 

இந்து அபாயக்கூக்குரலுக்கு காரணம்‌ இல்லாமலில்லை. 
ஒவ்வொரு திறனும்‌, எப்போது எளிதாகப்‌ பெறப்படுகி 
றதேோ அப்போதே அகைவளர்ச்‌ செய்ய வேண்டும்‌. எவ்‌ 
வளவு முயன்றாலும்‌, வாழ்க்கையின்‌ மற்ற காலங்களில்‌ 
வளர்ச்சியடைய முடியாது. 

குழந்தைகள்‌ எவ்விதம்‌ முதிர்ச்சியடைகின்றன என்ப 
தைப்‌ பற்றி நாம்‌ அறிந்தது மிகக்‌ குறைவே என்பது உண்‌ 
மையே. ஆனால்‌ விலங்கினங்களைப்‌ பற்றி, நமக்குப்‌ போதிய 
தகவல்‌ இருக்கிறது. கீழ்மட்ட, மற்றும்‌ மேல்மட்ட விலங்‌ 
கினங்களின்‌ எல்லாக்‌ குஞ்சுகளும்‌, குட்டிகளும்‌ தங்களது 
நடத்தைக்கான்‌ துல்லியமான, விரிவான திட்டங்களைக்‌ 
கொண்டுள்ளன. இவை இல்லையேல்‌, அவற்றால்‌ உயிர்வாழ 
முடியாது. பாலூட்டிகளின்‌ எல்லாக்‌ குஞ்சுகளுக்கும்‌, எவ்‌ 


ட > 
29-1508 ட 305 


விதம்‌ பால்‌ உறிஞ்சுவது எனக்‌ தெரியும்‌. கூடுகளில்‌ பொரிக்‌ 
கப்பட்ட எல்லா பறவை குஞ்சுகளுக்கும்‌, தங்கள்‌ பெற்‌ 
றோர்களிடமிருந்து உணவைப்‌ பெற, வாயைக்‌ திறக்கத்‌ 
தெரியும்‌. வாத்துக்‌ குஞ்சுகள்‌, மற்றும்‌ கோழிக்‌ குஞ்சுகள்‌, 
குளம்புகள்‌ கொண்ட உயிரினங்களின்‌ குஞ்சுகள்‌ போன்‌ 
றவை பிறந்த அந்தக்‌ கணத்திலிருந்து தங்கள்‌ தாய்மார்க 
ளாயே பின்பற்றிச்‌ சென்றுகொண்டேயிருக்கின்றன. ஆபத்‌ 
துக்காலத்தில்‌ எவ்விதம்‌ பாதுகாத்துக்கொள்வது என்பதும்‌ 
அவற்றிற்குத்‌ தெரியும்‌. 

இத்தகைய எல்லா சிக்கலான நடவடிக்கைகளும்‌ தாமா 
கவே நடைபெறுவதில்லை. திட்டவட்டமான குறிப்பிட்ட 
தூண்டல்களால்‌, நடைபெறுகின்றன. பூனை வம்சத்தைச்‌ 
சார்ந்த (சிங்கம்‌, புலி, பூனைக்குட்டி) எல்லாக்‌ குட்டிகளும்‌, 
குங்களது அலகு, தாயின்‌ ரோமத்கைத்‌ தொட்டவுடனேயே 
பாலை உறிஞ்சத்துவங்குகன்றன. குளம்புகள்‌ கொண்ட 
பிராணிகளின்‌ குட்டிகள்‌, ஒரு நிழலைக்‌ கண்டவுடன்‌, அவை 
தங்கள்‌ தலைகளைக்‌ தூக்கி, பாலை உறிஞ்சத்‌ தயாராகின்றன. 
இயற்கையான சூழ்நிலைகளில்‌, தாய்‌ தனது குட்டிக்கு அருகே 
நிற்கும்‌ ஒவ்வொரு தடவையும்‌, இது நிகழ்கிறது. பறவைக 
ளிலும்‌ இது காணப்‌ படுகிறது; கூடுகளில்‌ இருக்கும்‌ குஞ்‌ 
சுகள்‌, தங்களது கூடுகளுக்கருகே ஏதாவது நிகழ்ந்தாலும்‌, 
அல்லது தங்களது கூடுமெதுவாக அசைந்தாலும்‌, தங்கள்‌ 
வாய்களைத்‌ திறக்கின்றன. பெற்றோர்கள்‌ அபாயக்‌ குரல்‌ 
கொடுத்தால்‌, குஞ்சுகள்‌, தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்‌ 
கின்றன. 

ஒவ்வொரு விலங்கினத்திற்குமென நடத்தைக்கானவிரி 
வான திட்டத்தை, இயற்கை, வகுத்திருக்கிறது; ஆனால்‌, 
வேண்டுமென்றே, பல இடை வெளிகளை விட்டுள்ளது. 
உதாரணமாக ஆர்கரியின்‌ ஆட்டுக்குட்டிகள்‌, தாங்களாகவே 
நகர்ந்து கொண்டிருக்கும்‌ பொருட்களைப்‌ பின்பற்றிச்‌ செல்‌ 
கின்றன; ஆனால்‌ தாங்கள்‌ யாரைப்‌ பின்பற்றிச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்பது அவைகளுக்குத்‌ தெரியாது. இது, குற்‌ 
செயலாக நிகழ்வதல்ல; நடத்தைபற்றிய திட்டம்‌, துல்‌ 
லியமாக வரையறுக்கப்பட்டால்‌ ஒழிய மேற்கோண்ட பரி 
ணாம வளர்ச்சி சாத்தியமில்லை. 

உதாரணமாக, அதே ஆடுகள்‌ தேர்ம்றையான மாறி 
றமடைந்து, அதன்‌ நிறம்‌, (முழுமையாகவே; ஒரளவாகவோ 


306. 


மற்றும்‌ நீளம்‌, வடிவம்‌ ஆகியவற்றில்‌ மாற்றங்கள்‌ நிகழ்ந்‌ 
தால்‌, தங்களது அன்னைமார்களின்‌ தோற்றம்‌ பற்றிய ஒரு 
நிலையான கருத்து உருவாகியிருந்தால்‌, பிறந்த குட்டி, புதிய 
பண்ணைகளைப்‌ பெறுவதற்கான சந்தர்ப்பமே கிடைத்திராது. 
சிறிதளவே மாற்றமடைந்த தாயை, ஆட்டுக்குட்டி அடை 
யாளம்‌ கண்டுகொள்ள முடியாமல்‌, அதைப்‌ பின்பற்ற மறுக்‌ 
கிறது. எனினும்‌, இதனால்‌ தாயை, குட்டி இழக்க நேரி 
டும்‌; அதனால்‌ மரணமும்‌ நிகழலாம்‌. இதைத்‌ தொடர்ந்து, 
ஆட்டுக்குட்டி, கலப்பு வளர்ப்பால்‌ பெறப்பட்ட புதிய 
குணங்களை கடத்தாது. இத்தகையவற்றைத்‌ தவிர்க்க ஆட்டு 
குட்டிகள்‌ தங்களது தாய்மார்களை அடையாளம்‌ கண்டு 
கொள்ள, இயற்கை, வழிவகுத்தது. தாயில்லாமல்‌ 
போவகை, தவிர்க்க வேண்டுமானால்‌ குட்டி இதை துரித 
மாகச்‌ செய்ய வேண்டும்‌. இத்தகைய அறிவை கண்மூடித்‌ 
திறப்பதற்குள்‌, பெற்றுவிடலாம்‌. நீண்ட காலத்திற்கு ஆயுள்‌ 
முழுவதுமே அது நிலைத்து நிற்கும்‌. 

இவ்விதம்‌ கற்றுக்‌ கொள்வதை பதிய வைத்தல்‌ என்பர்‌. 
வாழ்வின்‌ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில்தான்‌, இது நடை 
பெறுகிறது. புதிதாகப்‌ பொரிந்து உருவான வாத்துக்‌ குஞ்சு, 
கான்‌ பார்க்கும்‌ முதல்‌ அசையும்‌ பொருளைத்‌ தாயெனக்‌ 
கொண்டு, அதையே பின்பற்றிச்‌ செல்லும்‌. அப்பொருள்‌ 
எதுவாக வாத்து, ஒரு கால்‌ பந்து, ஒரு நாய்குட்டி, யாழ்‌ 
திரீக விளையாட்டுச்‌ சாமான்‌ இருந்தாலும்‌ சரி. நகரும்‌ 
பொருளை, முட்டையிலிருந்து வெளிவந்த 5-6 மணி 
நேரங்களுக்கு, பின்‌ தொடர்ந்து சென்றால்‌, அதன்மீது ஒரு 
பற்றுதலை வளர்த்துக்கொள்கிறது. அது தனது சொந்தத்‌ 
தாயாக இருந்தாலும்‌ அல்லது ““சுவீகாரத்‌'' தாயாக இருந்‌ 
தாலும்‌ சரி. ஆனால்‌, இந்தப்‌ பற்றுதல்‌ நீடித்திருக்க முடி 
யாது. முட்டையிலிருந்து வெளிவந்த 13 முதல்‌ 17வது 
மணிநேரம்‌ வரையில்‌ சிறந்த அச்சுப்‌ பதிவு உண்டாகிறது. 
உதாரணமாக பின்னரான நிலையில்‌, 30 மணி நேரமான 
குஞ்சுக்கு, அச்சுப்பதிவு சாத்தியமில்லை. அதன்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌, தனது பெற்றோர்களுடனேயே வாழ்ந்தாலும்‌, 
அது அனாகையாகவே இருக்க நேரிடும்‌. 

ஒருவரையோ அல்லது ஏதோ ஒன்றையோ பின்பற்றிச்‌ 
செல்லும்‌ தன்மை, ஒரு சிக்கலான பிரதிவினையாகும்‌- குஞ்‌ 
சுகள்‌, தங்களது: பெற்றோர்களின்‌ பின்னால்‌ வெறுமனே ஓடிக்‌ 


ப 307 


கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஆனால்‌ குறிப்பிட்ட சரி 
யான கோணத்தில்‌ தங்களின்‌ தாயைப்‌ பார்க்குமாறு, ஒரு 
இடைவெளிவிட்டு, பின்சென்று கொண்டே இருக்க வேண்‌ 
டும்‌. இதனால்தான்‌ வாத்துக்குஞ்சு, பெரிய தூரத்தில்‌, 
வாத்தைவிடப்‌ பெரிய தனது தாயைப்‌ பின்பற்றிச்‌ செல்‌ 
லும்‌. மேலும்‌ மிகச்‌ சிறிய, தனது ஒரு ஸ்வீகாரதாயின்‌ 
பின்னால்‌ ஓடிக்‌ கொண்டிருக்கும்‌. 

ஆஸ்திரிய நாட்டு விலங்கியலாளரான கான்ராட்‌ 
லோரென்சு, அனைவரும்‌ ஒப்புக்கொள்ளக்‌ கூடிய, ஒரு பரி 
சோதனையைச்‌ செய்தார்‌. அவரே, ஒருசில வாத்துக்‌ குஞ்‌ 
சுகளுக்கு ““தாய்‌'' போன்று நடித்தார்‌. தோட்டத்தைச்‌ 
சுற்றிக்கொண்டிருக்கும்‌ போது, வாத்துக்குஞ்சுகள்‌, ஒரு 
குறிப்பிட்ட இடைவெளிவிட்டு, அவரை பின்பற்றிச்‌ சென்‌ 
றன. ஆனால்‌, அவர்‌ குளத்தினுள்‌ இறங்கி, படிப்படியாக 
மூழ்கும்‌ வரை, குஞ்சுகள்‌ அவரின்‌ அருகே வந்தன. பின்னர்‌ 
தண்ணீருக்கு மேல்‌ கலைமட்டும்‌ தெரிந்தவுடன்‌, அவை, அவ 
ரின்‌ தலையின்‌ மீது ஏறத்‌ தொடங்கின. 

ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌, சரியான முறையில்‌ கற்றுத்‌ 
குராவிடில்‌, ஒரு விலங்கினத்தின்‌ வாழ்வே, பாழடைந்து 
விடும்‌ என்பதை நிரூபிக்க பல உதாரணங்கள்‌ உள்ளன. 
இளமையிலேயே அனாதையாக வளர்ந்து ஒரு ஆடு, தனது 
மந்தையுடன்‌ சேராது; மந்தையின்‌ சட்டதிட்டங்களுக்கு கட்‌ 
டுப்படாது; தன்னின ஆடுகளுடன்‌ தொடர்பு கொள்ளாது; 
ஒரு குடும்பத்தையும்‌ துவங்காது. மொத்தத்தில்‌, அது, ஒரு 
உபயோக மற்ற ஜீவனாக விளங்குகிறது. ஆஸ்திரேலியா 
நாட்டு, இடையர்கள்‌, இதுபற்றி நன்கு அறிந்திருந்ததால்‌, 
அத்தகைய அனாதையான ஆட்டுக்‌ குட்டிகளை, இரக்கமின்றி 
கொன்றுவிடுகின்றனர்‌. 

மற்றுமொரு சிறந்த உதாரணம்‌ நாயாகும்‌. மனிதனால்‌ 
வளர்க்கப்பட்ட, பழக்கப்படுத்தப்பட்ட முதல்‌ மிருகமாகும்‌ 
மனிதனது, சுயநல மற்ற சிறந்த நண்பனாகும்‌. ““ஒருநாய்‌, 
அகன்‌ எஜமானனைவிட, நேர்மையான ஒன்றாகும்‌” என எம்‌. 
கார்க்க்கொரணமின்‌ றிக்‌ கூறவில்லை. 

ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனிதனும்‌ நாயும்‌ பழ 
கிவந்ததால்தான்‌ இத்தகைய நட்பு படிப்படியாக உருவா 
யிற்று என நீங்கள்‌ நினைக்கலாம்‌. அது உண்மையல்ல. 
நாயுடனான நமது உறவு, அச்சுப்‌ அப என்று அதே நிகழ்‌ 


308 


வினால்தான்‌ ஏற்படுகிறது. மனிதனது குணங்களான ஒலிகள்‌, 
மற்றும்‌ உருவங்கள்‌, மணங்கள்‌ போன்றவை இல்லாது 
ஒருநாய்க்‌ குட்டி வளருமேயானால்‌, அது, நன்கு பழக்கப்பட்ட 
ஒரு ஓநாயாகத்தான்‌ இருக்க முடியும்‌. அத்தகைய நாய்‌, 
ஒரு மனிதனை முழுமையாக நம்பாது; அவனின்‌ நண்பனா 
கவும்‌ இருக்காது. 

மனிதனது நெருங்கிய சகாவான நாய்‌, மனிதவர்க்க 
உருவாக்கத்தில்‌ முக்கிய பங்கு வகித்துள்ளது. இந்தப்‌ பங்‌ 
கைப்‌ பற்றி மிகையாகக்‌ கூற இயலாது. குட்டியாக இருக்‌ 
கும்போகே, தன்‌ இனத்தின்‌ மற்றவையுடனும்‌, பொதுவாக 
மற்ற விலங்கினங்களுடனும்‌ தொடர்பு கொள்ளும்‌ இந்த 
சிறப்புக்குணம்‌ நாய்க்கு இல்லாதிருந்தால்‌, மனித சமூகத்‌ 
தின்‌ வளர்ச்சி எவ்வளவு தூரம்‌ பாதிக்கப்பட்டிருக்கும்‌ என 
கற்பனை செய்வது சிரமமே. “*மனிதனுக்கு ஒரு துவக்கத்தை 
வாழ்க்கையில்‌ உண்டாக்கி கொடுத்தது நாய்தான்‌?” என 
மிகக்‌ தெளிவாகக்‌ கூறினார்‌ மாடெஸ்ட்‌ பாக்டானெவ்‌. 
19வது நூற்றாண்டில்‌ வசித்த ருஷ்ய நாட்டு இந்த விலங்கி 
யலாளரின்‌ மேற்கூறிய கூற்றே எல்லோரும்‌ ஒப்புக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

விலங்கினங்களின்‌ பலபழக்கங்கள்‌, மிகவும்‌ நுணுக்கமான 
வழிகளில்‌ உருவாகியிருப்பதால்‌, நாம்‌ அதை உடன்‌ பிறந்‌ 
தவை எனக்‌ கருதுகிறோம்‌. தனது கூட்டைக்‌ கட்ட, பற 
வைக்கு யாரும்‌ கற்றுத்தரவில்லை; பறவைக்‌ குஞ்சு அழகான 
கூண்டில்‌ வளர்ந்து வந்தால்‌, அவற்றிற்கு கூடு கட்டத்‌ 
தெரியாமல்‌ போகும்‌. இதே கூண்டை மரத்தின்‌ களைகளால்‌ 
நிரப்பி, கரடுமுரடான கொம்புகளும்‌ கூண்டின்‌ உள்ளிருந் 
கால்‌, வேறுவிதமான விளைவு ஏற்படும்‌. காலையிலிருந்து 
இரவுவரை குதித்து ஓடிவிளையாடி, தங்களது பால்களை, 
ஒருங்கிணைந்த அசைவுகளுக்கு பழக்கப்படுத்திக்‌ கொள்கிறது 
இதனால்‌, பின்னர்‌, அவை, தாமே கூடு கட்டத்‌ துவங்கு 
கின்றன. 

இசைக்கக்‌ கற்றுக்கொள்ளும்‌ பறவைகளைப்‌ பற்றியும்‌ 
இவ்விதமே கூற முடியும்‌. இசைக்கும்‌ திறன்‌, உள்ளார்ந்த 
பிரதிவினையாகும்‌. ஆனால்‌ நல்ல பாடகியாக மாற, ஒரு 
பறவை, தனது இனக பறவையின்‌ குரலை, ஒரு தடவையா 
வது கேட்டிருக்க வேண்டும்‌. தனது கூட்டாளிகளின்‌ சேர்க்கை 


இன்றி, ஒரு பறவை தனியார்க வாழ்ந்தால்‌, தன்‌ இனத்தின்‌ 
309 


மற்றவைகளைப்‌ போன்று, அதனால்‌ பாட முடியாது. பாடகி 
கற்றுக்‌ கொள்வதும்‌, அச்சுப்‌ பதிவது போன்று தோன்று 
கிறது. 

கடல்‌ மீன்களின்‌ சில வகைகள்‌, சுத்தமான கண்ணீரில்‌ 
(கடலுடன்‌ சேரும்‌ நதிகள்‌, ஏரிகள்‌ ஆகியவற்றின்‌ கண்ணீர்‌) 
இடப்பட்ட முட்டைகளிலிருந்து, வெளிப்படுகின்றன. அவை 
அங்கேயே தமது இளமைக்‌ காலத்தைக்‌ கழிக்கின்றன. பரு 
வமடைந்ததும்‌, கடலுக்குச்‌ செல்கின்றன; தாங்கள்‌ ஏற்‌ 
கெனவே இருந்த தண்ணீரிலிருந்து, ஆயிரக்கணக்கான மைல்‌ 
கள்‌ நீந்திச்‌ சென்று விடுகின்றன. வெகுதூரத்திற்கு அப்பா 
லுள்ள கடல்களில்‌ பல ஆண்டுகளைக்‌ கழித்துவிட்டு, முழு 
வளர்ச்சியடைந்தவுடன்‌, தங்கள்‌ சொந்த இடங்களுக்குத்‌ 
திரும்பி வந்து விடுகின்றன; சமுத்திரத்தில்‌ தங்களது 
இடத்தை எவ்விதம்‌ கண்டுபிடிக்கின்றன, என்பது ஒரு பிரச்‌ 
சனையாகும்‌. இதைப்‌ பற்றி யாரும்‌ ஆராய்ச்சி செய்யவும்‌ 
இல்லை; இந்த அத்தியாயத்தில்‌ அதுபற்றிக்‌ கூறப்படமாட்‌ 
டாது. தனது சொந்த நதியை மீன்கள்‌ எவவிதம்‌ கண்டு 
பிடிக்கன்றன; நீரோட்டத்திற்கு எதிராகச்‌ செல்லும்போது 
தங்கள்‌ இளமையைக்‌ கழித்த சிறிய நதிகளுக்கு எவ்விதம்‌ 
திரும்புகின்றன; தாங்கள்‌ பிறந்த ஓடைக்கு எவ்விதம்‌ திரும்‌ 
புகின்றன; இதைப்‌ பற்றி விஞ்ஞானிகளுக்குக்‌ தெரியும்‌. 
நதிகளில்‌ உள்ள தாவரங்கள்‌, பிராணிகளைப்‌ பொறுத்து 
உருவாகும்‌ சிறப்பான மணம்‌ ஒவ்வொரு நதியிலும்‌ உண்டு 
எனத்‌ தெரிகிறது. தாவரங்கள்‌ மற்றும்‌ விலங்கினங்களின்‌ 
மணம்‌ ஒன்று சேர்ந்து, ஒரு தனிச்‌ சிறப்பு கொண்ட புது 
மையான சுகந்தத்தை ஒரு நதிமட்டுமே பெறுகிறது. மீன்‌ 
கள்‌, இந்த சுகந்தத்தை பல ஆண்டுகளாக நினைவில்‌ கொண் 
டிருக்கும்‌. இது, அச்சுப்‌ பதித்தலுக்கான ஒரு சிறந்த உதார 
ணமாகும்‌. 

நமது குழந்தைகளின்‌ வாழ்க்கையில்‌ கூட, முக்கியமான 
திறமைகளையும்‌, பழக்கங்களையும்‌ பெற, சில குறிப்பிட்ட 
காலங்களே பொருத்தமாக இருக்கும்‌. சிறிய குழந்தைக 
ளில்‌ ஒரு புன்சிரிப்பு பிரதி வினையைக்‌ தூண்ட, மூளையின்‌ 
யாந்திரீகத்தன்மையில்‌ அச்சுப்‌ பதிப்பு பங்கு கொண்டுள்ளது 
என விஞ்ஞானிகள்‌ நம்புகின்றனர்‌. 

முதல்‌ ஆறு வருடங்களில்‌, குழந்தைகளுக்குப்‌ பேச மட்‌ 
டுமே கற்றுக்‌ கொடுக்க முடியும்‌... ஆதிகால. மக்களுக்குக்‌ 


910 


கூட இது தெரிந்திருந்தது. எனினும்‌, ஹீரோடோடஸ்‌ கூறு 
வதாவது: 25 நூற்றாண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்த, 26வது 
அரசுமரபை நிறுவனம்‌ செய்த சாமடீக்கஸ்‌ என்ற எகிப்‌ 
திய மன்னன்‌, ஆதிகால மக்கள்‌ யார்‌ எனக்‌ கண்டுபிடிக்கத்‌ 
தீர்மானித்தார்‌, ஒரு சாதாரண விவசாயியின்‌ இரண்டு குழந்‌ 
கைகளை, ஒரு இடையனிடம்‌ கொடுத்து வளர்க்கச்‌ சொல்‌ 
லிப்‌ பணித்தார்‌. குழந்தைகள்‌ இருக்கும்போது பேசக்‌ 
கூடாதென்றும்‌, குழந்கைகளைப்‌ பார்க்க யாரையும்‌ அனு 
மதிக்கக்கூடாகதென்றும்‌, அந்த இடையனுக்கு கடுமையான 
அணைகள்‌ பிறப்பிக்கப்பட்டன. குழந்கைகள்‌ தன்னந்தனி 
யாக, ஒரு தனிமையான குடிசையில்‌ வாழ வேண்டியிருந் 
குது. அவர்களைப்‌ பார்க்க அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு 
வன்‌ அந்த இடையன்‌ ஆகும்‌. குறிப்பிட்ட நேரங்களில்‌ தனது 
ஆடுகளுடன்‌ அங்குவந்து குழந்தைகளுக்கு பால்கொடுத்து 
விட்டு, குமந்தைகளுக்கான அத்தியாவசியத்‌ தேவைகளை 
பூர்த்தி செய்துவிட்டுச்‌ சென்று விடுவான்‌. குழந்தைகள்‌, 
முகன்‌ முதலாக எந்த மொழியில்‌ பேசும்‌ என்பதைக்‌ கண்‌ 
டுபிடிக்க இந்தக்‌ கொடூரமான பரிசோகனை மேற்கொள்‌ 
ளப்பட்டது. இதன்‌ மூலம்‌, ஆதிகால மக்கள்‌ எவர்‌ எனக்‌ 
கண்டு பிடித்துவிடலாம்‌. 

இதேபோன்று மற்றொரு பரிசோதனை 20 நூற்றாண்டு 
களுக்குப்‌ பின்னர்‌, மிகப்‌ பெரிய அளவில்‌ இந்துஸ்தானத்‌ 
தின்‌ அரசரான அக்பரால்‌, நடத்தப்பட்டது. ஆதிகால மக்‌ 
களால்‌ பேசப்பட்ட முதல்‌ மொழி எது என்று தனது ஆஸ்‌ 
தான வல்லுநார்களுடன்‌, அக்பர்‌ விவாதித்தார்‌. சாமடீக்‌ 
கஸ்‌ கையாண்ட அதே முறையைப்‌ பின்பற்றினார்‌. தாய்‌ 
மார்களிடமிருந்து, புதிதாகப்‌ பிறந்த 12 குழந்தைகளை 
கனிமைப்படுத்தி, ஒரு கோபுரத்தில்‌ வைக்குமாறு அக்பர்‌ 
ஆணை பிறப்பித்தார்‌. குழந்தைகள்‌ இறந்துவிடாமலிருக்க, 
ஊமையான செவிலியர்களை பாலூட்டப்‌ பணித்தார்‌. 12 
ஆண்டுகளாக குழந்தைகள்‌ ஒரு வார்த்தையைக்‌ கூட கேட்‌ 
கவில்லை. 

இதன்‌ பின்னர்‌, அக்பர்‌, இந்தக்‌ குழந்தைகளை பொது 
இடத்தில்‌ வைத்து பரிசோதிக்க எண்ணினார்‌. இதற்காக, 
அவர்‌, பல்வேறு மொழிகளைப்‌ பேசும்‌ யூதர்கள்‌, பெர்சியா 
நாட்டவர்கள்‌, இந்துக்கள்‌, அராபியர்கள்‌, ஹால்டியன்கள்‌. 
போன்ற ப்ல்ரை வரவழைத்திருந்தார்‌. எனினும்‌ எதிர்‌ 


311 


பார்த்த முடிவு கிடைக்கவில்லை; குழந்தைகள்‌ எந்த மொழி 
யையும்‌ பேசவில்லை; கெளிவற்ற சப்தங்களை உச்சரித்தனர்‌; 
குழந்தைகள்‌, சைகைமூலம்‌ ஒருவரோடு ஒருவர்‌ தகவல்‌ 
பரிமாறிக்‌ கொண்டனர்‌. 

இந்த புராணம்‌ உண்மையின்‌ அடிப்படையில்‌ எழுந்ததா 
எனக்‌ கூறுவது சிரமமாகும்‌. இந்தக்‌ கொடூர பரிசோதனை 
யின்‌ முடிவுகள்‌, மேற்கூறியது, உண்மையாக நடைபெற்‌ 
றது என நாம்‌ நம்ப வேண்டியிருக்கிறது. எனினும்‌, விஞ்‌ 
ஞானிகளுக்குத்‌ தெரிந்தவரை, குழந்தைப்பருவத்திலேயே 
பேச்சுத்‌ கொடர்பு இல்லாத குழந்தைகளால்‌ முதியவார்க 
ளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு வளர்ந்த குழந்தைக 
ளால்‌, ஒரு மொழியையும்‌ பேச முடியாது. கடுமையான 
தனிமையில்‌ வளர்ந்த குழந்தைகளால்‌ பேசவே முடியாது 
என்பது யாருக்கும்‌ ஆச்சரியம்‌ அளிக்காது. வளர்ச்சி 
யடைந்தவர்களிடமிருந்துதான்‌, குழந்தைகள்‌ பேசக்கற்றுக்‌ 
கொள்கின்றனர்‌. என்பது நீண்ட நாளாகக்‌ தெரிந்த ஒன்று. 
முன்னர்‌ விவரிக்கப்பட்ட குழந்தைகள்‌, மனிதப்‌ பேச்சைப்‌ 
பேசிப்பழகக்‌ கூட முடியாது போயிற்று; அதுமட்டுமின்றி, 
தங்கள்‌ வாழ்நாள்‌ பூராவும்‌ மனவளர்ச்சி தடைபட்ட குழந்‌ 
கைகளாக வாழ்ந்தன 

முதல்‌ ஆறு ஆண்டுகளில்கான்‌ குழந்தைகள்‌ பேசக்கற்‌ 
றுக்‌ கொள்கின்றன என்ற உண்மை உறுதி செய்யப்பட்டுள்‌ 
ளது. இதன்‌ பின்னர்‌, அவர்கள்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ திறனை 
இழந்துவிடுகின்றனர்‌. மனிதன்‌, தனது குழந்தைப்‌ பருவத்‌ 
தில்‌ ஒரு மொழியை திறம்பட கற்றுக்‌ கொண்டானால்‌ பின்னர்‌ 
பலமொழிகளை எளிதில்‌ கற்றுக்‌ கொண்டு அதில்‌ பாண்டி 
தயம்‌ அடைய முடியும்‌. பேச்சு உருவாகும்‌ அந்த முக்யெ 
மான காலக்கட்டத்தை இழந்துவிட்டால்‌ ஏற்படும்‌ சேதாரம்‌ 
அளவிடற்கரியது. மிகச்‌ சிறந்த போதகர்களால்‌ கூட, பய 
னுள்ள விளைவுகளை உண்டாக்க முடியாது. 

டேலிராண்‌ எனப்படும்‌ பிரான்சு நாட்டு அரசியல்‌ வல்லு 
நரின்‌ பிரசித்தி பெற்ற வாசகமாவது: “தனது எண்ணங்‌ 
களை மறைக்கவே, மனிதனுக்கு பேசும்‌ சக்தி அளிக்கப்பட்‌ 
டது” இதில்‌ ஓரளவு உண்மை இருக்கிறது. ஆனால்‌ மனித 
னுக்கு, கருத்துக்களைப்‌ AE கொள்ள ஒரு உள்ளார்ந்த 
தேவை இருந்தது. திர்‌ *ஆண்டுக்ளாக. குழந்தைகளை கோ 
புரத்தில்‌ வைத்து, பின்னர்‌ அவர்கள்‌ சைகை மூலம்‌ கருத்‌ 


512. 


துப்‌ பரிமாறிக்கொண்ட, அக்பரின்‌ பரிசோதனையை நினைவில்‌ 
கொள்ள வேண்டும்‌. இந்தக்‌ ககை, உண்மையை அடிப்ப 
டையாகக்‌ கொண்டது என்பகுற்கான மற்றும்பல ஆதாரங்‌ 
கள்‌ உள்ளன. எனினும்‌ மனிதர்களுடன்‌ பேச்சுவார்த்தை 
யின்றி, இரண்டுக்கு மேற்பட்ட குழந்தைகள்‌ ஒன்றாக வளர்ச்‌ 
கப்பட்டால்‌, அவர்கள்‌, கங்களது மொழியை உருவாக்கிக்‌ 
கொண்டனர்‌. அது, தங்கள்‌ தாய்‌ மொழியுடனே, வேறு 
எந்தமொழியுடனோ எந்த தொடர்பும்‌ கொண்டிருக்கவில்லை 
பெரும்பாலும்‌, சைகைகளாலும்‌, முதன்முதல்‌ ஒலிகளாலும்‌ 
அன ஒரு மொழியாகும்‌. 

முழு விபரங்களுடன்‌ ஆராயப்பட்ட ஒரு நிகழ்வில்‌ குழந்‌ 
கைகளால்‌ கண்டுபிடிக்கப்பட்ட மொழியில்‌ 21 அடிப்படை 
சைகைகள்‌ காணப்பட்டன. இதனுடன்‌ உள்ள பல்வேறு 
இணைப்புகளிலும்‌, வேறுபாடுகளிலும்‌, அந்த வயதில்‌ குழந்‌ 
கைகளுக்குத்‌ தேவையான எல்லா விபரங்களையும்‌ பரிமாற 
முடிந்தது. அவர்கள்‌ பழகிய முறையில்‌ ஒருவரோடு ஒருவர்‌ 
தகவல்‌ பரிமாறிக்‌ கொள்ள முடியாகவரை, அவர்கள்‌ ஒவ்‌ 
வொருவரையும்‌ தனித்‌ தனியாக பிரிக்கும்வரை, அவர்க 
ளால்‌, ஒரு பேசும்‌ மொழியைக்‌ கற்றுக்‌ கொள்ளா முடியாது. 
இந்தக்‌ குழந்தைகள்‌, சைகைகளாலான தங்களது மொழிகளை 
தாங்களே உருவாக்கிக்‌ கொண்டனர்‌. 

வாழ்க்கையின்‌ ஆரம்ப வருடங்கள்‌ மிகவும்‌ முக்கியமா 
னவை; ஏனெனில்‌, இந்தக்‌ கட்டத்தில்தான்‌ குழந்தையின்‌ 
மூளை வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. இந்தக்‌ காலக்‌ 
கட்டத்தில்கான்‌ மூளை ஸெல்களுக்கிடையிலான உறவு, ஒரு 
நிலை பெறுகிறது, இதன்‌ விளைவாக, மூளையும்‌ பல மாற்றங்‌ 
களுக்குள்ளாகிறது. 

வயது வந்தவார்களினிடையே இருக்கும்‌ போது, குழந்தை 
குனது தாய்மொழியில்‌ எளிகாகவும்‌, இயற்கையாகவும்‌ 
பாண்டித்தியம்‌ பெற முடியும்‌. குழந்தையைச்‌ சுற்றியுள்ள 
பலர்‌ பலமொழிகளைப்‌ பேசினால்‌, குழந்தை அதிலும்‌ திற 
மைபெற முடியும்‌. இத்தகைய சந்தர்ப்பம்‌ குழந்தைக்குக்‌ 
கிடைக்காவிடில்‌, குழந்தை மிகவும்‌ சிரமப்பட்டு பல ஆண்‌ 
டுகள்‌ பள்ளியிலும்‌, நிறுவனங்களிலும்‌, படித்து, ஒரு அயல்‌ 
மொழியைக்‌ கற்க. வேண்டி வரும்‌. “எனினும்‌ அவனால்‌, 
அபல்மொழிகைக்‌ களமாக திறமையுடன்‌ பேச ப. 


ன ரர! 313 


அதனால்தான்‌, அதிசீக்கிரமாக குழந்தைகளுக்கு அயல்மொ 
மிகளைக்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


பிரெஞ்சுக்காரர்களின மீது 
அலாதுமோகம்‌ 


ஆழகான எலிசவேதா திராசின்ஸ்காயா என்ற பெண்‌ 
மணி, ஒரு திறமைவாய்ந்த அறுவை டாக்டர்‌ மட்டுமல்ல 
ஒரு சிறந்த பேச்சாளரும்‌ கூட அவள்‌ குதிரைச்‌ சவாரியில்‌ 
சிறந்தவள்‌; இலக்கியத்திலும்‌, கலையிலும்‌ அவளுக்கு பெருத்‌ 
ஈடுபாடு உண்டு. அறிவீன்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ ஆழ்ந்த 
புலமை கொண்டிருந்ததால்‌, அன்னாரது சொற்பொழிவுக 
ளுக்கு எல்லாத்‌ துறையிலிமிருந்து மாணவர்கள்‌ மட்டுமல்‌ 
லாமல்‌, பேராசிரியர்களும்‌, மருத்துவர்களும்‌ வருகை தந்‌ 
குது ஆச்சரியமல்ல. 

இராசின்ஸ்காயா, குறிப்பாக பிரெஞ்சு அறிவியலிலும்‌, 
கலாசாரத்திலும்‌ பாண்டித்தியம்‌ பெற்றிருந்தார்‌. அந்து 
சிறப்பான நாட்டின்‌ சிறந்த மக்களை உண்மையாக ஆராதித்‌ 
வந்தார்‌. தனது சொற்பொழிவின்‌ போது, பிரான்சு நாட்டு 
மிகப்‌ பெரிய விஞ்ஞானிகளின்‌, வெற்றிகரச்‌ செயல்களைக்‌ 
குறிப்பிடத்‌ தயங்கவில்லை. உண்மையில்‌, பிரான்சு நாட்‌ 
டினர்‌ ஒவ்வொருவரையும்‌ பற்றி குறிப்பிட்டார்‌. உதாரண 
மாக, கிருமிநீக்க நிலையைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ போது, லூயீ 
பாஸ்டாரையும்‌ அவரது சகாக்களையும்‌ பற்றி அவர்‌, குறிப்‌ 
பிட்டார்‌. பின்னர்‌, அவர்‌ சார்போனைப்‌ பற்றியும்‌ குறிப்பிட 
வேண்டி இருந்தது. இதைத்‌ கொடர்ந்து முற்றிலும்‌ மாறு 
பட்ட ஜீன்‌ பால்‌ சாட்ரே அல்லது லூயீ ஆரகா ஆகி 
யோரைப்பற்றிக்‌ கூறி மகிழ்ந்தார்‌. அன்னார்‌, எப்போதுமே 
விஞ்ஞானத்திற்கும்‌, கலைக்குமிடையிலான உறவுகளை விவ 
ரித்தார்‌. 

அவரது இனிமையான சொற்பொழிவைக்‌ கேட்டு 
பார்வையாளர்கள்‌, மெய்‌ மறந்திருந்தனர்‌. சொற்பொழி 
வாளரோ, பார்வையாளர்களோ நேரத்தைப்‌ பற்றி கவ 
லைப்பட்டதாகத்‌ தெரியவில்லை. மணி ஓசையைக்‌ கேட்ட 
வுடன்தான்‌ அவர்‌, தள்து சொற்டுபாழிவை நிறுத்தி, புன்‌ 
சிரிப்புடன்‌ கூறுவர்‌: அ; நான்‌ யிரான்‌சு நாட்டுக்காரர்கள்‌ 
[நீது மிகையான ஆர்வம்‌ கொண்டுள்ளேன்‌. 


314 ஸ்‌ 


ஒருவரின்‌ எண்ணங்கள்‌ திரும்பத்‌ திரும்ப ஒரே பொரு 
ளின்‌ மீது போகும்‌ இந்த நிகழ்வை உடலியங்கியலாளர்‌ 
கள்‌, “*அதிக்க அம்சம்‌?” என அமைக்கின்றனர்‌. சுருங்கக்‌ 
கூறினால்‌, பல்வேறு காரணங்களால்‌, மூளையில்‌, மியைன 
ளெர்த்தல்‌ பகுதி ஒன்று உருவாகிறது. மூளையின்‌ எஞ்சி 
யுள்ள பகுதிகளிலிருந்து கிளர்த்கலின்‌ எல்லா உந்தல்களை 
யும்‌ கன்‌ பக்கம்‌ இது ஈர்க்கிறது. இதனால்‌ அதனது நட 
வடிக்கையும்‌ செறிவடைகிறது. 

ஒவ்வொருவரும்‌, ஆதிக்குகள்ளதன்‌ வினையை, எப்போ 
தாவது, அனுபவித்திருக்கிறோம்‌. பரீட்சைக்குத்‌ தயார்‌ 
செய்து கொள்வது; ஒரு நாடகத்தில்‌ தான்‌ நடிக்கும்‌ பகு 
தியை நடித்துப்‌ பார்ப்பது போன்ற ருசியான முக்கியமான 
பணியில்‌ ஒருவன்‌ ஈடுபட்டிருக்கும்போது, அந்த விஷயங்‌ 
களிலிருந்து, வேறொரு விஷயத்திற்கு மனதை மாற்றுவது 
என்பது இயலாத காரியமாகும்‌. வாழ்க்கையின்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட காலகட்டத்தில்‌ முதன்மையான ஸ்தானம்‌ கொடுக்‌ 
கப்பட வேண்டிய பணிமீது, நமது கவனத்கைச்‌ செலுத்த 
அனுமதிக்கப்படுவது, மூளை நடவடிக்கையின்‌ முக்கியமான 
பண்பாகும்‌. 

ஒருவன்‌, ஆதிக்க அம்சத்தால்‌ ஏன்‌ பாதிக்கப்பட வேண்‌ 
டும்‌ என்பகுற்கு பல காரணங்கள்‌ உள்ளன. உன்னகுமான 
கேசபக்க உணர்வுகளாலோ, ஒருவனது பணியின்‌ மேலுள்ள 
ஆர்வத்தாலோ, தனது இனியவளின்‌ மீதுள்ள காதலாலோ, 
அல்லது தாய்மைப்‌ பாசத்தாலோ, அது நிகழலாம்‌. ஆதிக்க 
முள்ள ஒரு நிலையை உருவாக்கி, இந்த உணர்ச்சிகள்‌ எதிர்ப்‌ 
படும்‌ தடங்கல்களை ஒழித்துக்கட்ட தங்களது திறமை முழு 
வதையும்‌ உபயோகிக்க மக்களுக்கு வழி வகுக்கிறது. மக்க 
ளின்‌ மீதுள்ள அன்பால்‌, அதற்கான ஆகிக்கமுள்ள பகுதி 
தூண்டப்படுவது, சிறைகளிலும்‌, கடும்‌ உழைப்பு முகாம்‌ 
களிலும்‌ அடைக்கப்பட்ட ரஷ்ய புரட்சிக்காரர்களை மனம்‌ 
களர்ந்துவிடாது ஊக்குவித்து, ஜாரிஸத்திற்கு எதிராக 
போராட்டத்தை துவக்க ஊக்கியது. இத்தகைய அதிக்க 
அம்சம்கான்‌, போரில்‌ ஈடுபட்டுள்ள வீரர்களின்‌ பயத்தைப்‌ 
போக்கி, குளிர்‌ மற்றும்‌ தாகம்‌, பசி, சோர்வு ஆகியவற்‌ 
றைத்‌ தாங்கிக்‌ கொள்ளச்‌ செய்ததுலதங்களது முழு முயற்‌ 
யுடன்‌ நாட்டைப்‌. அாதுகாக்க விதை செய்குது. 

ஆனால்‌, ஆதிக்கழிள்ள நிலை... எல்லா நேரங்களிலும்‌ 31 


313. 


யோகமாக இருந்ததில்லை. ஆதிக்கத்திற்கான காரணம்‌ சிறி 
யதாக இருந்தபோதிலும்‌, மூளையின்‌ முழு நடவடிக்கையை 
ஆக்ரமித்தால்‌, அது மற்றும்பலபிரதானமான பணிகளில்‌ 
குறுக்கிடலாம்‌. 

ஆதிக்கமான நிலையினால்‌, ஒருவன்‌ அடிக்கடி பாரபட்ச 
மாக இருக்கலாம்‌. நாடக அரங்கானாலும்‌ சரி, சொற்பொ 
மிவரங்கமானாலும்‌ சரி, விருந்தாக இருந்தாலும்‌ சரி 
ஒரு இளம்‌ தாய்‌, தனது குழந்தையைத்‌ தவிர வேறு 
எகைப்‌ பற்றியும்‌ பேசாதபோது, அகைக்‌ கேட்‌ 
பவன்‌ சோர்வடைந்து விடுவான்‌. மாறாக, அவள்‌, தான்‌ 
கண்டது அல்லது கேட்டதைப்‌ பற்றி, நமக்கு இதுவரை 
கோன்றியிராக சமத்காரமான ஒப்புமைகளையும்‌, சாமாந்திர 
ங்களையும்‌ எடுத்துக்‌ காட்டலாம்‌. 

ஆதிக்க அம்சம்‌ பல மாதங்கள்‌ அல்லது ஆண்டுகள்‌ 
நீடித்தால்‌, ஒருவனது அபிலாவைகளையும்‌ வளர்ச்சியையும்‌ 
பாதிக்கிறது. இது உங்களது பணிகளுக்கு உபயோகமாக 
இருக்கலாம்‌. வேடிக்கையாக கூறப்போனால்‌, அவர்‌, ஒரு 
குலைபட் சமான கட்டுப்பெட்டி எனலாம்‌. மாறாக, இதர 
பலவீனமான ஆதிக்க அம்சங்கள்‌ அனைத்தையும்‌ மட்டுப்ப 
டுத்தும்‌ ஒரு ஆதிக்கக்‌ குவியம்‌, அவரிடம்‌ இருப்பது ஒரு 
அறிஞரை, அவரது அறிவின்‌ ஆழத்திலிருந்து பயனுள்ள 
செய்திகள்‌ பலவற்றை வெளிக்‌ கொணருமாறு செய்கிறது. 
அத்தகையவன்‌ வழக்கமான ஓவ்வொரு சொற்பொழிவும்‌, 
உண்மையாகவே ஒரு மறக்க முடியாத சம்பவமாகும்‌. 

சகஜமான மூளை நடவடிக்கையில்‌ ஒரு ஆதிக்க அம்சம்‌ 
முறையான நிகழ்வாகும்‌. ஆதிகால விலங்கினங்கள்‌ கூட, 
ஆதிக்க நிலைகளால்‌ பாதிக்கப்பட்டன. அவற்றின்‌ பசி, தாக 
உணர்வுகள்‌ மற்றும்‌ சுய பாதுகாப்பு, இனப்‌ பெருக்கம்‌ 
போன்ற மிக எளிய காரணங்களால்கூட மேற்கூறியது எழு 
கிறது. உயிரினத்தின்‌ தேவைகளுக்கு ஏற்ப, ஒரு ஆதிக்க 
அம்சத்தின்‌ சக்தி வேறுபடலாம்‌. ஆதிக்கக்‌ கிளர்த்தலின்‌ 
ஒரு பலமான குவியம்‌, பலவீனமான ஆகிக்கங்கள்‌ அனைத்‌ 
தையும்‌ மட்டுப்படுத்தலாம்‌, அல்லது ஓடுக்கலாம்‌. 

எஜமானனில்‌ ஓவ்வொரு அசைவும்‌, ஒரு பசியுள்ள 
நாயை, உணவுப்‌ பூரிக்திராத்தின்‌ அருகே, செல்ல வைக்கி 
றது. நாய்க்கு, றா? உணவு ஆதிக்கம்‌ உண்டு. ஆனால்‌ நாயை, 
கழ்‌ புதிய வழக்கத்திற்கு மாறான, குழ்நிலையில்‌ வைத்தால்‌, 


க 


316 ஞ்‌ 


அது, குனது வாலை இரண்டு கால்களுக்குமிடையே வைத்துச்‌ 
கொண்டு, தனது பசியை மறக்கிறது. இப்போது, எந்த 
ஒரு சப்தமும்‌, புதிய மணமும்‌, அல்லது அதுபோன்ற ஒன்‌ 
றும்‌, நாயை உறும அல்லது பல்லைக்‌ காட்டச்‌ செய்யாது. 
இறுதியாக, ஆண்டுக்கு இரு தடவை, நாயைக்‌ குட்டிபோட 
குயார்‌ செய்ய, நாளமில்லா சுரப்பிகளின்‌ சுரப்பு நீரான 
பாலின ஹார்மோன்கள்‌, பெண்‌ நாயிடம்‌ நிரம்பி இருக்கின்‌ 
றன. அப்போது நாய்‌, தனது பயம்‌, மற்றும்‌ பசி, தனது 
எஜமானன்‌ ஆகியவற்றை மறந்து விடுகிறது. அதன்‌ முழு 
மையான நடத்தை அனைத்தும்‌ இனப்பெருக்கப்‌ பணியில்‌, 
மூழ்கி இருக்கும்‌. 

சகஜமான மூளையின்‌ நிகழ்வுகளைத்‌ தவிர, எந்த ஒரு 
நோயுக்கும்‌ நிகழ்வும்‌, குறிப்பாக அது பெரு மூளைப்‌ புறணி 
யில்‌ நிலைபெற்றிருந்தால்‌, நிலையான ஆகிக்க கிளர்த்தலின்‌ 
தநோயூக்கும்‌ ஒரு குவியத்தை உண்டாக்க முடியும்‌. அதன்‌ 
நடவடிக்கை ஒரு கட்டத்தைத்‌ காண்டும்‌ வரை, அத்தகைய 
குவியம்‌ மூளையின்‌ மற்ற பகுதிகளில்‌ தோன்றும்‌ கிளர்த்‌ 
குலை ஈர்க்கிறது. பின்னர்‌, கிளர்த்கல்‌, அருகேயுள்ள பகுதி 
களைப்‌ பாதிக்கும்‌ வகையில்‌ எதிர்‌ திசையில்‌ பரவுகிறது. 
புறணியின்‌ முற்பகுதிகளில்‌ நிலைபெற்ற, மிகையான கிளர்த்‌ 
தலின்‌ ஒரு நோயூக்கும்‌ குவியம்‌, ஒரு காக்கா வலிப்பை 
உண்டாக்க முடியும்‌. 

மனித மூளையைப்‌ பொறுத்தவரையில்‌, அதன்‌ மிகை 
யான கிளர்த்தலின்‌ விளைவுகளையும்‌, கிளர்த்தலின்‌ நோயூக்‌ 
கும்‌ ஒரு குவியத்தின்‌ காரணங்கள்‌ பற்றியும்‌ நமக்கு அதிக 
மாகத்‌ தெரியாது. நியூகினியின்‌ காடுகளில்‌ ““குரு' எனப்‌ 
கரு 


என்ற 


23 


படும்‌ ஒரு பயங்கரமான வியாதி, பரவிக்கிடக்கிறது. 
என்றால்‌ ஆங்கிலத்தில்‌, ““சிரித்துக்கொண்டே மரணம்‌” 
பொருள்‌, இந்த நோய்‌, பெண்களையும்‌, குழந்தைகளையும்‌ 
மட்டுமே பாதிக்கிறது. இந்த நோய்‌, படிப்படியாக உடல்‌ 
பலவீனமடைவதுடன்‌, துவங்குகிறது. பின்னர்‌ செயலிழப்பு; 
பின்னர்‌ முகத்தசைகளின்‌ விரைத்த நிலை; இறுதியில்‌ மர 
ணம்‌. மரணமடைந்து நபரின்‌ முகத்தில்‌ விரைத்த நிலையில்‌ 
சிரிப்பு காணப்படுகிறது, இநித: இதா யின்‌ காரணமோ, 
நோயூக்கும்‌ குவியம்‌ நிலைபெற்று; இருக்கும்‌, மூளையின்‌ பகு 
து இதுவரை: ருக்கும்‌ தெரியாது. அ 
க்‌ 

அ :: விலங்னெங்களின்‌:- நம்பு மண்டல்‌ செயலாற்ற த்தைய்‌ 


ஆம 


317 


பற்றி நமக்கு, மிகவும்‌ குறைந்த அளவே தெதரியும்‌; கீழ்‌ 
மட்ட விலங்கினங்களின்‌ நிலைபற்றி, இந்த அளவு கூடத்‌ 
தெரியாது. எனினும்‌, எவரும்‌ அறியாத இந்தத்‌ துறைக 
ளில்கான்‌, மிகவும்‌ அற்புதமான கண்டுபிடிப்புகள்‌ ஏற்ப 
டலாம்‌. 

ஈட்டிப்பூச்சி எனப்படும்‌, ஒரு அறுவறுப்பான ஓட்டுண்‌ 
ணியால்‌ மாடுகளும்‌ ஆடுகளும்‌ பாதிக்கப்படுகின்‌ றன. இந்தப்‌ 
பூச்சியால்‌ மனிதனும்‌ பாதிக்கப்படலாம்‌. விவசாயப்‌ பண்‌ 
ணையின்‌ பிராணிகளின்‌ கல்லீரலில்‌, இந்த ஒட்டுண்ணி வசிக்‌ 
கிறது. ஆனால்‌ அதன்‌ முட்டைப்‌ புழு, எறும்புகளின்‌ உட 
லில்கான்‌ வசிக்க முடியும்‌. ஆடுமாடுகள்‌ மேய்ந்துகொண் 
டிருக்கும்போது இத்தகைய எறும்புகளை புசிப்பதால்‌, இந்த 
நோயால்‌ பாதிக்கப்படுகின்றன. எறும்புகளைப்‌ போன்ற சுறு 
சுறுப்பான ஐந்துக்கள்‌, எவ்விதம்‌ தங்களை உயிருடன்‌ சாப்பி 
டப்பட அனுமதிக்கின்றன என்பது பலகாலமாக ஒரு புதிரா 
கவே இருந்தது. மேலும்‌, பாதிக்கப்பட்ட எறும்புகள்‌ மிகக்‌ 
குறைவாகவே இருக்கும்‌;-சுமார்‌ 10,000ல்‌ ஒன்று; -— ஆனால்‌ 
இந்த நோய்‌, ஆடுமாடுகளிடையே பெருமளவில்‌ காணப்ப 
டுகிறது. ஒரு பசு, நோய்வாய்ப்பட எத்தனை எறும்புகளை 
உண்ண வேண்டும்‌? இந்த நோய்‌ பரவியுள்ள பகுதிகளில்‌, 
ஆடுமாடுகள்‌, எறும்பை மட்டும்‌ தின்கின்றன, என்ற கருத்து 
நிலவுகிறது 

ஈட்டிப்பூச்சியை எதிர்த்துப்‌ போராட முடியாது. பாதிக்‌ 
கப்பட்ட புல்வெளிகளைக்‌ கண்டுபிடிப்பதே சிரமமாகும்‌. ஏனெ 
னில்‌ ஒரு எறும்பு, இந்தத்‌ தீங்கான ஓட்டுண்ணியைத்‌ தனது 
உடலில்‌ கொண்டுள்ளதா என அறிய நீண்ட நேரம்‌ பிடிக்‌ 
கும்‌. எப்படியெனில்‌ முதலில்‌ எறும்பைக்‌ கூறுபிளக்க வேண்‌ 
டும்‌; இரைப்பையை அகற்றி, அதைப்‌ பதனப்படுத்தி, உருப்‌ 
பெருக்கியினடியில்‌ சிறிய கருப்புப்‌ புள்ளிகள்‌ உள்ளனவா 
எனப்‌ பார்க்க வேண்டும்‌. இவைதான்‌, எறும்பின்‌ இரைப்‌ 
பையின்‌ வழியாக, செர்சேரியா (பூச்சியின்‌ வளர்ச்சியின்‌ 
ஒரு கட்டத்தில்‌, முட்டைப்புழு செர்சேரியா என அழைக்‌ 
கப்படுகிறது) குடைந்து வெளியேறும்‌ பாதைகளாகும்‌. 

எறும்பின்‌ இரைப்பையை விட்டு வெளியேறிய செர்‌ 
சேரியா என்ன. செய்கிறது. என்பதைக்‌ கண்டுபிடிக்க, சமீபத்‌ 
தில்‌ விஞ்ஞானிகள்‌: முமீன்ற போது, : ஜிவ்‌ ற்றில்‌ பல, எறும்‌ 
பின்‌ வயிற்றிலேயே சும்மா இருப்பதைக்‌, கண்டு ஆச்சரிய 


3 18 ஷே. 


/ 147 NZ 
தரி ஸர AOD 
ததத த்‌ 


மடைந்தனர்‌, ஆனால்‌ ஓந்துவின்‌ நரம்பு மண்டலத்தின்‌ மிக 
முக்கிய பகுதியாகிய உணவுக்‌ குழல்‌ அடி நரம்பு முடிச்சை, 
ஒரு செர்சேரியாவது, ஊடுருவி நிலைபெறுகிறது. எறும்புக 
ளின்‌ காடைகளுக்குச்‌ செல்லும்‌ நரம்பு இழைகளின்‌ இடை 
யேயுள்ள நரம்பு முடிச்சின்‌ முன்பகுதியில்‌ செர்சேரியா நிலை 
பெற்று விடுகிறது; இங்கு, இது மெடாசெர்சேரியாக மாறு 
கிறது; அதுதான்‌ முட்டைப்‌ புழுவின்‌ உருமாற்ற நிலையின்‌ 
கடைசிக்‌ கட்டமாகும்‌. எந்த செர்சேரியா நரம்பு முடிச்‌ 
சினுட்‌ செல்கிறது? ஏன்‌ ஒன்றே ஒன்றுதான்‌ நரம்பு முடிச்‌ 
சில்‌ நிலைபெறுகிறது? மற்ற செர்சேரியாக்களுக்கு, இது, 
எப்படித்‌ தெரியவருகிறது? என்பனவற்றைப்‌ பற்றி, நமக்கு 
இது வரை ஒன்றும்‌ தெரியாது. ஆனால்‌, எறும்பின்‌ நரம்பு 
மண்டலத்தின்‌ தலைமைச்‌ செயலகத்தில்‌, தங்களது பிரது 
நிதி ஒன்றை, அவை கொண்டிருக்க வேண்டும்‌ என்பதை 
இப்போது நீங்கள்‌ கெரிந்து கொள்வீர்கள்‌. 
நோய்வாய்ப்பட்ட எறும்புகளின்‌ இறுதி முடிவைப்‌ பற்றித்‌ 
தெரிந்துகொள்ள விஞ்ஞானிகள்‌ ஆவலாக இருப்பது இயற்‌ 
கையே; உயிருள்ள ஒன்று, ஐந்துவின்‌ மூளை.யினு ட்‌ செல்வது; 


கட்டாயமாக மூளையின்‌ நடவடிக்கையைப்‌ பாதிக்கும்‌. காற்‌. 


றின்‌ வெப்பம்‌ போதிய அளவு உஷ்ணமாக இருக்கும்‌ வரை, 
பாதிக்கப்பட்ட எறும்புகள்‌ சகஜமாக இருக்கின்றன என்று 
தீர்மானிக்கப்படும்‌ வரை, மூளையின்‌ நடவடிக்கையில்‌ ஒரு 
மாற்றத்தையும்‌ காணவில்லை எறும்புகள்‌, தங்களுக்குப்‌ 
பழக்கமான பாதைகளின்‌ வழியாக அங்குமிங்கும்‌ ஓடி, உண 
வையும்‌ கட்டடப்‌ பொருட்களையும்‌, தங்களுக்குச்‌ சொந்‌ 
குமான எறும்பு குன்றுக்கு எடுத்துச்‌ செல்கின்றன; சுருங்கக்‌ 
கூறின்‌, எறும்பு, சமூகத்தின்‌ எல்லா நடவடிக்கைகளிலும்‌, 
ஆக்கபூர்வமாகப்‌ பங்கு கொள்கிறது. ஆனால்‌, இரவானதும்‌, 
குளிரான சூழ்நிலை உண்டானதும்‌, செர்சேரியா கொண்ட 
எறும்பு, ஒரு புல்லின்‌ உச்சியில்‌ ஏறி, யாருமே இழுத்து 
விடாதபடி, தனது தாடைகளால்‌ பலமாகப்‌ பற்றிக்‌ கொள்‌ 
கிறது. மறுநாள்‌ காலைவரை, இதேநிலையில்‌ அசைவற்று 
இருக்கிறது. உதயசூரியன்‌, நிலத்தை வெப்பமடையச்‌ செய்‌ 
கிறது காலையிலும்‌, மாலையிலும்‌ மேய்ந்து கொண்டிருக்‌ 
கும்‌ ஆடு, மாடுகள்‌ அத்தகைய எறும்புகளை உண்ணுகின்றன. 
சூழ்நிலை குளிராக இருக்கும்போது, எறும்பின்‌ உணர்ச்சி 
யற்ற நிலையும்‌ நீடிக்கிறது; ஆகவே, ஆடுமாடுகள்‌ நோயால்‌ 
பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பமும்‌ அதிகரிக்கிறது. 

இந்தக்‌ கண்டுபிடிப்பு ஜனரஞ்சகமாக இருப்பதோடல்லா 
மல்‌, மிகவும்‌ உபயோகமாகவும்‌ இருக்கிறது குளி பதனப்‌ 
பெட்டியினுள்‌ எறும்புகளை வைத்தால்‌, அவைகளினுள்‌ 
நோயால்‌ பாதிக்கப்பட்ட எறும்புகள்‌ இருக்கின்றனவா என 
அவற்றின்‌ நடத்தைகளிலிருந்து கண்டுபிடித்துவிடலாம்‌ 

பொதுவாக, கீழ்மட்ட விலங்குகளில்‌, மூளை வியாதி 
யைப்‌ பற்றிய ஆராய்ச்சி, இன்னும்‌ துவங்கப்படவில்லை 
எனினும்‌, எல்லா விஞ்ஞானிகளும்‌, இந்தப்‌ பிரச்சினையைப்‌ 
பற்றி விரைவில்‌ ஆராய வேண்டும்‌ என்பதை ஓப்புக்‌ கொள்‌ 
கின்றன. 


விஞ்ஞானிகளின்‌ ஊகங்களும்‌ 
ஐயப்பாடுகளும்‌ 
ஞாபக சக்தி பற்றிய புதிருக்கு விடை காணுவ.தில்‌, தற்‌ 
கால உயிரியல்‌ ஈடுபட்டுள்ளது. உலகெங்குமுள்ள நூற்றுக்க 
ண்க்கான விஞ்ஞா:னிகுளளல்‌ இந்தப்‌: பிரசினை ஆராயப்பட்டு 
வருகிறது ஞாபக “சக்தி; நமது நினைவு கூர்வு மூலம்‌ சேமிக்‌ 


320. ஃ 


கப்பட்டதில்‌ பங்குபெறும்‌ மூளையின்‌ பகுதிகள்‌; நமது வாழ்‌ 
நாள்‌ பூராவும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக சேகரித்து வைக்‌ 
கப்பட்ட, பெருமளவிலான அறிவு; போன்றவற்றைப்பற்றி 
குற்போது நமக்கு ஒன்றும்‌ தெரியாது. எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக இந்தத்‌ தகவல்கள்‌ எல்லாம்‌, மூளையில்‌ எவ்விதம்‌ 
அறியப்படுகிறது என்பதை நாம்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
விரிவாக்க கூறினால்‌, கிடைக்கும்‌ தகவலை மூளையில்‌ அச்சுப்‌ 
பதிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ காகிதம்‌, மை (மசி), எழுத்‌ 
துகள்‌ எந்த வகையானது என விஞ்ஞானிகள்‌ கண்டு பிடிக்க 
வண்டும்‌. 

மேற்கூறியவை, ஞாபக சக்தி பற்றிய பல பிரச்சினைக 
ளில்‌ ஒருசில ஆகும்‌. உதாரணமாக, நமது ஞாபக சக்தியின்‌ 
சேமிப்புக்‌ கிடங்கில்‌ இருந்து, மூளைக்குத்‌ தேவையான தககவல்‌ 
எவ்விதம்‌ பாகுபடுத்தப்பட்டு, கேர்ந்கெடுக்கப்பட்டு, ௮கற்‌ 
றப்படுகிறது என்பதைத்‌ தேர்ந்துகொண்டால்‌ மிகவும்‌ பய 
னுள்ளதாக இருக்கும்‌. மனித மூளை தான்பெறும்‌ எல்லாத்‌ 
தகவல்களையும்‌ திடமாகச்‌ சேமித்து வைக்கிறது என நம்ப 
இடமிருக்கிறது. சேமித்துவைக்கப்பட்ட அறிவின்‌ ஒருசில 
பகுதியையே நாம்‌ பயன்படுத்துகிறோம்‌ என்ற உண்மைக்குக்‌ 
காரணம்‌, பெறுவகுற்கான யாந்திரிகம்‌ முழுமை பெறவில்லை 
என்பதுதான்‌. 

ஞாபக சக்தி பற்றிய தற்கால கோட்பாடுகள்‌ எல்லாமே, 
இரண்டு பிரிவுகளுள்‌ அடங்குகிறது. முதலாவது, ஞாபக 
சக்தி பற்றிய உயிர்வேதியியல்‌ தத்துவம்‌. இதன்படி, மூளை 
யில்‌, தகவல்கள்‌ ரைபோறநூக்ளியிக்‌ அமில [ஆர்‌. என்‌. ஏ ] 
மூலக்‌ கூறுகளில்‌ அல்லது வேறு ஏதோ மிகப்‌ பெரிய மூலக்‌ 
கூறுகளில்‌ சங்கேதமாக அமைந்துள்ளது. இந்தக்‌ கோட்‌ 
பாட்டிற்கு சாதகமான முதல்‌ அம்சம்‌ என்னவெனில்‌ உயிர்‌ 
வேதியியலின்‌ தொகுப்பு தகவல்களை வரையரையற்ற அள 
வில்‌, தக்க வைக்க அனுமதிக்கிறது. இன்னும்‌ சக்தி வாய்ந்த 
இரண்டாவது அம்சம்‌ என்னவெனில்‌ தகவலைச்‌ சேமிக்கும்‌ 
இந்த முறை, வாழ்வின்‌ துவக்கத்திலிருந்தே இருந்து வரு 
கிறது. ஒரு பரம்பரையிலிருந்து மற்ற பரம்பரைக்குத்‌ தக 
வலைக்‌ கடத்து இந்த முறையை இயற்கை கையாண்டு வரு 
கிறது. 

இதையே மரபு.ஆறுதிப்படுத்தும்‌துட்ப அணுவின்‌ தகவல்‌. 
எனக்‌ கூறுகிறோம்‌. இது, கடிமைன: நிமதிகளையும்‌, கோரிக்‌ 


21-1508 321 


கைகளையும்‌ கொண்டது. ஒரு குறிப்பிட்ட இனத்தைச்‌ 
சார்ந்த ஒவ்வொரு தனி நபரும்‌, எப்படியிருக்க வேண்டும்‌ 
என்பதை வரையறுக்கிறது. ஜீன்‌ எனப்படும்‌ இந்த நுட்ப 
அணு, ஒரு விலங்கினத்தின்‌ தோற்றத்தையும்‌, அதன்‌ உள்‌ 
ளுறுப்புக்களின்‌ சிறப்பான பணிகளையும்‌ மட்டும்‌ கட்டுப்ப 
டுத்தாது, அகன்‌ நடவடிக்கையின்‌ தன்மையையும்‌ நிர்ண 
யிக்கிறது. சூழ்ச்சிப்‌ பொறியை எவ்விதம்‌ அமைப்பது; காத்‌ 
துக்‌ கொண்டிருப்பது; இரையை எவ்விதம்‌ பிடிப்பது; போன்‌ 
றவற்றை சிங்கங்களுக்கு யாரும்‌ கற்றுத்தரவில்லை. ஒருசி 
லந்திப்‌ பூச்சிக்கு, தனது கூட்டை எவ்விதம்‌ அமைப்பது 
என யாரும்‌ காண்பிக்கவில்லை; பெண்‌ வண்ணாக்திப்‌ பூச்சு, 
குனது அண்‌ சகாவை எளிதில்‌ அடையாளம்‌ கண்டு கொள்‌ 
கிறது. விலங்கினங்களுக்குக்‌ கிடைத்த இந்த உள்ளார்ந்த 
அறிவு, உயிரினத்தின்‌ மற்ற சிறப்புப்‌ பண்புகளைப்‌ போன்று 
நிரந்தரமானது. புகழ்பெற்ற விலங்கியலாளரான வேக்னர்‌, 
சிலந்திப்‌ பூச்சிகளை, அதன்‌ அமைப்பைப்‌ பொறுத்தல்‌ எனக்‌ 
கூறியது காரணமில்லாமல்‌ அல்ல. இது மிகவும்‌ அறிவுக்குப்‌ 
பொருத்தமானது; ஏனெனில்‌ சிலவகைகள்‌, ஒரேமாதிரியான 
கோற்றத்கைக்‌ கொண்டுள்ளன. 

உயர்மட்ட விலங்குகளிலும்‌, மனிதனிலும்கூட, நடத்‌ 
தையின்‌ படிவம்‌ ஓரளவு, பரம்பரையாகப்‌ பெறுவதாகும்‌. 
பிறந்த குழந்தைக்குப்‌ பாலை உறிஞ்ச யாரும்‌ கற்றுத்‌ 
தரவில்லை. அது, உயிரினத்தின்‌ உள்ளார்ந்த ஒரு பிரதிவி 
னையாகும்‌. இந்த வகையான பலவகை பிரதிவினைகள்‌ இருந்த 
போதிலும்‌, அவற்றைப்‌ பற்றி நமக்குத்‌ தெரிந்தது சொற்‌ 
பமே. 

முட்டையிலிருந்து சமீபத்தில்‌ வெளிவந்த குஞ்சுகள்‌- 
இரைதேடும்‌ பறவையையே கண்டிராத கோழி, இட்ட முட்‌ 
டையிலிருந்து வெளிவந்த குஞ்சுகள்‌--எளிதில்‌ இரைகேடும்‌ 
பறவையிலிருந்து, தீங்கற்ற ஒன்றை எளிதில்‌ கண்டுபிடிக்க 
முடியும்‌ என்பதை அறிந்த விஞ்ஞானிகள்‌ ஆச்சரிய மடைத்‌ 
தனர்‌. பறக்கும்‌ ஒரு பருந்தின்‌ நகரும்‌ நிழலை (ஒரு சிறிய 
குலை, தோள்கள்‌, பரந்து விரிக்கப்பட்ட சிறகுகள்‌, நீண்ட 
மெலிந்த உடல்‌ ஒருவால்‌) புதிதான கோழிக்‌ குஞ்சுகளுக்‌ 
குக்‌ காட்டினால்‌ அவை, 'திலடைகின்றன; நிழல்‌ எதிர்பு 
றமாகப்‌ போகும்போது, சிறகு கொண்ட வாத்து (வால்‌ 
தலையாகவும்‌, நீண்ட! கழுத்தும்‌, சிறிய தலையும்‌), உயிருள்‌ 


32 


ளது போன்று தோன்றும்‌ போது, கோழிக்குஞ்சுகள்‌ பயப்‌ 
படுவதில்லை. 

கோழிக்‌ குஞ்சின்‌ மனதில்‌, இரைதேடும்‌ பறவையின்‌ 
உருவம்‌ அச்சுப்பதிக்கப்பட்டிருக்கிறது எனத்‌ தெரிகிறது. 
அகன்‌ பெற்றோர்களிடமிருந்து இந்தத்‌ தகவல்‌ உயிர்‌ இயை 
பியல்‌ தொகுப்பு மூலம்‌ பெறப்படுகிறது. பெறப்பட்ட உரு 
வம்‌ உயிர்‌ இயைபியல்படி கதொகுக்கப்பட்டால்‌, உண்மை 
யான அனுபவத்தின்‌ மூலம்‌ பெறப்பட்ட ஒரு உருவம்‌, 
இதே முறையில்‌ ஏன்‌ தொகுக்கப்படக்‌ கூடாது? நல்லவை 
களை ஏற்றுக்‌ கொள்ள இயற்கை எப்போதும்‌ மறுக்காது 
என்பதை நாம்‌ அடிக்கடி கண்டிருக்கிறோம்‌. இப்போது 
ஏன்‌, வேறுவிகமாகப்‌ பணிபுரிகிறது? 

இரண்டாவது கோட்பாட்டின்படி ஞாபகம்‌ வைத்துக்‌ 
கொள்ளும்‌ நிகழ்வில்‌, ஒரு புதிய அமைப்பு உருவாகிறது. 
நரம்பு ஸெல்களுக்கிடேயே புதிய இணைப்புகள்‌ கட்டப்ப 
டுகின்றன. மனிதனின்‌ வாழ்நாள்‌ பூராவும்‌ இத்தகைய நரம்‌ 
பிணைப்புகள்‌ நீடிக்குமா? முதிர்ந்த வயதில்‌ ஞாபக சக்தி 
மங்கிப்‌ போவது (புதிய சம்பவங்களை நினைவில்‌ கொள்ளும்‌ 
திறன்‌ குறைந்து விடுகிறது) நரம்பு மண்டலத்தின்‌ சேமிப்‌ 
புகள்‌ காலியாகிவிடுவதால்‌ இருக்கலாமா? கணக்கு வல்லு 
நர்களால்‌ இது பற்றி எதுவும்‌ கூற இயலவில்லை. எனினும்‌, 
எந்த நரம்பு ஸெல்லும்‌ பல்லாயிரக்கணக்கான நரம்பு 
முடிவுகளைப்‌ பெறுகின்றன என்பதனைக்‌ கவனத்தில்‌ கொண் 
டால்‌, மனித மூளையின்‌ நரம்பு வலைப்பின்னல்‌, தேவைப்பட்ட 
எல்லாத்‌ தகவல்களையும்‌ சேமித்து வைக்கும்‌ திறன்‌ கொண்‌ 
டது என்பது சாத்தியக்‌ கூறான ஒன்றாகும்‌. 

இந்தக்‌ கோட்பாட்டிற்குச்‌ சாதகமான விவாதம்‌ என்‌ 
னவெனில்‌, பரிணாமத்தின்போது, நரம்பு ஸெல்கள்‌ அடைந்த 
மாற்றம்‌ மிகவும்‌ சொற்பமே. கீழ்மட்ட விலங்கினங்களி 
லும்‌, மனிதனிலும்‌ நியூரான்களில்‌ நடைபெறும்‌ உயிர்‌ இயை 
பியல்‌ நிகழ்வுகள்‌ ஒரேமோதிரியே இருக்கின்றன. நரம்பு 
ஸெல்களின்‌ எண்ணிக்கையை அதிகரிப்பதிலும்‌, நரம்பு மண்‌ 
டலத்தின்‌ அமைப்பை இன்னும்‌ செம்மைப்படுத்துவதிலும்‌ 
முன்னேற்றம்‌: தோன்றியுள்ளது. 

தற்போது, ஞாபக சக்தி பற்றி நமக்குத்‌ தெரிந்த எல்‌ 
லாமல்ல, இந்தக்‌ "கோட்பாட்டை “ஊள்ஜிதப்படுத்துறெது. 


a 2223 


உதாரணமாக, மாவு வண்டின்‌ முட்டைப்‌ புழு, வளைந்து 
வளைந்து செல்லும்‌ ஒரு அமைப்பில்‌ நகர்ந்து செல்லும்‌ 
போது, வலதுபக்கம்‌ மட்டும்‌ திரும்ப இதைப்‌ பழக்கினால்‌, 
வண்டு முதிர்ச்சி அடைந்த போதும்‌ இதே பழக்கத்தைக்‌ 
கொண்டிருக்கும்‌. முட்டைப்‌ புழு, கூட்டுப்‌ புழுவாக மாறும்‌ 
போது, அகன்‌ உடலமைப்பு மாறுகிறது. எல்லா நரம்புத்‌ 
தொடர்புகளும்‌, 90% நரம்பு ஸெல்களும்‌ அழிந்துவிடுகின்‌ 
றன. அப்படியிருந்தும்‌ அதன்‌ ஞாபக சக்தி அழியாமல்‌ 
இருப்பது ஒரு புதிராகும்‌. 

தற்போது, இந்த இரண்டு கோட்பாடுகளில்‌ எது சரி 
யானது என்று கூறுவது கடினமாகும்‌. ஆனால்‌, கட்டுப்பட்ட 
அனிச்சையின்‌ ஞாபக சக்தியைப்‌ பொறுத்தமட்டில்‌ கட்டுப்‌ 
பட்ட தூண்டலால்‌ உருவான நினைவு கூர்கலை தக்கவைக்‌ 
கும்‌ நரம்புக்‌ கேந்திரங்களுக்கும்‌, இதற்கான பிரதி வினைக 
ளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ ஒரு செயலகத்திற்கும்‌ இடையில்‌ தற்‌ 
காலிக இணைப்புகள்‌ உள்ளன என்ற கருத்தில்‌ வேறுபாடு 
எதுவும்‌ இல்லை. எனினும்‌, இதிலும்‌, விளக்கப்படாதவை 
பல உள்ளன. இந்த இணைப்பு எவ்விதம்‌ தோன்றுகிறது 
என்பது புதிராக இருக்கிறது. இந்த இணைப்பு செயல்‌ 
சார்ந்த ஒன்றாகும்‌; இது, வெறுமனே குறிப்பிட்ட சைனாப்சு 
கள்‌ வழியே கிளர்த்தலை, திறமையுடன்‌ கடத்துகிறது என 
சில விஞ்ஞானிகள்‌ கருதுகின்றனர்‌. நியூரான்‌௧ளுக்கிைடையே 
புதிய இணைப்புகள்‌ தோன்றுவதுடன்‌, கட்டுப்பட்ட அனிச்‌ 
சைகளும்‌ கோன்றுகின்றன என சில விஞ்ஞானிகள்‌ கருது 
கின்றனர்‌. இது, புதிய கிளைகளின்‌ வளர்ச்சியாலோ அல்லது 
கிளைகளில்‌ புதிய சைனாப்சுகள்‌ தோன்றுவதாலோ நிகழ்கி 
அது. 

எனினும்‌ மூளையின்‌ பணி அல்லது உயர்தர நரம்பு நட 
வடிக்கை, நரம்பு ஸெல்களின்‌ நடவடிக்கையுடன்‌ இணைந்துள்‌ 
ளது. சந்தேகத்திற்டெமின்றி, இது எல்லோராலும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்டது. இதனால்தான்‌, பிரசித்திபெற்ற அமெரிக்க 
உடல்‌ இயங்கியலாளர்‌ ராபர்ட்‌ காலம்பாஸ்‌ சில ஆண்டுக 
ளுக்கு முன்‌ எழுதிவெளியிட்ட ஒரு கட்டுரை, மிகுந்த 
சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது. புற உலகை உண்ர்வது; கட்‌ 
டுப்பட்ட அனிச்சைகள்‌ உருவாவது, ஞாபக சக்தி போன்ற 
மூளையின்‌ பிரதான பணிகள்‌ அனைத்துக்கும்‌ நரம்பு செல்‌ 
களுக்கும்‌ ஒரு தொடர்பும்‌ இல்லை என்றும்‌, :அவை களையா 


52” 


வுடன்‌ இணைந்துள்ளது என அந்த விஞ்ஞானி விவாதித்தார்‌. 
இளையா என்பது நியூரான்‌ அங்கங்களைச்‌ சுற்றியுள்ள மிகச்‌ 
சிறிய ஸெல்களாகும்‌; நியூரான்‌ கிளைகளுக்கிடையே உள்ள 
இடைவெளியை இவை பூர்த்தி செய்கின்றன. 

உயிரியலில்‌ சுவைக்குதவாக கருத்துக்கள்‌ அபூர்வமான 
நிகழ்ச்சிகளால்ல; அனால்‌ அவை செல்வாக்கடையுமுன்பு, 
பொதுவாக மறக்கப்படுகின்றன. காலம்பாஸின்‌ கருத்துக்‌ 
கள்‌, சோவியத்‌ யூனியனில்‌ கூட பரவியிருந்தது. சோவியத்‌ 
யூனியன்‌, நரம்பு மண்டலத்தின்‌ மீதான ஆராய்ச்சியில்‌ 
ஆர்வம்‌ கொண்டிருந்தது. அந்தச்‌ சமயத்தில்‌, விஞ்ஞானி 
கள்‌, களையா பொருட்களைப்‌ பற்றி விவாதிக்கத்‌ தயாராக 
இல்லை. ஏனெனில்‌ தங்களது விவாதங்களை ஊர்ஜிதம்‌ செய்ய 
போதுமான உண்மைகள்‌ கிடைக்கவில்லை. களையா செல்‌ 
கள்‌, நரம்பு ஸெல்களைவிட எண்ணிக்கையில்‌ அதிகமாக 
இருந்தாலும்‌. கிளையாவைப்‌ பற்றி அனேகமாக ஒன்றுமே 
தெரியவில்லை. அவை நியூரான்‌௧ள ஆதரித்து, அவற்றிற்கு 
வேண்டிய அனைத்தையும்‌ வினியோகித்ததாக முன்பு கருதப்‌ 
பட்டது. ஏனெனில்‌ ரத்தத்தின்‌ தந்துகிகள்‌, நரம்பு ஸெல்க 
ளுடன்‌ நேரடியாகத்‌ தொடர்பு கொண்டிருக்கவில்லை. 

காலம்பாஸ்‌ தெரிவித்து கருத்துக்களுக்கு, அடிப்படை 
இல்லாததால்‌, நீண்ட காலம்‌ அது நீடிக்கவில்லை. எனினும்‌ 
அதற்கான ஆதரவாளர்கள்‌, சோவியத்‌ யூனியன்‌ உள்ளிட்ட 
பல்வேறு நாடுகளில்‌, இருந்தனர்‌. உதாரணமாக ஜியார்‌ 
ஜியா நாட்டு உடல்‌ இயங்கியலாளர்கள்‌, ““கிளையாக்களின்‌ 
பங்கு, முன்னர்‌ கருதப்பட்ட கைவிட, மிகவும்‌ முக்கியம்‌ 
வாய்ந்தது?” என்ற அனுமானத்தை வெளியிட்டனர்‌. எனி 
னும்‌ காலம்பாஸைப்‌ போன்றல்லாமல்‌ “ஞாபக சக்திக்கும்‌, 
விழிப்பான தன்னறிவுக்கும்‌ களையாதகான்‌ பொறுப்பு?” என 
அவர்கள்‌ வாதிடவில்லை; அனால்‌ கட்டுப்பட்ட அனிச்சை 
கள்‌ உருவாகும்‌ போது, தற்காலிக இணைப்புகளை மூடும்‌, 
பணிக்கு களையாகான்‌ காரணம்‌ எனக்‌ கருதினர்‌. 

மத்திய நரம்பு மண்டலத்திலுள்ள நரம்பு இழைகளின்‌ 
பல முடிவுகள்‌, மையிலீன்‌ உறையால்‌ மூடப்படாமல்‌, 
திறந்தே இருந்தன என்பதை செல்‌ இயலாளர்கள்‌, பல 
காலத்திற்கு முன்பே தெரிந்திருந்தனர்‌. இத்தகைய நரம்பு 
முடிவுகளிலிருந்து (நுனிகளிலிருந்து) வெளிவரும்‌ மின்னோட்‌ 
டம்‌ பரவச்‌ செய்யப்பட வேண்டும்‌ ஜைனவும்‌, அவை, அருகி 


லுள்ள நரம்பிமைகளுக்கு கிளர்த்தலைக்‌ கடத்துவதில்‌ பல 
வீனமாக இருந்தன எனவும்‌ கணிக்கப்பட்டது. முதலில்‌ 
திறந்திருந்த நரம்பு நுனிகள்‌, மையிலீன்‌ உறையைப்‌ பெற்று 
துரிதமாக பணிபுரிகின்றன என ஜியார்ஜியா நாட்டு விஞ்‌ 
ஞானிகள்‌ முடிவு கட்டினர்‌. இந்த உறை, களையா செல்க 
ளால்‌ ஆனது; அவற்றின்‌ கிளைகள்‌, நரம்பிழையைச்‌ சுற்றி 
பல மடிப்பு கொண்ட மையிலீன்‌ உறையாக விளங்குகிறது. 

எனினும்‌ மேற்குறிப்பிட்ட ஊகங்கள்‌ உரியானவையா 
என்பது நாளடைவில்கான்‌ கெரியும்‌; ஏனெனில்‌ கிளையா 
பற்றிய ஆராய்ச்சி, இப்போது தான்‌, துவங்கியிருக்கிறது. 
இத்தகைய ஆராய்ச்சிகளால்‌ கிடைக்கும்‌ புதிய அணுகுமுறை 
மத்திய நரம்பு மண்டலத்தின்‌ அடிப்படைப்‌ பணிகளுக்குக்‌ 
காரணமான உடலியங்கியல்‌ பற்றிமேலும்‌ கெரிந்து கொள்ள 
உதவும்‌ என்பதில்‌ சந்தேகமே இல்லை. 


தைரியமான ஒரு வஞ்சகன்‌ 
விலங்கினங்களும்‌, _மனிகனும்‌ பலவகைகளில்‌ ஒப்பிடப்‌ 
பட்டன. அதன்‌ விளை&ச்க. பல்‌ புதிய பெயர்கள்‌ தோன்‌ றின. 


226. 


ஒரு மீனின்‌ வாலில்‌ இருந்த கூர்மையான முட்கள்‌ அறுவை 
மருத்துவரின்‌ கத்தியைப்‌ போன்றிருந்ததால்‌, அவற்றிற்கு, 
்‌“அறுவை-மீன்‌'' எனப்‌ பெயரிடப்பட்டது. ஒரு கடல்‌ நாய்‌, 
கடலோரப்‌ பாறைகளின்‌ மீது உட்கார்ந்திருப்பது பிரார்த்‌ 
தனை செய்துகொண்டிருக்கும்‌ ஒரு துறவி போன்று இருந்‌ 
கதால்‌, அந்த கடல்‌ நாய்‌, துறவி-கடல்‌ நாய்‌ என அழைக்‌ 
கப்பட்டது. சில நண்டுகள்‌, போர்வீரர்களைப்‌ போன்று 
அணிவகுத்துச்‌ செல்வதால்‌, அவை, போர்வீர- நண்டுகள்‌ 
என அழைக்கப்பட்டன. 

அனால்‌ மக்களும்‌, அடிக்கடி, விலங்கினங்களுடன்‌ ஓப்‌ 
பிடப்படுகின்றனர்‌. நான்‌, எனது மகளை ஒரு நரி என்று 
அழைத்தால்‌, நான்‌ அவளைப்‌ போக்கிரி என்று கூப்பிடுகி 
றேன்‌ என அவளுக்குத்‌ தெரியும்‌. அவ்வளவு அகங்காரத்‌ 
திற்காக அவளுக்குக்‌ தண்டனை கிடைத்தால்‌, அவள்‌ கோப 
மடைகிறாள்‌. நான்‌ சொல்கிறேன்‌: “ஏ, முள்ளெலியே, உனது 
முட்களை மூடிவை'”” இதன்‌ மூலம்‌ எல்லாவற்றிற்கும்‌ அவள்‌ 
தான்‌ பொறுப்பு என்றும்‌, தனது தந்கையின்‌ மீது கோபப்பட 
வேண்டிய அவசியமில்லை என்றும்‌ பொருள்படும்‌. 

மனிதனை மிருகங்களோடு ஒப்பிடும்‌ போது, தவறுகள்‌ 
அடிக்கடி நேர்ந்துவிடுவது வருந்தத்தக்கது. சிலர்‌, சிலவே 
ளைகளில்‌ பிறரை ““புல்லிலுள்ள பாம்புகள்‌?” என்றும்‌, 
“சிறிய பன்றிகள்‌” எனவும்‌, ““முரட்டுப்‌ பன்றி?” எனவும்‌ 
அமைக்கின்றனர்‌. உலகெங்கும்‌, மக்கள்‌, விலங்கினங்களு 
டன்‌ ஒப்பிடப்படுகின்றனர்‌. அமெரிக்காவில்‌ மிகவும்‌ பிர 
சித்தமான வார்த்தையான ““ஓபாஸம்‌ விளையாடு”? என்‌ 
பகை ஒருவன்‌ அடிக்கடி கேட்கலாம்‌. இந்த வார்த்தையின்‌ 
துவக்கம்‌ யாது? அதன்‌ பொருள்‌ யாது? இதனால்‌ கோபம்‌ 
ஏற்படுகிறதா? 

ஓபாஸம்‌ என்பது 40-45 செ.மீ.நீளமுள்ள, எலியைப்‌ 
போன்ற தோற்றமுள்ள ஒருசிறிய பிராணியாகும்‌. அதற்கு 
நீண்ட கூர்மையான அலகும்‌, பெரிய மீசையும்‌, மிக நீள 
மான வாலும்‌ உண்டு. தாய்‌ ஓபாஸம்‌, கனது குட்டியை 
தனது முதுகில்‌ எடுத்துச்‌ செல்கிறது. அதன்போது, இரு 
வரின்‌ வால்களும்‌ பின்னிக்‌ கொண்டிருக்கும்‌. 

ஓபாஸம்‌ அமெரிக்காவில்‌ மட்டுமே காணப்பகிறது. 
ஐரோப்பாவில்‌, மார்சுபியல்கள்‌ எனப்படும்‌ பைசொண்ட 
பாலூட்டிகளின்‌ மீது ஆர்வம்‌. கொண்திள்ள விஞ்ஞானிகள்‌, 


£327 


ஓபாஸத்தைப்‌ பற்றித்‌ தெரிந்திருந்தனர்‌. ஆஸ்திரேலியா 
வின்‌ கங்காருவைப்‌ போன்று தாய்‌ ஓபாஸம்‌, தனது குட்டியை 
அவை வளர்ச்சியடைந்து கானாக அலைந்து திரியும்‌ வரை, 
தனது வயிற்றினடியிலுள்ள பையில்‌ சுமந்து செல்கிறது. 
இப்படி இல்லாவிடில்‌, குட்டிகள்‌ நீண்ட காலம்‌ உயிர்வாழ 
முடியாது. 

அது தனது சொந்த நாட்டில்‌, ஓபாஸம்‌ மிகவும்‌ விரும்‌ 
பப்படுகிறது; ““போஸம்‌ விளையாடுவது” என்பது தினமும்‌ 
உபயோகிக்கப்படும்‌ ஒரு சொல்லாகும்‌. கால்பந்தாட்ட ஒரு 
இளம்வீரர்‌; விளையாட்டில்‌ அடி பட்டு கீழே விழுந்து, எதிர்‌ 
பார்த்ததற்கு மேலாக புல்லின்‌ மீது நீண்ட நேரம்‌ கிடந்‌ 
தால்‌, அவனது கூட்டாளிகள்‌ ““போஸம்‌ விளையாடியது 
போதும்‌” என்று கூறுவர்‌. அதன்‌ பொருள்‌ என்னவெனில்‌ 
“இறந்து போனதுபோல்‌ பாசாங்கு செய்யாதே'” என்ப 
துதான்‌. கீழே விழுந்தவன்‌ அதைத்‌ தவறாக எடுத்துக்‌ 
கொள்வதில்லை. ஏனெனில்‌ அவன்‌ சிறிதளவே அடிபட்டுப்‌ 
பெறுமளவில்‌ அதிகம்‌ பாதிக்கப்பட்டது போல்‌ பாசாங்கு 
செய்கிறான்‌ என அவனது நண்பர்கள்‌ கருதுகின்றனர்‌. 

தற்காப்பின்‌ ““உளஞ்சார்ந்த?' முறை என்பது சந்தே 
கத்திற்டெமின்றி, எல்லா மிருகங்களிலும்‌ காணப்படுகிறது. 
இந்த முறையைக்‌ கண்டு பயந்த, இரைதேடும்‌ பிராணி 
தனது பசியை மறந்து உடனடியாக விரட்டுவதை நிறுத்தி 
விடுகிறது. 

இரைகேடும்‌ எந்த மிருகமும்‌, எவ்வளவு பயங்கரமா 
னதாக இருந்தாலும்‌, நரி, ஓநாய்‌, சிங்கம்‌, புலி எதுவானா 
லும்‌ சரி, சமீபத்தில்‌ மரணமடைந்த ஒரு இரை கிடைத்தால்‌ 
அதனருகே நெருங்குவதே இல்லை. சலனமற்ற இரை, இயற்‌ 
கைக்கு மாறான அதன்‌ தோரணை, விலங்கினத்தை பயமு 
றுத்துறெது. இறந்துபட்ட விலங்கினத்தைச்‌ சுற்றிச்‌ குற்றி 
வருகிறது. இதில்‌ ஆபத்து ஒன்றுமில்லை என்பதை உறுதி 
செய்கிறது; அதன்‌ பாதுகாப்பு பிரதிவினை பலவீனமடைகி 
றது. அதன்‌ பின்னர்தான்‌, இரை கேடும்‌ மிருகம்‌, அதை 
நெருங்குகிறது. 

பசியைவிட பயம்‌ முக்கியமானது. மிகவும்‌ ருசியான 
உணவு தொடப்படாமலேயே இருக்கிறது. இதனால்‌, ஓபா 
ஸம்‌, பொறுமையாகக்‌ காத்திருந்து, சரியான தருணத்தில்‌ 
தப்பித்து ஓடிவிடுிந்து. “பொதுவாக அதை யாரும்‌ பின்‌ 


328 


தொடர்ந்து செல்வதில்லை. முழுவதும்‌ சலனமற்றிருந்த 
ஒன்று, திடீரென்று அசைவதே, வழக்கத்திற்கு மாறான ஒரு 
நிகழ்வாகும்‌. அதைக்‌ கண்டு இரைதேடி வந்த, விலங்கி 
னம்‌ திகிலடைகிறது. 

ஓபாஸத்தால்‌ கையாளப்படும்‌ ““உளஞ்சார்ந்த'' இந்த 
முறை மிகவும்‌ நல்ல பலனளிக்கிறது; ஏனெனில்‌ சிலவேளை 
களில்‌ இரையைப்‌ பிடித்த விலங்கினத்தின்‌ பற்களிலிருந்து 
தப்பிவிட, இது உதவுகிறது. வயது முதிர்ந்த, அனுபவம்‌ 
வாய்ந்த, இரைதேடும்‌ விலங்குகள்‌ இந்த முறையால்‌ ஏமாற்‌ 
றப்‌ பல நூற்றாண்டுகளாக, ஏமாறவே ஓபாஸம்‌ ஒரு வஞ்ச 
கப்‌ பிராணியாகக்‌ கருதப்பட்டது. ஆனால்‌ விஞ்ஞானிகள்‌, 
இந்த ஏமாற்றலின்‌ தன்மையைப்‌ பற்றி, ஐயம்‌ கொண்டி 
ருந்தனர்‌. ஓபாஸம்‌ உண்மையாகவே இறந்ததுபோன்று 
பாசாங்கு செய்ததா அல்லது பயத்தால்‌ மயங்கி விழுந்‌ 
குதா என்பது கெளிவாக இல்லை. 

எனினும்‌ மின்‌- உடல்‌ இயங்கியலாளர்கள்‌, சமீபத்தில்‌ 
இந்தப்‌ புதிருக்கு விடை கண்டனர்‌. நாடித்‌ துடிப்புகள்‌ 
இடைவிடாது மூளைசெல்களில்‌ உருவாகன்றன என்பது நன்‌ 
கறிந்த ஒரு உண்மையாகும்‌. கள்‌ இந்த .உந்தல்‌ 
களை, உயிர்‌-மின்னோட்டங்கள்‌- என்‌ அழைக்கின்றனர்‌. இவற்‌ 


229 


றின்‌ தன்மையைக்‌ கொண்டு, விலங்கினம்‌ உண்மையாகத்‌ 
தூங்கிக்‌ கொண்டிருக்கிறதா, மயக்க மருந்தின்‌ விளைவில்‌ 
இருக்கிறதா; மயங்கிய நிலையில்‌ உள்ளதா; அதன்‌ மூளை 
சகஜமாகப்‌ பணிபுரிகிறகா என்ற பல நிலைகளை விஞ்ஞானி 
கள்‌ கண்டறிவர்‌. ஓபாஸத்தின்‌ வாழ்வின்‌ பல கட்டங்களில்‌ 
பதிவு செய்யப்பட்ட உயிர்‌-மின்னோட்டங்கள்‌ கீழ்க்கண்ட 
வற்றை உணர்த்துகின்றன;ஓபாஸம்‌ இறந்ததுபோல்‌ பாசாங்கு 
செய்யும்பொது, அதன்‌ மூளையின்‌ நடவடிக்கை சிறிதளவு 
கூட பாதிக்கப்படுவதில்லை. அதற்கு மாறாக, மூளை மிகவும்‌ 
திறமையாகப்‌ பணிபுரிறெது. உண்மையில்‌ ஓபாஸம்‌ ஒரு 
வஞ்சகன்தான்‌; கிடைத்த கெட்ட பெயர்‌ அதற்குப்‌ பொருந் 
தும்‌. 


மனவிகாரங்கள்‌ 


விலங்கினங்கள்‌ சோர்வால்‌ பாதிக்கப்படுமா? 

மனிதன்‌ மட்டுமே சோர்வால்‌ பாதிக்கப்படுவதில்லை என்‌ 
பது நெடுநாளாகத்‌ கெரிந்ததாகும்‌. உதாரணமாக ஆண்‌ 
அன்னம்‌, தனது பெண்‌ அன்னம்‌ இறந்துபட்டால்‌ வருந்து 
கிறது; நாய்‌ தனது குட்டிகள்‌ தன்னிடமிருந்து அகற்றப்பட்‌ 
டுவிட்டால்‌ சோகமடைகின்றது; எஜமானனிடம்‌ அதிகம்‌ 
பழகிய நாய்குட்டிகள்‌, எஜமானன்‌ வீட்டில்‌ இல்லாவிடில்‌ 
சோகமடைகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்‌ இறந்துபட்ட 
எஜமானனைத்‌ தேடி 12 ஆண்டுகளாக தினமும்‌ ரயிலடிக்கு 
ஒருநாய்‌ வந்து கொண்டிருந்தது. இது, மிலான்‌ நகரில்‌ 
நடைபெற்றது. இரயில்‌ என்ஜின்‌ வந்து சேரும்‌, அதன்‌ 
நீராவி வெளிப்படும்‌; என்ஜினிலுள்ள வேலையாட்கள்‌ அனைவ 
ரும்‌ சென்றுவிடுவார்‌. அதன்‌ பின்னர்தான்‌ இந்த நாய்‌ தனது 
தலையைத்‌ கொங்கவிட்டுக்‌ கொண்டு, வாலை கால்களுக்கிடை 
சுருட்டிக்‌ கொண்டு வீடு திரும்பும்‌. ஆகவே, விலங்கினங்க 
ளும்‌ சோகத்தால்‌ பாதிக்கப்படுகின்றன என்பதில்‌ சந்தே 
கமேயில்லை. 

உயர்மட்ட விலங்குகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ இது உண்‌ 
மையாகும்‌. முன்முதல்‌ ஐந்துக்கள்‌ எவ்விதம்‌ நடந்து கொள்‌ 
இன்றன? இதுபோன்று, அவை பாதிக்கப்படுவதுண்டா? ஒரு 
“புல்வெளியில்‌ சிறகடித்துப்‌ பறந்துகொண்டிருக்கும்‌ ஒரு வண்‌: 
ணாத்திப்‌. பூச்சியின்‌ மனநிலையை ஒருவன்‌ தெரிய முடியுமா? 


இதுபற்றி, வண்ணாத்திப்‌ பூச்சியிடம்‌ கேட்டுப்‌ பயன்‌ இல்லை. 
ஆகவே, ஒரே சூழ்நிலையில்‌ பல்வேறு விலங்கினங்களின்‌ நடத்‌ 
கதையைப்‌ பற்றி ஆராய்வதுதான்‌ ஓரே வழியாகும்‌. உதார 
ணமாக அவை ஏகாந்தமாக இருக்கும்போதோ அல்லது 
கனது சகஜீவன்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டபோ 
கோர அவை எவ்விதம்‌ நடந்து கொள்கின்றன எனக்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. 

மனிதனுக்கு ஏகாந்தமென்பது ஒரு பயங்கரமான சோகு 
னையாகும்‌. ராபின்ஸன்‌ குரூஸோ போன்ற பலர்‌, ஏதோ 
ஒரு காரணத்திற்காக, பாலைவனக்‌ தீவுகளில்‌ முழுமையான 
ஏகாந்த நிலையில்‌ வசித்தது பற்றிய பலககைகள்‌ உண்டு. 
பலர்‌, கொடுமையான மனேவியாதிகளால்‌ பாதிக்கப்பட்டனர்‌ 
மனிதன்‌ ஒரு சமூக ஜீவியாகலால்‌ இது ஆச்சரியமல்ல. 

கூட்டமாகவும்‌, மந்தையாகவும்‌ வசிக்கும்‌ விலங்னெங்க 
ளைப்‌ பொறுத்த மட்டில்‌-எவ்வளவு ஆதிகால இனமாக 
இருந்தாலும்‌--தனிமை என்பது மோசமான ஒன்றாகும்‌. தம்‌ 
கூட்டத்தின்‌ மற்ற இனத்தவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்‌ 
பட்டால்‌, முதன்முதல்‌ ஜந்துக்கள்‌, பெரிதும்‌ பாதிக்கப்படு 
கின்றன. உயர்‌ மட்ட விலங்குகள்‌, எப்படியேனும்‌, தனி 
மைக்குத்‌ தங்களைத்‌ தக அமைத்துக்‌ கொள்கின்றன. பல 
விலங்கினங்கள்‌, மனிதத்துணை இருந்தால்‌, அதில்‌ ஆறுதல்‌ 
காண்கின்றன. குரங்குகள்‌ போன்ற விலங்கினங்கள்‌, மனி 
தனைத்‌ தங்கள்‌ சகோதரர்கள்‌ போன்று கருதுகின்றன. 
ஏனெனில்‌ அவையும்‌ ஓரளவு பித்துக்குளிகளே. நம்மிடம்‌ 
தக நடந்து கொள்கின்றன; தங்களது இனத்தவர்‌ இன்றியே 
எதையும்‌ எளிதாகச்‌ சமாளித்துக்‌ கொள்கின்றன. 

கீழ்மட்ட விலங்குகளுக்கு தனிமை மிகவும்‌ சிரமமானது. 
நம்மால்‌ அவர்களுக்கு துணை கொடுக்க முடியாது. சிங்‌ 
லெட்கள்‌, போன்ற சிறிய பறவைகள்‌, கூண்டுகளில்‌ அடைக்‌ 
கப்பட்டால்‌ சோர்வடைகின்றன. தனிமையில்‌ வைக்கப்பட்டு 
சிறிது நேரத்திலேயே அவை அழிந்து விடுகின்றன. ஆனால்‌, 
கூண்டுகளில்‌ அவற்றின்‌ ஒரு கூட்டத்தையே அடைத்தால்‌ 
அவை சந்தோஷமாக இருக்கின்றன்‌. 

பல மீன்களும்கூட அளவளாவும்‌ தன்மை கொண்டவை. 
மீன்காட்சி சாலையில்‌ தனிமையில்‌ அடைக்கப்பட்ட ஒரு 
ஹெரிங்‌ மீன்‌, சிலநாட்களில்‌ சோர்வால்‌ இறந்து விடுக 
றது; முன்னர்‌ நினைத்தபடி, அது ஒன்றும்‌ நீலக்‌ கடலைக்‌ 


31 


கேட்கவில்லை; மற்றும்பல ஹெரிங்‌ மீன்கள்கூட இருக்கவேண்‌ 
டும்‌ என விரும்பியது. 

சில ஐந்துக்கள்கூட, துணையில்லாமல்‌ தனிமையில்‌ இருக்‌” 
கமுடியாது. ஐரோப்பிய நாட்டு அந்துப்‌ பூச்சியின்‌ கம்ப 
ளிப்புழு--நமது வனாந்திரங்களின்‌ சாபக்‌ கேடு-- எப்போ 
துமே கூட்டமாகவே வாழ்கிறது. அவை, ஒரு கிளையிலி 
ருந்து மற்றொரு ளெக்கு, ஒரு மரத்திலிருந்து மற்றொரு 
மரத்திற்கு ஊர்ந்து சென்று, செல்லும்‌ வழியில்‌ உள்ள பச்சை 
இலைகள்‌ அனைத்தையும்‌ சாப்பிட்டு விடுகிறது. ஆனால்‌ கீழேவி 
முந்து, கனது பாதைதகெரியாத கம்பளிப்‌ பூச்சியின்‌ முடிவு 
விரைவில்‌ ஏற்படுகிறது. அது தாழ்ந்த மனப்பாங்கு கொள்‌ 
கிறது, அதன்‌ பசி மறைகிறது; அதன்‌ வளர்சிதை மாற்றமும்‌ 
குறைந்த அளவிலேயே இருக்கிறது. அது, முழுமையான 
ஐந்துவாக வளர முடியாது. இத்தகைய சோர்வடைந்த 
கம்பளிப்‌ பூச்சிக்கு, அதன்‌ சகாக்களையோ, சகாக்கள்‌ போன்ற 
பொம்மைகளையோ கண்ணாடி மூலம்‌ காட்டினால்கூட அது 
உற்சாகமடைகிறது; அதன்‌ வளர்சிதை மாற்றமும்‌ சரடை 
கிறது. 

தேனீக்கள்‌, எறும்புகள்‌, கரையான்கள்‌ போன்ற சமூக 
ஜீவிகள்‌ தனிமையைத்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியாது. தனி 
மையாக இருக்கும்போது அல்லது சிறிய கூட்டமாக இருந்‌ 
தால்கூட, தனிமையில்‌ அவை சாப்பிட மறுத்து, விரைவில்‌ 
மரணமடைகின்றன. தங்களுடன்‌ போதுமான கூட்டம்‌ இருந்‌ 
தால்கான்‌, தங்களது வாழ்வில்‌ ஒரு ஓழுங்கை நிலைநாட்ட 
முயலுகின்றன. எறும்புகளுக்கும்‌, தேனீக்களுக்கும்‌, குறைந்‌ 
குது 25 பேராவது வேண்டும்‌. நெரிசலான பெரிய கூட்டத்‌ 
காருடன்‌ வாழ்ந்து, அவை பழகியுள்ளதால்‌ சிறிய எண்‌ 
ணிக்கை இருக்கும்போது அவை சோர்ந்து விடுகின்றன. 


இனப்பிரச்சனை 


நீக்ரோக்களின்‌ உரிமைக்கு ஆதரவு தரும்‌ வடக்கு 
அமெரிக்கர்களுடன்‌ நீங்கள்‌ பேசுவதாக இருந்தால்‌, அவர்‌ 
கள்கூட நீக்ரோக்களை, ஒரு இரண்டாந்தர பிரஜையாகக்‌ 
கருதுகின்றனர்‌... எனத்‌ தெரிந்தால்‌, உங்களுக்கு ஆச்சரிய 
மாக இருக்குமல்லவா? கசைகளின்‌ பணிகளுக்கும்‌, உள்ளு 
றுப்ங்க்களின்‌ பணிகளுக்கும்‌ அடிப்படையான வேறுபாடுகள்‌ 


332. 


எதுவும்‌ இல்லை என்பதை தற்காலத்தில்‌ அனைவரும்‌ அறிவர்‌. 
ஆகவே, இனக்‌ கொள்கைக்காரர்கள்‌ “முக்கியமான வேறு 
பாடு, உளஞ்சார்ந்த துறையில்‌, அதாவது மூளையின்‌ பணி 
யில்‌, இருப்பதாக?” கருதுகிறார்கள்‌. 

மூன்று, நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌ நிகழ்ந்த 
நில இயல்‌ சம்பந்தமான மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்‌ ஏற்‌ 
பட்டபோது, பல்வேறு நாடுகளுக்கிடையே நிலவிய கலாச்‌ 
சார வளர்ச்சி மட்டத்தில்‌ இருந்து மிகப்பெரிய வேறுபாடு 
களிலிருந்து, மேற்கூறிய கருத்துக்கள்‌ உருவாயின. தற்கா 
லத்தில்‌ கூட, அத்தகைய வேறுபாடுகள்‌, மறைந்து விட 
வில்லை. ஆசியா மற்றும்‌ ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, 
அமெரிக்கா போன்ற பல நாடுகளிலிருந்து மிகப்‌ பெரிய 
வல்லுநர்கள்‌ தோன்றியும்கூட, மனித நாகரிக வளர்ச்சிக்‌ 
கான அவர்களின்‌ பங்கு, மிகக்குறைவே ஆகும்‌. இந்த 
நிலைக்கு, இந்த நாட்டு மக்களின்‌ வாழ்க்கைத்தரம்தான்‌ 
காரணமே தவிர உள்ளார்ந்த கீம்த்தரக்கன்மை காரணமல்ல 
எனினும்‌, கலாச்சார வளர்ச்சியின்‌ பல்வேறு மட்டங்களே, 
ஐரோப்பியரல்லாதவரின்‌ கீழ்த்தரத்தை உறுதி செய்கிறது 
என இனவெறியர்கள்‌ கூறுகின்றனர்‌. 

பல்வேறு மனித இனங்களின்‌ மூளையின்‌ பணியில்‌ உண்‌ 
மையாகவே ஏதாவது வேறுபாடுகள்‌ உண்டா? 

மனிதன்‌, மற்றும்‌ விலங்கினங்களின்‌ மூளையின்‌ நடவ 
டூக்கைகளுக்கிடையேயான அடிப்படை வேறுபாடு, பேச்‌ 
சைப்‌ பயன்படுத்துவதில்கான்‌ இருக்கிறது. இதையே இவான்‌ 
பாவ்லோவ்‌, இரண்டாவது சமிக்ஞை மண்டலம்‌ எனக்‌ கூறு 
கிறார்‌. பேச்சு என்பது ஒரு முழுமையான மனித நிகழ்வு 
ஆகும்‌; இன வேறுபாடுகள்‌ ஏதாவது இருப்பின்‌ அது, பேச்‌ 
சுக்கான மூளை செயல்‌ முறையில்‌ (கிரியையில்‌) வெளிப்பா 
டடையும்‌. 

மனித மூளையின்‌ நடவடிக்கை பற்றிய பரந்த அறிவு 
குறிப்பாக மருத்துவர்களுக்கு உண்டு. ஏனெனில்‌ மூளையின்‌ 
பல்வேறு பாதிப்புகளுக்குள்ளான நோயாளிகளில்‌ ஏற்பட்ட 
உளஞ்சார்ந்த மாற்றங்களை அவர்கள்‌ கவனித்திருக்கன்றனர்‌ 
பெருமூளை அரைக்கோளங்களின்‌ சில பகுதிகள்‌ பாதிக்கப்‌ 
பட்டால்‌, செயலிழப்பு உண்டாகிறது என அவர்கள்‌, நீண்‌ 
டநாட்களாக, கவனித்துள்ளனர்‌. வேறு சில பகுதிகள்‌ 
பாதிக்கப்பட்டால்‌, பார்வையோர்‌”, கேட்கும்‌ சக்தியே௱:பா தி 


கப்படுகிறது. மூளையின்‌ குறிப்பிட்ட பகுதிகளின்‌ நைவு, 
பெருமளவில்‌ பேச்சைப்‌ பாதிக்கிறது. பெருமூளை அரைக்‌ 
கோளத்தின்‌ இடது டெம்பொரல்‌ மடல்‌ பாதிக்கப்பட்டால்‌, 
நோயாளி பேச்சைக்‌ தொடர்ந்து கேட்க முடிந்தாலும்‌, 
அதைப்‌ புரிந்து கொள்ள முடியாது. அகே அரைக்‌ கோளத்‌ 
தின்‌ முன்‌ மடல்‌ சேதாரமடைந்தால்‌, ஓலிகளை உச்சரிப்பது 
சேகதமடைகுிறது. அததேபோது பெரைடல்‌, மற்றும்‌ பின்‌ 
மண்டை மடல்கள்‌ பாதிக்கப்பட்டால்‌ கணக்கிடும்‌ (எண்‌ 
ணிக்கையிடும்‌) திறன்‌ சீர்குலேகிறது. வேறு சில பகுதிகள்‌ 
சீர்குலேந்தால்‌ எழுதுவதற்கும்‌ படிப்பதற்குமான திறன்‌ 
பாதிக்கப்படுகிறது. 

பல்வேறு கூராய்வுகளின்‌ முடிவுகள்‌ தெரிந்த உடன்‌, 
கீழ்க்கண்டவை அறியப்பட்டன: டெம்பொரல்‌ மடல்களின்‌ 
நைவுகள்‌, ஒரு ஐரோப்பியனுக்கு, எழுதியதை வாசிப்பது 
முடியாமல்‌ போயிற்று; இதே நைவுகள்‌ ஐப்பானியனிடம்‌ 
மிகக்‌ குறைந்த கோளாறுகளை உண்டாக்கின. ஆனால்‌ சைஞனாக்‌ 
காரனிடம்‌ எந்த பாதக விளைவும்‌ ஏற்படவில்லை. அதே 
போது பெரைடல்‌ மடல்‌ பாதிக்கப்பட்டால்‌, ஒரு ஐரோப்‌ 
பியனின்‌ திறமையாக எழுதும்‌ தன்மையை ஓரளவு பாதித்‌ 
குது; ஐப்பானியன்‌, பெருமளவில்‌ பாதிக்கப்பட்டான்‌. ஆனால்‌ 
சீனக்காரனோ முழுமையாகப்‌ பாதிக்கப்பட்டான்‌. 

மூளையின்‌ நடவடிக்கையில்‌ உண்மையாகவே இன வேறு 
பாடுகள்‌ உண்டா? இந்தக்‌ கேள்விக்கு விடை காணுமுன்‌, 
நாம்‌ பேச்சுப்‌ பணியின்‌ அமைப்பை ஆராய்வோம்‌. 

உள்ளார்ந்த படிவமுடைய சிக்கலான ஒலிகளால்‌ ஆன 
துதான்‌ மனிதனின்‌ பேச்சு. பேசுவதற்கு, நன்றாகக்‌ கேட்‌ 
டால்‌ மட்டும்‌ போதாது. சில மாதங்கள்‌ வயதுடைய குழந்‌ 
கைக்கு, பேச்சு என்பது ஒருவகையான சப்தமேயாகும்‌. 
சரியாகப்‌ பேச, ஒலிகளின்‌ ஓட்டத்தில்‌, போனீம்ஸ்‌ எனப்‌ 
படும்‌ மிக முக்கியமான பண்புகளைத்‌ தேர்ந்தெடுக்க குழந்தை 
கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. பேச்சை உணர ஒருவனுக்குத்‌ 
தேவையானது, கூர்மையான காதுமட்டுமல்ல; ஒரு குறிப்‌ 
பிட்ட மொழியின்‌ அமைப்புக்குப்‌ பழக்கப்பட்ட காதும்‌ 
தேவை. 

உங்களுக்கு அயல்மொழி தேவின்‌ ஒலிகளின்‌ 
ஓட்டத்தில்‌, அந்த மொழியின்‌. தனிப்பண்புகளை உங்களால்‌ 
பிநிஜித்‌ றிய. முடியாது. உங்களர்ல்‌ உணர முடியாதது மட்டு, 


3% 


மல்ல; நீங்கள்‌ கேட்ட சொற்களையும்‌, சொற்றொடர்களை 
யும்‌ உங்களால்‌ திரும்பக்கூற இயலாது. 

மேற்கூறியது நிகழ்வது, மூளையின்‌ கேட்கும்‌ பகுதிக 
ளால்‌ மட்டுமல்ல என்பது சுவையான முக்கியமான உண்‌ 
மையாகும்‌. பேச்சு ஒலிகளை உருவாக்குவதில்‌ பங்குபெறும்‌ 
உச்சரிப்பு உறுப்புக்களும்‌, அதற்கு இணையான, மூளையின்‌ 
இயக்கப்‌ பகுதிகளும்‌ இதில்‌ பங்குபெறுகின்றன. வயதுவந் 
குவார்களும்‌, அவர்களை அறியாமலேயே, பார்வையாலோ, 
எழுத்து வடிவம்‌ அல்லது ஓலியாலோ அன்றி, கொடு 
உணர்ச்சியின்‌ மூலமே அதாவது பேச்சின்போது உச்சரிக்‌ 
கும்‌ உறுப்புக்களின்‌ தசைகளிலும்‌ கசை நாண்களிலும்‌ உண்‌ 
டாகும்‌ தெளிவற்ற ஒரு அக உணர்வின்‌ மூலமே, பேச்சைப்‌ 
புரிந்து கொள்கிறார்கள்‌. 

பெருமூளப்‌ புறணியின்‌ டெம்பொரல்‌ மடல்களில்‌, கேட்‌ 
கும்‌ தகவல்‌, பகுத்தாயப்படுகிறது. மனித மூளையிலுள்ள 
மற்ற எல்லாப்‌ பகுப்பிகளைப்‌ போன்றே, புறணியின்‌ டெம்‌ 
பொரல்‌ மடல்களில்‌, ஓவ்வொரு காதிலிருந்தும்‌ வரும்‌ 
நரம்பு இழைகள்‌ சேரும்‌ முதல்தர பகுதிகளும்‌, முதல்‌ 
கரப்பகுதிகளில்‌ பகுக்கப்பட்ட தகவலைப்‌ பெறும்‌ இரண்‌ 
டாந்தர பகுதிகளும்‌ காணப்படுகின்றன. 

நோயால்‌ முதல்கர பகுதிகள்‌ பாதிக்கப்பட்டால்‌, நோயா 
ளிக்கு கேட்பதில்‌ கோளாறு ஏற்படும்‌. இடது அரைக்கோ 
ளத்தின்‌ இரண்டாந்தரப்‌ பகுதி பாதிக்கப்பட்டால்‌ ஏற்ப 
டும்‌ விளைவு வேறாக இருக்கும்‌. அவர்களால்‌ கேட்க முடி 
யும்‌, ஆனால்‌ பேச்சைக்‌ கேட்பது சிரமமாக இருக்கும்‌; அவர்‌ 
களால்‌ ““ட”'விலிருந்து ““தூ”வையோ, ““ப”விலிருந்து 
“£௦” வையோ, ““இஸட்‌” விருந்து ““எஸ்‌'ஸையோ பிரித்‌ 
குறிய முடியாது. அவர்கள்‌ ஃபோனீம்களைக்‌ தெரிந்து 
கொள்ளத்‌ தவறிவிடுகிறார்கள்‌. இதன்‌ விளைவாக வார்த்தை 
களைப்‌ புரிந்து கொள்வதில்‌ சிரமங்கள்‌ உண்டாகின்றன. 


66 99 23 


அத்தகைய நோயாளிக்கு ““டாட்‌”? என்பது “லாட்‌ 
என்றோ, “காட்‌” என்றோ காதில்‌ விழுகிறது. இந்த வார்த்‌ 
கைகளைக்‌ கேட்கும்போது அவர்களால்‌ பிரித்தறிய முடி 
யாது; சரியாக உச்சரிக்கவும்‌ முடியாது. உரையாடலின்‌ 
போது, இந்த வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தும்போகெல்‌, 
லாம்‌, ..அவனுக்கு சிரமம்‌ உண்டாகிறது. சரியான வார்த்‌ 


கையைப்‌ பயன்படுத்தத்‌ தவணிவிடுவதால்‌, அதற்குப்‌ பதி 


லாக ஏதோ ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறான்‌. உதார 
ணமாக :**சிகை அலங்கரிப்பது என்பதற்குப்‌ பதிலாக 
“உனது தலை ரோமத்தை ஏதோ செய்வாயே அது”: 
என்றோ, “*பாலைவனம்‌'? என்பதற்குப்‌ பதிலாக ““கண்ணீர்‌ 
இல்லாத நிலம்‌'” என்றோ கூறுவான்‌. மிகவும்‌ மோசமான 
கேசுகளில்‌, நோயாளிகளுக்குப்‌ பல சொற்கள்‌ ““சிரமமாக:? 
இருப்பதால்‌, அவற்றை உச்சரிக்கும்போது நிறையத்‌ தவ 
றுகள்‌ உண்டாகின்றன. இதனால்‌, அவர்களின்‌ பேச்சை 
யாருமே புரிந்து கொள்ள முடியாது. 


66 595 


டாட்‌”, “காட்‌” போன்ற சொற்களுக்கிடையேயுள்ள 
வேறுபாட்டை ஒருவன்‌ தெரிந்துகொள்ள முடியாவிடில்‌, 
பேச்சைப்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடிய திறன்‌ பொதுவாகப்‌ 
பாதிக்கப்படுகிறது என்பது இயற்கையே. அத்தகைய 
நோயாளிகள்‌ பெயர்‌ சொற்களைப்‌ புரிந்து கொள்வதில்‌ 
சிரமப்படுகிறார்கள்‌ என்பது ஒரு புதிரான, விளக்க முடி 
யாக உண்மையாகும்‌. அவர்களது பேச்சில்‌ பெரும்பாலும்‌ 
இணைப்புச்‌ சொற்களும்‌, பெயர்‌ முன்‌ இடைச்சொற்களும்‌, 
வினை உரிச்‌ சொற்களும்‌, வினைச்‌ சொற்களும்‌ காணப்படு 
கின்றன. 

பேச்சைக்‌ கேட்டது பாதிக்கப்பட்டால்‌, மக்கள்‌ தொனிச்‌ 
செவிடாவதில்லை என்பது மற்றுமொரு புதிரான உண்மை 
யேயாகும்‌. கொடூரமான வியாதியின்‌ விளைவாக பேசும்‌ 
திறனையும்‌, கேட்கும்‌ திறனையும்‌ இழந்த மிகப்‌ பிரசித்தி 
பெற்ற இசையமைப்பாளர்களின்‌ வரலாறுகள்‌ உண்டு. 
ஆனால்‌ அவார்களால்‌, இன்னமும்‌ இசை அமைக்க முடிந்தது; 
இதனால்‌, தங்களது ஆக்கபூர்வ பணிகளைத்‌ தொடர்ந்து 
ஆற்றி வந்தனர்‌. அதேயபோது வலது பெருமூளை அரைக்‌ 
கோளத்தின்‌ மேற்கூறிய பகுதிகள்‌ பாதிக்கப்பட்டால்‌, 
பேசும்‌ திறன்‌ பாதிக்கப்படுவதில்லை; அனால்‌ அவர்கள்‌ 
கொனிச்‌ செவிடர்களாகி விடுகின்றனர்‌. 

கேட்கும்‌ பகுப்பியின்‌, இரண்டாந்தரப்‌ பகுதிகளுக்கு 
சேதம்‌ ஏற்பட்டால்‌, எழுத்தும்பேச்சும்‌ பாதிக்கப்படுகிறது. 
இந்த நோயாளிகள்‌ :“காப்பி'” அடிக்க முடியும்‌, “அன்னை”? 
அல்லது **சந்திரன்‌”” 
எழுத முடியும்‌; தங்கள்‌ பெயரை கையெழுத்திட முடியும்‌; 
பொதுவான டக £“ஓவோயநு?” என்ற எழுத்துக்களை 
எழுத முடியும்‌. ஆனால்‌ அவர்களால்‌ தொடர்ந்து குறிப்‌ 


போன்ற சகஜமான வார்த்தைகளை 


336. 


ரோ 
ம்‌ ப்‌ ட்‌ ர ( ) 
த அடை Ny 4 97 A ்‌ 
A ர நத 


பெடுக்கவோ, சொல்வதை எழுதவோ முடியாது. 
படிக்கும்‌ திறனும்‌ பாதிக்கப்படுகிறது. மிகவும்‌ பழக்கமான 
சொற்களையோ, சொற்றெொடர்களையோ தெரிந்துகொண்டு 
புரிய முடியும்‌; ஆனால்‌ தனியான கடிதங்களையோ, பழக்க மில்‌ 
லாக சொற்றொடர்களையோ அவர்களால்‌ வாசிக்க முடியாது. 

கேட்கும்‌ திறன்‌ பாதிக்கப்பட்டால்‌, நோயாளி வாசிப்‌ 
பதும்‌, எழுதுவதும்‌ தடைபடுகிறது இத்தகைய நைவுகள்‌, 
சைனாக்காரனின்‌ எழுத்துப்‌ பேச்சை ஏன்‌ பாதிக்கவில்லை 
என்பதை இது விளக்குகிறது. சைனாவின்‌ எழுத்துமுறை 
சித்திர எழுத்து முறையாகும்‌. அது, ஒலிவடிவுடன்‌ நேரடி 
யாக உறவுடையதல்ல. நோயாளியான ஒரு சைனாக்காரன்‌, 
ஒரு புத்தகத்தைப்‌ பார்த்து எழுதவும்‌, புரிந்துகொள்ளவும்‌ 
செய்வான்‌; ஆனால்‌ அவனால்‌ உரக்க வாசிக்க முடியாது. 
அகேநோயாளி ஐரோப்பிய மொழி பேசுபவனாக இருந்தால்‌, 
அந்த மொழியில்‌ அவனால்‌ எழுதவும்‌ வாசிக்கவும்‌ முடியாது. 

சன மொழியை மிகுந்த ஆற்றலுடன்‌ பேசக்‌ கூடிய 
ஒரு ஐரோப்பிய நோயாளி, தனது தாய்மொழியில்‌ படிக்‌ 
கவோ எழுதவோ இனி முடியாது. ஆனால்‌ சீன எழுத்துக்க 
ளைப்‌ புரிந்து கொள்வான்‌. 


291508 


337 


ஜப்பானிய மொழி, சித்திர எழுத்துக்களும்‌, ஃபோனீம்‌ 
பேச்சும்‌ கொண்டதாகும்‌. இதனால்‌ தான்‌ ஜப்பானிய நோய 
ாளியின்‌ எழுத்துப்பேச்சு, மேற்கூறிய மூளை நைவுகளால்‌, 
ஒரோப்பியர்களினகைவிட, குறைந்த அளவிலேயே பாதிக்‌ 
கப்படுகிறது. 

மூளையின்‌ பெரைடல்‌, மற்றும்‌ பின்கண்டைப்‌ பகுதிக 
ளின்‌ செயலாற்றத்துடன்‌, சித்திர எழுத்துக்களை உணர்ந்து 
கொள்வது, இணைந்திருக்கிறது. மூளையின்‌ இந்தப்‌ பகுதிக 
ளுக்கான சேதாரம்‌, கண்பார்வையைப்‌ பாதிக்கிறது. 
நோயாளிகள்‌, வரைபடத்தை, கனது கண்களால்‌ பார்க்க 
முடிகிறது. ஆனால்‌, அதைப்‌ புரிந்து கொள்ள முடியாது. 
ஒரு உருவப்படத்தைப்‌ பார்த்தால்‌, அதன்‌ மூக்கு, வாய்‌, 
கண்கள்‌ ஆகியவற்றைத்‌ தனித்தனியாகப்‌ பார்க்கிறான்‌; 
ஆனால்‌ ஒட்டுமொத்தமாக இணைக்க முடியவில்லை. மொத்தத்‌ 
தில்‌ அப்படம்‌ தெளிவற்று இருக்கிறது. அது ஒரு மனிதனின்‌ 
படமா என்றுகூட தெரியாமல்‌ இருக்கிறான்‌. படத்திலுள்ள 
மனிதனுக்கு மீசை இருந்தால்‌, நோயாளி, அந்தப்‌ படம்‌ 
ஒரு பூனையினது என முடிவு செய்கிறான்‌. 

அத்தகைய நோயாளிகள்‌, சித்திர எழுத்துக்களை முழு 
மையாக உணர முடியாது என்பது ஆச்சரியமல்ல. சிக்கல்‌ 
குறைந்த படிவத்தின்‌ அறிகுறிகளான வார்த்தைகளைத்‌ 
தெரிந்து கொண்டால்‌, மற்றமொழிகளில்‌ நோயாளியால்‌ 
படிக்கவோ, எழுதவோ முடியும்‌. இதற்கும்‌, தேடிய இனம்‌ 
போன்றதற்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ கிடையாது: ஐரோப்‌ 
பிய மொழிகளைப்‌ பேசும்‌ திறன்‌ கொண்ட சீன நோயாளி 
கள்‌, அயல்மொழிகளில்‌ எழுதவும்‌ பேசவும்‌ முடியும்‌. அதே 
போது, சித்திர எழுத்துக்களைப்‌ படிக்கத்‌ தெரிந்த ஐரோப்‌ 
பியார்கள்‌ இனியும்‌ அவ்விதம்‌ செய்ய முடியாது. 

ஆகவே, உளஞ்சார்ந்த நிகழ்வுகளின்‌ வக்கிரங்கள்‌, ஒரு 
மனிகனின்‌ இனத்தைப்‌ பொறுத்ததல்ல. ஆனால்‌ வளர்க்‌ 
கப்பட்ட முறையையும்‌, கல்வியறிவையும்‌ பொறுத்துள்ளது. 
அதாவது கட்டுப்பட்ட அனிச்சை இணைப்புகளின்‌ சிக்கலான 
அமைப்பு, உருவாவதைப்‌ பொருத்து உள்ளது. 


்‌“கெர்க்குகளும்‌”' 


“கோசுக்‌ கரைகளும்‌'' 


ஹீ 


அம ன்ட்‌ ன்‌ 
$ / ்‌ 
ட.” 
/ த! i ! ப Ui னி 
அவ்வை இ 
27 இ 


ரி 


ப 
(ஹு 
்‌ 7. அட 
| - அணிக்கு தடட 


க. 
ட தா்‌ 


ஏன்‌? எப்போதுமே இருவர்‌? 


நமது கோளத்தில்‌, பலவகைகளில்‌ மாறுபட்ட பலலட்‌ 
சக்கணக்கான ஜீவராசிகள்‌ வாழ்ந்து வருகின்றன. சில 
கண்ணீரிலும்‌, சில நிலத்திலும்‌ வாழ்கின்றன; சில குளிரை 
விரும்புகின்றன; சிலவற்றிற்கு வெப்பம்கான்‌ தேவை; சிலர்‌, 
மிகையான அழுத்தம்‌ இன்றி எதுவும்‌ செய்ய முடியாது, 
பலர்‌, வெற்றிடத்திலேதான்‌ வாழ முடியும்‌. இத்தனை வேறு 
பாடுகள்‌ இருந்தும்‌, அவர்கள்‌ அனைவருக்கும்‌ பொதுவான 
ஒன்று உண்டு: அவர்கள்‌ ஆண்கள்‌, பெண்கள்‌ என இருவகை 
யாகப்‌ பிரிக்கப்‌ பட்டுள்ளனர்‌. முன்‌ முதல்‌ ஆதிகால பிராணி 
களுக்குக்கான்‌, பால்‌ வேறுபாடு இல்லை. 

எதற்காக இயற்கை இவ்விதம்‌ எல்லா உயிரனங்களையும்‌ 
இரண்டு பிரிவாகப்‌ பிரித்தது? ஒரே உயிரினத்தால்‌ செய்ய 
முடியாத சிரமமான வேலை எது? 

ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட இரண்டு பாலினத்தவர்‌ 
இருப்பது, இனப்‌ பெருக்கம்‌ செய்யவே எனக்‌ கூறப்படுகி 
றது. எனினும்‌ இதுதான்‌, இருபாலினம்‌ இருப்பதற்கு, முக்‌ 
கியமான காரணம்‌ எனக்‌ கருதக்கூடாது. முன்முகல்‌ உயி 
ரினங்கள்‌, பால்வேறுபாடு இல்லாமலேயே, நன்றாக இனப்‌ 
பெருக்கம்‌ செய்கன. மேலும்‌ பல ஐந்துக்கள்‌, இருபால்‌ 
பிரிவுகொண்டிருந்து, பாலுறவு இல்லாமலேயே இனப்பெ 
ருக்கம்‌ செய்தன. 

பாலுறவின்றி இனப்‌ பெருக்கம்‌, மிகவும்‌ பரவியுள்ளது. 
மிக எளிய பிளவு என்ற முறையை அமீபா போன்ற பல, 
ஒருஸெல்‌ உயிரினங்கள்‌ கடைப்‌ பிடிக்கன்றன. இந்த நிகழ்‌ 
வில்‌, நூக்ளியஸ்‌ எனப்படும்‌ ஸெல்லின்‌ அங்கமும்‌, நூக்‌ 
ஸியஸை உருவாக்கும்‌ எல்லா குரோமோஸோம்களும்‌, இரண்டு 
பாதிகளாகப்‌ பிரிகின்றன; ஒரு ஸெல்‌, ஒரேமாதிரியான 
இரண்டு உயிரினங்களை உற்பத்தி செய்கிறது. -இவை, தாய்‌ 
செல்‌ .எனப்படும்‌ முதல்‌ :ஜஷெல்லிலிருந்து எந்தவகையிலும்‌ 
வேறுபா டு. கொண்டிரு க்சுவில்லை. 


340 


சிலவேளைகளில்‌, மற்றும்‌ பல உத்திகளை கையாள வேண்‌ 
டியிருக்கிறது. மிகச்‌ சிறிய சிப்பியில்‌ (ஓடு) வசிக்கும்‌ தக 
மீபா, எவ்விதம்‌ பகுப்படைகிறது என்பதைக்‌ கவனித்தால்‌ 
ருசிகரமாக இருக்கும்‌. துவக்கத்தில்‌, சிப்பியில்‌ உள்ள சிறிய 
ஓட்டைமூலம்‌ தாய்ஸெல்‌ வெளியே வந்து, முதலாவதைப்‌ 
போன்ற ஒரு சிப்பியை உண்டாக்குகிறது. இரண்டு சிப்பி 
களுக்குமிடையே கொடர்பு இருக்கும்‌. புதிய வீட்டைக்‌ 
கட்டி முடித்ததும்‌, தீகமீபா, ஒரு சிப்பியிலிருந்து மற்றொரு 
சிப்பிக்கு, முன்னும்‌ பின்னுமாக பல தடவை ஊர்ந்து 
சென்று எல்லாம்‌ சரியாக இருக்கிறதா என பார்வையி 
டுவது போன்று இருக்கும்‌. பின்னர்‌ அதன்‌ உடல்‌, தனிப்பட்ட 
இரண்டு உயிரினங்களாகப்‌ பிரிகிறது; புதிய ஸெல்கள்‌ 
பிரிந்து, தங்கள்‌ தங்கள்‌ சிப்பிகளுக்குள்‌ செல்லுகின்றன. 
பின்னர்‌ இரண்டும்‌ இறுதியாகப்‌ பிரிந்து விடுகின்றன. அந்‌ 
நேரத்திலிருந்து, இரு உயிரினங்களும்‌ தனித்தனியாக வாழ்‌ 
கின்றன. 

பாலுறவற்ற இனப்‌ பெருக்கத்தின்‌ மற்றொரு முறையான 
“மொட்டு” விடுதலில்‌, தாய்‌ உயிரினத்திலிருந்து ஒருசிறிய 
பகுதி தன்னை விடுவித்துக்‌ கொள்கிறது. ஒருஸெல்‌ உயிரினங்‌ 
களில்‌ விடுவித்துக்கொண்ட பகுதிக்கு, மிகச்‌ சிறிய நூக்ளி 
யஸ்‌ உண்டு. பலசெல்‌ உயிரினத்திலிருந்து, ஸெல்களின்‌ ஒரு 
கூட்டமே விடுவித்துக்‌ கொண்டு, ஒவ்வொன்றிலிருந்தும்‌ ஒரு 
புதிய உயிரினம்‌ தோன்றுகிறது. ஈஸ்டுகள்‌, இந்த முறையில்‌ 
இனப்‌ பெருக்கமடைகின்றன; பலஸெல்‌ உயிரினங்களில்‌, 
ஹைட்ரா, இந்த முறையைப்‌ பின்பற்றுகிறது. 

பாலுறவற்ற இனப்‌ பெருக்கத்தின்‌ மூன்றாவது முறை 
ஸ்போருலேஷன்‌ (சிதல்‌ விகை உருவாவது) எனப்படும்‌. 
தாய்‌ உயிரினத்தின்‌ நூக்ளியஸ்‌, பலசிறிய நூக்ளியஸ்களா 
கப்‌ பிளவடைகிறது; ஸெல்லும்‌, அதேமாதிரிப்‌ பிரிகிறது. 

புதிதாக உருவான ஸெல்கள்‌ (விதைகள்‌) தாய்‌ உரு 
வினத்தைப்‌ போன்று இராது. அவை மிகச்‌ சிறியதாக உள்‌ 
ளன; முழு வளர்ச்சியடைந்த உயிரினங்களைப்‌ போல அல்லா 
மல்‌, பாதகமான சூழ்நிலைகளிலிருந்து தங்களைப்‌ பாதுகாத்‌ 
துக்‌ கொள்ள, ஒருபலமான உறைகொண்டுள்ளது. இத 
னால்கான்‌ ஸ்போர்கள்‌ எனப்படும்‌ விதைகள்‌, அரைத்தல்‌ 


மற்றும்‌ மிகையாக சூடாக்குத்ல்‌, குளிர்ச்சியடையச்‌ -செய்‌ 


341 


குல்‌ போன்ற, வாழ்வின்‌ பல சூழ்நிலைகளினால்‌ அழியாமல்‌ 
இருக்கின்றன. 

ஸ்போர்களின்‌ உதவியால்‌ இனப்பெருக்கமடைவது 
பிளாஸ்மோடியாவில்‌ காணப்படுகிறது. மலேரியாவுக்குக்‌ 
காரணமான பிளாஸ்மோடியா, ஓட்டுண்ணிபோன்று மனி 
தனின்‌ சிவப்பு இரத்த அணுக்களில்‌ வாழ்கிறது. இரத்த 
அணுவில்‌ இருக்கும்போது, ஒவ்வொரு பிளாஸ்மோடியமும்‌ 
12-24 ஸ்போர்களாகப்‌ பிரிவடைகிறது. மனித இரத்தத்‌ 
தில்‌ உள்ள எல்லா ஸ்போர்களும்‌, எண்ணிக்கையில்‌ பல- 
-ஓரேயடியாக சிவப்பு இரத்த அணுவை விட்டுச்‌ செல்கின்‌ 
றன. இதனால்‌ சிவப்பு இரத்த அணுக்கள்‌ உடைபடுகின்‌ றன); 
இதன்‌ விளைவுதான்‌ மலேரியா. பிளாஸ்மோடியா, பாலுற 
வின்றி மட்டும்‌ இனப்‌ பெருக்கம்‌ செய்வதில்லை, நோய்‌ 
வாய்ப்பட்ட மனித இரத்தம்‌, கொசுவின்‌ செரிமானப்‌ பாதை 
குள்‌ சென்றவுடன்‌, பிளாஸ்மோடியா பாலுறவு கொண்டு 
இனப்பெருக்கமடைகின்றன. 

பாலுறவின்றி இனப்‌ பெருக்கமடைய பலவழிகளை, 
இயற்கை, கண்டு பிடித்துள்ளது. இதிலிருந்து, இரண்டு 
பாலினங்கள்‌ இருப்பது, இனப்‌ பெருக்கத்திற்கு மட்டுமல்ல 
என்பது தெரிகிறது. பின்‌, என்ன தான்‌ காரணம்‌? 

நீண்ட காலமாக பாலுறவின்றி ஏற்படும்‌ இனப்‌ பெருக்‌ 
கம்‌, மரபு உறுதிப்‌ படுத்தும்‌ அணுவில்‌ தோன்றும்‌ குழப்‌ 
பத்தால்‌, சீர்குலைவு அடைவகாகக்‌ கருதப்படுகிறது. இதையே 
நெருங்கிய உறவினர்களுக்கிடையே நிகழும்‌ திருமணங்களில்‌ 
நாம்‌ காண்கிறோம்‌. ஊகங்கள்‌ மட்டும்‌ போதாது; ஆகவே 
துல்லியமான புள்ளிவிவரங்களைப்‌ பெற, பாலுறவின்றியும்‌, 
பாலுறவுடனும்‌ இனப்பெருக்கம்‌ செய்யும்‌ ஒரு உயிரனத்‌ 
இன்‌ மீது ஆராய்ச்சிகள்‌ நடத்த விஞ்ஞானிகள்‌ தீர்மானிக்‌ 
தனர்‌. 

ஒரு சிக்கலான அமைப்பு கொண்ட, புரோடசோவாவ 
கையைச்‌ சார்ந்த ஒரு சிற்றுயிரான, ஓரளவு பெரிய ஒரு 
செல்‌ உயிரினம்‌, இந்த ஆராய்ச்சிக்காகத்‌ கேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டது. இந்த புரோடோசோவா ஆராய்ச்சிகள்‌ துவங்‌ 
கன. இரண்டு உயிரினங்களும்‌, பாலுறவு இனப்பெருக்கத்‌ 
தைத்‌ தவிர்க்க, உடனடியாகத்‌ தனிமைப்படுத்தப்பட்டன. 
பரிசேரழதனை யின்‌ போது, புரோடோசோவா, தினமும்‌ இரண்டு 
தடவை, பகுய்படைந்தது ஆராய்ச்சியாளர்கள்‌, இந்தப்‌ பரி 


242. 


சோதனையை 22 ஆண்டுகள்‌ தொடர்ந்து நடத்தினர்‌. இதன்‌ 
போது, புரோடோசோவின்‌ இனப்பெருக்கத்தைக்‌ கூர்ந்து 
கவனித்தனர்‌. இந்தக்‌ காலத்தின்போது 138,500 பரம்பரை 
கள்‌ உண்டாயின. எதிர்பார்த்த சீர்குல்வோ, பின்மரபி 
மப்போ நிகழவில்லை. 

ஆகவே, இனப்‌ பெருக்கத்தின்‌ இருமுறைகளைப்‌ பின்‌ 
பற்றும்‌ உயிரினங்கள்கூட, பாலுறவின்றி, பல்லாயிரக்கணக்‌ 
கான பரம்பரைகளை, தங்களுக்கு தீங்கு எதுவுமின்றி, உரு 
வாக்கமுடியும்‌. எனவே, இரண்டு பாலினங்கள்‌ இருப்பது, 
வேறு ஏதோ ஒரு காரணத்திற்கு எனக்‌ தெரிகிறது. இனப்‌ 
பெருக்கத்தின்போது ஒவ்வொரு தனிப்பட்ட பாலினத்தின்‌, 
பங்கு என்ன என்பதை ஆராய்ந்தால்‌ ஒருவேளை விடை 
கிடைக்கலாம்‌. 

வாழ்வு கொடர்ந்து நடையெறுவகை உறுதி செய்ய, 
எல்லா விலங்கினங்களும்‌, போதுமான குட்டி, குஞ்சுகளை, 
வாழ்க்கைக்குத்‌ தயாரான நிலையில்‌, உற்பத்தி செய்ய வேண்‌ 
டும்‌. ஒருசில விதிவிலக்குகள்‌ தவிர, குஞ்சுகளின்‌ எண்‌ 
ணிக்கை, வளர்ச்சியடைந்த பெண்ணினத்தின்‌ எண்ணிக்‌ 
கையை பொறுத்தே இருக்கிறது. ஏனெனில்‌ எந்து ஆண்‌ 
உயிரினமும்‌, பலபெண்‌ உயிரினங்களைப்‌ புணரலாம்‌. 

ஆண்களின்‌ பணி என்ன? ஆண்கள்‌ கரத்திற்குப்‌ 
பொறுப்பு எனத்‌ தோன்றுகிறது. எல்லோரும்‌ ஒரு குடும்‌ 
பத்தை உடனே துவங்கிவிட முடியாது. பெண்களுக்கான 
போட்டி மிகவும்‌ தீவிரமாக இருக்கிறது. முதலில்‌, வாழ்க்‌ 
கைக்கு, நல்ல முறையில்‌ தக அமைத்துக்கொண்ட ஆண்‌ 
களால்‌ மட்டுமே, குடும்ப வாழ்க்கையைச்‌ துவங்க முடியும்‌. 

இதற்கு, உடல்‌ தகுதி என்பது மட்டுமல்ல. ஒரு வீட்‌ 
டுப்பகுதியைப்‌ பெற்று, தக்க வைக்கவும்‌, பல இனங்களின்‌ 
ஆண்களுக்கிடையே நடை பெறும்‌ போட்டிச்‌ சண்டைக்‌ 
கும்‌ உடல்‌ தகுதி முக்கியமானதுகான்‌. தங்கள்‌ பெற்றோர்‌ 
களைப்‌ போலவே குழந்தைகளும்‌ இருப்பர்‌. ஆகவே, வாழ்க்‌ 
கைக்கு நன்கு பொருத்தமான அண்கள்தான்‌, நல்ல குழந்தை 
குட்டிகளை உருவாக்க முடியும்‌. 

குழந்கை குட்டிகளின்‌ தரத்தை கட்டுப்படுத்தும்‌ கட 
மையை, ஆண்கள்‌ செய்ய சுற்றுப்புறத்‌தில்‌. நடையெறும்‌ 
எல்லா மாற்றங்களைப்‌ பற்றியும்‌, தெரிந்திருக்க வேண்டும்‌. 
இதற்கு, பெண்களைவிட, குறைவாகவே ஆண்கள்‌ தக 


343 


J 
௩ 7 
Ni 2 
OD த / 
% 43 
ப 
டக 5 க 
ட 1 
௩ ்‌ ச்‌ ம்‌ e ்‌ 
்‌ (ய | ர 
Ne. 
/ ம்‌ 
1] (2 ஞ்ச i 
ip டி ப 
த்‌ TAR 


22 


Fs Nx 
A ரட்‌ டு ஆர்‌ 
| SD கொரு 
ரகவ (ES. 


அமைந்திருக்க வேண்டும்‌. வாழ்க்கைத்‌ தரத்தில்‌ ஏற்படும்‌ 
மிகச்‌ சிறிய இடையூறுகளை உணரத்‌ தெரிந்திருக்க வேண்‌ 
டும்‌; மேலும்‌ இருவருக்கிடையே கடுமையான பாகுபாடு 
இருக்க வேண்டும்‌. இதனால்‌ சிலர்‌ தட்பவெப்ப நிலைகளை 
அறியலாம்‌; சில உணவு வினியோகத்தைக்‌ கவனிக்கலாம்‌; 
சிலர்‌ இயற்கை எதிரிகளை எதிர்க்கத்‌ தயாராக இருக்க 
வேண்டும்‌. 

பலரின்‌ நம்பிக்கைக்கு மாறாக, ஆணினம்தான்‌ பலவீன 
மான பாலினம்‌; பெண்ணினம்‌ அல்ல. இது மனித குலத்‌ 
திற்கும்‌ பொருந்தும்‌. நீண்ட ஆயுட்காலத்தைப்‌ பகுத்து 
ஆராய்ந்தால்‌, எல்லா நாடுகளிலும்‌, வயது முதிர்ந்த ஆண்‌ 
களை விட, பெண்களின்‌ எண்ணிக்கைதான்‌ அதிகமாகும்‌. 
நூறு வயகைத்‌ காண்டியவர்களில்‌ 60% பெண்களாவர்‌. 
எனினும்‌ நீண்ட ஆயுள்‌ போட்டியில்‌ வென்றவர்கள்‌ ஆண்‌ 
களே. மொத்தமாகப்‌ பார்த்தால்‌, ஆண்கள்‌ பலவீனமா 
னவர்கள்‌; எனினும்‌ ஆண்கள்‌ ஒருவரைப்போல்‌ ஒருவர்‌ 
இருப்பதில்லை. 'ஆகவே ஒன்‌ றிண்டுபேர்‌ எப்போதும்‌ வெற்றி 
வீதிராக விள்ங்குவர்‌. 


314 


இதைக்‌ கவனத்தில்‌ கொண்டால்‌, பெண்கள்‌ மற்றும்‌ 
ஆண்களின்‌ புத்திசாலித்தனத்தின்‌ தரத்தைப்‌ பற்றிய 
விவாதங்கள்‌, அர்த்தமற்றவை என்பது தெரியும்‌. பெண்‌ 
கள்‌ ஓரேசீராக இருக்கிறார்கள்‌, ஒருவரைப்‌ போன்றே 
ஒருவார்‌ இருக்கின்றார்‌; ஒருசில மிகச்‌ சிறந்த வல்லுநர்கள்‌ 
உலகிற்கு கிட்டியுள்ளனர்‌; இதற்கு ஈடுசெய்ய, அண்களி 
டையே காணப்படுவகைவிட, முட்டாள்கள்‌, பெண்களில்‌ 
குறைவாகவே காணப்படுகிறார்கள்‌. 

வேறு எந்த வழியிலும்‌, நல்லகுரமான பரம்பரையை 
பாதிய எண்ணிக்கையில்‌ வைக்க உறுதிசெய்ய முடியாது 
என்பதுதான்‌ இரண்டு பாலினங்களை (ஆண்‌, பெண்‌) கொண் 
டிருப்பதன்‌ முக்கிய காரணம்‌ என்பது விளங்குகிறது. 

மற்றொரு காரணம்‌ என்னவெனில்‌ இரண்டு பாலினங்‌ 
கள்‌ இருப்பதால்தான்‌, பரிணாமம்‌ துரிதமாக வளர்ச்சிய 
டைகிறது. பாலுறவற்ற இனப்‌ பெருக்கத்தில்‌ ““குழந்தை 
யும்‌” தாயும்‌, இரண்டு கடலைப்‌ பயறு போன்று இருப்பர்‌. 
ஆகவே, பாலுறவற்ற இனப்‌ பெருக்கத்தில்‌, புதிய குணங்‌ 
கள்‌ தோன்றுவது அபூர்வமாகும்‌. அதுவும்‌ மெதுவாகவே 
வளர்ச்சியடைகிறது. 

ஆனால்‌, தாயும்‌ தந்தையும்‌ இருக்கும்போது, விளைவுகள்‌ 
மாறு பட்டு இருக்கும்‌. குழந்தைகள்‌ சில பண்புகளைத்‌ தந்‌ 
தையிடமிருந்தும்‌, சிலவற்றைத்‌ தாயிடமிருந்தும்‌ பெறுகின்‌ 
றன. இது ஒரு ஒட்டுமொத்தமான உற்பத்தி அல்ல. ஓவ்‌ 
வொரு சந்ததியும்‌, ஒரு குறிப்பிட்ட படிவத்தில்‌ உருவாகி 
றது. இது வெற்றியடைந்தால்‌ நேர்மறையான புதிய சிறப்‌ 


புக்‌ குணங்கள்‌ பரவலாகக்‌ காணப்படும்‌. 


திருமணமும்‌ குடும்பமும்‌ 


நமது கோளத்தில்‌, எல்லா விலங்கினங்களும்‌ பாலுற 
வுகொண்டு இனப்பெருக்கமடைகின்றன. ஒருஸெல்‌ உயிர 
னங்களில்‌, பாலுறவு என்பது, ஒருங்கிணைந்த நிலையில்‌ இரண்டு 
ஸைல்களுக்கிடையேயான நூக்ளியஸ்‌ பொருள்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளப்படுவதில்‌ இருக்கிறது. 

உதாரணமாக, புரோடோசோவா சிற்றுயிரில்‌, புணர்ச்‌ 
சியில்‌ ஈடுபடப்போகும்‌ இரண்டு உயிரினங்கஞ்ம்‌;* தத்களது 
வயிற்றுப்‌ பகுதிகளை ஓட்டச்‌. செய்வதால்‌,, அதன்‌ ்ய்‌ 


னி “3 4 5 


பகுதிகள்‌ இணைகின்றன. இணைந்த இரு உயிரினங்களின்‌ நூக்‌ 
ளியஸ்கள்‌, மீண்டும்‌ மீண்டும்‌ பகுப்படைகின்றன; அதே 
போது, அவை சில மாற்றங்களையடைகின்றன. அகன்‌ பின்‌ 
பின்னர்‌, ஒவ்வொரு புரோடோசோவா சிற்றுதிரும்‌ இரண்டு 
நூக்ளியஸ்‌ கொண்டுள்ளன; இதில்‌ ஒரு ஸ்திரமான பெண்‌ 
ணும்‌ அலைந்து திரியும்‌ ஒரு ஆணும்‌ இந்த நிகழ்வின்‌ போது 
குரோஸோம்களின்‌ எண்ணிக்கை விரைமடங்காகிறது. 
புரோடோசோவா சிற்றுயிர்‌, அலைந்து திரியும்‌ நூக்ளியஸை 
பரிமாற்றம்‌ செய்து கொள்கின்றன; இன்று, ஸ்திரமான 
நூக்ளியசுடன்‌ இணைவதால்‌, ஒவ்வொரு புரோடோசோவா 
விலும்‌ முழுமையாக குரோமோசோம்கள்‌ அடங்கிய புதிய 
நூக்ளியஸ்‌ உருவாகிறது. 

ஒருஸெல்‌ ஜந்துக்களின்‌ பாலுறவில்‌, புரோடோசோவா 
வைப்‌ போன்று, ஒரோமாதிரியான அமைப்புள்ள இரண்டு 
உயிரினங்கள்‌ பங்கு கொள்ளலாம்‌; அல்லது ஒன்றுக்கொன்று 
ஒரு ஒற்றுமையும்‌ இல்லாத இரண்டு ஐந்துக்கள்‌ பங்கு 
பெறலாம்‌. மலேரியாவைத்‌ தோற்றுவிக்கும்‌ பிளாஸ்மோ 
டியாவைப்‌ பொறுத்தமட்டில்‌, (நாம்‌ ஏற்கெனவே குறிப்‌ 
பிட்டுள்ளோம்‌) பால்‌ பிரிவினை இல்லாத, ஒரே மாதிரியான 
ஸ்போர்கள்‌ கொண்ட பரம்பரைகள்‌, ஒரேமாதிரியான 
அமீபா இந்துக்களாக வளர்ச்சி அடைந்த பின்‌, 10, அல்லது 
11-வது நாளில்‌, பால்பிரிவு கொண்ட பரம்பரை தோன்று 
கிறது. இதில்‌ சிறிய ஆண்‌ இனமும்‌, பெரிய பெண்‌ இனமும்‌ 
உண்டு. இவை, பாலுறவுடன்‌ இனப்‌ பெருக்கமடைகின்‌ 
றன. 

பலஸெல்‌ உயிரினங்களுக்கு சிறப்பான கேமேட்கள்‌ எனப்‌ 
படும்‌ பாலின செல்கள்‌ உண்டு. இவற்றின்‌ இணைவால்‌, அல்‌ 
ளது பொலிவுறுவதால்‌, புதிய உயிரினம்‌ தோன்றுகிறது. 
இது, இனப்பெருக்க முறையைச்‌ சிக்கலடையச்‌ செய்கிறது; 
ஆண்‌, மற்றும்‌ பெண்‌ பாலின ஸெல்கள்‌, இணைவதை உறுதி 
செய்ய, இயற்கை, பல்வேறு புதிய சாதனங்களைக்‌ கண்டு 
பிடிக்க வேண்டி வந்குது. 

கீழ்மட்ட உயிரினங்களின்‌ பெரும்பாலானவற்றில்‌ இந்த 
இணைவு, பெற்றோரின்‌ உடலுக்கு வெளியே நடைபெபறுகி 
றது; இதனால்‌. : "தங்களது பாலின செல்கள்‌ ஒன்றுபடவேண்‌ 
டும்‌. ஷ்‌ உறுதி செய்ய, அவை சிரமம்‌ எதுவும்‌ எடுத்துக்‌ 
கெ ள்ளத்‌ வியில்‌ குஞ்சுகளை உற்பத்தி செய்ய, 


346. ர்‌ 


கவலையற்ற பெற்றோர்‌, பாலின செல்களை பெருமளவில்‌ 
சேமித்து வைத்து, தாவரங்களின்‌ மகரந்தம்போல்‌, அவர்‌ 
றைக்‌ காற்றில்விட்டு விட வேண்டும்‌. விலங்கினங்களில்‌, 
இத்தகையவை, தண்ணீரில்‌ சிலகுறிப்பிட்ட பகுதிகளில்‌ 
நிகழ்கின்றன. 

பாலின ஸெல்கள்‌, தற்செயலான சந்திப்புகளை நம்பீ 
இருப்பதில்லை. ஆண்‌ கேமேட்டுகள்‌ எனப்படும்‌ கருச்செல்‌ 
(ஸ்பெர்மடசோவா) சுயேச்சையாக அலைந்து கொண்டிருக்க 
முடியும்‌, சிலபோது துரிதமாகவும்‌ இருக்கும்‌. பெண்‌ கருச்‌ 
செல்கள்‌ பொலிவுறுவதை உறுதிசெய்ய, அண்செல்கள்‌ 
பெண்‌ செல்களைவிட எண்ணிக்கையில்‌ ஏராளமாகவே இருக்‌ 
கின்றன. மெதுவாக நகரும்‌ நட்சத்திர மீன்‌ மற்றும்‌ முட்‌ 
கள்‌ கொண்ட கடற்பஞ்சு; பல கடல்வாழ்‌ பிராணிகள்‌ 
ஆகியவை மேற்கூறிய இனப்பெருக்க முறையைக்‌ கையாளு 
கின்றன. 

கூட்டமாக வாழும்‌ ஜந்துக்களின்‌ பாலின ஸெல்கள்‌, 
கனக்கு வேண்டிய சகாவைக்‌ தேடிக்கொள்வது எளிதாகும்‌; 
ஆனால்‌, அகேபோது அவை தண்ணீரில்‌ இருக்க வேண்டும்‌” 
ஆனால்‌ விலங்கினங்கள்‌, இதை எவ்விதம்‌ ஏற்பாடுசெய்ய 
முடியும்‌? 

உயிரினங்களில்‌ இந்து மட்ட, வளர்ச்சியைப்‌ புரிந்து 
கொள்ள, இரசாயனம்‌ உதவி செய்கிறது. கருச்‌ செல்களில்‌ 
உள்ள பொருட்களோ, அல்லது கருச்‌ செல்களுடன்‌ சேர்ந்த 
அவையோ, கண்ணீரில்‌ செலுத்தப்படுகிறது. இந்த பொருட்‌ 
கள்‌, விலங்கினங்களால்‌ (இதே பாலினமோ, மற்ற பாலி 
னமோ) பாலினப்‌ பொருட்களைச்‌ சுரக்கத்‌ தூண்ட முடி 
யும்‌. சமிக்ஞை கிடைத்தவுடன்‌, காலனி முழுவதும்‌ இனப்‌ 
பெருக்கத்தைக்‌ துவக்குகிறது; குறிப்பிட்ட பகுதிக்குள்‌, 
ஏராளமான ஆண்‌ மற்றும்‌ பெண்‌ கருச்‌ செல்கள்‌, ஒரே 
சமயத்தில்‌ திரண்டு விடுகின்றன. வெற்றிகரமான பொலி 
வுறுகலை உறுதி செய்ய இது போதுமானது. 

கிளிஞ்சல்‌ மீன்களைப்‌ பிடிப்பதில்‌ ஈடுபட்ட நிபுணர்க 
ளுக்கு, மேற்கூறிய எளிய மொழி, பலகாலமாகவே தெதரிந்‌ 
திருக்கிறது. அவர்கள்‌, கிளிஞ்சலுக்கு, இனப்‌ பெருக்கத்‌ 
தைத்‌ துவக்க ““நினைவூட்டுகின்றனர்‌ , உவ்ருடத்தின்‌. சரி 
யான பருவத்தில்‌, நூற்றுக்கணக்கான ஏன்‌? ஆயிரக்‌ கண்க்‌ 
கான கிளிஞ்சல்களிலிருந்து பெறப்பட்ட பாலினப்‌ [ட்‌ 


களை, தண்ணீரில்‌, கிளிஞ்சல்‌ படுக்கைகளின்‌ மீது இடுகின்‌ 
றன. இது சுதந்திரமாக வாழும்‌ கிளிஞ்சல்களில்‌, பெரும 
ளவில்‌ முட்டையிடுவதை ஊக்குவிக்கிறது. இடப்பட்ட முட்டை 
கள்‌ பொலிவுறுகின்றன. செயற்கை முறையில்‌ தூண்டப்பட்ட 
முட்டையிடும்‌ முறை, பெருமளவில்‌ கிளிஞ்சல்‌ பண்ணைக 
ளின்‌ விளைபயனை அதிகரித்தது. 

புணர்ச்சிக்‌ காலங்களில்‌, இங்குமங்கும்‌ நகரும்‌ வாழ்க்கை 
நெறியைக்‌ கொண்ட விலங்கினங்கள்‌, ஜோடியாகப்‌ பிரிந்து 
விடுகின்றன; அல்லது பெருங்கூட்டமாக திரளுகின்றன. சில 
வகையான மீன்களில்‌, ஆணின்‌ நடத்தை, பெண்ணை முட்டை 
டயிடச்‌ செய்கிறது. புதிதாக இடப்பட்ட முட்டைகளின்‌ 
மீது, ஆண்‌ தனது கருச்‌ செல்களை இடுகிறது. 

நீர்‌-நிலம்‌ வாழ்வனவற்றில்‌, ஆணுக்கும்‌, பெண்ணுக்‌ 
கும்‌ இடையான கொடர்பு இன்னும்‌ நெருக்கமாக இருக்‌ 
கிறது. முட்டையிடும்‌ காலம்‌ துவங்கியவுடன்‌, ஆண்‌ தவளை 
ஒரு பெண்‌ தவளையைக்‌ கண்டு பிடித்து, அகன்‌ இடுப்பைத்‌ 
குனது முன்கால்களால்‌ இறுக்கிப்‌ பிணைத்துக்‌ கொண்டு, 
அது முட்டையிடும்‌ வரை, அகை விடுவதில்லை. சில வேளை 
களில்‌, ஆண்‌ தவளையும்‌ பெண்‌ தவளையும்‌ வறண்ட நிலத்‌ 
இல்‌ சந்திக்கின்றன. உடனே பெண்‌ தவளை, தனது ஆணைத்‌ 
குனது முதுகில்‌ சுமந்து கொண்டு, கண்ணீரை நோக்கிச்‌ 
செல்கிறது. அண்‌, பெண்ணின்‌ முதுகின்‌ மீது, அது முட்டை 
யிடும்‌ வரை, இருக்கிறது. ஆண்‌ விந்து, பெண்ணின்‌ கருச்‌ 
செல்கள்‌ வெளிவந்ததும்‌ வெளிவிடப்படுவதால்‌, இது ஒரு 
வசதியான முறையாகும்‌. 

உயர்மட்ட விலங்குகளில்‌, கருச்‌ செல்கள்‌, தாயின்‌ உட 
லினுள்ளேயே சந்திக்கின்றன. இருபாலாரிடையேயும்‌ 
வெளிப்புற ஜனன உறுப்புக்கள்‌ உள்ளன. கருச்‌ செல்கள்‌ 
சந்திப்பதை உறுதிசெய்ய, ஆணும்‌ பெண்ணும்‌ நெருக்க 

மாக இருப்பதையே புணர்ச்சி என்கிறோம்‌. 

பெரும்பாலான விலங்கினங்கள்‌, தங்களது இனத்திற்கே 
உரிய, சிறப்புக்‌ காலத்தில்கான்‌, புணரும்‌. இது ஏனெனில்‌, 
அப்போதுகான்‌, பெண்களிடையே, முதிர்ந்த கருச்‌ செல்‌ 
கள்‌ காணப்படும்‌, வாழ்க்கையின்‌ மற்ற பகுதிகளிலே, உயி 
ரின்ம்‌, இனப்‌ “பெருக்கத்திற்குக்‌ தயாராக இல்லை; மேலும்‌ 
கரு வளர்ச்சியை உறுதி செய்ய முடியாது. வெப்ப ரத்த 
இனங்களில்‌ அண்கள்‌, வழு ம முழுவதும்‌, புணர முடி 


யும்‌. (மான்கள்‌ போன்ற சில இதற்கு விதிவிலக்கு). மான்‌ 
போன்ற சிலவற்றில்‌, புணரும்‌ காலத்தில்‌ மட்டும்‌, ஆண்‌ 
கள்‌ கருச்‌ செல்களைக்‌ கொண்டிருக்கும்‌. இனப்‌ பெருக்கம்‌ 
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கென வரையறுக்கப்பட்டுள்ளது 
சந்தேகத்திற்டெமின்‌ றி இது மிகவும்‌ அத்தியாவசியம்‌ ஆகும்‌. 
ஏனெனில்‌, குஞ்சுகளின்‌ வளர்ச்சிக்கு பாதகமான தட்ப 
வெப்ப குழ்நிலைகளின்‌ போது, குட்டிகள்‌ பிறந்தால்‌ அவை 
இறந்தேபடும்‌. 

சில இனங்கள்‌ வருடம்‌ பூராவுமே புணர முடியும்‌. 
அணும்‌, பெண்ணும்‌ முதிர்ந்த கருச்‌ செல்களைக்‌ கொண் 
டிருந்தால்கான்‌, புணர்ச்சி பலனளிக்கும்‌. மனித இனத்தைப்‌ 
பொறுத்தவரையில்‌, ஆண்டுக்கு 138 காலங்கள்‌ உண்டு. 
ஆனால்‌ ஒவ்வொரு கட்டமும்‌, 24 மணி நேரங்களுக்கு மேல்‌ 
நீடிக்க முடியாது. ஆகவே ஒரு பெண்‌ இந்த 138 காலங்க 
ளில்‌ தாயாக முடியும்‌. 

உட்புறமான பொலிவு, எப்போதுமே புணர்ச்சியால்‌ நடை 
பெறுவதில்லை. பல்லிகள்‌, ஆக்ஸலாட்டில்கள்‌, சாலாமாண்‌ 
டெர்கள்‌, போன்ற மற்றும்‌ பல, மேற்கூறப்பட்ட துபோன்று 
சகஜமான முறையில்‌, புணருவதில்லை. ஆண்‌, ஸ்பெர்மட 
போரை (கருச்‌ செல்கொண்ட ஒருசிறியபை) வெளி 
யிடுகிறது. இது முடிந்தவுடன்‌, ஆணோ, பெண்ணோ இதைத்‌ 
தனது பாலின துவாரத்தினுள்‌ வைக்கிறது. பெரும்பாலும்‌ 
ஸ்பெர்மடஃபோரின்‌ கழுத்து மட்டுமே உட்செலுத்தப்படு 
கிறது. பையிலுள்ள ஒரு துவாரத்தின்‌ வழியாக, ஸ்பெர்மட 
டசோவா, பெண்ணின்‌ ஜனனப்‌ பாதையை அடைகிறது. 
சிறப்பான சாதனங்கள்‌, ஸ்பெர்மடஃபோர்‌ கழே விழுந்து 
விடாமல்‌ பாது காக்கிறது. இந்தச்‌ சாதனங்களின்‌ உதவி 
யாலோ, ஆண்‌ சுரப்பிகளின்‌ பசைபோன்ற சுரப்பி நீராலோ 
ஸ்பேர்மடஃபோர்‌, பெண்ணின்‌ உடலுடன்‌ திடமாக ஓட்‌ 
டிக்‌ கொள்கிறது. பல ஐந்துக்களின்‌ பெண்ணினம்‌, காலி 
யான ஸ்பெர்மடஃபோரைச்‌ சாப்பிட்டு விடுகின்றன. 

சில ஐந்துக்களில்‌, இந்த நிகழ்வு இன்னும்‌ எளிதாக 
இருக்கும்‌; கருச்செல்‌ உந்தித்‌ தள்ளப்பட்டவுடன்‌, ஆண்‌, 
குனது வாயிலுள்ள இணை உறுப்பின்‌ உதவியால்‌ கருச்‌ 
செல்லை சேகரித்து, பெண்ணின்‌ ஜனனப்‌ ப்ர்தையில்‌ வைக்‌ 
கிறது. அத 
ஆணின்‌ புணர்ச்சி உறுப்பும்‌, பெண்ணின்‌ ஜன்‌ எதுவார 


அஆ 


மும்‌, கால்கள்‌ மற்றும்‌ தலைபோன்ற உடலின்‌ எந்த இடத்‌ 
திலும்‌, காணப்படலாம்‌. தோட்ட சிலந்திப்பூச்சி, தனது 
தாடையிலுள்ள கொடுக்கின்‌ கூரிய முனையை, புணர்ச்சி 
உறுப்பாகப்‌ பயன்படுத்துகிறது. புணர்ச்சிக்கு முன்பு, சிலந்தி 
ஒரு வலையைப்‌ பின்னி, அதில்‌ கருச்‌ செல்லை செலுத்துகிறது. 
பின்னர்‌, கொடுக்கின்‌ சிறப்புப்‌ பகுதியின்‌ உதவியால்‌, அது, 
கருச்‌ செல்லின்‌ ஒரு துளியை, ஒரு பிப்பெட்டை உபயோ 
கிப்பதுபோல்‌, சேகரிக்கிறது. பின்னர்‌, புணர்ச்சிக்கு அது 
தயாராக இருக்கிறது. 

நத்தையின்‌ ஜனனத்‌ துவாரம்‌ அதன்‌ தலையில்‌ இருக்கி 
றது. எட்டு கால்‌ நத்தையில்‌, கருச்‌ செல்‌, கொடுக்கு 
களின்‌ ஒன்றில்‌ காணப்‌ படுகிறது. புணர்ச்சியின்போ து, 
பெண்ணின்‌ ஜனனச்‌ துவாரத்தினுள்‌ அந்தக்‌ கொடுக்கை 
செலுத்துகிறது. இதில்‌ புதிரான ஒன்று என்னவெனில்‌, கருச்‌ 
செல்கொண்ட கொடுக்கு, உடலிலிருந்து தனியாகப்‌ பிரிந்து 
சுயேச்சையாக வாழமுடியும்‌. 

முன்காலத்தில்‌, கொடுக்குகள்‌, ஹெடரோகோடிலியா 
எனப்படும்‌, ஒரு தனியான சிறப்புப்‌ பிராணியாகக்‌ கருதப்‌ 
பட்டது. எட்டுக்‌ கால்‌ நத்தையின்‌ உறுப்புக்களில்‌ ஒன்று 
தான்‌. அது என, யாரும்‌ சந்தேகிக்கவில்லை. அந்த இனத்‌ 
தின்‌ பெண்பாலார்‌ அதன்‌ எதிர்ப்பட்டால்‌, ஹெடரோகோ 
டிலீயா, பெண்ணின்‌ ஜனனப்பாகைக்குள்‌ ஊர்ந்துசென்று, 
கருச்செல்லை பிழிந்து வெளித்‌ தள்ளுகிறது. 

சில பெண்‌ ஐந்துக்களுக்கு, சிறப்பான  ஓனனத்‌ 
துவாரம்‌ இல்லை. ஆண்‌, குனது கூர்மையான புணர்ச்சி 
உறுப்பை, பெண்‌ உடலின்‌ எந்த பாகத்தினுள்ளும்‌ நுழைத்து 
கருச்‌ செல்லை உந்தித்‌ கள்ளுகிறது. கருச்‌ செல்‌ உட்குழி 
வுகள்‌ வழியாக பிரயாணம்‌ செய்து, எங்காவது ஒரு முட்டை 
செல்லைக்‌ கண்டுபிடிக்கிறது. ரோடிஃபெர்‌ போன்ற சில நீர்‌ 
வாழ்‌ பிராணிகளும்‌, அட்டைகளும்‌ இந்த முறையைப்‌ பின்‌ 
பற்றுகின்றன. ஆனால்‌, இங்கு, அவை, ஸ்பெர்மடோஃபோரை 
பெண்ணின்‌ உடலுக்குள்‌ பலவந்தமாகச்‌ செலுத்துகிறது. 

புணர்ச்சி நிகழ்வு, சில வினாடிகளிலிருந்து பல நாட்கள்‌ 
வரை நீடிக்கிறது. ஏற்கெனவே குறிப்பிடப்பட்ட தவளை 
யின்‌ போலிப்புணர்வு மூன்று நாட்கள்‌ வரை நீடிக்கிறது. 
புண்ர்வு பூல: மணிநேரங்கள்‌ நீடிக்கும்‌ வண்ணாத்துப்‌ பூச்‌ 
கெ ஜீஸ்‌? ஆண்‌, ஒரு. பசைபோன்ற பொருளைச்‌ சுரக்கிறது. 


350 


“இது, காற்றில்‌ கடினமடைந்து, பெண்ணுடன்‌ இறுக்கமா 
கப்‌ பற்றிக்‌ கொள்கிறது. 

சிலபோது, புணர்ச்சியில்‌ அபாயங்களும்‌ தோன்றுகின்‌ 
மறன. உதாரணமாக, ஆண்‌ சிலந்திப்‌ பூச்சி, பெண்‌ சிலந்‌ 
தியை ““திருட்டுத்தனமாக””' அணுகுகிறது. அவள்‌, இதைக்‌ 
கவனித்துவிட்டால்‌, அவள்‌ உடனடியாக இவனைத்‌ தாக்கி, 
விழுங்கிவிடுறெது. ஆனால்‌, புணர்ந்த பின்‌, மிகச்‌ சிலவே, 
பெண்ணால்‌ விழுங்கப்படாமல்‌, தப்பித்துக்‌ கொள்கின்றன. 
புணா்ச்சியின்போது கூட, ஆணின்‌ உயிர்‌ ஆபத்தில்‌ இருக்‌ 
கிறது. இதனால்‌ சில சிலந்திப்‌ பூச்சிகள்‌, (எட்டுக்கால்‌ பூச்சி) 
பெண்ணின்‌ வாயை, தங்களது முன்கால்களிலுள்ள கொடுக்‌ 
குகளால்‌ இறுக்கி மூடுகின்றன. தெற்கத்திய சிலந்தியின்‌ 
சில வகைகளில்‌, பெண்களைவிட ஆண்களே, ஒன்றுக்குபத்து 
அல்லது 100 என்ற விகிதத்தில்‌, அதிகமாக இருக்கின்றன 
என்பது ஆச்சரியமல்ல. எண்ணிக்கையில்‌ அவை அதிகமாக 
இருப்பதால்கான்‌, எதற்கும்‌ துணிந்த ஆண்கள்‌, புணருவ 
தில்‌ உள்ள ஆபத்தை ஏற்றுக்கொள்கின்றன. 

சில ஐந்துக்களில்‌, புணர்ச்சிக்குப்பின்‌, இருபாலாரில்‌ ஒன்று 
கட்டாயமாக இறந்துபடுகிறது; திருமணத்திற்கான போட்‌ 
டியில்‌ தனது மற்ற எதிரிகளைத்‌ தோற்கடித்து, பெண்‌ 
தேனீயை வெற்றி வாகைசூடிய ஆண்‌ தேனீ, புணர்ச்சிக்‌ 
குப்பின்‌ மரணமடைகிறது. பெரிய பூச்சிகளைத்‌ தின்னும்‌ 
பெண்‌ தேனீ, புணரும்போகே, தனது ஆண்‌ சகாவை 
முழுமையாக தலையிலிருந்து துவங்கி விழுங்கிவிடுகிறது. 

பாலிகேயடஸ்‌ புழுக்களின்‌ ஒரு இனத்தின்‌ திருமண 
வழக்கங்கள்‌, இன்னும்‌ பயங்கரமாக இருக்கும்‌. அவை, 
புணருவதில்லை. ஆண்‌, தனது கருச்‌ செல்லை, பெண்ணின்‌ 
வாய்க்குள்‌ செலுத்துகிறது. பின்னர்‌, பெண்ணினத்தை, 
துண்டு துண்டாக கிழித்துப்‌ போடுகிறது. அதன்‌ உடலின்‌ 
ஒரு துண்டிலிருந்து கிடைக்கும்‌ முட்டையை, ஆண்‌ கருச்‌ 
செல்‌ பொலிவுறச்‌ செய்கிறது. 

புணர்ச்சியின்‌ மூலம்‌ இனப்பெருக்கம்‌ செய்யும்‌ சில ஐந்‌ 
துக்கள்‌, உண்மையான குடும்பத்கைத்‌ துவங்குவதில்லை. 
பெண்ணினம்‌ உயிருடன்‌ இருப்பது, இளங்குஞ்சுகளைப்‌ பாது 
காக்கவும்‌, வளர்க்கவும்‌ போதிக்கவும்கான்‌. “இளங்‌ குஞ்சு 
கள்தான்‌, குடும்பத்தின்‌ தன்மையை னை 

சிலபோது, பெற்றோர்கள்‌, தங்களது 


பகிர்ந்து கொள்கின்றன. ஒவ்வொருவரின்‌ பங்கும்‌, தெளி 
வாக வரையறுக்கப்பட்டுள்ளதால்‌, அவை இரண்டும்‌ சேர்ந்‌ 
துதான்‌ குஞ்சுக்கு உணவூட்ட முடியும்‌. பருந்துகளின்‌ குஞ்‌ 
சுகள்‌ வெளிவந்தவுடன்‌, காய்‌, கூட்டை விட்டு வெளியே 
செல்லாமல்‌, தனது குஞ்சை, வெப்பமாக வைத்துப்‌ பாது 
காக்கிறது. தந்தையின்‌ கடமை, தாய்க்கும்‌, குஞ்சுக்கும்‌ 
உணவளிப்பதே. அது, தினமும்‌ வேட்டையாடுகிறது; அதில்‌ 
கிடைக்கும்‌ உணவை, குனது மனைவி இருக்கும்‌ கூட்டுக்குக்‌ 
கொண்டுவருகிறது (பல ஜந்துக்கள்‌, தந்தையை வீட்டுக்‌ 
குள்‌ (கூட்டுக்குள்‌) நுழைய விடுவதில்லை). ஆணுக்கும்‌, தான்‌ 
கொண்டு வந்த உணவை துண்டுகளாக்கி, குஞ்சுக்கு உண 
வாக்கி ஊட்டத்‌ தெரியாது. 

குடும்பத்தின்‌ தந்தை இறந்துவிட்டால்‌, அனுபவம்‌ 
முதிர்ந்த பெண்‌, வேட்டையாடிய இரையை வீட்டுக்குக்‌ 
கொண்டுவர முடியாத போதிலும்‌, குஞ்சுகளை வளர்க்க 
முடியும்‌. ஆனால்‌, குடும்பத்தில்‌ தாய்‌ இல்லாவிடில்‌, துரதி 
ருஷ்டவசமான குஞ்சுகள்‌, பட்டினியாலேயே இறந்துவிடும்‌. 
தந்கை, தனது கூட்டின்‌ விளிம்புவரை உணவைக்‌ கொண 
ருமே தவிர, தனது குஞ்சுக்கு உணவூட்ட முயற்சிக்காது. 

சிந்திக்கத்‌ தெரிந்த பெற்றோர்களுக்கிடையிலான திரு 
மணம்‌, நிரந்தரமாக இருந்து, ஆயுள்வரை நீடிக்கும்‌. இத 
னால்‌, கணவனும்‌, மனைவியும்‌ பிரிவதேயில்லை என்று பொருள்‌ 
படக்‌ கூடாது. விலங்கினங்களுக்கிடையே, அத்தகைய தம்‌ 
பதிகள்‌ மிகவும்‌ அபூர்வம்‌. குஞ்சுகளைப்‌ பற்றி நினைக்கும்‌ 
போது, அவை கூட்டாக வாழ்கின்றன. நிலையற்று இங்குமங்‌ 
குமாக இருக்கும்‌ பறவைகளில்‌, இது, அடிக்கடி நிகழ்கிறது. 
குளிர்‌ காலத்தின்போது, ஆண்களும்‌, பெண்களும்‌ தனி 
யாக வசிக்கின்றன. இடம்விட்டு இடம்பெயரும்போது கூட 
அவை, தனிமையாகவே இருக்கின்றன; அவை, தமது வீடு 
எனப்படும்‌ கூட்டிற்குள்தான்‌ சந்திக்கின்றன. 

விலங்கினங்கள்‌ திருமணம்‌ செய்துகொள்வது, ஒருவர்‌ 
மீதான ஒருவரின்‌ பற்று என்பதால்‌ அல்ல எனவும்‌ ஆனால்‌, 
கூட்டின்‌ மீதான ஒரு கவர்ச்சியால்கான்‌ எனவும்‌ விஞ்ஞா 
னிசுள்‌ கருதுகின்றனர்‌. சிறந்த குடும்பஸ்தரா கக்‌ கருதப்‌ 
படும்‌ நாரைகூட,” இரண்டாந்தரம்‌ .மண்ம்‌: "செய்து கொள்‌ 
சிற்த: வசந்த காலத்தில்‌, முதலில்‌ கூட்டுக்கு வருவது, ஆண்‌ 
லான்‌. இந்த நேரத்தில்‌ ஒரு இளம்‌ பெண்‌, இதனுடன்‌ 


பழக நேர்ந்தால்‌, அதை உடனே ஏற்றுக்கொள்கிறது. 
சிறிது நேரத்தில்‌, வீட்டின்‌ உண்மையான முதல்‌ மனைவி வர 
நேர்ந்தால்‌, இரண்டு பெண்களுக்குமிடையேயான தகரா 
றில்‌ ஆண்‌ தலையிடுவதில்லை. அதில்‌ வெற்றி பெறும்‌ நாரை 
இதன்‌ மனைவியாகிறது. 

பிறக்கும்‌ குஞ்சுகள்‌, பலமாகவும்‌, சுயேச்சையாசவும்‌ 
இருந்தால்‌, குடும்பவாழ்க்கையின்‌ தன்மையே வேறுபடுகி 
றது. இந்த நிலையில்‌, குஞ்சுகளைப்‌ பாதுகாக்க வேண்டிய 
தேவை, பெற்றோர்களுக்கு இல்லை. குடும்ப வாழ்க்கை வேறு 
பட்ட நிலையில்‌, நடை பெபறுகிறது. வசந்த கால ஒரு காலை 
யில்‌, ஸேண்டர்‌ எனப்படும்‌ ஆண்‌ மீன்களின்‌ கூட்டம்‌, சில 
காலத்திற்குமுன்‌ தாங்கள்‌ பிறந்த, தங்களுக்குச்‌ சொந்த 
மான, முட்டையிடும்‌ இடத்திற்கு திரும்பி வருகின்றன. 
கூட்டம்‌ கலைகிறது; ஒவ்வொரு மீனும்‌, ஆழத்தில்‌, தனக்‌ 
கென ஒரு இடத்தைத்‌ தேர்ந்தெடுக்கிறது; அதை சுத்தம்‌ 
செய்கிறது; தண்ணீர்‌ செடிகளின்‌ வேர்களைக்‌ கொண்டு, 
ஒரு கூட்டை அமைக்கிறது. எல்லா மீன்களும்‌, தங்களது 
முட்டைகளை இங்குமங்குமாக எறிவதில்லை; அவற்றில்‌ பல, 
மிகவும்‌ நயப்பாங்கான கூடுகளைக்‌ கட்டுகின்றன. 

கூடுகளைக்‌ கட்டி முடித்தவுடன்‌, ஆண்கள்‌, பெண்களுக்‌ 
காகக்‌ காத்திருக்கன்றனர்‌. அவை வருகின்றன; முட்டையி 
டுகின்றன; பின்னர்‌, எதுவும்‌ நடவாததுபோல்‌ அங்குமிங்‌ 
கும்‌ அலைந்து திரிகின்றன. ஆண்தான்‌, அங்கேயே தங்க, 
முட்டைகளைப்‌ பாதுகாக்கிறது; ஆனால்‌ குஞ்சுகள்‌ வெளிப்‌ 
பட்டவுடன்‌, ஆண்‌, கூட்டைவிட்டுச்‌ சென்று விடுகிறது. 
தனது குஞ்சுகளையே, அது விழுங்கிவிடாதது ஏனெனில்‌ 
அவை மிகச்‌ சிறியவை. 

மீன்களைப்‌ பொறுத்தவரையில்‌, ஆண்தான்‌ குடும்பத்‌ 
கைப்‌ பாதுகாக்கிறது. அத்தகைய புதிரான குடும்பங்களை, 
சில பறவைகளிலும்‌ காணலாம்‌. ஃபாலோரோப்‌ எனப்ப 
டும்‌ நீந்தும்‌ இனத்தைச்‌ சார்ந்த சிறிய பெண்ணினம்‌, 
முட்டையிட்டு விட்டு; . அதைப்‌ பாதுகாத்துப்‌ பொரிக்கும்‌ 
பொறுப்பை ஆணிடம்‌, விட்டுச்‌ செல்கிறது. வெளிவந்த 
குஞ்சைப்‌ பாதுகாக்கும்‌ பொறுப்பும்‌ ஆணைச்‌ சார்ந்த்து 
௮ ரி ்‌ ட 

சோவியத்‌ யூனியனின்‌ தூர கிழக்கில்‌ வசிக்கும்‌ ஹோமி 


போட்களின்‌ குடும்பம்‌, இன்னும்‌ புதிராக இருக்கும்‌“ இந்தப்‌ 
291508 ல 952% 


பெருக்கக்‌ காலமான வசந்தத்தில்‌, சுயமரியாகையுள்ள 
மற்ற பல பறவைகளைப்போல்‌, பெண்ணும்‌, கூடுகட்டுகி 
றது; நான்கு முட்டைகளை இடுகிறது. அதை, அண்‌ பாது 
காக்கும்‌ படி, விட்டுச்‌ செல்கிறது. 

பின்னர்‌ இன்னுமொரு கூடுகட்டுகிறது; மற்றுமொரு 
ஆணைத்‌ தேடிப்‌ பிடிக்கிறது. இன்னும்‌ சில முட்டைகளை 
இடுகிறது; பின்னர்‌ அங்கிருந்து சென்றுவிடுகிறது; இது 
போன்று பல தடவைகள்‌ நிகழ்கிறது. 

பல கணவன்‌ மணம்‌ (இந்த வகையான திருமணத்தில்‌, 
ஒரு பெண்ணுக்கு, இரண்டுக்கும்‌ மேற்பட்ட பல கணவன்‌ 
கள்‌ உண்டு) பொதுவாகக்‌ காணப்படுவதில்லை. ஆனால்‌ பல 
மனைவி மணம்‌ (பலதார மணம்‌) (ஆங்கு ஒரு ஆணுக்கு 
இரண்டு, மூன்று மனைவிகள்‌ உண்டு) பொதுவாகக்‌ காணப்‌ 
படுகிறது. பலமான, முதிர்ந்த அண்கடல்‌ நாய்களும்‌, கடல்‌ 
சிங்கங்களும்‌, பல மனைவிகளைக்‌ கொண்டுள்ளது. குரங்கு 
களிலும்‌, பறவைகளிலும்‌, குறிப்பாகப்‌ பண்ணைகளில்‌, பல 
பலதார (மனைவி) மணம்‌, காணப்படுகிறது. 

சில வேளைகளில்‌, பெற்றோர்கள்‌ தங்கள்‌ குழந்தைகளைப்‌ 
பேணுவதில்லை. தாய்‌, ஒரு செவிலியை, குறிப்பாக ஊட்டி 
வளர்க்கும்‌ ஒரு பெற்றோரை ஏற்பாடு செய்து, தனது குஞ்‌ 
சுகளை அவற்றின்‌ பராமரிப்பில்‌ விட்டுச்‌ செல்லுகிறது. சூழ்ச்‌ 
சிகொண்ட பல பறவைகளும்‌ காணப்படுகின்றன; குக்கூ 
எனப்படும்‌ சீனம குயிலின்‌ 50 இனங்கள்‌, தங்களது முட்‌ 
டைகளை மற்ற பறவைகளின்‌ கூடுகளில்‌ இடுகின்றன; ஹானி 
கைடின்‌ 10 வகைகளும்‌, ஆப்பிரிக்காவில்‌ காணப்படும்‌ வீ 
வீவர்‌ஃபின்கின்‌ 4 வகைகளும்‌, அமெரிக்காவின்‌ ஆக்ஸ்‌ 
பெக்கர்‌ போன்ற எல்லாப்‌ பறவைகளும்‌, மேற்கூறியது 
போன்ற குழ்ச்சி செய்கின்றன. 

குக்கூக்கள்‌, தங்களை முட்டைகளை மற்ற பறவைகளின்‌ 
கூடுகளில்‌ இடுவதால்‌, குழந்தைகளை வளர்க்கப்‌ பிரியமில்‌ 
லாத பெண்களை “:குக்கூக்கள்‌'? என அடை பெபயரிட்டு 
அமைக்கின்றனர்‌. இந்த துரதிருஷ்டம்‌ வாய்ந்த பறவையை, 
அனைவரும்‌ வெறுக்கின்றனர்‌; ஆனால்‌ சோகமயமான இந்தப்‌ 
பறவை, இவ்விதம்‌ ஏன்‌ நடந்து கொள்ள வேண்டும்‌ என்‌ 
பதை யாரும்‌ கண்டுபிடிக்க முயலவில்லை. 

குக்கூக்களின்‌ மூதாதையர்கள்‌, நல்ல குடும்பப்‌ பெண்‌ 
களைப்‌ பான்று வீட்டைப்‌ பாதுகாத்த, மரியாதைக்குரிய 


$54 


பறவைகள்‌ என்பது தற்போது அனைவருக்கும்‌ தெரியும்‌. 
மேலும்‌, தற்காலத்திய குக்கூக்கள்‌ பல, நேர்மையான பெற்‌ 
றோர்களாக இருக்கின்றனர்‌. வசந்தகாலத்தில்‌, தனது துணை 
யைத்‌ தேடிய பின்‌, அவை, கூடுகளைக்‌ கட்டத்‌ துவங்குகின்‌ 
றன; முட்டைகளை இடுகின்றன; முட்டையை அடைகாக்கும்‌ 
போதோ, குஞ்சுகளுக்கு உணவளிக்கும்போதோ, அவை 
சண்டையிடுவதில்லை. இத்தகைய நடவடிக்கையை, அமெ 
ரிக்கா, இந்தியா, சிலோன்‌ குக்கூக்கள்‌ கொண்டுள்ளன. 
பெற்றோர்களின்‌ கடமைகள்‌-சலிப்புக்‌ தரக்கூடியதாக 
இருந்தாலும்‌, இன்பம்‌ பயக்கக்கூடியது-தற்கால குக்கூக்க 
ளின்‌ மூதாதையர்கள்‌ புறக்கணித்தது ஏன்‌? இது, ஒருவேளை 
குடியிருப்பு இல்லங்கள்‌-கூடுகள்‌ கட்டத்‌ தகுதியான இடங்‌ 
கள்‌-அரிதாக இருந்திருக்கலாம்‌. நயம்மிக்க பெற்றோர்களா 
கவும்‌, நல்ல பாங்குடைய மனைவிகளாகவும்‌ செயல்படும்‌ 
வாத்துக்கள்கூட, தங்களுக்கென கூடுகட்ட சிரமப்பட்டால்‌ 
தங்களது நெருங்கிய உறவினர்களின்‌ கூடுகளில்‌ முட்டை 
யிடுகின்‌் றன. சிவாஷ்‌ ஏரிக்‌ கரைகளில்‌ காணப்படும்‌ பாலார்‌ 
டுகள்‌, மற்றும்‌ கோல்றனீய்ஸ்‌ வெல்டிரேக்கள்‌ போன்ற 
பறவைகளுக்கும்‌ மேற்கூறியது பொருந்தும்‌. 
நூறாயிரக்கணக்கான நீலநிற வாத்துக்கள்‌, தங்களது 
கூடுகளைக்‌ கட்ட, ஒவ்வொரு வசந்தத்திலும்‌ ஹட்சன்‌ விரி 
குடாவின்‌ மேற்குக்‌ கடற்கரைக்கு வருகின்றன. கூடுகட்டுவ 
இல்‌ ஒட்டுண்ணித்தனம்‌ மிகையாக இங்கு பரவியுள்‌ 
ளது. இதனால்‌, மற்ற பறவைகளுக்கு பனிக்கட்டி உரு 
குவதற்கு முன்பான கோடைகால துவக்கத்தில்‌, கூடு 
கள்‌ கட்ட இடமே இல்லை என்பது கெளிவு. தங்களுக்கென 
கூடுகள்‌ இல்லாதபோது, கானடா வாத்துக்கள்‌, தமது முட்‌ 
டைகளை, நீல, மற்றும்‌ வடக்கத்திய வாத்துக்களின்‌ கூடு 
களில்‌ இடுகின்றன. வடக்கத்திய வாத்துக்கள்‌, தங்களின்‌ 
முட்டைகளை, பிராண்ட்‌ வாத்துக்களின்‌ கூடுகளில்‌ இடுகின்‌ 
றன. காட்டுக்‌ கோழிகள்‌, யாருக்கும்‌ கெரியாமல்‌, தங்க 
ளது குஞ்சுகளை, நீல வாத்துக்குளுக்கும்‌, கூரிய லால்களைக்‌ 
கொண்ட வாத்துக்களுக்கும்‌, கள்ளி விடுகின்றன. மற்ற 
வையின்‌ கூடுகளில்‌ இடப்பட்ட முட்டைகள்‌ அழிந்துபடத்‌ 
கான்‌ வேண்டும்‌. பிராண்டுகளும்‌, நீல வாத்துக்க்ளும்தாள்‌', 
மற்றவையின்‌ குஞ்சுகளை வளர்க்க முடியும்‌. 
எப்போதாவதான ஓட்டுண்ணித்தனம்‌, விரைவில நிறந்‌ 
ட்‌ 


பல்‌ 355 


தரமான ஒன்றாக மாறி விடுகிறது. தென்‌ அமெரிக்காவின்‌ 
பிளாக்‌ கேப்‌ பறவைகள்‌, தங்கள்‌ குடும்ப வழக்கத்திற்கு, 
மாறாக, கூடுகளே கட்டுவதில்லை; ஆனால்‌ மற்ற பறவைக 
ளின்‌ கூடுகளில்‌, தங்கள்‌ முட்டைகளைச்‌ சித றிவிடுகின்றன. 
உணவூட்டும்‌ பெற்றோர்கள்‌, முட்டைகளைப்‌ பொரித்து, குஞ்‌ 
சுகளை வளர்க்கிறார்களா என்பது பற்றிக்கூட அவைகளுக்கு 
அக்கரை இல்லை. இந்த பிளாக்கேப்‌ இனம்‌ அழிந்து போகா 
மல்‌ இருப்பதன்‌ காரணம்‌ என்னவெனில்‌, அவை ஏராளமாக 
முட்டையிடுவதால்‌, அவற்றில்‌ சில, குஞ்சுகளாகி உயிர்‌ 
வாழ்கின்றன. 

தங்களின்‌ குடியிருப்புப்‌ பிரச்சினைகளைச்‌ சமாளிக்க, சில 
பறவைகள்‌, ஹாஸ்டல்கள்‌ (விடுதிகள்‌) கட்டுகின்றன. தென்‌ 
அமெரிக்காவின்‌ குக்கூக்கள்‌ (அவை ““அனி':' “*அனி':? 
““அனி”' என்று குரலிடுவதால்‌ அவற்றை அனிஸ்‌ என 
அழைக்கின்றனர்‌) கூட்டமாகச்‌ சேர்ந்துகொண்டு, மிகப்‌ 
பெரிய கூடு ஒன்றைக்‌ கட்டி, அதை அனைவருக்கும்‌ பங்கி 
டுகின்றன. பின்னர்‌ பெண்பறவைகள்‌ முட்டையிடுகின்றன. 
அவற்றின்‌ எண்ணிக்கை 15-20 ஆகவும்‌, சிலவேளைகளில்‌ 
50 ஆகவும்‌ இருக்கலாம்‌. இந்த மரப்பட்டைககூடு முழுவது 
மானமுட்டைகள்‌ அனைத்தும்‌ ஒரேசமயத்தில்‌, பல பறவை 
களால்‌, ஒருவர்‌ மாற்றி ஒருவராக, அடைகாக்கப்படுகின்‌ 
றன. ஆண்‌ பறவைகளும்‌, பெண்‌ பறவைகளைப்போல்‌ 
அயராது உழைக்கின்றன. 

ஒரு பெரிய கூட்டத்தில்‌, ஒருசில சோம்பேறிகள்‌ இருப்‌ 
பது இயற்கையே. இவை, முட்டையிடுவதைத்‌ தவிர, 
வேறு எந்தவிதமான கடமைகளையும்‌ தட்டிக்‌ கழித்துவிடுகின்‌ 
றன. சுகவாழ்வை அனுபவிக்கும்‌ ஒருசில பறவைகள்‌, மற்ற 
அனிஸ்களின்‌ சமூகத்திற்கு விஜயம்‌ செய்து, ஒரு பரிச 
ளிப்புபோன்று, தங்களது முட்டைகளை அங்கு, நிர்ப்பந்த 
மாக இட்டுச்‌ செல்கின்றன. எனினும்‌ அனிஸ்கள்‌, இந்த 
ஓட்டுண்ணித்தனத்கை, தமது இனத்தாரிடம்‌ மட்டுமே 
வைத்துக்கொள்கின்றன. மற்ற இனப்‌ பறவைகளின்‌ கூடு 
களில்‌ தங்களது முட்டைகளை இடுவதில்லை. 

ஃகுயிரா்‌ குக்கூஸ்‌ எனப்படும்‌ மற்றொரு இனம்‌, தங்க 
ளது கூடுகளைத்‌ தாங்களே கட்டி, அதில்‌, முட்டையிடு 
கின்றன. எப்போதாவது, எதற்கும்‌ உருப்படாத ஒரு 
ர; சோம்டே.றியாகிவிடில்‌-இது அடிக்கடி நிகழ்கிறதுஃ 


மற்றொரு குயிராவின்கூட்டைத்‌ தேடி அதில்‌ முட்டையிடு 
கிறது. 

மஞ்சள்‌ அலகுடைய குக்கூக்கள்‌, இனப்பெருக்கம்‌ செய்ய, 
வட அமெரிக்காவுக்கு வந்துவிடுகின்றன. கோடைகாலத்‌ 
துவக்கத்தில்‌, குக்கூ தம்பதிகள்‌, பெரிய கூட்டை உருவாக்கி, 
பெரிய இடைவெளியுடன்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக, 10 முட்டை 
களை இடுகின்றன. இத்தகைய கவனக்‌ குறைவான செய்கை 
யால்‌, குஞ்சுகளும்‌, புதிதாக இடப்பட்ட முட்டையிட 
சந்தர்ப்பமே கிடையாது. வெவ்வேறு இனங்களும்‌, 
ஒரே கூட்டிலேயே இருக்க நேரிடுகிறது. சிலவேளை 
களில்‌, குஞ்சுகளைப்‌ பராமரிப்பதில்‌ மிகவும்‌ பிரயாசை 
இருப்பதால்‌, குக்கூ பிரியப்பட்டால்கூட, அதற்கு முட்டை 
தின்‌ பறவைகளால்‌ கட்டப்பட்ட கூடுகளில்‌, மஞ்சள்‌ அலகு 
டைய குக்கூ, முட்டையிடுகிறது. சிவந்த கண்ணுடைய குக்‌ 
கூக்களின்‌ நடத்தையின்‌ படிவமும்‌ இதுபோன்றே இருக்கி 
றது. பிளாக்கேப்‌ பறவைகள்‌ போன்று, இவையும்‌, தமது 
குஞ்சுகளுக்கு உணவூட்டும்‌ பெற்றோர்களை, இனியும்‌, தெரிந்‌ 
கெடுக்கவில்லை. 

குக்கூக்களின்‌ மற்றொரு இனம்‌, கூடுகளே கட்டுவதில்லை. 
இதற்குப்‌ பதிலாக, வசதியான, நம்பகமான கூடுகளைக்‌ கட்டு 
ளைக்‌ கட்டுவதில்‌ திறமைவாய்ந்த, மற்றும்‌ பல பறவைகள்‌ 
கூடு கட்டுவதை, அவை, கவனிக்கின்றன. கூடு தயாரான 
வுடன்‌, அதை ஆக்கிரமிப்பதில்‌, குக்கூ, வெட்கப்படுவதில்லை 
எனினும்‌, இத்துடன்‌ குக்கூவின்‌ அருவருக்கத்தக்க நடவ 
டிக்கை முடிவடைகிறது. அன்றிலிருந்து, ஒரு நல்ல குடும்‌ 
பத்தில்‌ நடப்பதுபோன்று, எல்லாமே நடைபெறுகிறது. குக்‌ 
கூக்கள்‌, தமது குஞ்சுகளைப்‌ பொரித்து, உணவளித்து பராமரிக்‌ 
கின்‌ றன. 

ஆப்பிரிக்காவின்‌ பல புள்ளி கொண்ட குக்கூக்கள்‌, (ஆப்‌ 
பிரிக்காவில்‌, குக்கூக்களின்‌ பலவகை காணப்படுகிறது), குஞ்‌ 
சுகளைப்‌ பொரிப்பதிலும்‌, பராமரிப்பதிலும்‌ உள்ள அனைத்து 
சிக்கல்களையும்‌, வளர்ப்புப்‌ பெற்றோர்களின்‌ தலையில்‌ சுமத்தி 
விடுகின்றன. குஞ்சுகள்‌ முதிர்ச்சியடைந்து கூடுகளைவிட்டு 
வெளிவந்த பின்னர்தான்‌, அவை அவற்றை ஹாஸ்டலிலி 
ருந்து பெற்றுக்கொண்டு, தங்களது இஷ்டம்போல்‌, சள்ட்டி 
வளர்க்கின்றன. தங்களது குஞ்சுகளுக்கு ஏற்ற சிறந்த 
செவிலிகள்‌, எந்த ஆப்பிரிக்கப்‌ பறவைகள்‌ என்று ௫ிதுரிந்து 


க்கு ல்‌ 
௮ ட 


கொண்டு, மிகவும்‌ பொருத்தமான கூடுகள்‌ எவை என்று 
தெரிந்து கொண்டு, குக்கூக்கள்‌ முட்டையிடுகின்றன. 

இறுதியாக, மற்ற குக்கூக்கள்‌, குறிப்பாக நமது நாட்‌ 
டில்‌ தங்கியுள்ள குக்கூக்கள்‌, மற்ற சிறிய பறவைகளின்‌ 
கூடுகளில்‌ தங்களது முட்டைகளை சிதறிவிட்டு, பின்னர்‌ 
அவற்றைப்‌ பற்றி கவனிப்ப்தேயில்லை. எனினும்‌, மிகவும்‌ 
சிரத்தையுடன்‌ கூடு தெரிந்தெடுக்கப்படுகிறது. பொதுவாக 
குக்கூ, இந்தப்‌ பணிக்கு சுமார்‌ 150 இனப்‌ பறவைகளின்‌ 
உதவியை நாடினாலும்‌, ஒரு பெண்‌ குக்கூ, ஏதாவது ஒரு 
கூட்டில்‌ முட்டையை இடுமென எதிர்பார்க்க முடியாது. 
குக்கூக்களின்‌ முட்டைகள்‌, பல வண்ணமானவை. ஓவ்‌ 
வொரு பெண்குக்கூம்‌, தனது முட்டையின்‌ வடிவம்‌, வண்‌ 
ணத்திற்கேற்ற, பறவைகளின்‌ கூடுகளையே தெரிந்தெடுக்கும்‌. 
முட்டையிடும்‌ பறவையே, இத்தகைய முட்டைகள்‌ உள்ள 
கூடுகளில்‌, பிறந்தவை தானே. 

குக்கூக்களின்‌ பல இனங்கள்‌, மற்றப்‌ பறவையின்‌ கூட்‌ 
டில்‌, ஒரு முட்டையைத்தான்‌ வைக்கும்‌. ஒரு சிறிய பற 
வையின்‌ கூட்டிலிருந்து, இரண்டு குக்கூகுஸசுகள்‌, முட்டை 
யிலிருந்து வெளிப்பட்டால்‌, அவற்றை சகோதரர்கள்‌ எனக்‌ 
கருதக்‌ கூடாது. அதேதேபோது, அவற்றின்‌ தந்‌ைத ஒரே 
பறவையாக இருந்திருக்கலாம்‌. நமது நாட்டுக்‌ குக்கூக்கள்‌ 
இரண்டு முட்டைகளை ஓரே கூட்டில்‌ இடுவதில்லை. ஆனால்‌, 
ஆப்பிரிக்காவிலும்‌ மேற்கு ஐரோப்பாவிலும்‌ வசிக்கும்‌ குக்‌ 
கூக்கள்‌, இரண்டு முதல்‌ நான்கு முட்டைகளை ஓரேகூட்டில்‌ 
வைக்கின்றன. அவை, காக்கை போன்ற பறவைகளை, தங்‌ 
களது குஞ்சுகளுக்குப்‌ போதகார்களாகத்‌ கேர்ந்தெடுக்கி 
கின்றன. அதனால்தான்‌. இத்தகைய சிறிய பறவைகளின்‌ 
முட்டைகள்‌ மற்ற குக்கூக்களினதைவிட, பெரிதாக இருக்‌ 
கின்‌ றன. 

ஒரு கூட்டைத்‌ தெரிந்தெடுப்பது எளிதல்ல. முதன்முத 
லில்‌, இந்த நயவஞ்சகச்‌ செயல்‌, பற்றி, கூட்டின்‌ சொந்தக்‌ 
காரப்‌ பறவை தெரிந்து கொள்ள முடியாதவகையில்‌, கவன 
மாக இருக்க வேண்டும்‌. ரென்போன்ற இசைக்கும்‌ பற 
வைகள்‌, தங்களது கூடுகளில்‌ வேற்றானின்‌ முட்டை இருப்‌ 
பதைக்‌ கண்டுகொண்டால்‌, தங்களது கூடுசுளைவிட்டு விடு 
தின்றன. வார்ப்ளர்‌, மற்றும்‌ ரெட்ஸ்டார்ட்‌ போன்ற பற 


ய 


வைகள்‌, ஓரளவு இரக்கம்கொண்டவை. எல்லாக்‌ குக்கூக்‌ 
களுக்கும்‌ கூடுகள்‌ கிடைப்பதில்லை என்பதை அவை உணரு 
கின்றன. ஏற்கெனவே இடப்பட்ட முட்டைகளின்‌ மீது ஒரு 
படுகையை விரித்து, அகன்‌ மேல்‌ புதிய முட்டைகளை இடக்‌ 
துவங்குகின்றன. பல பறவைகள்‌, மாற்றானின்‌ முட்டைகளை, 
தங்களது கூடுகளிலிருந்து அகற்றி வெளியே எறிந்துவிடு 
கின்றன. ஆகவே, சாதாரணமான குக்கூக்கள்‌, கட்டுமா 
னம்‌ முடிவடையாத கூடுகளையே கெரிந்தெடுக்கின்றன; அல்‌ 
லது கூடுகளில்‌ உள்ள முட்டைகளை தூர எறிந்துவிட்டு, 
தமது முட்டைகளை அங்கே இடுகின்றன. பலமான, பெரிய 
ஒரு கூட்டை, குக்கூ கண்டால்‌, அதன்மீது உட்கார்ந்து 
கொண்டு, உடனடியாக முட்டை இடத்துவங்குகிற.து. ஆனால்‌ 
கெரிந்கெடுக்கப்பட்ட கூடு கூரை கொண்டிருந்தாலோ 
அல்லது மரக்கிளையின்‌ மேல்கட்டப்பட்டு, குக்கூ உள்ளே 
நுழைய முடியாதபடி குறுகலாக இருந்தாலோ, குக்கூ தனது 
முட்டையை வாயில்‌ எடுத்துக்‌ கொண்டு அலகின்‌ உதவி 
யால்‌ உள்ளே நுழைத்துவிடுறெது. 

வளர்க்கும்‌ பெற்றோர்களால்‌, தங்களது சொந்தக்‌ குஞ்‌ 
சுகளை, மாற்றானின்‌ இடைச்‌ செறுகல்களிடமிருந்து, இனம்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. புதிதாகப்‌ பொரிக்கப்பட்ட இளங்‌ 
குஞ்சு குக்கூக்கள்‌, தமது மாற்றான்‌ சகோதர சகோதரி 
கள்‌ போன்றே இருக்கும்‌; அவற்றின்‌ குரல்கூட ஒரேமாதி 
ரியாக இருக்கும்‌. மேலும்‌ ஜார்‌ குக்கூக்களின்‌ வாயில்‌ புள்‌ 
ளிகளும்‌, வாயின்‌ ஓரத்தில்‌ தடிப்புகளும்‌ காணப்படும்‌. இவை 
யும்‌ மாற்றான்‌ சகோதரர்களில்‌ காணப்படுவதைப்போன்றே 
இருக்கும்‌. 

மாற்றான்‌ வீட்டில்‌ தொடர்ந்து வாழ, இளமையான 
குக்கூ, மாற்றான்‌ சகோகுர சகோதரிகள்‌ போன்று தோற்ற 
மளிப்பகோடல்லாமள்‌, சுறுசுறுப்பாகவும்‌, திறமைசாலியா 
கவும்‌ இருக்க வேண்டும்‌. வளர்ப்பு பெற்றோர்கள்‌ இட்ட 
முட்டைகளைவிட, குக்கூக்களின்‌ முட்டைகள்‌, அதி சீக்ரெ 
மாக முதிர்ச்சியடைய வேண்டும்‌. மேலும்‌, இளம்‌ குக்கூ, 
துரிதமாகவும்‌ வளர்ச்சியடைய வேண்டும்‌. ஆனால்‌, தனது 
எதிரிகளைத்‌ தவிர்க்க இதைவிட எளிதான ஒரு வழி உண்டு; 
இளம்‌ குக்கூ, முட்டைகளையோ, குஞ்சுகளையோ கூட்டிலி 
ருந்து வெளியே எறிந்துவிடுகின்றது. இந்த கூட்டில்‌ வீசிக்‌ 
கும்‌ இளை யகுக்கூக்கள்‌, இதுபோன்றே, செயல்படுசின்‌ றன. 


ச 


ஆக்ஸ்‌ பெக்கர்கள்‌, தங்கள்‌ குஞ்சுகளுக்கு உதவியாக இருக்‌ 
கன்றன. அவை, வளர்ப்புப்‌ பெற்றோர்களின்‌ முட்டைகளை 
சேதமடையச்‌ செய்கின்றன; கூட்டிலுள்ள துணையற்ற குஞ்சு 
அதன்‌ ஒரே குழந்தையாக இருக்கிறது. 

இங்கிலாந்து நாட்டு குக்கூக்கள்‌, சிறிய பறவைகளின்‌ 
கூடுகளில்‌ 2% முதல்‌ 4% வரைக்‌ கண்டுபிடித்து, பயன்ப 
டுத்துகின்றன. நீர்வாழ்‌ பிரிட்‌ என்னும்‌ சிறிய பறவைகள்‌ 
மட்டுமே, 76% குக்கூக்கள்‌ தொடர்ந்து வாழ்ந்ததாக இறு 
மாப்படையலாம்‌; மற்ற பறவைகள்‌, தங்களது குஞ்சுகளில்‌, 
50% க்கு மேலானகை இழந்துவிடுகின் றன. 

சாமர்த்தியமான புரட்டுக்காரப்‌ பறவையாக இருக்க 
வும்‌, கூடு ஒட்டுண்ணித்தனத்தின்‌ திறமைகளைப்‌ பெறவும்‌, 
குக்கூக்கள்‌, பரிணாமத்தில்‌ நெடிய பாதையைக்‌ கடந்து வந்‌ 
துள்ளன. இப்போதுகூட, தமது முறைகளை இன்னும்‌ சீராக்‌ 
கிக்‌ கொண்டிருக்கின்றன. வெள்ளைத்தலைகொண்ட குருவி 
களின்‌ கூடுகளில்‌---இந்தக்‌ கூடுகளை, இவை இது வரை 
முட்டைகளை இட, பயன்படுத்தியதில்லை--தங்கள்‌ குஞ்சு 
களை எவ்விதம்‌ வாழவைப்பது என்பதைச்‌ சமீபத்தில்‌ 
அமெரிக்காவின்‌ ஆக்ஸ்பெப்பர்‌-- கூடு ஓட்டுண்ணிகளில்‌ பிர 
சித்திபெற்ற ஒன்று-- (இது ஒரு குக்கூவுக்கு உறவல்ல). 
தெரிந்து கொண்டுள்ளன. 

சில இனப்பறவைகள்‌, தங்களது குஞ்சுகளைக்‌ கூட்டாக 
வளர்க்கின்றன. அண்டார்க்டிக்கின்‌ பேரரசு பென்குவின்‌ பற 
வைகள்‌, கிண்டர்கார்டன்‌ எனப்படும்‌ சிறு பள்ளிகளுக்கு 
குமது குஞ்சுகளை எடுத்துச்‌ செல்கின்றன; அங்கு, அதே 
வயதைச்‌ சார்ந்த மற்ற இளம்‌ பென்குளின்களுடன்‌ சேர்ந்து, 
தமது நாட்களைக்‌ கழிக்கின்றன; அப்போது, அவற்றின்‌ பெற்‌ 
றோர்கள்‌ மீன்‌ பிடிக்கச்‌ சென்றுவிடுகின்றன. இளங்‌ குஞ்‌ 
சுகள்‌, மொத்தமாக, கூட்டாக, வளர்க்கப்படுகின்றன; 
அனால்‌ உணவு, தனித்தனியாகவே கொடுக்கப்படுகின்‌ றன. 
ஏராளமான குஞ்சுகளுக்கு மத்தியில்‌, பெற்றோர்கள்‌, தமது 
குஞ்சுகளை எளிதில்‌ இனம்‌ கண்டு கொண்டு கவனமாக 
உணவூட்டுகின் றன. 

கூடிவாழும்‌ ஜந்துக்களின்‌ குடும்பங்கள்தான்‌, மிகவும்‌ 
சிக்கல்வாய்ந்ததாகவும்‌, எண்ணிக்கையில்‌ பலவாகவும்‌ உள்‌ 
ளன. தேனீக்களின்‌ ஒரு குடும்பத்தில்‌, பத்தாயிரக்கணக்‌ 
கான தி உள்ளன; எறும்புகள்‌ மற்றும்‌ கரை 


த்‌ 2 ஓ 
ட்டு ஜா 


is தன்ன லி 

te கவி 

ப > 
ந்தி க. 


யான்களின்‌ குடும்பங்களில்‌ பல லட்சக்கணக்கில்‌ உறுப்பி 
னர்கள்‌ உண்டு. 

இத்தகைய குடும்பங்கள்‌ பல்வேறு வகையாக உள்ளன; 
ராணி, பெரிய குடும்பத்தின்‌ பெற்றோரான ஆண்‌; உழைப்‌ 
பாளிகள்‌; போர்‌ வீரர்கள்‌; பெரிய சிறகு கொண்டவை; 
சிறிய சிறகு கொண்டவை; இதற்கு இடையிலான பலவகை 
கள்‌, குடும்பத்தின்‌ எல்லா உறுப்பினர்களும்‌, ஒன்றையொன்று 
சார்ந்தே உள்ளன. மற்றதிலிருந்து, ஒன்று தனிப்படுத்தப்‌ 
பட்டால்‌, அது போதிய அளவு கண்ணீரும்‌, உணவும்‌ 
கிடைத்தால்கூட, அழிந்துவிடுகிறது. குடும்பம்‌ முழுவகுற்‌ 
கும்‌ உணவும்‌, கண்ணீரும்‌ வழங்கும்‌ பிராணிகள்‌, தங்க 
ளுக்கு வேண்டியதைப்‌ பெற முடிவதில்லை. 

கூடிவாழும்‌ ஐந்துக்களில்‌, குஞ்சுகளை வளர்ப்பகென்பது 
மிகவும்‌ சிக்கலான ஒன்றாகும்‌. பெற்றோர்கள்‌ குஞ்சுகளை 
வளர்ப்பதில்‌ பங்கு கொள்ளாதகால்‌, முட்டைப்‌ புழுக்கள்‌, 
கவனமான செவிலிகளின்‌ உதவியின்றி, உயிர்‌ வாழமுடி 
யாது. ராணி, கேனீயின்‌ பணி, முட்டைகள்‌ இடுவகே. 
புதிய இருப்பிடத்தை கண்டுபிடித்த எறும்புகள்‌ மற்றும்‌ 
கரையான்களின்‌ ஜோடிப்‌ பெற்றோர்கள்‌, தங்களது குஞ்‌ 
சுகளை அவை வயகுடையும்வரையில்‌, குடும்பத்தைப்‌ பாது 
காக்கும்‌ அளவில்‌ எண்ணிக்கை அடையும்‌ வரையில்‌, பேணு 
கின்றன. அதன்‌ பின்னர்‌, பெற்றோர்கள்‌, உண்ணுவதை 
யும்‌, இனப்‌ பெருக்கம்‌ செய்வதையும்‌ தவிர, வேறு எதை 
யும்‌ செய்வதில்லை. 

கூடிவாழும்‌ ஜந்துக்களின்‌ ருசிகரமான ஒருதன்மை என்‌ 
னவெனில்‌, கூட்டுத்‌ திருமணம்‌ செய்துகொள்வதேயாகும்‌. 
பொதுவாக, கூட்டமாகப்‌ பிரியும்‌ நேரம்‌ வந்ததும்‌, கூடு 
களை விட்டுச்‌ சென்ற எறும்புகளும்‌, மற்றும்‌ கரையான்க 
ளும்‌, தங்களது சிறகுகளை அகற்றிவிட்டு, இரண்டு ஜோடி 
களாகப்‌ பிளவுபட்டு, பொருத்தமான குழியைத்‌ கேடிச்‌ 
செல்கின்றன. அத்தகைய குழியைக்‌ கண்டதும்‌, புதிய குடும்‌ 
யெத்கைத்‌ துவக்கும்‌ எண்ணத்துடன்‌, தங்களை முடக்கிக்‌ 
கொள்கின்றன. ஒரே குழியில்‌, ஏராளமான ஆண்களையும்‌, 
பெண்களையும்‌ காண்பது அபூர்வமல்ல. அது, அவைகளுக்கு 
நற்பயனை அளிக்கிறது. ஏனெனில்‌ கூட்டமாக இருக்கும்‌ 
போது இடுக்கண்களை எளிதில்‌ சலாளித்து, குடும்பத்தைத்‌ 
துவக்க சந்தர்ப்பங்கள்‌ நிறைய கிகைகிறது. ஒரு குடும்பம்‌ 
1 


1 அட்டி 


துவக்கப்பட்டவுடன்‌, முதிர்ந்த ஒரு ஆணும்‌, ஒரு பெண்ணும்‌ 
மட்டுமே இங்கு இருக்கின்றன. 

கூடிவாழும்‌ ஜந்துக்களின்‌ ஒரு குடும்பத்தில்‌, பல அசா 
தாரண சிறப்புக்‌ குணங்கள்‌ காணப்படுகின்றன. உதாரண 
மாக, உயிர்‌ வாழ்வதற்கு, அவை, புணருகின்றன. அவற்றின்‌ 
திருமணங்கள்‌ சீர்குலே்வதில்லை; அனால்‌, இது, கணவனுச்‌ 
கும்‌, மனைவிக்குமிடையிலான ஒருவருக்கொருவான, ஆகார்‌ 
ஷிப்பால்‌ அல்ல; இந்த மெய்யன்புக்கான இரகசியம்‌, அத்‌ 
தகைய ஐஓந்துக்களின்‌ குடும்ப வாழ்க்கையின்‌ தன்மையில்‌ 
இருக்கிறது. 


இரண்டு மூலாதாரங்கள்‌ 


உயர்மட்ட விலங்கினங்களில்‌, இனப்பெரருக்கத்தில்‌, 
கேமேட்டுகள்‌ எனப்படும்‌ ஆண்‌, பெண்‌ கருச்செல்கள்‌ பங்கு 
பெறுகின்றன. அவை ஒன்றோடொன்று வேறுபடுவகோடு, 
உயிரினத்தின்‌ மற்ற செல்களிலிருந்தும்‌ மாறுபட்டிருக்கிறது. 

அண்டம்‌ எனப்படும்‌ பெண்ணின்‌ கருச்‌ செல்‌, பெரும 
ளவில்‌ டியூடெைரோபிளாஸம்‌ எனப்பட்டகைக்‌ கொண்டுள்‌ 
ளது. இது, புதிதாக உருவாகும்‌ உயிரினத்திற்கு போஷாக்கு 
அளிக்கிறது. டியூட்ரோபிளாஸம்‌, பாலூட்டிகளில்‌ (முட்‌ 
டையிடுவனவை தவிர) பொலிவுற்ற உடனான காலத்திலும்‌, 
மற்ற விலங்கினங்களில்‌, கரு முதிர்ச்சியடையும்‌ வரையும்‌ 
தேவையாக இருக்கிறது. ஆகவே, மற்ற விலங்கினங்களில்‌, 
ஸெல்கள்‌ மிகப்‌ பெரியனவாக இருக்கும்‌. 

நெருப்புக்‌ கோழியின்‌ முட்டைகள்தாம்‌, நமது உலகில்‌ 
வசிக்கும்‌ எல்லா: விலங்கினங்களின்‌ முட்டை ஸெல்களில்‌ 
(எல்லாப்‌ படலங்களும்‌ உள்ளடங்கும்‌; பறவைகளில்‌, முட்டை 
ஒடு, மற்றும்‌ முட்டையின்‌ வெள்ளை உட்பட) அனைத்தும்‌ 
படலங்கள்‌ என்று கருதப்படும்‌, மிகப்‌ பெரியதாகும்‌. இந்த 
ஸெல்லின்‌ எடை 2-8 கி.கிராம்‌ ஆகும்‌. தற்போது காணப்‌ 
படாத, முற்கால ஊர்வனவற்றினுடையதும்‌, சமீபகாலம்‌ 
வரை “வாழ்ந்த டோடோட்களினுடையவும்‌ முட்டைகள்‌, 
ஒரு வாளியின்‌ அளவு கொண்டிருந்தன. மனித முட்டைக்‌ 
கருதரன்‌ 0.20.5 மி.மீ. விட்டம்‌ கொண்ட மிகச்‌ சிறிய 
ஸெல்லாகும்‌. முதுகெலும்பற்ற பிராணிகளில்‌, இதையும்‌ 


30ல்‌. 


விடச்‌ சிறிய முட்டைகள்‌ இருக்கின்றன (விட்டம்‌ 0.04 
மி. மீ.]. 

சூலகம்‌ எனப்படும்‌ பெண்ணின்‌ பிறப்பு உறுப்புக்களில்‌, 
அண்டங்கள்‌ முதிர்ச்சியடைகின்றன. மனித இனத்தில்‌ சுமார்‌ 
2,5 வயது பெண்‌ குழந்தையிலேயே, முட்டை வளர்ச்சி 
யடைந்து, அதை தொடர்ந்து மற்ற மாற்றங்கள்‌ எதுவும்‌ 
இல்லாமல்‌ இருக்கின்றன. அந்த வயதுப்‌ பெண்ணின்‌ ஓவ்‌ 
வொரு சூலகத்திலும்‌ சுமார்‌ 380,000 முட்டைகள்‌ இருப்ப 
தாகக்‌ கணக்கிடப்பட்டுள்ளது. அதற்கு முந்திய நிலையில்‌, 
இதைவிட அதிகமாக இருப்பதாகத்‌ தெரிகிறது. ஆனால்‌, 
கருப்பையின்‌ உள்‌ வாழ்வின்‌ 6வது மாதத்தில்‌, அவற்றில்‌, 
சில, சிசுவின்‌ சூலகத்தில்‌ வளர்கின்றன; ஆனால்‌ முழுமையாக 
முதிர்ச்சியடைவதில்லை. 

முதிர்ச்சியடைந்தவுடன்‌. முட்டை இரண்டாகப்‌ பிரிகி 
றது; ஒவ்வொன்றிலும்‌, குரோமசோம்களின்‌ எண்ணிக்கை 
பாதியாக இருக்கிறது. பெண்‌, வயதடைந்த பின்புதான்‌ 
முட்டை செல்‌ வளர்ச்சியடைந்து, சூலக முதிர்ச்சி துவங்கு 
கிறது. சூலகத்திலிருந்து ஒரு முட்டை வெளிவருவதை, 
சூலக முதிர்ச்சி என்கிறோம்‌. ஒரு வருடத்திற்கு 138 வீதம்‌, 
ஒரு பெண்ணின்‌ வாழ்நாள்‌ பூராவும்‌ சுமார்‌ 400 முட்டை 
செல்கள்‌ முதிர்ச்சியடைகின்‌ றன. 

ஸ்பெர்மடசோவா எனப்படும்‌ ஆண்‌ விந்து செல்கள்‌, 
மற்ற ஸெல்களைப்‌ போல அல்லாமல்‌, தனித்தன்மை வாய்ந்‌ 
தவை. பல்வேறு விலங்கினங்களில்‌, அவை பல்வேறு வடி 
வம்‌ கொண்டுள்ளன; ஆனால்‌ அனைத்திற்கும்‌, பொதுவான 
ஒரு அம்சம்‌ உண்டு: அவை நகரும்‌ சக்தி கொண்டவை, 
பெண்ணின்‌ கருச்‌ செல்களைவிட சிறிதாகவே இருக்கும்‌. 

பாலூட்டிகளில்‌, ஒரு ஸ்பெர்ம்டசோவாவுக்கு ஒரு சிறி 
தலையும்‌, ஒரு வாலும்‌ உண்டு; இந்த வாலின்‌ உதவியால்‌ 
அது, அங்குமிங்கும்‌ நகருகிறது. மனித ஸ்பெர்மடசோவா, 
50—-70 மைக்ரான்‌ நீளமாக இருக்கும்‌; அதன்‌ தலை 4-5 
மைக்ரான்‌ நீளமிருக்கும்‌. £ீழ்மட்ட விலங்கினங்களில்‌, 
ஸ்பெர்மடசோவா உருவாக்கப்படுவது; மிகவும்‌ சிக்கலான 
ஒன்றாகும்‌ ஸ்பெர்மடசோவாவிற்கு, ஒரு துளைக்கும்‌ சாத 
னம்‌ உண்டு; இது ஊசி மற்றும்‌ துளையிடும்‌ கருவி, உளி, 
தக்கை வாங்கி (கார்க்ஸ்குரூ). போன்று இருக்கும்‌; இதன்‌ 
உதவியால்‌, முட்டைப்‌ படலத்தைத்‌ துளைக்க முடியும்‌; 


மேலும்‌ பிளேட்கள்‌, துறப்பு போன்ற மற்றும்‌ பல சாத 
னங்களும்‌ காணப்படுகின்றன. 

ஸ்பெர்மடசோவா, விரை எனப்படும்‌ அண்‌ விந்து 
சுரப்பிகளில்‌, உருவாகிறது. முதுகெலும்புப்‌ பிராணிகளில்‌, 
இரண்டாக இருக்கும்‌ விரைகள்‌, உடல்‌ குழிவில்‌ காணப்படு 
கிறது. மனித இனங்களிலும்‌, சில பாலூட்டிகளிலும்‌, ௪ரு 
மத்திற்கு அடியில்‌, இதற்கென அமைந்த பைகளில்‌ 
காணப்படுகின்றன. சிசுவின்‌ வாழ்நாளில்‌, விரைகள்‌, தாங்‌ 
கள்‌ தோன்றிய இடத்திலிருந்து விரைப்பைக்கு, இடம்‌ 
பெயர்கின்றன. ஏதாவது ஒரு காரணத்தால்‌, இவ்விதம்‌ 
நிகழாவிடில்‌, இத்தகைய விரைகளில்‌, விந்துசெல்‌, உற்பத்‌ 
தியாகாது. வயிற்று குழிவில்‌ காணப்படும்‌ மிக உயர்ந்த 
வெப்ப நிலையால்கான்‌, விந்து செல்‌ உற்பத்தியாவ தில்லை 
எனக்‌ கூறப்படுகிறது. எனினும்‌, மிகையான வெப்பமு 
டைய வயிற்றுக்‌ குழிவில்‌ விரைகளைக்‌ கொண்ட யானைகள்‌, 
புணர்ச்சி காலத்தின்‌ போது, மிகவும்‌ குளிராக உள்ள உயர 
மான மலைகளுக்குச்‌ செல்கின்றன. இல்லையெனில்‌, கருப்‌ 
பொலிவு நடைபெறாது, இத்தகைய பெரிய மிருகங்கள்‌, 
சோவியத்‌ நாட்டின்‌ மிகக்‌ குளிர்ந்த வடக்குப்‌ பகுதிக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டால்‌, சில வருடங்களிலேயே குட்டிகளை 
ஈனுகின்றன; தங்கள்‌ சொந்த இருப்பிடத்திலேயே கூண்டுக்‌ 
குள்‌ அடைபட்டிக்கும்போது, யானைகள்‌ அபூர்வமாகவே 
குட்டி போடுகின்றன. 

ஒரு அண்‌ விரையில்‌, ஆயிரத்திற்கும்‌ மேற்பட்ட சுருள்‌ 
குழல்கள்‌ காணப்படுகின்றன; அவற்றின்‌ சுவர்களில்‌ பெரிய 
வட்ட வடிவ செல்கள்‌ காணப்படுகின்றன. இவை, பகுப்‌ 
படையும்போது ஸ்பெர்மடசோவாவாக மாறுகின்றன. 
பெண்‌ கருச்‌ செல்களைப்போன்றே, பகுப்படைந்த பின்‌, 
இவை குரோமோசோம்களின்‌ பாதி எண்ணிக்கையைக்‌ 
கொண்டிருக்கும்‌; சிக்கலான பல உரு மாற்றங்களுக்குப்‌ 
பின்‌, ஒரு சாதாரண வட்டவடிவ செல்‌, முழுமையான 
ஸ்பெர்மடசோவாவாக வளர்ச்சியடைகிறது. 

நகரும்‌ சக்தியில்லாத ஸ்பெர்மட்சோவா, குழல்கள்‌ வழி 
யாக எபிடிடிமிசுக்குள்‌ தள்ளப்படுகிறது; எபிடிடிமிஸ்‌, மிக 
வும்‌: சுருண்ட ஒரு உறுப்பாகும்‌; இங்குள்ள விந்து திரவத்‌ 
இல்‌! ஆண்‌ விந்து சேமித்து. அரிவக்கப்படுகிறது. இந்தக்‌ 
திரவத்தில்‌, இன்றியமையாத போஷாக்குப்‌ பொருட்களான 


368 


குளுகோஸ்‌, பிரக்டோஸ்‌ போன்றவை காணப்படுகின்றன. 

விந்து செல்லும்‌, அண்டமும்‌ இணைவது, பெண்ணின்‌ 
பிறப்பு உறுப்பினுள்‌ நிகழ்ந்தாலும்‌ அல்லது வெளியே 
நிகழ்ந்தாலும்‌, ஒவ்வொரு ஸ்பொ்மடசோவாவும்‌ (விந்து 
செல்‌) கட்டாயமாக ஒரு அண்டத்துடன்‌ சேர சந்தர்ப்பம்‌ 
கிடைக்கும்‌ என்றில்லை. பெண்ணின்‌ பிறப்பு வழிப்பாகையை 
அடைய, மனிக ஸ்பெர்மடசோவா, நிமிடத்திற்கு 1.583 
மி.மீ. என்ற விகிதத்தில்‌ நகர்ந்து, நெடிய தூரத்தைக்‌ 
கடக்க வேண்டியிருக்கிறது. 

கருச்‌ செல்களின்‌ இணைவை, உறுதி செய்ய, பொலிவுற, 
ஓரே ஒரு முட்டை இருந்தால்கூட, ஏராளமான ஸ்பொர்மட 
சோவாக்கள்‌ தேவையாக இருக்கின்றன. ஆகவே, புணர்ச்சி 
யின்போது, இரண்டு நூறு மில்லியன்‌ ஸ்பொர்மடசோவாக்‌ 
கள்‌, பெண்ணின்‌ பிறப்பு உறுப்புப்‌ பாகைக்குள்‌ தள்ளப்‌ 
படுகின்றன; ஆனால்‌ அங்கே ஒரே ஒரு முதிர்ந்த அண்டம்‌ 
தான்‌ இருக்கிறது. 

இந்த நிலையை இன்னும்‌ சிக்கலாக்க, ஸ்பொர்மடசோவா, 
மற்றும்‌ அண்டம்‌ ஆகியவற்றின்‌ ஆயுட்காலம்‌ மிகவும்‌ குறு 
கதியே உள்ளது. அண்டம்‌ முதிர்ச்சியடைந்த, 24 மணி 
நேரங்களுக்குள்‌, அது இறந்துபடுகிறது. பெண்‌ ஜனன உறுப்‌ 
பினுட்‌ சென்ற ஸ்பெர்மடசோவா, 24 மணி முதல்‌ 48 
மணி நேரம்‌ வரை உயிருடன்‌ இருக்கிறது. 

கருச்‌ செல்களின்‌ (ஆண்‌, பெண்‌) ஆயுட்‌ காலம்‌ மட்டு 
மின்றி, அவற்றின்‌ பொலிவுறும்‌ தன்மையின்‌ காலமும்‌ மிக 
வும்‌ அத்தியாவசியமானது. சாலமன்‌ மீன்களின்‌ முட்டைக 
ளின்‌ வெளி உறை, தண்ணீரை அடைந்ததும்‌, மிகவுக 
கடினமாகி விடுவதால்‌, ஸ்பெர்மடசோவாவால்‌ உட்செல்ல 
முடியாது. மேலும்‌, ஸ்பெர்மடசோவா, தண்ணீரில்‌, சிறிது 
நேரமே, இருக்க முடியும்‌; சாலமன்‌ மீனின்‌ ஸ்பெர்மட 
சோவா 45 வினாடிகளும்‌, டிரெளட்‌ மீனின்‌ ஸ்பெர்மட 
சோவா 23 வினாடிகளும்தான்‌, கண்ணீரில்‌ இருக்க முடி 
யும்‌. இந்தக்‌ குறுகிய நேரத்திற்குள்‌ இரண்டு கருச்‌ செல்‌ 
களும்‌ இணைய வேண்டும்‌. ஆகவே, சாலமன்‌ மீன்களை 
செயற்கை த்க்‌ டட... பண்ணைகளில்‌, : அண்‌ 


டங்களை ஸ்பேர்மடசோர்‌ வாக்களுடன்‌ கல்ந்த பின்னரே, 
குண்ணீரில்‌ ல்‌ பணத்‌ 
ஸ்பெர்மடசோவாவின்‌ ஆர்கலி லதியும்‌, ட்டது 


ட்வின்‌ ந 


“3365 


இயங்கும்‌ தன்மையையும்‌, அவற்றை கண்ணீருக்கு வெளியே 
சேமித்து வைப்பதன்‌ மூலம்‌, அதிகரிக்க முடியும்‌. உலர்ந்த 
நிலையில்‌ சில மீன்களின்‌ ஸ்பெர்மடசோவாக்கள்‌ ஒன்றிரண்டு 
வாரங்கள்கூட, ஏன்‌, நீண்டகாலம்கூட உயிர்வாழ முடியும்‌. 

சில விலங்கினங்களில்‌, ஸ்பெர்மடசோவாக்கள்‌, நீண்‌ 
டகாலத்திற்கு, பெண்‌ பிறப்பு உறுப்புக்களில்‌ உயிர்வாழ்‌ 
கிறது. வெளவால்கள்‌, குளிர்காலத்தில்‌ புணருகின்றன. 
அனால்‌ பலகாலத்திற்குப்‌ பின்னரே பொலிவுறுகல்‌ நிகழ்‌ 
கிறது. பெண்‌ வெளவாலின்‌ உடலினுட்‌ சென்ற விந்து 
செல்‌, வசந்தகாலம்‌ வரை உயிர்‌ வாழ்கிறது. நத்தைகளில்‌, 
விந்து செல்கள்‌, பல ஆண்டுகள்‌ நிலை பெற்று இருக்கின்றன. 
தேனீக்கள்‌, ஆயுட்காலத்தில்‌ ஒரு தடவைதான்‌ புணருகின்‌ 
றன. புணர்ச்சி உறுப்புடன்‌ இணைக்கப்பட தனியான ஒருபை 
யில்‌ கருச்செல்‌ சேமித்து வைக்கப்படுகிறது. முட்டையிடும்‌ 
போது, ராணிகேனீ, அந்தப்‌ பையின்‌ மூடியைத்‌ திறந்து, 
விந்து செல்லை உள்ளே அனுமதித்து, கானிடும்‌ முட்டையை 
பொலிவடையச்‌ செய்கிறது. முட்டைகள்‌ இடப்படும்‌ போது 
மூடி மூடப்பட்டிருந்தால்‌, அந்த முட்டைகள்‌ பொலிவடை 
யாது. 

கருச்‌ செல்கள்‌ எவ்விதம்‌ சந்திக்கின்றன என்பதைப்‌ 
பற்றி நமக்கு முழுமையாகத்‌ தெரியாது. ஏராளமான கருச்‌ 
செல்கள்‌ உற்பத்தி செய்யப்படுவதால்‌, ஒரு ஸ்பெர்மட 
சோவா, தற்செயலாக ஒரு முட்டையைச்‌ சந்திக்கலாம்‌. 
ஆனால்‌, இதற்கென, சிறப்புச்‌ சாதனங்களும்‌ உள்ளன. சில 
விலங்கினங்களில்‌, முட்டைகளில்‌ உள்ள சிறப்புப்‌ பொருட்‌ 
கள்‌, சுற்றுப்புறத்தில்‌, மிகக்‌ குறைந்த அளவில்‌, சுரக்கப்‌ 
படுகின்றன. இதன்‌ மூலம்‌ ஸ்பொர்மடசோவாவின்‌ ஆயுட்‌ 
காலம்‌ நீடிக்கிறது அல்லது அது, ஆகர்ஷிக்கப்படுகிறது. 

கருச்‌ செல்கள்‌, பெருமளவில்‌ உற்பத்தி செய்யப்பட 
வேண்டியதில்லை, ஸ்பொர்மடசோவாவும்‌, அண்டமும்‌ சந்‌ 
திக்க வசதிசெய்யும்‌ வகையில்‌ அமைந்துள்ள இனப்‌ பெருக்க 
உறுப்புக்கக்‌ கொண்ட சில இனங்கள்‌, குறைந்த அளவிலான 
ஆண்விந்து செல்களைக்‌ கொண்டே, .சமாளித்துவிடுகின்றன. 
சில கீழ்மட்ட நத்தைகளில்‌,. ௨. தர்ரீணமாக டாஃபனியா 
வகையில்‌, இரண்டு கருச்டிக்ல்கள்‌, சிறிய முட்டைத்‌ 
தொகுதியின்‌ பெட்டியில்‌, சேமித்து வைக்கப்படுகின்றன. 
புணா்ச்சியின்போது. ஒரு துளையின்‌ மூலம்‌, ஸ்பெர்மட 


366 


சோவா, பெட்டியின்‌ உறையைத்‌ துளைக்கிறது. பின்னர்‌ 
அந்தக்‌ துவாரம்‌ மூடிவிடுகிறது. தண்ணீர்‌ பூச்சிகளின்‌ 
(டாஃப்னியாவின்‌) ஸ்பெர்மடசோவா மிகப்பெரிதாகவும்‌, 
மெதுவாக நகரக்‌ கூடியதாகவும்‌, எண்ணிக்கையில்‌ குறைந்‌ 
தும்‌ இருக்கின்றன. புணர்ச்சியின்போது, குறைந்தது ஐந்து 
ஸ்பெர்மடசோவாக்கள்‌, பெட்டிக்குள்‌ செல்கின்றன. ஒரு 
ஆண்‌ டாஃப்னியாவில்‌ 20க்கு மேற்பட்டு ஸ்பெர்மடசோ 
வாக்கள்‌ இராது. 

ஸ்பெர்மடசோவா, அண்டப்படலத்துடன்‌ ஒட்டிக்கொண் 
டதும்‌, பொலிவுறத்துவங்குகிறது. அது, அண்டத்தைத்‌ 
துளைக்க வேண்டியிருக்கிறது; ஆனால்‌ அண்டத்தின்‌ படலம்‌, 
அதைத்‌ தடை செய்கிறது. உதாரணமாக, எகினொடொம்‌ 
கள்‌, மற்றும்‌ நீர்‌-நிலம்‌ வாழ்‌ பிராணிகள்‌ ஆகியவற்றின்‌ 
படலம்‌, மிகவும்‌ பருமனாக இருக்கும்‌. மைக்ரோபைல்‌ எனப்‌ 
படும்‌ ஓரு குறுகலான பாதை இருந்தாலன்றி, ஸ்பெர்ம 
டசோவாவால்‌ படலத்கைத்‌ துளைக்க முடியாது. இதற்கு, 
ஸ்பெர்மடசோவாவின்‌ பிரயாசை, பெருமளவில்‌ தேவை. 
கடல்வாழ்‌, பெரிய விலங்கினங்களின்‌ அண்டங்களை ஓஒப்பிட்‌ 
டால்‌, ஸ்பெர்மடசோவாவின்‌ அளவு மிகவும்‌ சிறிது. எனி 
னும்‌, ஏராளமான ஆயிரக்கணக்கான ஸ்பெர்மடசோவாக்‌ 
களால்‌ கூழப்பட்டுத்‌ தாக்கப்பட்டால்‌, அண்டங்கள்‌ அநு 
குமிங்கும்‌ நகரத்துவங்குகின்றன. 

பருமனான படலம்‌ தவிர, மனித அண்டம்‌, கொரான 
ரேடியேட்டா எனப்படும்‌, செல்‌ அடுக்குகள்‌ கொண்ட கவ 
சத்தால்‌ சூழப்பட்டுள்ளது. ஒரு தனியான ஸ்பெர்மட 
சோவாவால்‌, இதை நெருங்க முடியாது. பல்லாயிரக்கணக்‌ 
கான ஸ்பெர்மடசோவாக்கள்‌ சேர்ந்து, தங்களது கூட்டு 
முயற்சியால்‌, ஹையலுரோனிடேஸ்‌ எனப்படும்‌ ஒரு சிறப்பு 
என்சைமின்‌ உதவியால்‌, அத்தடையை உடைத்து அழிக்கி 
றது. ஸ்பெர்மடசோவாவின்‌ தலைகளில்‌, மிகச்‌ சிறிய அள 
வில்‌, இந்த ஹையலுரோனிடேஸ்‌ காணப்படுகிறது. இந்தப்‌ 
பொருள்‌, கொரான ரேடியயேட்டாவின்‌ ஸெல்களை, ப ஒட்‌ 
டச்‌ செய்கிறது. இது நடைபெற்று முடிந்தபின்‌ தான்‌, -ஒரு 
ஸ்பெர்மடசோவா அண்ட்த்தினுட்புக முடியும்‌. 

ஸ்பெர்மடசோவா, அண்பம்த்தைத்‌ துளைத்து உட்சென்‌ 
றதும்‌, பல மாற்றங்கள்‌ நிகழ்கின்றன: உதாரணமாக, 
பொலிவுப்‌ படலம்‌ எனப்படும்‌ படலம்‌ உண்டாகிறது. இது 


“3௯%. 


மிகவும்‌ அடர்த்தியாக இருப்பதால்‌, இனிமேலும்‌ எந்த 
ஸ்பெர்மடசோவாவும்‌, அண்டத்தினுள்‌ நுழைய முடியாது. 
இதன்‌ மூலம்‌, ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்பெர்மடசோவா, 
ஒரு அண்டத்தைப்‌ பொலிவுறச்‌ செய்வது, தடுக்கப்படுகி 
றது: 

அண்டத்தின்‌ உட்சென்ற ஸ்பெர்மடசோவாவின்‌ நூக்‌ 
ளியசும்‌, பெண்‌ அண்ட செல்லின்‌ நூக்ளியசும்‌ ஒன்றாக 
இணைகிறது. ஆண்‌, பெண்‌ கருச்‌ செல்களின்‌ இணைவிலிருந்து 
தோன்றிய புதிய ஸெல்லின்‌ நூக்ளியசில்‌, குரோமோசோம்‌ 
கள்‌ முழுமையாகக்‌ காணப்படுகின்றன. பின்‌, முதற்‌ பகுப்பு 
நடைபெறுகிறது. 

சில சமயத்தில்‌ பொலிவுப்‌ படலம்‌ உடனடியாகக்‌ 
கோன்றாகதால்‌, பல ஸ்பெர்மடசோவாக்கள்‌ அண்டத்தி 
னுள்‌ நுழைகின்றன. இவற்றின்‌ நூக்ளியஸ்களும்‌, அண்‌ 
டத்தின்‌ நூக்ளியசும்‌ இணைவதால்‌ உருவாகும்‌ குரோமோ 
சோம்களின்‌ எண்ணிக்கை, வழக்கத்திற்கு அதிகமாகவே 
இருக்கிறது. எனினும்‌, சில இனங்களில்‌, இது அடிக்கடி 
நிகழ்கிறது. இங்குகூட, ஒரே ஒரு ஸ்பெர்மடசோவாவின்‌ 
நூக்ளியஸ்தான்‌, அண்டத்தின்‌ நூக்ளியசுடன்‌ இணைகிறது. 
மற்றவை சிதைந்துபடுகின்றன. இச்சிதைவு நூக்ளியசின்‌ 
பரப்பில்‌ நிகழ்வதால்‌, அண்ட செல்லுக்கு போஷாக்காகப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 

வெகு அபூர்வமாக, ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட ஸ்பெர்மட 
சோவா, இணைப்பில்‌ பங்கு பெறுகிறது. சாதாரணமாக 
அத்தகைய அண்டசெல்‌, அசாதாரண வளர்ச்சியடைந்து, 
குறுகிய காலத்தில்‌ இறந்துபடுகிறது. எனினும்‌, பல ஸ்பெர்‌ 
மடசோவாக்கள்‌, ஒரு அண்ட செல்லுடன்‌ இணைந்து உரு 
வாகும்‌. சில ஐந்துக்கள்‌, மற்றும்‌ பறவைகள்‌ போன்றவற்்‌ 
றின்‌ மாதிரிப்‌ பொருட்கள்‌, பரீட்சார்த்தமாக வளர்க்கப்‌ 
பட்டு, முழுவளர்ச்சியடைகின்்‌ றன. 

இங்கு பொலிவுற்றகைத்‌ தொடர்ந்து அண்டப்பகுப்பு 
தடைபெற்றால்‌, ஒரு ஸ்பெர்மடசோவா பொலிவடையச்‌ 
செய்க ஒரு அண்டத்தால்‌ ஓரு தொகுதிக்கு மேலான குரோ 
மோசோம்கள்‌ கொண்டுள்ள்‌,, பாலிபிளாய்டு எனப்படும்‌ 
விலங்கனெங்கள்‌ விளையலா ம்‌. அரலிபிளாய்டு நிகழ்வு, குறிப்‌ 
பாக, தாவரங்களில்‌ காணப்படுகிறது. பாலிபிளாய்டு 
தாவரங்களின்‌ செல்கள்‌, சாதூரணமானவற்றைவிட பெரி 


368 


தாக இருக்கின்றன; அகவே, தாவரங்களும்‌, பெரிதாகவே 
இருக்கின்றன. விளைச்சல்‌ செய்யப்பட்ட எல்லா தாவரங்்‌ 
களும்‌, பாலிபிளாய்டு வகையைச்‌ சார்ந்தவை. விலங்கினங்‌ 
களில்‌, பாலிபிளாய்டு தன்மை குறைவாகவே காணப்படுகி 
றது. இது, ஒருவேளை, பாலினம்‌ நிர்ணயிக்கப்படும்போது 
தோன்றுகிற குழப்ப நிலையில்‌ இருக்கலாம்‌. இங்கு குரோ 
மோசாம்களின்‌ சகஜமான பகுப்பு நிகழ்வதில்லை; அண்ட 
செல்லின்‌ பகுப்பு தடைபடுகிறது; அது மரணமடைகிறது; 
ஒரே பாலின விலங்குகளில்தான்‌, பாலிபிளாய்டு தன்மை, 
எளிதில்‌ நடையெறுகிறது. 

யொலிவுறுதல்‌ என்பது ஒரு கனித்தன்மையான பிரதி 
வினையாகும்‌. ஒரே அல்லது அதே இனக்கைச்‌ சார்ந்த விலங்‌ 
கினங்களின்‌ கருச்செல்தான்‌, இணைப்பில்‌ பங்கு பெற முடி 
யும்‌. வெவ்வேறு இனத்தைச்‌ சார்ந்த ஸ்பெர்மடசோவாக்‌ 
களால்‌, அண்டம்‌ பொலிவுறுவது எப்போதுமே நடைபெற 
முடியாது. 

பொலிவுறுதலின்‌ மற்றொரு சிறப்புத்‌ தன்மை என்ன 
வெனில்‌, அது, திரும்ப மாற முடியாக ஒன்றாகும்‌. அண்‌ 
டத்தினுள்‌ நுழைந்த ஸ்பெர்மடசோவா, ஏதோ ஒரு 
காரணத்தால்‌ அழிந்துபட்டால்‌ ௮அண்டசெல்‌, எந்த மாற்‌ 
றமும்‌ இல்லாத துபோன்று, தொடர்ந்து வளர்ந்து 
கொண்டே இருக்கும்‌. அண்டத்திலிருந்து, கவனமாக ஸ்பெர்‌ 
மடசோவாவை அகற்றினால்கூட, இந்த வளர்ச்சி கொடரும்‌. 
மற்ற ஸ்பெர்மடசோவா எதுவும்‌ அண்டத்தினுள்‌ நுழைய 
முடியாது. அரைகுறையாகப்‌ பொலிவுற்ற அண்டங்களிலி 
ருந்து வளரும்‌ கரு, அபூர்வமாகவே முழு வளர்ச்சியடை 
கிறது. அண்டத்தினுள்‌ நுழைந்த ஸ்பொர்மடசோவா 
சிதைந்த பின்னரும்‌ அல்லது அகற்றப்பட்ட பின்னரும்‌, 
தொடர்ந்து வளர்ச்சியடையும்‌ அண்டத்தின்‌ திறமை, 
மற்றுமொரு சிறப்புக்‌ குணமாகும்‌. இந்தத்‌ திறனால்‌, அண்‌ 
டம்‌, ஒரு புதிரான முறையில்‌ வளர்ச்சியடையலாம்‌. 


மோகம்‌. கொண்ட 
சல்மாகதின்‌:. -வே ண்டுகோள்‌ 


கிரேக்க நாட்டுப்‌ ப்ரஸ்‌ கதையின்படி, கரியாவில்‌ 
உள்ள ஒரு நீருற்றில்‌, ஒரு அழகான, சல்மாகிதா எனப்ப 


24—1508 369 


டும்‌ நீரணங்கு வசித்துவந்தாள்‌. அவள்‌, ஹெர்மாஃப்ரா 
டிடஸ்‌ எனப்பட்ட ஒரு மிக அழகான வாலிபனின்‌ மீது காதல்‌ 
கொண்டாள்‌. இவன்‌, ஹெர்மீசுக்கும்‌, அஃப்ரோடைட்டுக்‌ 
கும்‌ பிறந்த மகனாவான்‌. அவனுடன்‌ தான்‌ என்றென்றும்‌ 
வாழ, அவள்‌ எல்லா தெய்வங்களையும்‌ வேண்டிக்‌ கொண் 
டாள்‌. அவளின்‌ வேண்டுகோளுக்கிணங்கி, கடவுள்கள்‌, அவர்‌ 
கள்‌ இருவரையும்‌ ஒன்றாக ஒரே உடலாக இணைத்துவைத்‌ 
தனர்‌. இந்தப்‌ படைப்பு இருபாலின வகையாகும்‌. 

கிரேக்க கடவுள்கள்‌ மட்டும்‌ நகைச்சுவையை விரும்‌ 
பியவர்களல்லர்‌; இயற்கையும்கூட. உண்மையான ஹெர்மா 
ஃப்ராடைட்டுகள்‌ அல்லது இருபாலின பிராணிகள்‌, இவ்வு 
லகிலும்‌ அடிக்கடி காணப்படுகின்றனர்‌. 

இருபாலினத்‌ தன்மை, இரு வடிவங்களில்‌ காணப்படு 
கிறது: ஒன்று இயற்கையாகவே நிகழ்வது; மற்றொன்று உள்‌ 
ளார்ந்த அசாதாரண நிகழ்வால்‌ உண்டாகும்‌ ஒன்று. இரு 
பாலினப்‌ பிராணிகள்‌ எப்படி இருப்பார்‌? 

உண்மையான இருபாலின்‌ நபர்களுக்கு இரண்டு பாலின 
சுரப்பிகள்‌ உண்டு; அதில்‌ ஒன்று அண்‌ கருச்செல்களையும்‌, 
மற்றொன்று பெண்‌ கருச்செல்களையும்‌ உற்பத்தி செய்கின்‌ 
றது. எனினும்‌, இந்த இருபாலினத்தவர்களின்‌ இனப்‌ 
பெருக்க உறுப்புக்கள்‌, குறை வளர்ச்சி கொண்டிருக்கும்‌; 
அவற்றின்‌ அண்டங்களையும்‌, விந்து செல்களையும்‌ பயன்ப 
டுத்தி, புதிய ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியாது. மிகச்‌ 
சில உயிரினங்கள்‌, புதிய ஒன்றை உருவாக்க முடியும்‌ பெரும்‌ 
பாலான இருபாலின விலங்கினங்களுக்கு, சகஜமான மற்ற 
உயிரினங்களைப்‌ போன்றே, இனப்‌ பெருக்கத்திற்கு, இருளவர்‌ 
சகேவைப்படுகிறது. 

சுயபொலிவுறல்‌, பெரும்பாலும்‌, ஓட்டுண்ணிகளிலேயே 
காணப்படுகிறது. இல்லையெனில்‌, வெளிப்புற உலகிலிருந்து 
கனிமைப்படுத்தப்பட்டு, ஓம்புயிரின்‌ உடலில்‌ வசிக்கும்‌ ஒரு 
ஒட்டுண்ணி, இனப்‌ பெருக்கம்‌ செய்யவே முடியாது. 

சுயபொலிவுறல்‌, புணர்ச்சியின்‌ படிவத்தையே பின்பற்‌ 
றுகிறது. கேமேட்டுகளின்‌ இணைப்பை உறுதிப்படுத்த, சிலிய 
இகாண்ட குழுவின்‌ ஒரு இனம்‌; தன து. புணர்ச்சி உறுப்பை, 
தனது உடலிலுள்ள ஒரு துவார த்தல்‌” நுழைக்க வேண்டும்‌. 

சில இணங்களின்‌, பாலின்‌. உறுப்புகள்‌, கருச்செல்கள்‌ 
இணையும்‌: வகையில்‌ அமைந்திருப்பதால்‌, சுயப்‌ 4 புணர்ச்சி 

பத்‌ ்‌ 


3:70. த 


௪. க ஆடப்‌ 
[] 
ரீ. ்‌ த்‌ ன ட 
ர ச 
5 \ 
a 


aor 


விட 
2 


7 | அ ட 


இல்லாமலேயே, இனப்பெருக்கம்‌ செய்ய முடியும்‌. சுறாமீ 
னின்‌ குடலில்‌ ஒட்டுண்ணியாக இருக்கும்‌ தட்டைப்‌ புழுக்‌ 
களில்‌ ஒன்றின்‌, ஆண்‌, மற்றும்‌ பெண்பால்‌ சுரப்பிகளின்‌ 
நாளங்கள்‌, கருச்செல்கள்‌ சந்திக்கும்‌ அதே இடத்திலேயே 
இருக்கின்றன. 

சில ஹெர்மாஃப்ராடைட்டுகள்‌, சுயபொலிவுறல்‌ மூலம்‌ 
இனப்பெருக்கம்‌ செய்ய முடியும்‌. ஆனால்‌ அந்த முறையைப்‌ 
பயன்படுத்துவதில்லை; ஏனெனில்‌, இனப்பெருக்கத்திற்கு ஒரு 
கூட்டாளியுடன்‌ சேருவதையே விரும்புகின்றன. பல வாய்‌ 
கொண்ட தட்டைப்‌ புழுக்களிலும்‌ தவளையின்‌ சிறுநீர்ப்‌ 
பையில்‌ வசிக்கும்‌ ஒட்டுண்ணிகளிலும்‌, இருவருக்கிடையி 
லான புணர்ச்சி சகஜமான ஒன்றாகும்‌. தனக்கு ஓரு சகா 
திடைக்கவில்லையெனில்‌, சுயப்பொலிவில்‌ ஈடுபடுகின்றன. 

பல ஹெர்மாஃப்ராடைட்டுகள்‌ (இருபாலின பிராணி 
கள்‌) பல்வேறு காரணங்களால்‌, சுயப்பொலிவால்‌ இனப்‌ 


பெருக்கம்‌ செய்ய முழுக்‌ ந 


க பண்ட்‌ 


பொதுவாக, அண்டங்களும்‌, 


ஸ்பெர்மடசோவாவும்‌ ஒரே. சமயத்தில்‌ முதிர்ச்சியடை:வ 
பன்‌ அ ம்மா, 

தில்லை. சில வேளைகளில்‌; “அதே உயிரினத்தால்‌ உற்பத்தி 

செய்யப்பட்ட ஆண்கருச்‌ இச்ல்லால்‌, பெண்‌ கருச்‌ செல்‌ 


24* ப்‌ $71 


லைப்‌ பொலிவுறச்‌ செய்ய முடியாது. இது, அசிடியன்களில்‌ 
காணப்படுகிறது; ஆனால்‌ இதன்‌ காரணம்‌ ஒரு புதிராகவே 
இருக்கிறது. 

சுயப்பொலிவால்‌ இனப்‌ பெருக்கம்‌ செய்ய முடியாத 
ஹெர்மாஃப்ராடைட்டுகள்‌, புணர்ச்சி காலங்களில்‌, ஆண்‌, 
பெண்‌ ஆகிய இருவரின்‌ பணிகளைப்‌ புரிகின்றன; அல்லது 
சில வேளைகளில்‌ அண்களாகவும்‌, சில வேளைகளில்‌ பெண்‌ 
களாகவும்‌ செயல்படுகின்றன. 

சாதாரணமான மண்புழு, முதல்‌ வகையைச்‌ சேர்ந்தது. 
ஒவ்வொரு புழுவும்‌, தனது 15வது துணுக்கில்‌ இரண்டு 
புணர்ச்சி துவாரங்களைக்‌ கொண்டுள்ளது; ஒரு துவாரத்தி 
லிருந்து கருச்‌ செல்‌ வெளிவருகிறது; மற்றொரு துவாரம்‌, 
அதைப்‌ பெறுகிறது. புணர்ச்சியின்போது, இரண்டு புழுக்‌ 
களும்‌ இறுக்கமாக அமுக்கிக்‌ கொள்வதால்‌, கருச்‌ செல்லை 
வெளிவிடும்‌ துவாரமும்‌, கருச்‌ செல்லைப்‌ பெறும்‌ துவாரமும்‌ 
ஒன்றாக இணைகின்றன. இந்த நிகழ்வின்‌ போது வெளிப்ப 
டும்‌ பசைபோன்ற சளி, இதேநிலையில்‌ நீண்டநேரத்திற்கு 
புழுக்களை இணைத்து வைக்கிறது. 

இத்தகைய ஹெர்மாஃப்ராடைட்டுகளின்‌ மற்றொரு 
பிரதிநிதி, கசப்ரினிடகளின்‌ (ஒருவகை மீன்‌) செவுள்களில்‌ 
வசிக்கும்‌ புழுவாகும்‌. முதிர்ச்சியடையும்‌ வரை, இந்த ஓட்‌. 
டுண்ணிகள்‌ தனியாக வாழ்கின்றன; பின்னர்‌ ஜோடியாகப்‌ 
பிளந்து, ஒன்றாக குறுக்கு வாட்டத்தில்‌ வளர்ந்து, அதே 
நிலையில்‌, தமது ஆயுட்காலம்‌ பூராவும்‌ இருக்கின்றன. இந்‌ 
குப்‌ புழுக்கள்‌, ஹெர்மாஃப்ரைட்டுகளாகும்‌; ஒன்றுக்கொன்று 
விந்கைக்கொடுத்துப்‌ பெறுகின்றன. பறவைகளின்‌ தொண்‌ 
டைகளில்‌ வசிக்கும்‌ சிங்கமிடே என்னும்‌ ஒட்டுண்ணிகள்‌, 
தங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதையுமே புணர்ச்சியிலேயே கழிக்‌ 
கின்றன. அவை ஜோடியாக இருக்கும்போது V என்ற 
லத்தன்‌ எழுத்துப்‌ போன்று இருக்கும்‌. 

எந்த வகையான கருச்‌ செல்கள்‌, ஒரு குறிப்பிட்ட நேரத்‌ 
தில்‌ முதிர்ச்சியடைகின்றன என்பதைப்‌ பொறுத்து, தனது 
பாலின வகையை மாற்றிக்‌ கொள்ளும்‌ஹெர்மாஃப்ராடைட்‌ 
டுகள்‌ ஏராளம்‌. தவளையின்‌: நுரையீரல்களில்‌ காணப்படும்‌, 
கீருண்டைப்‌ புழு, இந்த வ்னகயீச்‌ சார்ந்தது. பில்பக்கு 
களும்‌, சிலவகை நத்தைகளும்‌; இளவயதில்‌ ஆண்கள்‌ போன்று 


372 ப்‌ 


நடந்துகொள்கின்றன; வயது ஏற ஏற தமது பாலினத்தை 
மாற்றி பெண்களாக மாறுகின்றன. 

உயர்மட்ட டையோசியஸ்‌ உயிரினங்களும்‌, தங்களது 
பால்வகையை மாற்றிக்‌ கொள்கின்றன. மீன்‌ காட்சிசாலை 
குட்டிபோடும்‌ ஒரு சாதாரண மீனைக்‌ கண்டிருப்பீர்கள்‌; 
மின்னொ எனப்படும்‌ அதன்‌ வால்‌, வாள்‌ போன்றிருக்கும்‌. 
குட்டிபோட்டவுடன்‌, இளம்‌ பெண்‌ மீன்‌, முழுமையான 
ஆணாக மாறுவது அடிக்கடி நிகழ்கிறது. இது போன்றே, 
குவளையிலும்‌ நிகழலாம்‌. 

இயற்கையாகக்‌ காணப்படும்‌ ஒரு நிகழ்வை, இங்கு குறிப்‌ 
பிடுவது பொருத்தமாக இருக்கும்‌. அது, ஹெர்மாஃப்ரா 
டைட்டு தன்மை போன்று தோன்றினாலும்‌, இது உண்மை 
யில்‌ மற்றொன்றின்‌ உடலின்‌ மீது, ஒருபாலின ஒட்டுண்ணி, 
வசிப்பதாகும்‌. 

பல ஆண்‌ பிராணிகள்‌, சிலவகையான பெண்‌ புழுக்‌ 
களின்‌ பிறப்பு நாளங்களில்‌ வசிக்கின்றன. அவை, பெண்‌ 
ணினம்‌ போன்று தோன்றுவதில்லை. உண்மையில்‌, இதனால்‌, 
நீண்ட நாளாக, ஒரு குழப்ப நிலை நிலவினது. பெண்ணின்‌ 
பிறப்பு நாளங்களில்‌ வசிக்கும்‌ ஆணுக்கு, அண்டங்களைப்‌ 
பொலிவுறச்‌ செய்வதற்கான சந்தர்ப்பங்கள்‌ அதிகம்‌ என்பது 
இயற்கையே. 

ஆணினத்தின்‌ உடலில்‌ வசிக்கும்‌ பெண்ணினங்களும்‌ உள்‌ 
ளன. மனித இரத்தத்தில்‌ வசிக்கும்‌ ஓட்டுண்ணியான ஆண்‌ 
யான ஆண்டிஸ்டோமுக்கு, அதன்‌ உடலில்‌ ஒரு ஆழமான 
மடிப்பு உண்டு. ஒரு குழாயில்‌ வைப்பதைப்‌ போன்று, அது 
ஒரு பெண்ணைப்‌ பிடித்துக்‌ கொள்கிறது; அக்குழாயிலிருந்து 
அதன்முன்‌, பின்புறப்பகுதிகள்‌ மட்டுமே, வெளியே துருத்‌ 
திக்‌ கொண்டிருக்கின்றன. பெண்மீனின்‌ உடலின்மேல்‌ ஓட்‌ 
டுண்ணிபோன்று வசிக்கும்‌ ஆங்கிளர்‌ என்ற ஆண்‌ மீனைப்‌ 
பற்றி முந்திய அத்தியாயத்தில்‌ குறிப்பிட்டுள்ளோம்‌. 

கீழ்மட்ட விலங்கினங்களில்‌, ஹெர்மாஃப்ராடைட்டுத்‌ 
தன்மை, அடிக்கடி காணப்படுகிறது, அனால்‌ உயர்மட்ட 
விலங்கினங்களில்‌ அது அபூர்வமாவும்‌, அசாதாரணமாகவும்‌ 
உள்ளது. வளர்ச்சியில்‌ இத்தன்கய அசாதாரணங்கள்‌, மனி 
தனிலும்‌ காணப்படுகின்றன. ஒரு தனிநபர்‌, ஆணாக இருந்‌ 
தால்‌, பெண்ணினக்‌ தன்மைகளைப்‌ பெறுவது தான்‌ சக்‌ 


ஐமாக ஆ.நிகழும்‌. வகையாகும்‌. மனிதனுக்கு தாடியோ, 
373 


மீசையோ இராது; மிகப்‌ பெரிய முலைகள்‌ தோன்றுகின்றன; 
அவனது இடுப்பும்‌, மற்ற பாகங்களும்‌ கொழுத்து, உருண்டு 
திரண்டு காணப்படுகின்றன. அதேபோது, பெண்களின்‌ 
முகத்தில்‌ ரோமம்‌ வளர்கிறது. கால்களிலும்‌, உடலின்‌ மற்ற 
பகுதிகளிலும்‌ ரோமம்‌ மாணப்படுகிறது; அவர்களின்‌ முலை 
கள்‌, மிகவும்‌ சிறியதாக இருக்கின்றன. குரலும்‌ கரகரப்‌ 
படைகிறது. 

புற ஜனன உறுப்புக்கள்‌ எதிர்பாலினத்கைப்‌ போன்று 
மாறுவது, மிகவும்‌ அபூர்வமாகும்‌. சிலவேளைகளில்‌, அவை 
குறைவளர்ச்சியுடன்‌ காணப்படுகின்றன. சகஜமான அளவில்‌ 
இல்லாததால்‌, அந்த நபர்‌ எந்த பாலினத்கைச்‌ சேர்ந்‌ 
தவர்‌ எனக்‌ கூறுவது கடினமாகும்‌. 

இத்தகைய நிகழ்வை, பொய்யான ஹெர்மாஃப்ராடிசம்‌ 
என்பர்‌; ஏனெனில்‌ மாற்றங்கள்‌, புற உறுப்புக்களிலேயே 
தோன்றுகின்றன. இத்தகையவர்களின்‌ பால்‌ சுரப்பிகள்‌, 
ஒரு பாலினத்கைச்‌ சார்ந்திருக்கும்‌. சில வேளைகளில்‌ குறை 
வளர்ச்சியுடன்‌ காணப்படும்‌. 

உண்மையான ஹெர்மாஃப்ராடைட்டுத்தனம்‌,-—அதா 
வது ஒரு நபரில்‌ இருபாலின உறுப்புக்கள்‌ காணப்படுவ து-- 
மனிதனில்‌ மிகவும்‌ அபூர்வமாகும்‌; மிகச்‌ சில கேசுகளே 
இருக்கின்றன; இத்தகைய கேசுகளின்‌ பெரும்பாலானவற்றில்‌ 
ஒருபாலினச்‌ சுரப்பி மட்டுமே, நன்கு செயலாற்றும்‌ வகை 
யில்‌ வளர்ந்துள்ளது. 

பிறந்த ஹெர்மாஃப்ராடைட்டுக்‌ குழந்தையின்‌ சரியான 
பாலினத்தை சரியாக தீர்மானிப்பது சிரமமானது. பிறந்த 
குழந்தையைப்‌ பதிவு செய்வது டாக்டரின்‌ கடமையாகும்‌. 
அதில்‌ சில தவறுகள்‌ நிகழலாம்‌. குழந்தையை வளர்ப்பதில்‌ 
உள்ள தவறுகளால்‌, குழந்தையின்‌ மனோநிலை பாதிக்கப்ப 
டும்‌; அவனது பாலின சுரப்பிகளுக்கு ஏற்றாற்போன்று, அதன்‌ 
மனப்பற்று இராது, மனோதத்துவமும்‌, பாலின விருப்பு 
வெறுப்புகளும்‌, ஒரு உண்மையான ஹெர்மாஃப்ராடைட்‌ 
டின்‌ கன்மையும்‌ இனிவரும்‌ வாழ்வின்‌ போது மாறலாம்‌. 

தற்காலத்தில்‌, மிகவும்‌ சிறந்த நவீன்‌ அறுவை சிதிச்சை 
முறைகள்‌ உருவாயிருப்பதரல்‌, நோயாளிக்கு எவ்விதத்‌ தீங்‌ 
குமின்றி, வளர்ச்சியில்‌ ஏற்பட்ட குறைபாடைக்‌ தவிர்க்க 
லாம்‌. பாலின சுரப்பிகளில்‌ எதை அக.ற்ற வேண்டும்‌ என 
அறுவை மருத்துவர்‌ நிர்ணயம்‌. செய்யும்போது,” நோயா 


374 


ளியின்‌ மனப்பாங்கைக்‌ கவனத்தில்‌ கொள்வாரேயன்று, பாலி 
னச்‌ சுரப்பிகளின்‌ செயலாற்றத்‌ திறனைக்‌ கருத்தில்‌ கொள்‌ 
வதில்லை. அதற்கேற்றாற்போன்று, அறுவைச்‌ சிகிச்சை செய்‌ 
கருர்‌. நோயாளியின்‌ மனப்பாங்கைப்‌ பற்றி ஏதாவது ஐயம்‌ 
இருந்தால்‌, அறுவை சிகிச்சையாளர்‌, நோயாளியின்‌ பாலி 
னச்‌ சுரப்பிகளின்‌ தன்மையைக்‌ கொண்டு செயலாற்றுவார்‌, 


புனித கர்ப்பம்‌ 

கருச்‌ செல்கள்‌ கொண்ட உயிரினங்களில்‌, அண்டமும்‌ 
விந்து செல்லும்‌ இணைவதால்தான்‌ கருத்தரிக்க முடியும்‌ 
என நாம்‌ கருதுகிறோம்‌. எப்போதும்‌ இவ்விதம்‌ அல்ல என்‌ 
பதையும்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. சல இனங்களில்‌, 
ஆண்‌ கருச்‌ செல்லின்‌ உதவி இன்றியே, முட்டைகள்‌ தாமா 
கவே உருவாக முடியும்‌. இந்த நிகழ்வு, 18வது நூற்‌ 
ருண்டில்‌, டச்சு நாட்டு உருப்பெருக்கியலாளரான அந்‌ 
தோணி வான்லிவன்ஹாக்‌ என்பவரால்‌ முதன்‌ முதலில்‌ 
கண்டு பிடிக்கப்பட்டது. இதையே ““கன்னிப்பிறப்பு'” அல்‌ 
லது பார்த்தினோஜெனிஸிஸ்‌ என்பர்‌. 

இனப்‌ பெருக்க முறை எதுவாக இருந்தாலும்‌, ஒரு 
சில அண்டங்கள்‌ பொலிவுறாமல்‌ இருந்து, சிறிது காலத்தில்‌ 
சிகைவடைகின்‌ றன. எனினும்‌, பல விதி விலக்குகளும்‌ உண்டு. 
எகைனோடேம்‌, மற்றும்‌ சில புழுக்கள்‌, ஆர்த்ரோ போட்கள்‌ 
ஆகியவற்றில்‌, பொலிவுறாத அண்டங்கள்‌, பொலிவுற்ற அண்‌ 
டங்களைப்‌ போன்று, பகுப்படையத்‌ துவங்குகின்றன; ஆனால்‌ 
அவை முழுவளர்ச்சியடைவதில்லை. ஒரு குறிப்பிட்ட கட்‌ 
டத்தில்‌ அவற்றின்‌ வளர்ச்சி தடைப்பட்டு, கருசிதைகிறது. 
இத்தகைய இனங்களில்‌, பொலிவுறாக ஒரு அண்டத்திலி 
ருந்து, முழு வளர்ச்சியடைந்த ஐந்துக்கள்‌ தோன்றுவது 
அபூர்வமாகும்‌. 

எனினும்‌, சிலவகையான குத்துக்கிளிகளிலும்‌, மற்றும்‌ 
சில ஐந்துக்களிலும்‌, பொலிவுறாத அண்டம்‌, நன்கு வளர்ச்‌ 
சியடைகிறது. அதிலிருந்து வெளிப்படும்‌ முட்டைப்‌ புழு, 
முழு வளர்ச்சியடைந்த ஐந்துக்களாக மாறுகின்றன. அத 
வில்லாமல்‌, மற்றும்£்லை வழிகளிலும்‌ இனப்பெருக்கம்‌ சாதி 
தியமாகிறது. 4: ன்‌ 

ஏற்தென்வே. குறிப்பிடப்பட்ட விலங்கினங்களில்‌, பார்த்‌ 


ஆ 


379 


தினாஜெனிஸிஸ்‌, அபூர்வமான ஒன்றாகும்‌; இனங்களுக்கு, அது 
அத்துணை முக்கியமல்ல; ஆனால்‌, இந்த முறையில்லாமல்‌, 
வேறுசில இனங்கள்‌ தொடர்ந்து வாழவே முடியாது. பார்த்‌ 
தினோஜெனிஸிஸ்‌ முறைப்படி இனப்பெருக்கம்‌ செய்கின்றன 
அல்லது ஒரு தடவை பார்த்தினோஜெனிஸிஸ்‌ முறையிலும்‌, 
மறு தடவை சகஜமான முறையிலும்‌, இனப்‌ பெருக்கம்‌ 
செய்கின்றன. இந்த முறையை, பருவகால பார்த்தினே 
ஜெனிஸிஸ்‌ என்கிறோம்‌. இந்த முறை, தாவரங்களில்‌ 
வாழும்‌ அஃபிட்கள்‌ போன்ற ஐந்துக்களில்‌ காணப்படுகின்‌ 
றன. 

இலையுதிர்காலத்தில்‌, பைலோக்ஸிரா எனப்படும்‌ கொடி 
முந்திரிப்பேன்‌, இடும்‌ முட்டைகள்‌, வசந்தகாலத்தில்தான்‌ 
பெண்‌ குஞ்சுகளைப்‌ பெறுகிறது. ஒவ்வொன்றும்‌ 50 முட்‌ 
டைகள்‌ இடுகின்றன. அதேபோன்று பெண்களாகவே, அவை 
பார்த்தினோஜெனிஸிஸ்‌ முறைப்படி, வளர்கின்றன. அவை, 
பொலிவுறாத முட்டைகளை இடுகின்றன. கோடைகாலத்தில்‌, 
பலபரம்பரைகள்‌ ஒன்றைத்‌ தொடர்ந்து ஒன்று உண்டாகின்‌ 
றன. இவற்றில்‌ அண்குஞ்சுகளே இல்லை. இளனையுதிர்காலம்‌ 
துவங்கியதும்‌, ஒன்றிலிருந்து ஒன்று முழுமையாக மாறு 
பட்ட இரண்டு வகையான சிறகுகள்‌ கொண்ட பெண்‌ பேன்‌ 
கள்‌, பொலிவுறத முட்டைகளிலிருந்து தோன்றுகின்றன. 
இவற்றிலிருந்து பெண்‌ குஞ்சுகள்‌ தோன்றுகின்றன; சில 
இடும்‌ சிறிய முட்டைகளிலிருந்து ஆண்‌ குஞ்சுகள்‌ தோன்று 
கின்றன. இந்த முட்டைகளும்‌, பார்த்தினோஜெனிஸிஸ்‌ 
முறைப்படி, வளர்கின்றன. ஆண்குஞ்சுகள்‌ தோன்றிய பின்‌ 
தான்‌, பாலின முறைப்படியான இனப்பெருக்கம சாத்தி 
யமாகிறது. 

பார்த்தினோேஜெனிஸிஸ்‌ முறையில்‌ வளர்ச்சியடைந்த 
முட்டைகளிலிருந்து தோன்றும்‌ ஜந்துக்கள்‌ எந்த பாலினத்‌ 
கைச்‌ சார்ந்தது? ஃபைலோக்செராவிலிருந்து நிர்ணயம்‌ செய்‌ 
தால்‌, அவை ஆண்களாகவும்‌, பெண்களாகவும்‌ இருக்கின்‌ 
றன. ஆனால்‌, பார்த்தினோஜெனிஸிஸ்‌ முறையில்‌, ஆண்கள்‌ 
தோன்றுவது தான்‌ சகஜம்‌. புணர்ச்சியின்‌ போது கிடைத்த 
எல்லாக்‌ கருச்‌ செல்களையும்‌: பயன்படுத்திய பின்‌, வயதான 
ழீரணி கேன்‌, இடும்‌ முடீனடகள்‌, சோம்பேறியான ஆண்‌ 
தனியாகவே வளர்ச்சியன்டகின்றன. இனத்தைப்‌ பேண 
இது, உதவுவதில்‌ சந்தேகமில்லை. இந்துக்‌ கட்டத்தில்‌ கோன்‌ 


376 


றும்‌ ஆண்‌ தேனீ, இளம்‌ ராணித்‌ தேனீ, பொலிவுறுவகை, 
உறுதி செய்கிறது. 

பல விலங்கினங்கள்‌, பாலின இனப்‌ பெருக்கமின்றியே 
சமாளிக்கின்றன. சிறிய சைமோதாய்டே என்ற இனத்தின்‌ 
ஒரு வகையை, 28 ஆண்டுகளாக, கண்காணித்தனர்‌. இந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ 124 பரம்பரைகள்‌ கிடைத்தன. ஆனால்‌ 
அதில்‌ ஓரு அண்கூட கிடையாது. இந்த எல்லாப்‌ பரம்ப 
ரைகளும்‌ பார்த்தினோஜெனிஸிஸ்‌ முறையிலேயே வளர்ச்‌ 
சியடைந்தன. சில எறும்புகள்‌ மற்றும்‌ சாஃபிளைகள்‌ (ரம்பம்‌ 
போன்ற வாயுடைய ஈக்கள்‌-இவை தாவரங்களை அழிக்‌ 
கின்‌ றன-—மொ-ர்‌.), குளவிகள்‌ போன்ற மற்றும்‌ பல அந்‌ 
துக்களும்‌ இது போன்றே பார்த்தினோஜெனிஸிஸ்‌ முறையைப்‌ 
பின்பற்றுகின்றன. எல்லாப்‌ பரம்பரைகளும்‌, பெண்களா 
கவே இருக்கின்றன. அவர்களில்‌ ஆண்களே காணப்படுவ 
தில்லை; எப்போதோ ஒரு ஆண்‌ தோன்றினால்‌, அது குறை 
வளர்ச்சியாக இருந்து, இனப்‌ பெருக்கத்தில்‌ பங்கு கொள்‌ 
வதில்லை. 

பெரும்பாலான துவக்க கால விலங்கினங்களில்‌, பார்த்‌ 
தினோஜெனிஸிஸ்‌ முறைதான்‌ காணப்படும்‌ எனக்‌ கருதக்‌ 
கூடாது. ஆர்மீனியாவில்‌, பாறைகளில்‌ வாழும்‌ பல்லிகளில்‌ 
ஆறு உப இனங்கள்‌ காணப்படுகின்றன. இந்த உப இனங்க 
ளின்‌ மூன்றில்‌, ஆண்‌ வகைகளே காணப்படுவதில்லை. பெண்‌ 
வாரிசுகள்‌ பொலிவுராத முட்டைகளை இடுகின்றன; இவை 
பார்‌்த்தினோஜெனிஸிஸ்‌ முறைப்படி வளர்ச்சியடைகின்றன. 

பார்த்தினோஜெனிஸிஸ்‌ வகையில்‌, மிகவும்‌ புதிரானது 
பீடோஜெனிஸிஸ்‌ ஆகும்‌. கால்‌ ஈக்களின்‌, *“பாசம்‌ நிறைந்த?” 
முட்டைப்‌ புழுக்கள்‌, தனது அன்னையையே விழுங்கிவிடு 
வதைப்‌ பற்றி ஏற்கெனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. பீடோ 
ஜெனிஸிஸின்‌ ஒரு அசாதாரண உதாரணம்‌, மீன்களில்‌ ஒட்‌ 
டுண்ணிகளாக வாழும்‌ தட்டைப்‌ புழுக்களாகும்‌. தாய்ப்புழு 
வின்‌ உடலில்‌ காணப்படும்‌ ஒரு முட்டை, குஞ்சாக வளர்ச்‌ 
சியடைகிறது; இக்குஞ்சு, பார்த்தினோஜெனிஸிஸ்‌ முறைப்‌ 
படி மற்றொரு குஞ்சாக வளர்ச்சியடைறெது; பின்ன த! 
மூன்றாவது பரம்பரையான குஞ்சை அளிக்கிறது. இவ்விகடே 
தொடர்ந்து நடைபெருகிறது. ஹர சமயத்தில்‌ ஐந்து ரூட்‌ 
பரைகள்‌ ஒன்றுக்குள்‌ ஒன்றாக ரஷ்ய மாத்ரியோஷ்க்ஸ்‌ 
போன்‌ ற்ீவளர்ச்சியடை.கின்றன்‌. ஆறாவது பரம்பரைதான்‌, 


377 


பாலின முதிர்ச்சியடைந்த குஞ்சுகளாக வளர்ச்சியடை 
கின்‌ றன. 

பெண்‌ கருச்‌ செல்தான்‌, பார்த்தினோஜெனிஸிஸ்‌ முறைப்‌ 
படி வளர்ச்சியடைய முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. 
ஓரளவிற்கு, ஸ்பெர்மடசோவாவுக்கும்‌ இந்தத்‌ தன்மை உண்டு 
எனத்‌ தெரிகிறது. ஆனால்‌, பார்த்தினோஜெனிஸின்‌ சேமிப்பு 
ஸ்பெர்மடசோவாவில்‌ கிடையாது. ஆகவே, ஒரு முட்‌ 
டையின்‌, நூக்ளியஸ்‌ அற்ற துணுக்குகள்‌, சகஜமான கருச்‌ 
செல்லால்‌ பொலிவடைந்தால்‌, நல்ல விளைவுகள்‌ கிடைக்‌ 
கும்‌. இதனால்‌ ஸ்பெர்மடசோவாவுக்குக்‌ இடைக்கும்‌ ஒரு 
பெருமளவிலான உணவு, அதன்‌ வளர்ச்சியை உறுதி செய்‌ 
கிறது. கடல்‌ அர்ச்சின்கள்‌ மீதான (அர்ச்சின்‌ என்பது ஒரு 
கடல்‌ பிராணி. உருண்டை வடிவமாக, அசையும்‌ பல முட்‌ 
கள்‌ உடலில்‌ கொண்டது மொ-ர்‌.) பரிசோதனைகளின்‌ 
போது, ஒரு முட்டையின்‌ 37ல்‌ 1 பகுதிக்குச்‌ சமமான, 
நூக்ளியஸ்‌ இல்லாத துணுக்குகளின்‌ பொலிவால்‌ சிறிய 
குஞ்சுகள்‌ உண்டாயின. 

பார்த்தினோஜெனிஸிஸ்‌ ஒரு மிகச்‌ சாதாரண நிகழ்வாக 
இருப்பதால்‌, அதை, செயற்கை முறையில்‌ உண்டாக்க 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. தட்ப, வெப்பம்‌, மற்‌ 
றும்‌ புற ஊதாக்கதிர்கள்‌, கதிரியக்க வீச்சுபோன்ற பல, 
இந்த ஆராய்ச்சிக்குப்‌ பயன்படுத்தப்பட்டன; அமிலங்கள்‌, 
மற்றும்‌ காரங்கள்‌, குறை மற்றும்‌ மிகை அழுத்தக்‌ கரைசல்‌ 
கள்‌, கொழுப்புக்‌ கரைப்பான்கள்‌, அல்கலாய்டுகள்‌ போன்‌ 
றபல பொருட்கள்‌ பயன்படுத்தப்பட்டன; அரைத்தல்‌, 
உராய்தல்‌, ஊசி போடுதல்‌ போன்றவையும்‌ உபயோகிக்கப்‌ 
பட்டன. மேற்கூறிய முறைகளைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌, 
முட்டையின்‌ வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டது. முழு வளர்ச்சி, 
எப்போதுமே, கிடைக்கவில்லை; ஏனெனில்‌ ஆய்வகத்தில்‌, 
முட்டைகளுக்கு குஞ்சுகளின்‌ வளர்ச்சிக்கான தேவைகள்‌ 
அனை த்தையும்‌ அளிப்பது சிரமமாகும்‌. 

செயற்கை முறையால்‌ தூண்டப்பட்டு வளர்ச்சியடை 
யும்‌ முட்டைகள்‌, சிலவேளைகளில்‌, பல்வேறு ரணங்களால்‌ 
குல்‌றபாடுடனேயே ல்‌ பன்னு வருங்கர்ல்‌ சிசுவின்‌ க்‌ 
நீல்வேறு ர்கள்‌ த்‌ ொமடசோவ்‌ா: உன்‌. 
னுள்‌ நுழையும்‌ இடம்தான்‌, சிசுவின்‌ செம்மையானஜஒழுங்கை 


376 » 


நிர்ணயிக்கிறது. இதுவரை கையாளப்பட்ட எந்த முறை 
யும்‌, ஸ்பெர்மடசோவாவின்‌ தன்மையை மாற்ற முடியாது. 
அண்டத்தின்‌ ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்‌ தூண்‌ 
டவும்‌ முடியாது. ஸ்பொர்மடசோவாவின்‌ பணிக்கு, ஒரு 
ஊசியால்‌ குத்துவதுகூட முழுவதுமாக இணையாக முடியாது. 
ஏனெனில்‌, ஒரு அண்டத்தின்‌ படலத்தைக்‌ துளைக்க, ஸ்பெர்‌ 
மடசோவாவுக்கு நீண்ட நேரம்‌ ஆகிறது. எனினும்‌,விலாங்கு 
மீன்‌, வகையைச்‌ சார்ந்த லாம்ரீ மற்றும்‌ பல மீன்கள்‌, 
குவளைகள்‌, ஒருசில பாலூட்டிகள்‌ போன்ற பல பிராணிக 
ளில்‌, சகஜமாக, முழுமையாக வளர்ச்சியடைந்தவை காணப்‌ 
படுகின்‌ றன. 

சுயமாகவே நிகழும்‌ பார்த்தினோஜெனிஸிஸ்‌ சில கேசுக 
ளைப்‌ பற்றி எளிதில்‌ விளக்க முடியும்‌; ஏனெனில்‌ அண்டங்களை 
ஊக்குவிக்கத்‌ தூண்டும்‌ பல முறைகள்‌ உள்ளன. பல்வேறு 
தீய விளைவுகளும்‌, வீங்கச்‌ செய்கிற, நசிவு நிகழ்வுகளும்‌ 
இதற்குப்‌ பொறுப்பாகும்‌. பாலூட்டிகளில்‌, தானாகவே நிக 
மும்‌ பார்த்தினோஜெனிஸிஸ்‌ வளர்ச்சிகள்‌, சிலவே உண்டு. 
ஆனால்‌, வளர்ச்சியடையும்‌ அண்டங்கள்‌, பகுப்பின்‌ துவக்க 
நிலைகளிலேயே சிகைந்துபடுவதால்‌, உண்மையான நிலையை 
தெரிவது சிரமமாகும்‌. மனித பெண்‌ கருச்‌ செல்கள்கூட, 
பார்த்தினோேஜெனிஸிஸ்‌ முறையில்‌ வளர்ச்சியடைய முடியும்‌. 
அதிருஷ்டவசமான சாககமான சூழ்நிலைகளின்‌ விளைவால்‌ 
கான்‌--மிகவும்‌ அபூர்வம்‌ குழந்கை பிறக்க முடியும்‌. 
பெண்ணின்‌ கருச்‌ செல்களின்‌ பார்த்தினோஜெனிஸிஸ்‌ வளர்‌ 
ச்சியை செயற்கை முறையில்‌ தூண்ட முடியும்‌. இரத்த வடி 
நீரில்‌ வைக்கப்பட்ட, பொலிவுராுக, ஒரு மனித அண்டக்‌ 
தின்‌ பகுப்பின்‌ துவக்கக்‌ கட்டங்களை; பரீட்சார்த்தமான 
சூழ்நிலைகளில்‌ காண முடியும்‌. அண்டம்‌ சிதைந்துபட்டது, 
ஏனெனில்‌, வளர்ச்சிக்குறைபாடுகளும்‌, அவற்றின்‌ சகஜ 
வளர்ச்சிக்கு, விஞ்ஞானிகள்‌, போதிய சாதகமான சூழ்நி 
லைகளை உருவாக்கவில்லை என்பதாலும்தான்‌. இத்தாலி நாட்டு 
விஞ்ஞானியான பெட்ரூஸியால்‌ நடத்தப்பட்ட வெற்றிகர 
மான பரிசோ னைகள்‌ நமக்கு நம்பிக்கையூட்டுகின்றன. மனி 
கு சிசுவின்‌ பார்த்தினோஜெனிஸிஸ்‌, வளர்ச்சி இதற்கு பிந்திய 
பல கட்டங்களில்‌ காணப்பட ௮. த 


379 


ஒரு முட்டையிலிருந்து 
எத்தனை குஞ்சுகள்‌ வெளிவரலாம்‌? 


ஒரு பெண்‌, ஒரு கோழியை 75 முட்டைகளை அடைகாக்க 
வைத்தால்‌, 30 குஞ்சுகளை, அவள்‌, எதிர்பார்க்க முடியாது. 
ஒரு முட்டையிலிருந்து ஒரு குஞ்சைத்தான்‌ எதிர்பார்க்க 
முடியும்‌. உயிரினங்களின்‌ பெரும்பாலானவற்றில்‌, பொலி 
வுற்ற ஓவ்வொரு முட்டையும்‌, ஒரே ஒரு சிசுவாக (குஞ்சாகத்‌ 
தான்‌ வளர்ச்சியடைய முடியும்‌. 

எனினும்‌, அசாதாரண வளர்ச்சியால்‌---அகன்‌ காரணங்‌ 
கள்‌ இன்னும்‌ விளங்கவில்லை சில வேளைகளில்‌, இரண்டு 
முட்டைகள்‌ விளைகின்றன. முதல்‌ பகுப்பில்‌ உருவாகும்‌. 
இவற்றை பிளாஸ்டோமீர்கள்‌ என்கிறோம்‌. பின்னர்‌, இவை 
சுயேச்சையாக வளர்ச்சியடைந்து, இரண்டு குஞ்சுகளை 
உண்டாக்குகன்றன; இவை ஒரே சைகோடிக்‌ இரட்டையர்‌ 
களாக (அதாவது பொலிவுற்ற ஒரு முட்டையிலிருந்து 
இரண்டு குஞ்சுகள்‌ உருவாவது) வளருகின்றன. கருச்சிசு 
வில்‌ நூற்றுக்கணக்கான ஸெல்கள்‌ இருக்கும்‌ போது, இத்‌ 
குகைய பகுப்பு காலந்தாழ்த்தியும்‌ நிகழலாம்‌. 

ஒரே முட்டையிலிருந்து வரும்‌ இரட்டையர்கள்‌, பல்‌ 
வேறு விலங்கினங்களிலும்‌, மனிதனிலும்‌ நிகழலாம்‌. அவை, 
கோழிப்பண்ணைகளில்‌, அபூர்வமாகவே நிகழ்கின்றன. ஒரு 
கோழியின்‌ ஒரே முட்டையிலிருந்து, 11-16 கிராம்‌ எடை 
யுள்ள இரண்டு மிகச்‌ சிறிய குஞ்சுகள்‌ வெளிவந்ததாக 
வரலாறு உள்ளது. பறவைகளில்‌, ஒரு முட்டை இரண்டாகப்‌ 
பகுப்படைகின்றன; அனால்‌ உருவாகும்‌ குஞ்சுகள்‌ பெரும்‌ 
பாலும்‌ அழிந்துபடுகின்றன என ஆழ்ந்து ஆராய்ச்சிகள்‌ 
மூலம்‌ தெரிகிறது. 

குற்செயலாக, ஓரேகருச்‌ செல்களிலிருந்து இரட்டை 
யார்கள்‌ வளர்ச்சியடையும்‌ விலங்கினங்களைக்‌ தவிர, மேலும்‌ 
பல விலங்கினங்களுக்கு வழக்கமாகவே அத்தகைய இரட்‌ 
டையர்கள்‌ பிறக்கின்‌ றன. இதில்‌ முக்கியமானது, அமெரிக்க 
நாட்டில்‌ வாழும்‌ மிகவும்‌: வளர்ச்சியடைந்த ஊலூட்டியான 
அர்மடில்லோவாகும்‌: இத்தகைய புதிரான வில்ங்கினங்களின்‌ 
செடக்ஸாஸ்‌ வகையின்‌ பெர்லிவுற்‌ற ஒரு முட்டை (ஒவ்வொரு 
பர்ப்பத்திற்கு முன்னரும்‌, அர்மடில்லோ, பொலிவடைய 

மூதார்ச்சியடைந்த ஒரு முடடைரை 'த்தான்‌ கொஷ்டிருருக்க 


360 


Sof: | A 


ல டவ்‌ 1 


அட 
== 
க ஐ. 


i படு 
ஞு பூய ப i NN ம 
யி ய | ப ப்‌ மிய 1 பட ii 

யி்‌ ம 1 15 


ம ன்‌ 
ரி 


ய பது 


முடியும்‌) எப்பொழுதுமே நான்கு குஞ்சுகளாக முதிர்ச்சி 
யடைகின்றன. தெற்கத்தியப்‌ பகுதியின்‌ குஞ்சுகள்‌ எண்‌ 
ணிக்கை வேறுபடுகிறது; ஆனால்‌, எப்போதுமே அதன்‌ எண்‌ 
ணிக்கை ஒன்பதுக்குமேல்‌ இராது. குஞ்சுகள்‌ அனைத்தும்‌, 
ஒரே பாலினத்தைச்‌ சார்ந்தவையாகவே இருக்கும்‌. 

ஒரு முட்டையிலிருந்து பல குஞ்சுகள்‌ வளர்ச்சியடை 
வது, ஒட்டுண்ணிகளிலேயே பெரும்பாலும்‌ காணப்படுகின்‌ 
றது. தங்கள்‌ இனம்‌ பாதுகாக்கப்பட இது தேவைப்படுகி 
றது; வருங்கால ஓம்புயிரின்‌ உடலைத்‌ துளைப்பதில்‌ சிரமப்‌ 
படும்‌ ஓட்டுண்ணிகளுக்கே மேற்கூறியது பொருந்தும்‌. அகத்‌ 
தகைய ஓட்டுண்ணியில்‌ ஒன்று, ஹெசியல்‌ ஈக்களின்‌ முட்‌ 
டைகளின்‌ மேல்‌ முட்டையிடுகிறது. ஓட்டுண்ணியின்‌ முட்டை 
16 செல்களால்‌ பகுப்படைகிறது. இவ்வொரு செல்லும்‌ 
மேலும்‌ பலகயகுப்புகளுக்குப்பின்‌ ஒன்று அல்லது இரண்டு 
குஞ்சுகளாக வளர்ச்சியடைகிற து; “ஆகவே, ஒரு முட்ஷைசா 
யிலிருந்து 23 “புதிய உயிரினங்கள்‌, வளர்ச்சியடையலா த 
எனினும்‌; சகஜமான: சூழ்நிலைகளில்‌; குஞ்சுகளின்‌ : எண்ணிக்‌ 


சீக்கு மேல்‌ ஆகாது. ட்‌] 
ர | ர்‌ 381 


இச்நியூமோன்‌ ஈயின்‌ சில வகைகளின்‌ ஓவ்வொரு முட்‌ 
டையும்‌ 1,000 முதல்‌ 1,500 குஞ்சுகளை உண்டாக்குகின்‌ 
றன. ஒரு முட்டையால்‌ இத்தகைய ஏராளமான குஞ்சு 
களுக்குப்‌ போதிய உணவளிக்க முடியாது. ஆகவே மற்ற 
எதையாவது சார்ந்து தான்‌ இருக்க முடியும்‌. இச்நியூமோன்‌ 
ஈக்களின்‌ முட்டைகளில்‌, உணவு எதுவுமே, சேகரிக்கப்பட்டு 
வைக்கப்படுவதில்லை. ஏனெனில்‌, அது, அதற்குக்‌ தேவை 
யில்லை. 

ஒரு கருச்செல்‌ இரட்டையர்கள்‌, ஒரு முட்டையின்‌, 
அரைகுறைப்‌ பகுப்பால்‌ தோன்றலாம்‌; ஆனால்‌ இங்கு, குஞ்‌ 
சுகள்‌, எங்காவது ஒரு இடத்தில்‌, ஒன்றாக இணைக்கப்பட்டுள்‌ 
ளன. முட்டை மிகக்‌ குறைந்த அளவில்‌ பகுப்படைந்திருந் 
தால்‌, ௮சாதாரணமானவைகள்‌ தோன்றுகின்றன. அத்த 
கையவற்றில்‌ ஒருசில வருமாறு: நான்கு கால்கள்‌ கொண்ட 
கோழிக்‌ குஞ்சுகள்‌, இரண்டு தலையுடைய அடனேள்‌ எனப்‌ 
படும்‌ கன்றுகள்‌; இரண்டு வால்களைக்‌ கொண்ட கழுதை 
களும்‌, மீன்களும்‌, இரு தலைகொண்ட வானம்பாடிகள்‌. ஒரு 
தடவை, இரண்டு தலைகொண்ட டால்‌ஃபின்‌ பிடிக்கப்பட்‌ 
டது. அசாதாரண வளர்ச்சிகள்‌, ஊர்வனவற்றில்‌ மிகை 
யாகக்‌ காணப்படுகின்றன. இரண்டு அல்லது மூன்று தலையு 
டைய பாம்புகள்‌ அடிக்கடி காணப்படுகின்றன. இத்தகைய 
கண்டு பிடிப்புகளே, புராணங்களில்‌ குறிப்பிடப்படும்‌ பல 
குலைகள்‌ கொண்ட வேகாளங்களாக இருக்கலாம்‌. பைசாண்‌ 
டின்‌ பேரரசின்‌ சின்னமாக, இருதலைகொண்ட பருந்தைக்‌ 
கொண்டிருந்ததும்‌, மேற்கூறியதால்‌ இருக்கலாம்‌; இதே சின்‌ 
னம்‌, ரஷ்ய ஜார்‌ மன்னர்‌ மூன்றாவது இவானால்‌ கடனாகப்‌ 
பெறப்பட்டது. 

ஒரே முட்டையிலிருந்து, பரீட்சார்த்த முறையில்‌, பல 
உயிரினங்களை உருவாக்க முடியுமா? 

முட்டை, பகுப்படைந்தவுடனேயே, மிகவும்‌ கவனமாக, 
இரண்டு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டால்‌, ஒவ்வொரு பகு 
தியும்‌, ஒரு குனியான, முழுமையான குஞ்சாக உருவாக 
முடியும்‌. இரண்டாவது பகுப்பிற்குப்பின்னர்‌ கூட, நான்கு 
கெல்களின்‌ அவ்வென்றிலிருந்தும்‌ ர்‌ சுயேச்சையான, சகஜ 
சன பிராணிகள்‌ வீஷ்ர்சியெடைய முடிமே இரண்டாவது 
றன்றாவது பகுப்புகளுக்குப்பிஷ்‌ உருவாகும்‌, : 9 முதல்‌ 16 
செல்கள்‌ சகஜமாக வளக்‌ துவட்‌ 1D; ஆலும்‌, அஞ்சுகள்‌, 


அதத. 
இ 


362 


தமது வளர்ச்சியின்‌ துவக்கக்‌ கட்டங்களிலேயே பொதுவாக 
அழிந்துபடுகின்றன. முட்டை வளர்ச்சியின்‌ பின்னரான கட்‌ 
டங்களில்‌, அதைத்‌ தனியான செல்களாக (பிளாஸ்டோ 
மீர்கள்‌) செயற்கை முறையில்‌ பகுப்பது, நல்ல விளைவுகளை 
இது வரையில்‌ உண்டாக்கவில்லை. 

ஆகவே, ஒரு முட்டையிலிருந்து, ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 
குஞ்சுகள்‌ வெளிவர முடியும்‌. 


வாசக நேயர்களுக்கு 


இந்தப்‌ புத்தகத்தைப்‌ பற்றியும்‌ இதன்‌ 
குயாரிப்பைப்‌ பற்றியும்‌ தங்கள்‌ கருத்தை அறி 
யவும்‌, அடுத்துவரும்‌ வெளியீடுகள்‌ சம்பந்த 
மாகத்‌ தங்கள்‌ யோசனைகளை வரவேற்கவும்‌ மீர்‌ 
பதிப்பகம்‌ மகிழ்வுடன்‌ காத்திருக்கிறது. 

கடிதங்களைக்‌ தயை செய்து “Mir Publishers, 
2, Pervy Rishsky Pereulok, Moscow, USSR” 
என்ற முகவரிக்கு அனுப்புங்கள்‌. 


